127 


ஆ டராக்கிய ரகசியம்‌ 


( இரண்டு பாகங்கள்‌ ) 


ஆரியர்‌: 


ஸ்ரீ, வி. என்‌. குமாரஸ்வாமி. 


ஆரோக்கிய பயோகாஸ்ராமம்‌ 
916. திருவொற்றியூர்‌ ஹைரோட்‌, 


தண்டையார்ப்பேட்டை; சென்னை--21, 


மதல்‌ பதிப்பு: ஏபால்‌ 1953, 


உரிமைப்‌ பதிவு. 


வாகீஸ்வரி அச்சு நிலையம்‌, 


சென்னை 1, 


சமாப்பணம்‌ 


ரோஜா மலர்‌ அழகுடைய து 
தான்‌. அதை மாலையாகத்‌ 
தொடுத்தால்‌ அதன்‌ அழகும்‌, உப 
யோகமும்‌ அதிகமாகும்‌. ஆச 
னக்கலை மிக உன்னதமானது 
தான்‌. ஆனால்‌ அவைகளைப்‌ 
பொது மக்கள்‌ அறிந்து அனு 
பவிக்கச்‌ செய்வது அதனிலும்‌ 
சிறந்த தாகும்‌. அப்‌ பணியைச்‌ 
செய்யக்‌ காரணமா யிருந்தவர்‌ 
மும்‌. ரா. கிருஷ்ண மூர்த்தி 
அவர்களே ஆவர்‌. நம்‌ தமிழ்‌ 
நாட்டு எழுத்தாளர்களில்‌ தலை 
சிறந்த ஸ்ரீ. “கல்கி” ஆசரியர்‌ 
அவர்களின்‌ அன்பும்‌, ஆதரவும்‌, 
ஊக்குதலுமே என்னை இந்‌ நூலை 
எழுதத்‌ தூண்டியது. அத்த 
கைய அறிஞர்‌ ஸ்ரீ. ரா. இருஷ்ண 
மூர்த்தி அவர்களுக்கு, என்‌ மரி 
யாதையையும்‌, நன்‌ றியையும்‌ 
தெரிவித்துக்‌ கொள்ளும்‌ முறை 
யில்‌ இந்‌ நூலை மனப்பூர்வமாய்‌ 
அன்னாருக்கு சமர்ப்பிக்கின்‌ 
றேன்‌. - 


வி, என்‌. குமாரஸ்வாமி, 


யோகாசன ஆசிரியர்‌ 


ஸ்ரீ. வி. என்‌. குமாரஸ்வாமி 


முகவுரை 


வைய்‌ 


1950-ம்‌ வருடம்‌ ஆகஸ்டு மாதத்திற்கு முன்‌ கான்‌ 
“ஆரோக்யெ ரகசியம்‌' என்னும்‌ இக்நூல்‌ வெளிவர ₹கல்‌இ! 
பத்திரிகையில்‌, கட்டுரைகளை எழுதுவேன்‌ என்று நினைத்‌ 
தஅ கூடக்‌ கடையா, 1கல்‌இ' ஆசிரியர்‌ ஸ்ரீ. சா. கிருஷ்ண 
மூர்த்தி அவர்கள்‌ கேட்டதின்‌ பேரில்‌ எழுதுகிறேன்‌ ” 
என்று எப்படியோ ஓப்புக்‌ கொண்டு வந்து விட்டேன்‌, 


“கல்கி? இன்றைய தமிழ்‌ வாரப்‌ பத்திரிகைகளில்‌ 
முதன்மை ஸ்தானம்‌ வகிக்கின்றது என்று நான்‌ சொல்லத்‌ 
தேவை யில்லை. அதில்‌ வரும்‌ கட்டுரைகள்‌, விஷயங்கள்‌ 
எல்லாம்‌ மிக உயர்‌ தரமானவை, வாசகர்களும்‌, இரசிகர்‌ 
களும்‌ அவ்வாறே. அப்பேர்ப்பட்ட ஒரு பத்திரிகையில்‌ 
எழுதுவ தென்பது சமானியமானதா? இதில்‌ எழுதுவ 
தற்கு வாய்ப்பு கிடைத்தமைக்கு ஒரு பக்கம்‌ சந்தோஷப்‌ 

. பட்டாலும்‌, ஒரு பக்கம்‌ பெரிய பளுவைத்‌ தூக்கிக்‌ பொண்‌ 
. டிருப்பதைப்‌ போன்ற உணர்ச்சியும்‌, “எப்படி எழு அவ தம? 
என்ற மலைப்பும்‌ தோன்ற ஆரம்பித்தது. ஆனால்‌ யோகா 
சனப்‌ பிரசாரத்தில்‌ இருக்கும்‌ ஆர்வம்‌ என்னை உந்தித்‌ 
தள்ளி எழுது எழுத ”” என்று தூண்டியது. 


1985-ம்‌' ஆண்டுக்கு முன்‌, ஆசனம்‌ என்றால்‌ ““ அது 
நம்மைப்‌ போன்ற குடும்பஸ்தர்கள்‌ செய்ய முடியாதது” 
என்று மற்றவர்களைப்‌ போலவே நானும்‌ அபிப்பிராயம்‌ 
கொண்டிருர்தேன்‌ சைனாபஜார்‌ மூலைகளில்‌ ஒருவர்‌ தன்‌ 


vl 


உடலைக்‌ கண்டபடி ஒடித்துக்‌ கொண்டு மிகக்‌ கஷ்டமான 
ஆசனங்களை யெல்லாம்‌ செய்து காட்டுவார்‌. பார்க்கப்‌ 
பயங்கரமாயும்‌, பிரமிப்பாயும்‌ இருக்கும்‌. பார்ப்பவர்கள்‌ 
காசுகளைப்‌ போடுவார்கள்‌. இம்‌ மாதிரி காட்சிகளைக்‌ கண்ட 


வர்கள்‌ வேறு எந்த முடிவிற்குத்‌ தான்‌ வர முடியும்‌ | 


1935-வது , ஆண்டுக்கு முன்‌ நான்‌ ஒரு நோயாளி ; 
அடிக்கடி ஜுரம்‌ வரும்‌, தலைவலி வரும்‌; வயிற்றுக்‌ 
கோளாறுகள்‌ வரும்‌; இளமையில்‌ வறுமையால்‌ அடிபட்ட 
உடல்‌ ஆனதால்‌, இவைகளால்‌ உடல்‌ இன்னமும்‌ வாட்ட 
மூற்றது. சொந்த முயற்சியில்‌ 1927-ம்‌ ஆண்டில்‌ சாயம்‌ 
போடும்‌ தொழில்‌ அடங்கினேன்‌. இருந்தா லும்‌, அடிக்கடி 
மேற்‌ கண்ட வியாதிகள்‌ வரும்‌. வைத்தியத்திற்காக மாதம்‌ 
முப்பது ரூபாயாவது செலவு செய்வேன்‌. சில நாட்கள்‌ 
ஸ்பிரிங்‌ டம்பெல்ஸ்‌ கூடப்‌ பழனேன்‌, எதிலும்‌ முன்‌ 
னேற்றம்‌ காணமுடிய வில்லை, 


ஸ்ரீ. இ. எஸ்‌, இரங்கசாமி என்‌ நண்பர்‌. அவர்கள்‌ வயது 
அறுபத்திரண்டு இருக்கும்‌, ஆரிய சமாஜத்தில்‌ பல' வரு 
டங்கள்‌ காரியதரிசியாய்‌ இருந்தார்‌. அவருக்கும்‌ எனக்‌ 
கும்‌ மிக நெருங்கிய சிநேகம்‌ உண்டு, 


1988-ம்‌ வருடம்‌ ஒரு காள்‌ அவர்‌ யோகாசன மகமை 
களைப்‌ பற்றி எடுத்துச்‌ சொன்னார்‌; செய்தும்‌ காட்டினார்‌, 
நானும்‌ சில ஆசனங்களை அவரிடம்‌ கற்றுக்‌ கொண்டேன்‌. 


என்‌ உடலில்‌ ஒரு பு உற்சாகமும்‌, புது உணர்ச்சியும்‌ 
ஏற்பட்டு என்னைப்‌ புத மனிதனாக்கியத, பிறகு ஆசனங்‌ 


vii 


களை வெகு தீவிரமாய்ப்‌ பயில ஆரம்பித்தேன்‌. அதன்‌ 
சம்பந்தமாக யார்‌ யார்‌ நூல்களை எழுதி யிருக்கிறார்கள்‌ 
என்று தேடிப்‌ பார்க்க ஆரம்பித்தேன்‌. பல துறைகளில்‌ 
எனக்குத்‌ தெரிந்த ஈண்பர்களையும்‌ ஆசனங்களைச்‌ செய்யும்‌ 
படி தூண்டுவேன்‌. அதன்‌ மகிமைகளை அவர்கள்‌ மனதில்‌ 
படும்‌ வண்ணம்‌ எடுத்துச்‌ சொல்லுவேன்‌. அவர்கள்‌ முத 
லில்‌ விரும்பா விட்டாலும்‌ எப்படியும்‌ அவர்களை ஆசனம்‌ 
செய்யச்‌ செய்து விடுவேன்‌. பிறகு பல பொதுக்‌ கூட்டங்‌ 
களிலும்‌ செய்ய ஆரம்பித்தேன்‌. முதலில்‌ ஸ்ரீ இ. எஸ்‌, 
இரங்கசாமி அவர்களே என்னுடன்‌ பிரசாரத்திற்கு வரு 
வார்கள்‌. கான்‌ ஆசனங்களைச்‌ செய்து காட்டுவேன்‌. அவர்‌ 


கள்‌ அதைப்பற்றி விளக்குவார்கள்‌. 


பிறகு என்‌ மனைவியே என்னுடன்‌ வரத்‌ தலைப்‌ பட்‌ 
டாள்‌. கான்‌ ஒவ்வொரு ஆசனமாகச்‌ செய்வேன்‌. என்‌ 
மனைவி அந்தந்த ஆசனம்‌ செய்யும்போது “அத எப்படி 
வேலை செய்கிறது; எப்படி நோயை விலக்க முடிகிறது? 
என்று விளக்குவாள்‌, இந்த முறை பொது மக்களுக்கு 
மிக சவர்ச்செரமாய்‌ இருந்தது. பெண்களும்‌ ஆங்காங்கு 
ஆசனஞ்‌ செய்ய ஆரம்பித்தார்கள்‌. 


1936-ம்‌ வருடத்தில்‌ பெங்களூர்‌ ஸ்ரீ. 8. சுந்தரம்‌ 
அவர்கள்‌ ஆனந்த விகடனில்‌ யோக ஆசனங்களைப்‌ பற்றி 
ஆனந்த ரகசியம்‌ என்ற தலைப்பில்‌ எழுதத்‌ துடங்கினார்‌. 


1989-ம்‌ வருடம்‌ பெங்களூருக்குக்‌ கோடைக்காகப்‌ 
போயிருந்தோம்‌, ௮ப்பொழுது தான்‌ ஸ்ரீ. 8. சுந்தரம்‌ அவர்‌ 
களின்‌ பரிச்சயம்‌ ஏற்பட்டது, நான்‌ அடைந்த பலன்களைப்‌ 


‘vill 


பற்றி யெல்லாம்‌ சொன்னேன்‌. அதனுடன்‌ நான்‌ நடத்‌ 
அம்‌ பிரசாரத்தைப்‌ பற்றியும்‌ சொன்னேன்‌, அவரும்‌ 
அதை ஆமோதித்தார்‌, அன்றிருந்து ஒரு மாதம்‌ தின 
மும்‌ அவர்‌ இல்லறத்திற்கு அதிகாலை சென்று அவருடன்‌ 
ஆசனங்களைச்‌ செய்வேன்‌. அவரும்‌ நான்‌ செய்த ஆச 
னங்களில்‌ இருந்த சில பிழைகளைத்‌ திருத்தினார்‌. அதன்‌ 
பின்‌ அவருக்கும்‌ எனக்கும்‌ மிக கெருங்கிய தொடர்பு உண்‌ 
டாயிற்று, அவரும்‌ நானும்‌ சேர்ந்து, சென்னையிலும்‌ மற்‌ 
றும்‌ தென்னாட்டில்‌ பல ஊர்களிலும்‌ சுமார்‌ பத்து ஆண்டு 
கள்‌ ஆசனப்‌ பிரசாரம்‌ செய்திருக்கிறோம்‌ 1950-ம்‌ வருட 
ஆரம்பத்தில்‌ ஸ்ரீ. 8. சுந்தரமவர்கள்‌ * ஆனந்த விகடனில்‌ ' 
கட்டுரை எழுதுவதை நிறுத்தி விட்டார்‌. இவருடைய 
ஆசனப்‌ பிரசாரம்‌ ஒரளவு தென்னாட்டில்‌ மக்களை விழிப்‌ 
படையச்‌ செய்தது. 


இந்த சமயத்தில்‌ தரன்‌ நான்‌ ஸ்ரீ. ரா. கிருஷ்ணமூர்த்தி 
அவர்களை ஆரிய சமாஜக்‌ கூட்டத்திற்குத்‌ தலைமை வூக்கக்‌ 
கூப்பிடப்‌ போனேன்‌. அவர்‌ :*உடம்பு சரியில்லை. அதனால்‌ 
வருவதற்கு இயலா அ? என்றார்‌. “உடம்பிற்கு என்ன [? 
என்று கேட்டேன்‌. “ஆஸ்துமா?! என்றார்‌, “அதை 
வெகு சுலபமாக ஆசனத்தினால்‌ போக்கடித்து விடலாமே ! 
வேண்டுமானால்‌ நானே செய்து காட்டுகிறேன்‌ பாருங்கள்‌” 
என்று செய்து காட்டினேன்‌. அவரும்‌ ஆசனம்‌ செய்வ 
தாக ஒப்புக்கொண்டு கூட்டத்திற்கும்‌ வந்து தலைமை வகித்‌ 
தார்‌, 


பிறகு ஒரு நாள்‌ அவர்‌ இல்லத்திற்குச்‌ சென்று அவ 
ருக்கு ஆசனம்‌ சொல்லிதந்தேன்‌. அவர்‌ அவ்வளவு 


ix 

சிரத்தையாகக்‌ கற்றுக்‌ கொள்ள வில்லை, அவர்‌ “நான்‌ 
வயதானவன்‌, இந்திய சராசரி வயதில்‌ இரண்டத்தனை 
ஆகிவிட்டது. என்னைப்பற்றி கவலை யில்லை, என்‌ குமா 
ரன்‌ சிரஞ்சீவி, ராஜேர்திரன்‌ மிகப்‌ பலவீனமாய்‌ இருக்கி 
ரன்‌ ; வளரவே இல்லை, அவனை உங்களிடம்‌ ஓப்படைக்‌ 
கிறேன்‌ ?” என்றார்‌. இரஞ்£ிவி ராஜேந்திரன்‌ சிறுவன்‌ ஆன 
தினால்‌ கான்‌ சொல்லித்‌ தந்‌ தவைகளை நன்கு கற்று மிக்க 
ஒழுங்காய்ச்‌ செய்து வந்தான்‌, நான்‌ போகும்‌ போதெல்‌ 
லாம்‌ ஸ்ரீ. ரா, ருஷ்ண்மூர்த்தி அவர்களை “ ஆசனம்‌ செய்‌ 
நீர்களா ? என்று கேட்பேன்‌, “இல நாள்‌ செய்கிறேன்‌. 
செய்தவரை சிறிது குணம்‌ தெரிகின்றது, இிவிரமாய்ச்‌ 
செய்தால்‌ குணமாகும்‌ என்றும்‌ தெரிகிற, ஆனால்‌ பல 
தொல்லைகளால்‌ முடிய வில்லை” என்பார்‌, ஆனால்‌ அவர்‌ 
திருக்‌ குமாரன்‌ ஒழுங்காய்ச்‌ செய்ததினால்‌ நாளுக்கு நாள்‌ 
உடல்‌ தேறி, குணமடைந்து நல்ல வளர்ச்சியும்‌ அடைந்து 
வந்தான்‌. பழைய கோளாறுகள்‌ முற்றிலும்‌ நீங்கிப்‌ பூண 
ஆரோக்கியமடைந்து விட்டான்‌, 


இப்படி ஒரு நாள்‌ பார்க்கப்‌ போனபோது தான்‌ 
ஸ்ரீ. கல்கி அவர்கள்‌, என்னை “: ஆசனங்களைப்‌ பற்றி 
நீங்கள்‌ எழு அங்கள்‌ என்றார்‌. கானும்‌ முதலில்‌ மூன்று 
கட்டுரைகளை எழுதி அனுப்பினேன்‌. ஸ்ரீ. ரா. கிருஷ்ண 
மூர்த்தி அவர்கள்‌ என்‌ கட்டுரைகளை வெளியிடுவதற்கு 
முன்‌. “உபயகுசலோபரி” என்னும்‌ தலைப்பில்‌ என்னைப்‌ 
பற்றியும்‌, நான்‌ எழுதப்‌ போவதைப்‌ பற்றியும்‌ ஈல்ல 
விளம்பரம்‌ கொடுத்தார்கள்‌. பிறகு கட்டுரை “ஆரோக்‌ 
இய ரகசியம்‌? என்ற தலைப்பில்‌ வெளிவந்தது. என்‌ 


நண்பர்கள்‌ என்‌ கட்டுரைகளைப்‌ பற்றிப்‌ புகழ்ந்தார்கள்‌, 


3 


எனக்கும்‌ சிறிது தைரியம்‌ வந்தது.  எழுத்தூலகத்தில்‌ 
முதல்வர்களான பேராசிரியர்கள்‌ ஸ்ரீ. வ. ரா. அவர்கள்‌, 
ரசிகமணி ஸ்ரீ. டி. கே. சிதம்பரநாத முதலியார்‌ அவர்கள்‌, 
நாமக்கல்‌ கவிஞர்‌. ஸ்ரீ. வெ. இராமலிங்கம்‌ பிள்ளை அவர்கள்‌, 
பேராசிரியர்‌ ஸ்ரீ. எ. ஸ்ரீனிவாசராகவன்‌ அவர்கள்‌ ஆகிய 
.இவர்க ளெல்லோரும்‌ என்‌ கட்டுரைகளைப்‌ பற்றிப்‌ 
புகழ்ந்து உற்சாக மளித்தனர்‌. ஸ்ரீ. ரா, தருஷ்ணமூர்த்தி 
அவர்களும்‌ எனக்கு அடிக்கடி உற்சாகம்‌ ஊட்டி, மேலும்‌ 
மேலும்‌ எழுதத்‌ தூண்டினார்கள்‌. முதலில்‌ ஆறு மாதம்‌ 
எழு அங்கள்‌ என்றார்‌. பிறரு ஒரு வருடம்‌ எழு அங்கள்‌ 
என்றார்‌. பின்‌ இரண்டு வருடங்கள்‌ எழுதலாம்‌ என்றார்‌. 
இப்பொழுது இரண்டரை வருடங்கள்‌ கூட ஆயிற்று. 
இன்னமும்‌ இதைப்‌ பற்றி வேறு முறையில்‌ எழுதுங்கள்‌ 
என்று தூண்டுகின்றார்‌. 


யோக ஆசனங்களைப்‌ பற்றிய விஷயங்களும்‌, ஆராய 
ஆராய ஊற்று போல்‌ கிடைக்கின்றன. பொது மக்களும்‌ 
ஆர்வமுடன்‌ பழகுகின்‌ றனர்‌ ; ஆவலுடன்‌ எதிர்‌ பார்க்கின்‌ 
றனர்‌ என்பதற்கு அறி குறியாகத்‌ தினசரி வந்து குவியும்‌ 
கடி. தங்களே அத்தாட்சி. 


முதலில்‌ நானும்‌ என்‌ மனைவியும்‌ வந்த கடிதங்கள்‌ 
ஒவ்வொன்றிற்கும்‌ விடாமல்‌ சுமார்‌ ஒரு வருடம்‌ வரை 
பதில்‌ எழுதினோம்‌. வந்த கடி.தங்களைப்‌: படிக்கவே தில 
மணி கேரம்‌ ஆகும்‌. பதில்‌ எழுதப்‌ பல மணி நேரம்‌ 
ஆகும்‌. யோக ஆசன இச்சை பெற நேரில்‌ பல அன்பர்‌ 
கள்‌ வரவும்‌ தலைப்பட்டனர்‌. விடிந்தால்‌ பல தரப்பட்ட 
நோயாளிகள்‌ வைத்தியர்‌ இல்லங்களில்‌ வருவதைப்‌ போல்‌ 


xi 


வருவார்சள்‌, காலை முதல்‌ 10 மணி வரை ஆசன வகுப்பு 
நடக்கும்‌, வெளி ஊர்களிலிருந்தும்‌ வருவார்கள்‌, எந்த 
நேரமென்று இருக்காது, அவர்சளுடன்‌ பேசி, குறை 
அறிந்து சிசிச்சை சொல்லுவேன்‌. இந்த நிலையில்‌ என்‌ 
வியாபாரத்தைக்‌ கூடக்‌ கவனிக்க நேர மில்லாமல்‌ போய்‌ 
விட்டது, “ஒன்று ஆசனப்‌ பிரசாரம்‌ சரிவரச்‌ செய்ய 
வேண்டும்‌, அல்லத அதை நிறுத்தி விடவேண்டும்‌ ? என்ற 
நிலைமை ஏற்பட்டது. பல்லாயிரக்‌ கணக்காண மக்கள்‌ பய 
னடையும்‌ ஒரு காரியத்தை நிறுத்துவது நியாயமா ? மனச்‌ 
சாட்சி இடமளிக்க வில்லை. இதைப்‌ பற்றி ஸ்ரீ கல்கி 
அவர்களிடம்‌ கலந்தாலோசித்தேன்‌, அவர்கள்‌ சில 
யோசனை களைச்‌ சொன்னார்கள்‌, 


பிறகு ஒரு திட்டமிட்டு இந்த ஆசனப்‌ பிரசாரத்தை 
ஒழுங்காய்ச்‌ செய்யத்‌ தலைப்பட்டேன்‌, இதற்காகத்‌ தனிக்‌ 
காரியாலயம்‌, சிப்பந்திகள்‌ முதலியவை ஏற்படுத்தினேன்‌, 
வரும்‌ கடி.தங்களுக்குப்‌ பதில்‌ எழுதவும்‌, யோக சிகிச்சை 
அனுப்பவும்‌ ஏற்பாடு செய்தேன்‌. சிசிச்சை பெற வருகிற 
வர்சளின்‌ வரலாறு தெரிய யோகாசன சிகிச்சை விண்ணத்‌ 
தாள்‌ ஒன்று தயார்‌ செய்தேன்‌. முதலில்‌ ஆசன சிகிச்சை 
வேண்டுபவர்களுக்கு அதை அனுப்புவது வழக்கம்‌, ௮௮ 
பூர்த்தியாகி வந்தால்‌ அவர்களுடைய நோயை அனுசரித்து 
ஆசன கச்சை ஆறு வாரங்களுக்கு வேண்டியதை எழுதி, 
ஆகாரப்பத்தியம்‌, மற்றும்‌ செய்ய வேண்டியவைகளுக்கு 
விவரமும்‌ எழுதி அனுப்புவேன்‌. 


யோக டிச்சைபெறும்‌ அன்பர்களுக்கு ஆசனம்‌ 
செய்யும்‌ விதங்கள்‌ தெரிய வேண்டுமல்லவா ? சிலர்‌ 


xii 


“தல்‌?” யில்‌ வெளிவர்தவைகளைப்‌ பத்திரமாக வைத்திருப்‌ 
பார்கள்‌. சிலருக்கு தவறியும்போய்‌ இருக்கும்‌. ஆகை 
யால்‌ எல்லா ஆசனங்களுக்கும்‌ செய்யும்‌ விதங்களை முதலில்‌ 
ஆரம்பத்திலிருர்து படிப்படியாகச்‌ இத்திர ரூபமாக விளக்கி, 
ஆர்ட்‌ காதெத்தில்‌ யோகாசன ஆப்டோன்‌ படங்களைப்‌ 
போட்டு, ஒவ்வொரு ஆசனத்திற்கும்‌ தனித்‌ தனிப்‌ பிரசுரங்‌ 
களாக வெளியிட்டேன்‌. ஆசன சிகிச்சை பெறுபவர்‌ 
களுச்கு அவர்கள்‌ செய்ய வேண்டிய ஆசனங்களை ச்‌ சேர்ந்த 
பிரசுரங்கள்‌ மட்டும்‌ அனுப்புகிறேன்‌. ஆசனம்‌ செய்பவர்கள்‌ 
அனுசரிக்க வேண்டிய பொது விதிகளைத்‌ தனியாக 
அச்சிட்டு அத்துடன்‌ அனுப்புகிறேன்‌. இம்மாதிரி பேரில்‌ 
வந்து சுற்றுக்‌ கொள்ளுபவர்‌ களுக்கும்‌ அளிக்கப்படறெஅ, 


ஆசன விஷயங்களை முதலில்‌ எப்படி எழுதுவது 
என்று தயங்னெ என்னை, ஸ்ரீ. கல்கி அவர்களின்‌ ஆதர 
வும்‌, வாசகர்களின்‌ வரவேற்பும்‌, அன்பர்களின்‌ உற்சாக 
மும்‌ சேர்ந்து இப்பொழுது என்னை ஒரு எழுத்தாள 
னகவே ஆக்கிவிட்டது, அத்துடன்‌ கூட சாதாரணப்‌ 
பிரசாரகனாக இருந்த என்னை ஒரு யோகாசன ஆசிரிய 
ஞாகவும்‌ ஆக்கிவிட்டது. 


யோகாசன ச்சை கூறும்‌ வேலை மிகவும்‌ பொறுப்பு 
வாய்ந்த தாகும்‌. பொதுவாக உடலுறுப்புகளின்‌ அமைப்பு, 
நோயாளிகளின்‌ நிலை, அவர்கள்‌ இதுவரை உட்கொண்ட 
மருந்‌. துகளின்‌ தன்மை முதலியவைகளை அனுசரித்தே 
செய்தல்‌ வேண்டும்‌. ்‌ 


இவைகளை யெல்லாம்‌ வைத்துத்‌ தான்‌ இர்‌ நூலைக்‌ 
கட்டுரைகளாக எழுத முடிந்தது, “கல்கி? நமது தமிழ்‌ 


3111 


நாட்டில்‌ மட்டு மல்ல, கடல்‌ கடந்து தமிழர்கள்‌ எங்கெங்கு 
வூக்கின்றார்களோ, அங்கெல்லாம்‌ செல்கிறது. . அவர்க 
ளில்‌ கூட பலர்‌ இந்த * ஆரோக்கிய ரகசியக்‌ கட்டுரை 
களைப்‌ படித்து, யோகாசன இச்சையை பெற்றிருக்கன்ற 
னர்‌. இது வரை ஆசனம்‌ செய்து, நாட்பட்ட நோய்களை 
யும்‌ பலர்‌ தீர்த்துக்‌ கொண்டிருச்சின்றனர்‌. அவர்கள்‌ 
தங்கள்‌ நன்றியையும்‌, சந்தோஷத்தையும்‌ தெரிவித்துக்‌ 
கொள்ளும்‌ முறையில்‌ எழுதிய கணக்கற்ற கடிதங்கள்‌ 
இருக்கின்‌ றன, i 


ஆசன அன்பர்சள்‌ “இச்‌ கட்டுரைகளை யெல்லாம்‌ 
தொகுத்துப்‌ புத்தக ரூபமாக எப்பொழுது வெளி யிடூவீர்‌ 
கள்‌ ?” என்று பல நாட்சளுக்கு முன்பிருந்தே கேட்கத்‌ 
தடங்‌ விட்டார்கள்‌, எனக்கிருக்கும்‌ பல வேலைகளுக்‌ 
இடையில்‌ இப்புத்தகம்‌ அச்சிடும்‌ வேலையும்‌ சேர்ந்து கொண் 
டத. ஆசிரியர்‌ ஸ்ரீ. ரா, கிருஷ்ணமூர்த்தி அவர்களிடம்‌ 
புத்தகம்‌ வெளியிடும்‌ விஷயமாகக்‌ கேட்டேன்‌. 6 பேஷாக 
வெளியிடுங்கள்‌ ? என்று சொல்லி வீட்டார்‌. 


இதில்‌ ஒவ்வொரு ஆசனமும்‌ செய்ய வேண்டிய விதங்‌ 
களைப்‌ படிப்‌ படியாய்‌ ஆரம்ப த்‌ திலிருந்து கடைசி முடிப்பது 
வரை தெளிவாய்ச்‌ இத்திரங்களுடன்‌ வெளியிட்டிருக்க 
றேன்‌. இந்த நூலில்‌ லெ இடங்களில்‌ லெ சத்திரங்கள்‌ 
இரண்டு, மூன்று இடங்களிலும்‌ வருகின்றன. உதாரண 
மாக ஹலாசன ஆரம்ப நிலைச்‌ சித்திரங்கள்‌, சர்வாங்க 
சனத்திலும்‌ வருகின்றன. ஆசனம்‌ பழகுகிறவர்களுக்கு 
செளகரியமாய்‌ இருக்கும்‌ பொருட்டு பக்கங்களிலேயே 
சித்திரங்கள்‌ மறு முறையும்‌ சேர்க்கப்‌ பட்டிருக்‌ 


xiv 


இன்றன. இவ்வாறே மற்றும்‌ ல இடங்களிலும்‌ வரு 
இன்றன, 


ஒவ்வொரு ஆசன நன்மைகளைப்‌ பற்றி விளக்கும்‌ 
போதும்‌, அந்நோய்‌ எப்படி யெல்லாம்‌ விலகுகன்ற.து 
என்று விளக்கும்‌ போம்‌, உடற்‌ கூறுகளைப்‌ பற்றியும்‌ 
அதன்‌ வேலைகளைப்‌ பற்றியும்‌ சொல்ல வேண்டி யிருச்கின்‌ 
றது, இவைகளும்‌ ஆங்காங்கு மறுமுறை வந்திருக்கின்றன. 
இக்சு உடற்‌ கூறுகளைப்‌ பற்றியும்‌, அதன்‌ விளக்கங்களைப்‌ 
பற்றியும்‌ எவ்வளவு தெளிவாக வாசகர்களுக்கு விளக்க 
முடியுமோ அவ்வளவும்‌ விளக்க முயற்சி செய்திருக்கிறேன்‌. 


ஆசோக்கயெ ரகசியக்‌ கட்டுரைகள்‌ வரும்‌ போது 
ஈண்பர்களுக்கு எழுந்த பல சந்தேகங்களுக்கு, சந்தேக 
விளக்கப்‌ பகுதியில்‌ விளக்கம்‌ தரப்பட்ட ௮. அதில்‌ முக்கிய 
மான லெ பகுதிகளும்‌ இச்‌ நூலில்‌ சேர்க்கப்‌ பட்டிருக்‌ 
இன்றன; 


இர்‌நூல்‌ இரண்டு பாகங்கள்‌ கொண்ட ஒரே புத்தக 
மாய்‌ இருந்தாலும்‌, இதை எல்லோரும்‌ வாங்க வேண்டு 
மென்ற நோக்கத்துடன்‌ தனித்‌ தனி பாகமாகவும்‌ வெளி 
வருகின்றது. முதல்‌ பாகம்‌ வாங்கி வாசித்தவர்கள்‌ பிறகு 
இரண்டாவது பாகமும்‌ வா௫ித்தால்‌ தான்‌ ஆசனங்களின்‌ 
பூரண விஷயமும்‌ அறிந்தவ ராவார்கள்‌. 


இர்நூலையே நல்ல உயர்ந்த இங்கிலிஷ்‌ பிரிண்டிங்‌ 
இளேடல்‌ பரிசுப்‌ பதிப்பாக வெளியிட்டதின்‌ நோக்கம்‌, 
வீடுகளிலும்‌, வாசக சாலைகளிலும்‌ நீண்ட காலம்‌ இருந்து 
பலரால்‌ உபயோகப்பட வேண்டும்‌ என்பதே, தவிர, 


Xv 


நண்பர்கள்‌ யாருக்காவது பரிசு கொடுக்க வேண்டுமான 
ஓம்‌ கொடுக்கலாம்‌; இதைவிடச்‌ இறந்த பரிசு வேறு 
இருக்கவே முடியா அ, 


இந்நூல்‌ ஒவ்வொருவர்‌ வீட்டிலும்‌ இருக்கவேண்டிய 
பொக்கிஷமாகும்‌, இந்‌ நூலைப்‌ படித்தவர்களுக்கு எப்படி 
யும்‌ “(ஆசனங்களைச்‌ செய்ய வேண்டும்‌, உடலை நோய்களி 
னின்று காப்பாற்றிக்‌ கொள்ளவேண்டும்‌'”' என்ற ஆசை 
பிறந்து ஆசனங்களைப்‌ பழகுவார்கள்‌. பின்‌ பிணி ஏத! 
நோய்‌ ஏது! துன்பமே! ஆரோக்கியச்‌ செல்வம்‌ நிறைந்‌ 
இருக்கும்‌. எனவே இர்‌ நூலைத்‌ தமிழ்‌ மக்கள்‌ பெருவாரி 


யாக ஆதரிப்பார்கள்‌ என நம்புகிறேன்‌, 


ஆரோக்கெ ரகசியக்‌ கட்டுரைகள்‌ “கல்ப்‌ பத்திரிகை 
யில்‌ வெளி வந்ததே ஒரு பெரும்‌ தனிச்‌ சிறப்பாகும்‌. 
அதற்குக்‌ காரணமாய்‌ இருந்த ஸ்ரீ. ரா. இருஷ்ணமூர்‌ த்தி 
அவர்களுக்கு என்‌ மனமார்ந்த ஈன்றியைத்‌ தெரிவித்துக்‌ 
: கொள்ளுகிறேன்‌. நான்‌ மட்டுமல்ல இத்‌ தமிழ்‌ நாடே 
அவருக்கு ஈன்றியைத்‌ தெரிவித்துக்‌ கொள்ளும்‌ என்பதில்‌ 
சந்தேக மில்லை. இதைத்‌ தவிர இர்‌ நாலுக்கு அவர்களே 
முன்னுரை எழுதித்‌ தந்தத இன்னமும்‌ விசேஷமாய்‌ 
அமைர்து விட்டது, அவர்களுக்கு மீண்டும்‌ ஒருமுறை 
என்‌ நன்றியைத்‌ தெரிவித்துக்‌ கொள்ளுகின்றேன்‌. 


இர்நூல்‌ வெளிவரும்‌ விஷயமாக யோகி ஸ்ரீ. சுத்தா 
னந்த பாரதியார்‌ அவர்களுக்குத்‌ தெரிவித்தேன்‌. அவர்‌ 
களும்‌ மனமுவந்து ஆசிச்‌ செய்தி அனுப்பி யிருக்கின்றார்‌ 
கள்‌, அன்னாருக்கும்‌ என்‌ மனமார்ந்த வணக்கம்‌, 


xvi 


என்‌ வாழ்க்கைத்‌ துணைவி, உண்மையில்‌ என்‌ வாழ்க்‌ 
கைக்குப்‌ பெருக்‌ துணையாகவே இருப்பது குறிப்பிடத்‌ தக்‌ 
கது. நான்‌ செய்யும்‌ காரியங்கள்‌ எல்லாவற்றிற்கும்‌ கை 
கொடுத்து அணை செய்கின்றாள்‌ என்று சொன்னால்‌ மிகை 
யாகா*ு, ஏற்கனவே எனக்குச்‌ செய்யும்‌ பல காரியங்க 
ளுடன்‌ இந்தக்‌ சட்டுரைகள்‌ எழுதுவதிலும்‌, புத்தகமாக 
வெளிக்கொண்டு வருவதிலும்‌, மற்றும்‌ யோக ஆசன 
இூச்சை அளிப்பதிலும்‌ எனக்குப்‌ பலவித உதவிகள்‌ செய்து 
வருகின்றாள்‌. (என்‌ மனைவி “ இவைகளை யெல்லாம்‌ இதில்‌ 
எதற்காகக்‌ குறிப்பிடுகின்‌ நீர்கள்‌ ? புருஷனுக்கு உதவி 
செய்வது மனைவியின்‌ கடமையல்லவா? எழுத வேண்டாம்‌? 
என்‌ று சொல்லுதறாள்‌. ) எனினும்‌ எனக்கு வாய்த்து இல்லா 
ளின்‌ உதவியைப்‌ பற்றி என்னால்‌ சொல்லாமல்‌ இருக்க 
முடிய வில்லை. அப்பொழுது தான்‌ எனச்கு மனத்‌ 
திருப்தி ஏற்படும்‌. 


சென்னை-— 21. 


99-4258, வி. என்‌. குமாரஸ்வாமி. 


முன்னுரை 


ன 


சென்னை மா ஈகரில்‌ ஸ்ரீ. வி, என்‌. குமாரஸ்வாமி பிர 
சித்த மானவர்‌. அவரைக்‌ காட்டிலும்‌ அவர்‌ அணியும்‌ 
காந்தி குல்லா பிரசித்தமான அ, காந்தி மகானுடைய சத்தி 
யாக்கிரகப்‌ போராட்டங்கள்‌ இவிரமாக நடந்து கொண்‌ 
டிருந்த காலத்தில்‌ எத்தனையோ பேர்‌ காந்தி குல்லா அணிய 
ஆரம்பித்தார்கள்‌, பிற்பாடு அதை விட்டு விட்டார்கள்‌. 
உடை நாகரிகம்‌ அவ்வப்போது மாறத்தானே செய்யும்‌? 
ஒரு காலத்தில்‌ காந்தி குல்லா தரிப்பது “தேச பக்தர்‌” 
என்று காட்டிக்கொள்ள ஒரு சாதனமா யிருந்தது, 
பின்னால்‌ “தேச பக்தர்‌! என்று சொல்லிக்‌ கொள்வ 
தற்கே கூச்சப்படும்படியான சூழ்‌ நிலை ஏற்பட்டு விடவே 
காந்தி குல்லா நாகரிகமும்‌ மாறி விட்டத. ஒரே ஒரு மனி 
தர்‌ மட்டும்‌ அந்த மாறுதலுக்கு உட்படவில்லை, காந்தி 
குல்லா அணிவதற்குக்‌ கூச்சப்‌ படாமல்‌ விடாப்‌ பிடியாக 
அதைத்‌ தரித்துக்‌ கொண்டு வருகிறார்‌. அப்படிப்‌ பட்டவர்‌ 
பிரசித்தமான மனிதர்‌ ஆகாமல்‌ எப்படித்‌ தப்ப முடியும்‌? 


ஆதலின்‌ பல ஆண்டுகளாக ஸ்ரீ வி. என்‌. குமார 
ஸ்வாமியை எனக்கு ஓரளவு தெரிந்திருந்தது, பொதுக்‌ 
கூட்டங்களில்‌, ஆண்டு விழாக்களில்‌, சங்கேக்‌ கச்சேரி 
களில்‌, இவ்விதம்‌ பலர்‌ சேரக்கூடிய இடங்களி லெல்லாம்‌ 
ஸ்ரீ. வி. என்‌. குமாரஸ்வாமி விஜயம்‌ செய்திருப்பதை அவ 
ருடைய கதர்க்‌ குல்லா புலப்படுத்தும்‌, பெரும்பாலும்‌ 
அவருடன்‌ அவருடைய வாழ்க்கைத்‌ துணைவியாரும்‌ வரு 

25 


xviii 


வார்கள்‌, இருவரும்‌ பொ அத்‌ தொண்டில்‌ ஊக்க முள்ளவர்‌ 
கள்‌ என்றும்‌, யோகாசனப்‌ பயிற்சிகள்‌ செய்து அந்த 
முறைகளைப்‌ பிரசாரம்‌ செய்து வருகிறவர்கள்‌ என்றும்‌ 
அறிந்து கொண்டிருந்தேன்‌. 


மூன்று ஆண்டுகளுக்கு முன்னால்‌, ஸ்ரீ வி, என்‌ குமார 
ஸ்வாமி இன்னொரு ஈண்பரைத்‌ தம்முடன்‌ அழைத்துக்‌ 
கொண்டு வந்தார்‌. ஆரிய சமாஜக்‌ கூட்டம்‌ ஒன்‌ றுக்கு சான்‌ 
தலைமை வகிக்க வேண்டு மென்று கூறினார்‌. அச்சர்தர்ப்‌ 
பத்தில்‌ ஸ்ரீ வி, என்‌. குமாரஸ்வாமி சென்னையில்‌ உள்ள 
ஆரிய சமாஜத்‌ தலைமைச்‌ சங்கத்தின்‌ தலைவர்‌ என்று 
தெரிந்து கொண்டேன்‌. அவரிடம்‌ என்‌ மரியாதை அதிக 
மாயிற்று, ஆயினும்‌ உடல்‌ ஈலக்‌ குறைவைக்‌ காரணமாகச்‌ 
சொல்லி “வர இயல வில்லை ; தயவு செய்து மன்னிக்கவும்‌?” 
என்று கேட்டுக்‌ கொண்டேன்‌, 


“உடம்புக்கு என்ன ?? என்று கேட்டார்‌. “ அப்படி. 
ஒன்னும்‌ எளிதில்‌ தரக்கூடியது அன்ற. ஆஸ்த்மா ரோய்‌?” 
என்றேன்‌, “இராத நோய்‌ என்பதாக ஒன்று இடையா அ ; 
யோகாசனப்‌ பயிற்ச மூலம்‌ போக்கி விடலாம்‌? என்று 
கூறினார்‌. “அதற்‌ கென்ன, பார்த்துக்‌ கொள்ளலாம்‌”? 
என்று சொல்லித்‌ தட்டிக்‌ கழிக்கப்‌ பார்த்தேன்‌, 


“இப்போதே ஆரம்பிக்கலாமே??? என்று ஸ்ரீ வி. என்‌. 
குமாரஸ்வாமி சொல்லி விட்டு, அவருடைய வண்டியி 
லிருந்து ஒரு ஐமக்காளத்தை எடுத்துக்‌ கொண்டு வந்து 
விரித்தார்‌, நான்‌ பயந்து போனேன்‌. “ஜயர ! தாங்கள்‌ 
அழைக்கும்‌ கூட்டத்திற்கு எப்படியாவது வந்து சேர்ந்து 
விடுகிறேன்‌, இக்தச்‌ சமயம்‌ விட்டு விடுங்கள்‌ !?? என்றேன்‌, 


xix 


“ தங்களுக்காக ஜமக்காளம்‌ விரிக்கவில்லை, தினர்‌ 
தோனும்‌ இந்த நேரத்தில்‌ நான்‌ யோகாசனம்‌ செய்வது 
வழக்கம்‌. அதனாலே தான்‌ நான்‌ நோய்‌ கொடி இல்லாமல்‌ 
இருந்து வருகிறேன்‌. நான்‌ இங்கே யோகாசனம்‌ செய்வ 
தில்‌ தங்களுக்கு ஒன்றும்‌ ஆட்சேபம்‌ இல்லையே?” என்று 
ஸ்ரீ குமாரஸ்வாமி கேட்டார்‌, பதிலுக்குக்‌ காத்திராமல்‌ 
யோகாசனம்‌ செய்யத்‌ தொடங்கினார்‌, 


ஸ்ரீ வி. என்‌. குமா ரஸ்வாமியின்‌ உற்சாகமும்‌, பிரசார 
ஆர்வமும்‌ என்னைக்‌ கவர்ந்தன. அவர்‌ யோகாசனங்கள்‌ 
போட்டு முடிந்த பிறகு கூறினேன்‌ :--* ஐயா | கான்‌ ிரேக 
தர்மத்தில்‌ ஈம்பிக்கை கொண்டவன்‌. யாருடனாவது பழி 
விட்டால்‌, அவராக என்னை விட்டுப்‌ போனாலன்றி நானாக 
அவரை விடுவதில்லை, இந்த ஆஸ்த்மா நோய்‌ என்னுடன்‌ 
பதினைந்து ஆண்டுகளுக்கு மேலாகத்‌ தொடர்பு கொண்டு 
பழக விட்டது, எனக்கோ பிராயமும்‌ ஆகிவிட்டஅ. இனி 
ஒரு கட்டுப்‌ பாட்டுக்கு உட்பட்டு நடந்து கொள்வதும்‌, 
ஒழுங்கான தேகப்‌ பயிற்சி முறைகளைக்‌ கை யாளுவதும்‌ 
இயலாத காரியங்கள்‌, ஆனால்‌ என்‌ குமாரன்‌ ஒருவன்‌ இருக்‌ 
கிறான்‌. பிராயம்‌ பதினைந்து தான்‌ ஆகிறது, அவனைத்‌ 
தங்களிடம்‌ ஓப்புவிக்கறேன்‌. தங்கள்‌ சாமர்த்தியத்தை 
அவனிடம்‌ காட்டுங்கள்‌”? என்றேன்‌, 


னன்‌ குமாரன்‌ சி, ராஜேந்திரன்‌ பன்னிரண்டு பிராயம்‌ 
வரைக்கும்‌ கூடிய வசையில்‌ ஆரோக்கியமாக இருந்து வர்‌ 
தான்‌. பிறகு அவனுக்குத்‌ தொண்டையில்‌ “டான்சில்‌? 
உபத்திரவம்‌ வந்தது, ஐந்தாவது பாரம்‌ படித்த ஆண்டில்‌ 
அவனுடைய தேக ஆரோக்கியம்‌ மிகவும்‌ சீர்கேடு அடைந்‌ 


xX 


தஅ, அடிக்கடி தொண்டை வலியும்‌, ஜலதோஷமும்‌ வரும்‌. 
இவற்றிலிருந்து ஐ-ரமும்‌, இருமலும்‌ உண்டாகும்‌, பள்ளிக்‌ 
கூடத்அக்குப்‌ போனால்‌ திரும்பி வரும்போது ஜுரத்துடன்‌ 
வராமல்‌ ஆரோக்யெத்‌ துடன்‌ வர வேண்டுமே என்று கவலைப்‌ 
படும்படி நேர்ந்து விட்டத. இம்‌ மாதிரி அடுத்து அடுத்து 
ஜூரம்‌ வந்த படியால்‌ மிக்க மெலிக்கு போனான்‌. பிரபல 
வைத்தியர்கள்‌ பார்த்தார்கள்‌. டான்சில்‌ ஆப்பரேஷன்‌ 
செய்தே ஆகவேண்டுமென்று சொன்னார்கள்‌. ஆப்பரேஷன்‌ 
சிசிச்சை செய்யத்‌ தாங்குவதற்கு வேண்டிய தேக பலம்‌ 
வரவேண்டும்‌ என்று காத்திருந்து, காத்திருந்து, காள்‌ 
போய்க்‌ கொண்டே யிருந்தது. கடைசியில்‌ காத்திருப்‌ 
பதில்‌ பயனில்லை யென்று முடிவு செய்து, ஆப்பரேஷன்‌ 
நடந்தது. ஆப்பரேஷனுக்குப்‌ பின்னர்‌ சுரம்‌ வருவது 
நின்றது. ஆனால்‌ உடல்‌ மெலிவு அப்படியே இருந்த. 
மூன்று மாதங்களுக்கு மேலாகியும்‌ தேறவில்லை. இக்‌ கார 
ணங்களினால்‌, அந்த ஆண்டில்‌ யுனிவர்சிடி விதிகளின்படி. 
பள்ளிக்‌ கூடத்‌. துக்குப்‌ போக வேண்டிய நாட்கள்‌ அவன்‌ 
போக முடியாமற்‌ போய்‌ விட்டது. 


இப்படி ப்பட்ட கிலைமையிலே தான்‌ ஸ்ரீ வி. என்‌. 
குமாரஸ்வாமி யோகாசன த்தைப்‌ பற்றி என்னிடம்‌ சொன்‌ 
னார்‌, யோகாசன முறைகளினால்‌ தேக ஆசோக்கயெத்தைப்‌ 
பாதுகாத்துக்‌ கொள்வதில்‌ எனக்கு ஏற்கனவே பூரண 
நம்பிக்கை இருந்தது. ஆனால்‌ அம்‌ முறைகளை என்னுடைய 
சொந்த விஷயத்தில்‌ சரிவரச்‌ கையாண்டு பார்க்க முடிய 
வில்லை. அதற்கு வேண்டிய அவகாசமும்‌ வசதிகளும்‌ சூழ்‌ 
நிலையும்‌ இல்லை, உற்சாகமும்‌ இல்லை என்று சேர்த்துக்‌ 
கொள்ளலாம்‌, 


ர்‌ 
XXI 


பலன்‌ உண்டு என்று நன்கு தெரிந்தும்‌ நான்‌ கடைப்‌ 
பிடிக்கத்‌ தவறிவிட்ட சாதனத்தை என்‌ குமாரனாவது 
கடைப்‌ பிடிக்கட்டும்‌ என்று எண்ணியே ஸ்ரீ வி, என்‌. 
குமாரஸ்வாமியிடம்‌, “என்னை விட்டு விடுங்கள்‌; என்‌ 
குமாரனுக்கு ஆசனப்‌ பயிற்சி சொல்லிக்‌ கொடுங்கள்‌ |” 


என்று கேட்டுக்‌ கொண்டேன்‌, 


அவ்விதமே ஸ்ரீ குமாரஸ்வாமி ஒப்புக்‌ கொண்டு, 
சிரஞ்சீவி இராஜேர்திரனுக்குப்‌ பயிற்சி அளிக்கத்‌ தொடங்‌ 
கினார்‌. முதலில்‌ எளிய பயிற்சிகளைச்‌ சொல்லிக்‌ கொடுத்து, 
வர வரக்‌ சுடினமான பயிற்சிகளையும்‌ கற்றுத்‌ தந்தார்‌. முக்‌ 
யமாக, சர்வாங்காசனம்‌, தினம்‌ பத்து நிமிஷங்களுக்குக்‌ 
குறை வில்லாமல்‌ செய்து வந்தான்‌. விரைவிலேயே தேக 
நிலைமை அபிவிருத்தி அடையத்‌ தொடங்கியது. 


பன்னிரண்டு வயத முதல்‌ பதினைந்து வயது வசையில்‌ 
ஓர்‌ அங்குலம்‌ கூட வளராம லிருந்தவன்‌, யோகாசனப்‌ 
பயிற்சி ஆரம்பித்த ஒரு வருஷத்திற்குள்‌ ஆறு அங்குலம்‌ 
வளர்ந்து விட்டான்‌. பதினைந்து வயது வரையில்‌ ௮றுபத்‌ 
தைந்து ராத்தலுக்கு மேல்‌ உடல்‌ நிறை அதிக மாக வில்லை, 
ஜுரம்‌ வந்தால்‌ அதிலும்‌ ஏழு, எட்டு ராத்தல்‌ குறைந்து 
விடும்‌. யோகாசனப்‌ பயிற்சி ஆரம்பித்த சில மாதங்‌ 
களுக்குள்ளேயே உடல்‌ நிறை அதிகமாக ஆரம்பித்தது, 
இரண்டு வருஷ காலத்திற்குள்‌ முப்பத்தைந்து ராத்‌ 
தலுக்கு மேல்‌ அதிகமா விட்டது. இப்போது நூற்றுப்‌ 
பதினைந்து ராத்தல்‌ எடை இருக்கிறான்‌. (“இதை யெல்‌ 
லாம்‌ ஏன்‌ எழுதுகிறீர்கள்‌? குழந்தைக்குத்‌ திருஷ்டி 
படப்போகிறத!” என்று அவனுடைய தாயார்‌ கோபித்‌ 


33011 


அக்‌ கொள்வறொள்‌.) ஆனால்‌ வேறு யாருடைய திருஷ்டியோ 
ஏற்கனவே சிறிது விழுந்து விட்டதாகக்‌ காணப்‌ படுகிறது. 
சில காலமாகச்‌ சிரஞ்சீவி இராஜேந்திரன்‌ ஒழுங்காக 
யோகாசனம்‌ செய்வ தில்லை, ஏன்‌ என்று ஒரு நாள்‌ 
கேட்டதற்கு, “பரீகைத நெருங்கி விட்டது! படிக்க 
வேண்டி யிருக்கறது !?? என்று காரணம்‌ சொன்னான்‌. 
இந்த வருஷம்‌ இண்டர்‌ பரீட்சைக்கு அவன்‌ போகிறான்‌. 
பரீட்சைக்குப்‌ படிப்பது கஷ்டமான காரியம்‌ தான்‌ ; வேறு 
எதிலும்‌ கவனம்‌ செலுத்த முடியாமல்‌ செய்து விடக்‌ 
கூடியது தான்‌. ஆனால்‌ நான்‌ அவனுக்கு, “நீ பரீட்சையில்‌ 
தேறா விட்டால்‌ பாதக மில்லை யென்று எழுதி வேணு 
மானாலும்‌ கொடுக்கிறேன்‌. உடம்பைச்‌ சரியாகப்‌ பார்த்‌ 
அக்‌ கொண்டால்‌ போதும்‌. தேக ஆரோக்இயெத்தைக்‌ 
காப்பாற்றிக்‌ கொள்வது பரீட்சையில்‌ தேறுவதை விட 
ஆயிரம்‌ மடங்கு முக்கிய மானது!” என்று வற்புறுத்திக்‌ 
கூறினேன்‌. இதே யோசனையைத்‌ தான்‌ ௫, ராஜேர்‌ 
திரனுடைய பிராயத்திலுள்ள தமிழ்‌ நாட்டுச்‌ இறுவர்கள்‌ 
அனைவருக்கும்‌ கூற விரும்புகிறேன்‌. 


ஸ்ரீ வி. என்‌. குமாரஸ்வாமி என்‌ குமாரனுக்கு யோகா 
சனப்‌ பயிற்சி அளிக்கத்‌ தொடங்கிய சமயத்தில்‌, யோகா 
சனத்தைப்‌ பற்றிக்‌ “கல்கியில்‌ தொடர்ச்சியாகக்‌ கட்டுரை 
எழுத முடியுமா?” என்று கேட்டேன்‌. “எழுதினால்‌ 
வெளியிடுவீர்களா என்று நானும்‌ கேட்பதற்கு இருந்தேன்‌?” 
என்றார்‌ ஸ்ரீ குமாரஸ்வாமி. ““எழுஅங்கள்‌ ; பேஷாக வெளி 
யிடுகழேன்‌ |” என்று உற்சாகமாகக்‌ கூறி விட்டேன்‌, 


xxill 


ஆனால்‌, பிற்பாடு அவ்விதம்‌ சொல்லி விட்ட அ பற்றிக்‌ 
கவலைப்‌ படத்‌ தொடங்கனேன்‌. இவர்‌ யோகாசனப்‌ 
பயிற்சியில்‌ நிபுணர்‌, பரோபகாரி என்ப தெல்லாம்‌ உண்மை 
தான்‌. ஆனால்‌ செளராஷ்ட்ர சமூகத்தைச்‌ சேர்ந்தவ 
ராயிற்றே? தமிழ்‌ எப்படி எழுதுவாரோ, என்னமோ ? 
இவர்‌ எழுதுவது பிறருக்கு விளங்குவதாயும்‌ பத்திரிகை 
யில்‌ வெளியிடக்‌ கூடியதாயும்‌ இருக்குமா? என்ற இத்‌ 


தகைய கவலைகள்‌ ஏற்பட்டன. 


முதல்‌ மூன்று கட்டுரைகளை ஸ்ரீ வி. என்‌. குமாரஸ்‌ 
சுவாமி அனுப்பி வைத்தார்‌. அவற்றைப்‌ படித்ததும்‌ என்‌ 
கவலையெல்லாம்‌ தீர்ந்தது என்று மட்டும்‌ சொன்னால்‌ 
போதாது. தமிழில்‌ ஒரு சிறந்த எழுத்தாளரைக்‌ கண்டு 
பிடித்து விட்டோம்‌ என்ற உற்சாகமே ஏற்பட்டு விட்டத, 
அவ்வளவு சரளமாகவும்‌, லாகவமாகவும்‌ தமிழ்‌ ஈடையைக்‌ 
கையாண்டிருந்தார்‌, மெத்தப்‌ படித்தவர்கள்‌ எல்லாரும்‌ 
விளக்கி எழுதுவதற்குத்‌ திணறக்‌ கூடிய தேக தத்துவம்‌ 
சம்பந்தமான விஷயங்களை மிகத்‌ தெளிவு படுத்தி எழுதி 
யிருந்தார்‌. மிக்க மகிழ்ச்சியுடன்‌ அவருடைய கட்டுரை 
களைக்‌ கல்‌ யில்‌ வெளியிட்டு வந்தேன்‌. 


ஸ்ரீ வி, என்‌. குமாரஸ்வாமியின்‌ யோகாசனக்‌ கட்‌ 
டுசைகளினால்‌ இலங்கை முதல்‌ புத டில்லி வரையில்‌ உள்ள 
தமிழர்கள்‌ ஆயிரக்கணக்‌ கர்னவர்கள்‌ பலன்‌ அடைந்திருக்‌ 
இிறார்கள்‌. “கல்‌ யின்‌ மேல்‌ விலாசத்துடன்‌ அவருக்கு 
இதுவரையில்‌ வந்திருக்கும்‌ கடிதங்கள்‌ ஐயாயிரத்துக்கு 
மேலிருக்கும்‌. நேராக அவர்‌ விலாசத்‌.தக்கு வந்த கடி.தங்‌ 
களும்‌ ௮வ்வளவு இருக்கலாம்‌ வாலிபர்கள்‌, வயோதிகர்‌ 


xxiv 


கள்‌, ஆண்கள்‌, பெண்கள்‌ எத்தனையோபேர்‌ இக்‌ கட்டுரை 
களைப்‌ படித்துவிட்டு யோகாசனங்கள்‌ பயின்று பலன்‌ 
அடைர்திருக்கிறார்‌ கள்‌. மற்றும்‌ பலர்‌ கடிதங்கள்‌ எழுதிச்‌ 
சந்தேகம்‌ கேட்டுத்‌ தெளிந்திருக்றொர்கள்‌. இன்னும்‌ பலர்‌ 
நேரில்‌ அவரைத்‌ தேடிவந்த யோகாசனப்‌ பயிற்சி பெற்றுக்‌ 
குணம்‌ அடைர்திருக்கிறார்‌ கள்‌, 


தமிழ்‌ மக்களின்‌ கவன த்தை அவ்வளவாகக்‌ கவர்ந்து 
பலன்‌ அளித்திருக்கும்‌ கட்டுரைகளைத்‌ தொகுத்து 
ஸ்ரீ வி. என்‌, குமாரஸ்வாமி இப்பொழுஅ புத்தக வடிவில்‌ 
வெளியிடுகிறார்‌. இந்த அருமையான நூல்‌ தமிழ்‌ அறிந்த 
ஒவ்வொருவர்‌ வீட்டிலும்‌ இருக்கவேண்டிய ஆரோக்கிய 
பொக்கிஷம்‌, இந்த நூலை இவ்வளவு மலிவான விலையில்‌ 
வெளியிட்டதன்‌ மூலம்‌ ஸ்ரீ. வி. என்‌. குமாரஸ்வாமி தமிழ்‌ 
மக்களுக்குப்‌ பேருபகாரம்‌ செய்திருக்கிறார்‌. ஸ்ரீ, வி, என்‌, 
குமாரஸ்வாமியின்‌- யோகாசனப்‌ பிரசாரம்‌ மேலும்‌ மேலும்‌ 
பரவித்‌ தமிழ்‌ நாட்டின்‌ ஆரோக்கியச்‌ செல்வத்தை 
வளர்க்கும்‌ என்று எதிர்பார்க்கிறேன்‌. 


காந்தி நகர்‌ ரா. கிருஷ்ணமூர்த்தி 
818-528, ஆரியர்‌: 4: சல்‌? 


யோட. ஸ்ரீ. சுத்தானந்த பாரதியார்‌ அவர்கள்‌ 
சர்வாங்காசனத்தில்‌ ஊர்த்துவபந்தம்‌ 
செய்னெறார்‌ 


போ. ஸ்ரீ. சுத்தானந்த பாரதியாருடன்‌ 
ஆசிரியர்‌ : ஸ்ரீ. வி. என்‌. குமாரஸ்வாமியும்‌, 
ஸ்ரீமதி, தோல்க்ஷிமி குமாரஸ்வாமியும்‌. 


ஆசிச்‌ செய்தி 


ரப 


குமாரஸ்வாமி, தோலக்ஷிமி என்றால்‌ “ அரோக்கிய 
ரகசியம்‌”? எதிரே நிற்கிறது. அத்திரி - அனஞூயா, 
வள்ளுவர்‌ - வாசு, காந்தி - கஸ்தூரிபாய்‌ போன்ற உத்தம 
சதிபதிகளின்‌ மறு பதிப்பாக இவர்கள்‌ வாழ்க்கை விளங்கு 
இன்றது. நல்ல மனவுறவு, ஈல்லசிந்தை, நல்லறவாழ்வு, 
பொது ஈலவீறு, ஒஓயாவுழைப்பு, நிறைமுறையான இல்லறம்‌, 
வீரி ரரான மக்கட்‌ செல்வம்‌, செவ்விய தொழிற்‌ செல்வம்‌ 
எல்லாம்‌ பொருந்திய உத்தமர்‌ குமாரஸ்வாமி. அவருக்கு 
வாய்த்த மனைவியின்‌ பெருமையே பெருமை. அடடாடாடா! 
அறிவு, செறிவு, அன்பு, ஈகை, கர்மவீரம்‌, பொதுநலத்‌ 
தொண்டு எல்லாம்‌ ஒருங்கே சேர்ந்த திருமகள்‌ சீதா 
லக்ஷிமி, “என்‌ வாழ்வைப்‌ பண்படுத்தியதும்‌ அவளே ? 
என்று குமாரஸ்வாமி என்னிடம்‌ அடிக்கடி சொல்லுவார்‌. 
“பெட்டகச்சாவிகூட என்னிடம்‌ ஒன்று அவளிடம்‌ ஒன்‌ ௮, 
அவள்‌ மிகவும்‌ கவனமாகவே செலவு செய்வாள்‌ ”' என்று 
கணவன்‌ காட்டும்போது நான்‌ நான்கு “அடடா? 


போடுவேன்‌ | இவர்‌ வாழ்வின்‌ சாவி மனைவி யிடமே 


உள்ளது, 


குமார விலாசத்திற்கு நான்‌ மும்முறை சென்று 
குமாரஸ்வாமியின்‌ இல்லற வாழ்வைக்‌ கவனித்திருக்கிறேன்‌. 
சென்னைக்கு வரும்போதெல்லாம்‌ அவர்களுடைய குற்றால 
அருவியில்‌ - தொட்டியில்‌ ஆடி நீர்துவேன்‌. சதிபதிகள்‌ 


1 
XXxVI 


என்னைப்‌ பால்‌ பழம்‌ தர்‌.து, உபசரிக்கும்போது இந்தப்‌ 
பாட்டு நினைவுக்கு வரும்‌. 


ஈருடல்‌ இயற்கையாலே எய்தினும்‌ இரண்டுபேரும்‌ 
ஒருயிர்‌, ஒரன்போய்கும்‌ ஒருமையிற்‌ சிறந்துவாழ்ந்தார்‌ 
பாருடன்‌ பயிரைப்‌ போலப்‌ பழமுடன்‌ சுவையைப்போல 


காருடன்‌ மின்னல்‌ போலக்‌ கலந்தவர்‌ பொலிகமாதோ ! 


நான்‌ அங்கே செல்லும்‌ போதெல்லாம்‌ ஊர்த்துவ 
பந்தாசனம்‌, குண்டலி பந்தம்‌, நாவ - ஜோலாசனம்‌, ர 
சாசனம்‌, சர்வாங்காசனம்‌, மத்ஸ்யாசனம்‌ முதலிய பல 
செய்வதுண்டு, சுறுசுறுப்பான அந்த வீட்டில்‌ இங்கு 
மங்கும்‌ ஆசனக்‌ காட்சிகள்‌ ஈடக்கும்‌, ஆசன - பகதூர்‌ 
குமா ஸ்வாமியும்‌ தமது வேலைகளுக்கடையே தலை£ழே நிற்‌ 
பார்‌, மனைவி மக்கள்‌ எல்லாரும்‌ ஆசனம்‌ செய்வார்கள்‌, 
பிறகு ஹவனம்‌ செய்வோம்‌. காயத்திரி ஜபம்‌ நடக்கும்‌, 
இவர்‌ மணிப்‌ புதல்வர்களைக்‌ கணக்கு, சயன்ஸ்‌ முதலிய 
பாடங்களில்‌ கேள்வி கேட்பேன்‌. “பட்‌ பட்‌” என்று பதில்‌ 
சொல்வார்கள்‌, இந்த லக்ஷ்மீ விலாசத்தில்‌ ஒரு மணி நேரம்‌ 
கழிப்பது எனக்குப்‌ பேரின்ப மளிக்கும்‌. ஏனெனில்‌ 
இந்த வீடே ஆரோக்கெ நிலையம்‌, 


ஆரோக்கிய ரகசியம்‌ தூய இல்லறத்தில்‌ மலர்ந்த அனு 
பவ நூல்‌, இந்த நூலுக்கு இலக்கணம்‌ ஆசிரியர்‌ வாழ்க்‌ 
கையே, இல்லறத்தில்‌ நல்ல குழந்தைகளைப்‌ பெற்றுப்‌ 
பெருக வாழ்ந்து கொண்டே ஆசனம்‌ பயிலலாம்‌ என்பதை 
ஆசிரியர்‌ வாழ்க்கை விளக்குகிறது, இர்‌ தலுக்கு “ஆரோக்‌ 
இய ரகசியம்‌' என்பது பொருத்தமாகும்‌, ஏனெனில்‌ ஆசன 


xxvii 


மும்‌, பிராணாயாமமும்‌ உடலையும்‌ நாடிகளையும்‌ உறுதி 
செய்யவே பயனாகும்‌, நாடி சுத்தியால்‌ ஹார்மோன்‌ என்‌ 
னும்‌ அமுதரசம்‌ ஊறிப்‌ பெருகி உடலுக்குத்‌ தெம்பு தரும்‌. 
ஒவ்வோர்‌ ஆசன த்திற்கும்‌, உறுத்து நிலை உண்டு, சர்வாங்‌ 
சாசனம்‌ செய்யும்‌ போது கழுத்துச்‌ சுரப்பியில்‌ (1111771010) 
மனத்தை உறுத்த வேண்டும்‌. சிரசாசன த்தில்‌ கபாலச்‌ 
சுரப்பியில்‌ (Pineal Gland) மனதை உறுத்த வேண்டும்‌, 
அப்போஅ தான்‌ அங்குள்ள அமுதரசம்‌ ஊற்றெடுக்கும்‌, 
ஆசனம்‌ பழகுவோர்‌ மீன்‌, ஊன்‌, பொடி, சுருட்டு, புகை 
யிலை, காப்பி, டீ, அரட்டை, விபசாரம்‌ இவற்றைத்‌ தடுக்க 
வேண்டும்‌. ஒழுக்க மில்லாத பயிற்‌ ஒருமையில்லாத ஈட்‌ 
புப்‌ போல்‌ வீணாகும்‌. அன்பு, உண்மை, இன்சொல்‌, 
அடக்கம்‌, பொறுமை, கருணை, பரோபகாரம்‌, மனோ 
வாக்கு காய சுத்தம்‌, இவை ஆசனப்‌ பயிற்சிக்கு வேண்டும்‌, 
இர்‌ நூல்‌ இனிய, எளிய நடையில்‌ அனுபவத்துடன்‌ எழு 
தப்பட்டிருக்றெது. எல்லாரும்‌ கற்றுப்‌ பயன்‌ பெறலாம்‌, 
இந்‌.நால்‌ கல்கியில்‌ வந்து தமிழக மெங்கும்‌ புகழ்‌ பெற்றுள்‌ 
ளது. பல்லாயிரக்‌ கணக்கான பேர்‌ கல்கியைப்‌ பார்த்தே 
ஆசனம்‌ செய்‌இரர்கள்‌. ஆரோக்கிய ரகசியத்தை 
தொடர்ந்து வெளியிட்ட ஈமது “தல்‌” தமிழுலகிற்கும்‌ 
அரிய தொண்டு செய்திருக்கின்றத. “கல்கியில்‌ வெளி 
வந்ததே இர்நூலுக்குத்‌ தனிப்‌ பெருமை யாகும்‌. இர்‌.நூலைக்‌ 
கற்று நின்று நமது நாட்டார்‌ ஈல மோங்க வாழ்க! 
இன்பமே சூழ்க | எல்லாரும்‌ வாழ்க. 


சுத்தானந்த பாரதி, 
813-458, 


எண்‌. 


00௦ 4௮ ஐ ட மே 


11 


ஆரோக்கிய ரகசியம்‌ 


விஷய அட்டவணை 


பட்டக்‌ 


முதல்‌ பாகம்‌ 


முகவுரை 
முன்னுரை 
ஆசிச்‌ செய்தி 
அத்தியாயம்‌ 1. 
ஆரோக்கியத்தின்‌ அவசியம்‌ 
ஆசன த்தின்‌ முக்கியம்‌ 
அத்தியாயம்‌ 2. 
நமது ஆசாரம்‌ 
அரிசி 
அரிசியும்‌ சமையலும்‌ 
மிளகாய்‌ 


மாமிச உணவு 


காபி, ட, கோக்கோ 


அத்தியாயம்‌ 3. 
இதர பயிற்கெள்‌ 
புகையிலை 
பால்‌ 


எண்‌, 


12 
18 
14 
15 
16 
17 
18 
19 


20 


21 
22 
28 
24 
25 


26 
27 


28 
29 


XXIX 


அத்தியாயம்‌ 4. 
ஸ்நானம்‌ 
ஒட கலம்‌ “ல்‌ 
தூக்கம்‌ 
ஓட்டலில்‌ சாப்பிடுபவர்களுக்கு 
செய்ய வேண்டிய கோரம்‌ 
உடை 
இடம்‌ 
மற்றும்‌ இல 

அத்தியாயம்‌ 6. 
பெண்மணிகளுக்கு 


அத்தியாயம்‌ 6. 


பத்மாசனம்‌ 

பத்மாசனம்‌ செய்யும்‌ விதம்‌ 

வயிற்று வலி நீங்கிற்று 

வீராசனம்‌ டப 


வீராசனம்‌ செய்யும்‌ விதம்‌ 


அத்தியாயம்‌ 7. 
புஜங்காசனம்‌--என்றும்‌ இளமை 
புஜங்காசனம்‌ செய்யும்‌ விதம்‌ 

அத்தியாயம்‌ 6. 


சலபாசனம்‌--நம்ப மாட்டீர்கள்‌ 


சலபாசனம்‌ செய்யும்‌ விதம்‌ 


6() 


68 


74 
79 
88 
84 
85 


86 
91 


97 
107 


எண்‌: 


30 
21 
82 
83 


94 


85 


56 


87 


88 
89 


40 
41 
42 
48 


Ad 


45 


XXX 


அத்தியாயம்‌ 9. 
தனுராசனம்‌--அப்பாவி வயிறு 
தெய்வமும்‌ தேகப்‌ பயிற்சியும்‌ 
தனுராசனம்‌ செய்யும்‌ விதம்‌ 
டியாபெடிஸ்‌ 

அத்தியாயம்‌ 10. 


பஸ்சிமோத்தானசனம்‌-— வியா தியே 
வராது 


பஸ்மோத்தானாசனம்செய்யும்‌ விதம்‌... 


அத்தியாயம்‌ 11. 
ஹலாசனம்‌--வாழப்‌ பிறந்தோம்‌ 
காளை கன்று போடுமா? 
ஹலாசனம்‌ செய்யும்‌ விதம்‌ 
ஏமாற்றும்‌ வித்தை யல்ல 

அத்தியாயம்‌ 18. 
மயூராசனம்‌--பித்தப்‌ பை 
தூக்கம்‌ சரியாக வருகிறதா P 
மயூராசனம்‌ செய்யும்‌ விதம்‌ 
மலச்சிக்கல்‌ நீங்கும்‌ 

அத்தியாயம்‌ 18. 
சர்வாங்காசனம்‌--கஅுழவன்‌ குமரனாகும்‌ 

விந்தை 
சிருஷ்டி இரகசியம்‌ 


பக்கம்‌, 


109 
116 
118 
124 


150 
188 


145 
150 
158 
164 


171 
ள்‌! 
188 
188 


198 
191 


எண்‌, 


46 
AT 
48 
49 
50 
51 
59 
53 
54 
55 
56 
57 
58 
59 
60 
61 
62 
68 


64 
65 
66 
67 
68 
69 
[0 
(ial 


XXXI 


சகல பிணிக்கும்‌ சஞ்சீவி 

தைமஸ்‌ கோளம்‌ 

இளம்‌ பிள்ளை வாதம்‌ 

சர்வாங்காசனம்‌ செய்யும்‌ விதம்‌ 

சர்வாங்காசன த்தின்‌ சாதனைகள்‌ 

குழந்தை, பெற்றோர்களின்‌ சின்னம்‌ .... 

டான்சில்‌ 

கண்டமாலை 

அபெண்டி சிடிஸ்‌ 

டாக்டர்‌ என்ன செய்வார்‌ 9 

சர்வாங்காசனமும்‌, யானைக்காலும்‌ 

குஷ்ட ரோகம்‌ 

குஷ்டரோக நிவாரணம்‌ 

மேகப்‌ படை 

நீர்‌ வியாதிகள்‌ 

நீரில்‌ கல்‌ 

அழற்சிகள்‌ ப 

இரத்த அமுக்கமும்‌, இருதய வியாதி 
களும்‌ ee 

பிள்ளை: வரம்‌ 5 

ஹிஸ்டிரியா 

ஜுரங்கள்‌ 

புஞூரகி 

குடல்‌ பிதுக்கம்‌ 

வலிப்புகள்‌ 

வா தங்கள்‌ 


கே, 9. ஆர்‌. ஆச்சார்‌ கடிதம்‌ LIL] 


பக்கம்‌. 


208 
207 
212 
218 
229 
285 
240 
246 
252 
257 
268 
268 
214 
280 
284 
281 
288 


290 
296 
298 
299 
801 
801 
802 
808 
808 


எண்‌, 


72 
[8 
74 


75 
[6 
ர்‌ 
[8 
(9 


(௦௦ இது ல? ௨ ௦ ப இது ௦ இன்‌ 


XXXil 


மூல வியாதியும்‌ தீரும்‌! 


ஆடிடர்‌ டி. எஸ்‌. நாராயண ஜயர்‌ கடிதம்‌ 


சர்வாங்காசனமும்‌, பெண்மணிகளும்‌ .... 


அத்தியாயம்‌ 14. 


மத்ஸ்யாசனம்‌--க்ஷயம்‌ 
மத்ஸ்யாசனம்‌ செய்யும்‌ விதம்‌ 
மத்ஸ்யா சன த்தின்‌ சா தனை 


மார்புக்‌ கூடே.. மறை 


கோவை, பி, நாகி செட்டியார்‌ கடிதம்‌... 


இரண்டாம்‌ பாகம்‌ 


அத்தியாயம்‌ 1. 


சீரசாசனம்‌-—அதிசய மூளைப்‌ பொறி 
என்றும்‌ இளமை | ்‌ 
இராஜகோளம்‌--பிட்யூடரிசோளம்‌ 
சிரசாசனம்‌ செய்யும்‌ விதம்‌ 
சிரசாசனத்தின்‌ மகமை 

பாரிச வாய்வு 

கண்‌ கெடாமல்‌ இருக்க 

கண்‌ பயிற்சி 


பக்கம்‌. 


310 
315 
316 


322 
335 
389 
242 
947 


பக்கம்‌, 


858 
958 
864 
871 
860 
886 
393 
899 


‘XXxxiil 


கண்‌ பயிற்சி செய்யும்‌ விதம்‌ 

வெள்ளெழுத்து 

செவிப்‌ புலன்‌ 

பயோரியா-—பல்‌ வலி 

ஜலதோஷம்‌ 

ஆஸ்தான கவிஞரின்‌ அனுபவம்‌ 

நாமக்கல்‌ கவிஞர்‌ வெ. இராமலிங்கம்‌ 
பிள்ளை அவர்களுடைய கடி தம்‌ 

மூளைக்‌ கோளாறு 

பை த்தியமும்‌ பலவும்‌ 

வழுக்கை, தலை நரை 

வயிற்றுக்‌ கோளாறுகள்‌ 

மதுரை ஸ்ரீ. ௭. ஆர்‌. சுப்பையர்‌ அவர்‌ 
களுடைய கடிதம்‌ 

தலை வலி 

மற்றும்‌ பல ப 

அஸ்வினி ழத்ரா 

அஸ்வினி முத்ரா செய்யும்‌ விதம்‌ 

இிரசாசனம்‌ ஒரு கற்பகத்தரு ! 

உயரமாக வளர வேண்டுமா? 

பிரம்மச்‌ சரியத்தைக்‌ காப்பாற்ற வழி... 

திவான்‌ பகதூர்‌ வி. பாஷியம்‌ ஐயங்கார்‌ 
அவர்களுடைய கடிதம்‌ 

ஸ்ரீ. எம்‌, எஸ்‌. வி. இராமன்‌ அவர்க 
ளுடைய கடிதம்‌ 

பெண்களும்‌ சிரசாசனமும்‌ s க 


9% 


. பக்கம்‌ 


400 
403 
406 
419 
420 
497 


491 


, 485 


444 
452 


46 


465 
468 
416 
488 
485 
490 
491 


494 


499 


500 
801 


மஎண்‌. 


ரட்ட 
(ANE 


இர. 


82 


38, 
34 


35 
26 


87. 


38 
39 
40 
AL 


ஷ்‌ 9 


44 


45 
46. 


47 


ம்‌ 


49 


50. 


‘XXXIV 


அத்தியாயம்‌ 
விபரீதகாணி 
விபரீ தகரணி ல்‌ கப்‌ 
அஸ்மா 
ஆஸ்‌ சமா டக்‌ 


ஆஸ்‌ மாவுக்கு , ஆசன சை. ்‌ 
ஆஸ்‌ மாவும்‌ மூச்சுப்‌ பயிற்சிகளும்‌ 
செய்யும்‌ விதம்‌ 
உஜ்ஜயி 
கபாலாபதி 
பஸ்தீரிகா 
பலன்கள்‌ 

்‌ அத்தியாயம்‌ . 3. : 
அர்த்த மத்ஸ்யேந்திராசனம்‌ - 


அர்த்த மத்ஸ்யேர்திராசனம்‌ பழகும்‌ 


“வகை 


கல்லீரலின்‌ மகா தமியம்‌ 
அத்தியாயம்‌ 4. 


யோக மத்‌ வாழும்‌ வகை 

முதல்படி இயமம்‌ 

இரண்டாம்படி நியமம்‌ 

யோகமுத்ரா செய்யும்‌ விதம்‌ 
அத்தியாயம்‌ 5, 

ஜானுசீர்ஷாசனம்‌— செய்யும்‌ விதம்‌ 


ஜானுசீர்ஷாசனமும்‌, தாத பலமும்‌ ய - 


பக்கம்‌, 
511 
517 
524 
581 
589 
946 
546 
548 
549 
550 
851 


588 


558 
565 


52 
874 
BT 
570 


586 
592 


XXX: 


எண்‌. 3 பக்கம்‌. 
51 ஜானு€ர்ஷாசனமும்‌, பெண்களும்‌. *.... - 598 
52 . வாய்ப்புண்‌ ஆற வழி -டடட60க்‌ 


அத்தியாயம்‌ 6. 
58 சகோத அர 10 1 பத 
- செய்யும்‌ விதம்‌ ச இ 
84 முழுதிரிகோணாசனம்‌ ரட்‌ pe pi 614 
58. இடுப்பு வலி, முதுகு வலி விலகும்‌ .. 616 


அத்தியாயம்‌. 7. ்‌ 
66 A இல்லையே! .... 698 
57 பாதஹஸ்தாசனம்‌ செய்யும்‌ விதம்‌ .... 680 
58. பெண்களும்‌ பாசஹஸ்‌தாசனமும்‌ ... 688 

அத்தியாயம்‌ 8. 
59 வஜ்பாசனம்‌ தார 642 
60. வஜ்ராசனம்‌ செய்யும்‌ தம ன 634 
ட. வஜ்ராசன த்தின்‌ மகிமை . 04 
69. வஜ்ராசன த்தின்‌ வன்மை க 648 


அத்தியாயம்‌ 9. 
68 உட்டியானு--பேதி மருந்தே அவசிய 
மில்லை ! ட 0 
64 உட்டியாணா செய்யும்‌ விதம்‌ (OS 
அத்தியாயம்‌ 10. 
65 நெளலி-செய்யும்‌ விதம்‌ த (1) 


XxxVi 
_ள்ண்‌; பக்கம்‌, 


66. வாம. நெளலி, தக்ஷிண நெளலி செய்யும்‌ 


விதம்‌ 00௮ 

67 எப்படி இருக்க ஆசை LAD 
அத்தியாயம்‌ . 11. 

68 சவாசனம்‌ அல்லது சாந்தி ஆசனம்‌ a 062 

69 சாந்தி ஆசனம்‌ செய்யும்‌ விதம்‌ 681 

70 சாந்தி ஜபம்‌ க. 085 

71 சாந்தி ஆசனப்‌ பலன்‌ ' க 092 


72 தயானபலன்‌ வ OL 


அத்தியாயம்‌ 18. 


78 பிமாணுயாமம்‌ அல்லது நாடி சுத்தி 000 
74 நாடி சுத்தி செய்யும்‌ விதம்‌ TAIN, 
75 நாடி சுத்தி பலன்‌ A 
76 நாடி சுத்தியும்‌ நோய்களும்‌ ௮ (20 
1 நாடி சுத்தியும்‌ தீர்க்காயுளும்‌ ட வாத) 
78 நாடி சுத்தியும்‌ தியானமும்‌ பது 


79 முடிவுரை _— 726 


ஆரோக்கிய ரகசியம்‌ 


சித்திர அட்டவணை 


௭௦00-4 


முதல்‌ பாகம்‌ 


சித்திர எண்‌. 


[த டட 
மேஹ லம்‌. ம ஐ MI 


ஆசிரியர்‌ ஸ்ரீ. வி. என்‌. குமாரஸ்வாமி 

யோகி ஸ்ரீ, சுத்தானந்த பாரதியார்‌ 
ஊர்த்துவ பந்தாசனம்‌. 

யோ ஸ்ரீ. சுத்தானந்த பாரதியாருடன்‌ 
ஆசிரியரும்‌ அவர்‌ மனைவியும்‌, 

ஆசிரியரின்‌ ஆரோக்கியக்‌ குழந்தை 
(பதினைந்து மாதம்‌) 


சத்திழக்காமல்‌ சாதம்‌ சமைக்கும்‌ விதம்‌ ... 


பத்மாசனம்‌ 

வீராசனம்‌ 

வீராசனம்‌ வேறுவிதம்‌ 

புஜங்காசனம்‌ ஆரம்ப நிலை 

புஜங்காசனம்‌ முதல்படி 

புஜங்காசனம்‌ இரண்டாம்படி 

சலபாசனம்‌ ஆரம்ப நிலை 

சலபானம்‌ ்‌ 

தனுராசனம்‌ ஆரம்ப நிலை 1 

தனுராசனம்‌ ஆரம்ப நிலை 2 

தனுராசனம்‌ 

தனுராசனம்‌ இரண்டாம்படி முன்பக்கம்‌ 
சாய்தல்‌ 


எதிர்‌ பக்கம்‌. 


Ve 


LEED 1 18 


XXXViii 


சித்திர எண்‌. எதிர்‌ பக்கம்‌, 


14 தனுராசனம்‌ இரண்டாம்படி பின்பக்கம்‌ 


சாய்தல்‌ ௯... 11 
15 தனுராசனம்‌ மூன்றாம்படி வலத பக்கம்‌ 

பிரளுதல்‌ பட்ட “128 
16 தனுராசனம்‌ மூன்றாம்படி இடது பக்கம்‌ 
விது பிரளுதல்‌ 1S 
17 ஜீரண உறுப்புகள்‌ ': so AA) 
18 சிறுநீர்ப்‌ பிரிவு ளட 
19 பஸ்சி மோத்தானாசனம்‌ ஆரம்ப நிலை es 187 
20 பஸ்‌ மோத்தானாசனம்‌ முதல்படி க படர 
21 பஸ்சிமோத்தானாசனம்‌ இரண்டாம்படி ,,,, 144 
22 பஸ்சி மோத்தானுசனம்‌ மூன்றாம்படி AA 
28 கோளங்கள்‌ க க 145 
24 ஹலாசனம்‌ ஆரம்ப நிலை 1 000 152 
25 ஹலாசனம்‌ ஆரம்ப நிலை 9 . 84 152 
26 ஹலாசனம்‌ ஆரம்ப நிலை 8 2௦ 153 
21 ஹலாசனம்‌ முதல்‌ பாகம்‌ AES 
28 ஹலாசனம்‌ இரண்டாம்‌ பாகம்‌ es LO 
29 ஹலாசனம்‌ மூன்றாம்‌ பாகம்‌ த 160 
80 ஹலாசனம்‌ நான்காம்‌ பாகம்‌ ட AN 
81 வயிற்று பாகமும்‌ மார்பு பாகமும்‌ AG 
82 மயூராசனம்‌ ஆரம்ப நிலை 1 ச 177. 
83 மயூராசனம்‌ ஆரம்ப நிலை 9 வவட மித 
84 மயூராசனம்‌ ஆரம்பநிலை 8 ல ALE 
85 மயூராசனம்‌ வ 1897 


96 சர்வாங்காசனம்‌ (பத்து வயது பையன்‌) ௩, 198 


சித்திர எண்‌, 3 எதிர்‌ பக்கம்‌. 
87 சர்வாங்காசனம்‌ ற குறனத்தளைய்‌ 
பயில்விக்கும்‌ விதம்‌ எ 198 
88: சர்வாங்காசனம்‌ ' aS 
(கோவை ஸ்ரீ. ப. நாடி செட்டியார்‌ அவர்கள்‌ 
தன்‌]ஐர்‌.து வய.துப்‌ பையனை பயில்விக்கறார்‌ ) 
89 சர்வாங்காசனம்‌ ஆரம்ப நிலை 1 ௬03 
40 சர்வாங்காசனம்‌ ஆரம்ப நிலை 2 AY 
41 சர்வாங்காசனம்‌ ஆரம்ப நிலை 8 வைல்‌ 
42 சர்வாங்காசனம்‌ டடம. 220 
43 சர்வாங்காசனம்‌ ( €தாலக்ஷிமி ] 
குமாரஸ்வாமி) 940 
44 சர்வாங்காசனம்‌ ( சிறு குழந்தை தம, 
செய்தல்‌) als அர 
Ab மத்ஸ்யாசனம்‌ தலையணையுடன்‌ செய்தல்‌ ... 241 
46 சர்வாங்காசனம்‌ ( ஸ்ரீ. ப. நாகி செட்டி 
.... யாருடைய குழந்தை) வவ படும்‌ 
47 மத்ஸ்யாசனம்‌ (ஸ்ரீ, ப. நாகி எத்‌ 
குழந்தை) , 304 
48 சர்வாங்காசனம்‌ ஸ்ரீ. K. A. 1. ஆச்சார்யா 
| B.A. L. T. F. R. 05. (Lon) 
ஸ்பிடி காலேஜ்‌ பிரின்ஸ்பால்‌ 209 
49 சர்வாங்காசனம்‌ ஆடிடர்‌ ஸ்ரீ; 1. 8. நாராயண 
அய்யர்‌ AV 
50 “மத்ஸ்யாசனம்‌ ஆரம்ப நிலை 1 es 891 
51 மத்ஸ்யாசனம்‌ ஆரம்ப நிலை 2 ண தறம 
59 மத்ஸ்யாசனம்‌ ஆரம்ப நிலை 8 ஆ 0 
98 மத்ஸ்யாசளம்‌ வனா ழா 


XXXIX 


> 


67 


இரண்டாம்‌ பாகம்‌ 


சித்திர எண்‌. 

5ம்‌ இரசாசனம்‌ ஆரம்ப நிலை 1 

55 சரசாசனம்‌ ஆரம்ப நிலை 2 

56 சிரசாசனம்‌ ஆரம்ப நிலை 8 

57 சிரசாசனம்‌ ஆரம்ப நிலை 4 

58 இரசாசனம்‌ ஆசம்ப நிலை 5 

59 இரசாசனம்‌ ஆரம்ப நிலை 6 

60 சாசாசனம்‌ 

61 கண்‌ பயிற்சி 

62 கண்‌ பயிற்சி பா 

68 ஆஸ்தான கவிஞர்‌ ஸ்ரீ. வெ. ராமலிங்கம்‌ 

பிள்ளை அவர்கள்‌ சர்வாங்காசனம்‌ 
செய்வது 

64 தையார்‌ சிரசாசனம்‌ செய்வது 

68 மூளையின்‌ வேறு பாடுகள்‌ 

66 மதுரை A R.சுப்பய்யர்‌ சர்வாங்காசனம்‌ 
செய்வது 

டை யார்‌ இரசாசனம்‌ செய்வது ரக்‌ 

68 அஸ்வினி ழத்ரா 

69 இவான்‌ பகதூர்‌ 77, பாஷ்யம்‌ அய்யங்கார்‌ 
அவர்கள்‌ சர்வாங்காசனம்‌ செய்வது 

70 தெயார்‌ சிரசாசனம்‌ செய்வது 

71 எம்‌. எஸ்‌. வி, இராமன்‌ சர்வாங்காசனம்‌ 

72 டஷெயார்‌ சிரசாசனம்‌ செய்வது 

78 விபரீத கரணி ஆரம்பநிலை 1 ன்‌ 

[4 விபரீத கரணி ஆரம்ப. நிலை 2 i 


எதிர்‌ பக்கம்‌. 


868 
808 
869 
869 
884 
384 
385 
400 
401 


432 
432 
433 


480 
480 
4861 


496 
496 
491 
497 
512 
512 


XXXXi 


சித்திர எண்‌. எதிர்‌ பக்கம்‌. 


75 விபரீத கரணி ஆரம்ப நிலை 8 ௮ அறிதி 
16 விபரீத காணி a 
77 விபரீத கரணிவேறு விதம்‌ ஆரம்ப நிலை 1.... 521 
78 விபரீத கரணி வேறு விதம்‌ ஆரம்பநிலை 2... 591 
79 விபரீத காணி வேறு விதம்‌ 0: 
80 விபரீத கரணி 82 வயது பாட்டி அம்மாள்‌ 

செய்வ அ ஆடை இதி 
81 அர்த்த மத்ஸ்யேந்திராசனம்‌ ஆரம்ப நிலை 1.... 544 
82 அர்த்த மக்ஸ்யேந்திராசனம்‌ ஆரம்ப நிலை 2.... 545 
83 அர்த்த மத்ஸ்யேந்திராசனம்‌ ஆரம்ப நிலை 8.... 552 
84 அர்த்த மத்ஸ்யேந்திராசனம்‌ ஆரம்பநிலை 4.... 588 
85 அர்த்த மத்ஸ்யேந்திராசனம்‌ ஆரம்ப கிலை 5.... 560 
86 அர்த்த மத்ஸ்யேநீதிராசனம்‌ ல. ய 
87 அர்த்த மத்ஸ்யேந்திராசனம்‌ இடத பக்கம்‌ .... 570 
88 யோக முத்ரா ஆரம்ப நிலை 1 IG 
89 யோக முத்ரா ஆரம்ப நிலை 2 வ 0 
90 யோக மழத்ரா ர 98 
91 ஜானு சீர்ஷாசனம்‌ DDB 
92 திரிகோணாசனம்‌ ஆரம்ப நிலை 608 
98 அர்த்த திரிகோணாசனம்‌ வலது பக்கம்‌ .... 609 
94 அர்த்த திரிகோணாசனம்‌ இடது புத்தம்‌. 010 
95 திரிகோணாசனம்‌ வல பக்கம்‌ ர 10110 
96 திரிகோணாசனம்‌ இடத பக்கம்‌ 624 
97 பாதஹஸ்தாசனம்‌ ஆரம்ப கிலை 1 A OAD 
98 பாதஹஸ்தாசனம்‌ ஆரம்ப நிலை 2 ப 0110) 
99 பாதஹஸ்தாசனம்‌ Al 

4 


% 


XXXXii 


சித்தி! எண்‌. 


100 
101 
102 
108 
104 
105 
106 
107 
108 


வஜ்ராசனம்‌ 

உட்டியாணு 

நேள்லி ' 

தக்ஷிண நேளலி 

வாம நேள்லி 

சாந்தி ஆசனம்‌ 

நாடி சுத்தி வலத நாசி மூடும்‌ விதம்‌ 
நாடி சுத்தி இட அ நாசி மூடும்‌ விதம்‌ 


தியானம்‌ 


எதிர்‌ பக்கம்‌. 


656 
657 
672 
678 
686 
689 
704 
700 
725 


ஆரோக்கிய ரகசியம்‌ 


_——— 


அப 1 
ஆரோக்கியத்தின்‌ அவசியம்‌ 


“ ஆரோக்கியமே அருக்தனம்‌” என்பது : ஆன்றோர்‌ 
வாக்கு, ஆரோக்யெ தனம்‌ தான்‌ மற்றெல்லாச்‌ செல்வங்‌ 
களைக்‌ காட்டிலும்‌ சறக்தது, சுல்விச்‌ செல்வம்‌, பொருட்‌ 
செல்வம்‌, மக்கட்‌ செல்வம்‌, அருட்செல்வம்‌ இன்னும்‌ 
என்னென்ன செல்வங்கள்‌ உண்டோ, அவைகளத்தனையும்‌ 
அடைய, அனுபவிக்க, ஆரோக்ெச்‌ செல்வம்‌ அவசிய 
மானது, ்‌ 3 

கல்விச்‌ .செல்வமுடையோருக்கு, உடல்‌ நலம்‌ 
குன்றினால்‌, அவர்களுடைய கல்வியும்‌, அறிவும்‌ மற்றவர்க 
ளுக்குப்‌ பயன்தராது ; அவர்களும்‌, பயன்‌ பெற முடியா அ. 
நீதிபதிகள்‌, வக்‌£ல்கள்‌, எழுத்தாளர்கள்‌, தலைவர்கள்‌, 
வியாபாரிகள்‌, தொழிலாளிகள்‌ இவர்கள்‌ எல்லோரும்‌ 
செய்யும்‌ சேவைதான்‌ ஒரு தேசத்தின்‌ சிறந்த செல்வம்‌. 
இவர்களுடைய சேவை நாட்டுக்கு உயிர்நாடி. போன்றது, 
அப்பேர்ப்பட்டவர்கள்‌ நோய்‌ கொண்டால்‌ ஈாட்டுிக்கு 
எவ்வளவு நஷ்டம்‌! பெரியார்கள்‌ என்‌ அ ம்‌ தலைவர்கள்‌ 


என்றும்‌ நோயான அ பயப்படுகிறதா?. 


பொதுவாகப்‌ பணக்காரர்களுக்கு மிகப்பெரிய 
வியாதிகள்‌ வருகின்றன. “பணம்‌ பத்தும்‌ செய்யும்‌” 


என்பார்கள்‌. அப்படி யென்றால்‌ பணக்காரர்க ளெல்‌ 


2 ஆரோக்கிய ரகசியம்‌ 


லோரும்‌ ஆரோக்கியமாகவல்லவோ இருக்க வேண்டும்‌ 
பணம்‌ பெருகுவது போல்‌ டாக்டர்‌ பில்லும்‌ பெருகுகிறது, 
ஏழைகள்‌ வயிறார உண்ண உணவில்லையே என்று ஏங்கும்‌ 
அதே நேரத்தில்‌, பணக்காரர்கள்‌ சாப்பிடப்‌ பசியில்லையே 
என்று பட யெடுக்க மாத்திரையும்‌, சாப்பிட்டதை 
ஜீரணமாக்க மாத்திரையும்‌, ஜீரணமானதை வெளியாக்க 
மாத்திரையும்‌, பிறகு தூங்குவதற்கு மாத்திரையும்‌ 
சாப்பிட்டுக்‌ கொண்டு தங்கள்‌ காலத்தைத்‌ கள்ளி 
வருறொர்கள்‌, 


யாராவது £பணம்‌ எவ்வளவு இருக்கறத?” என்றா 
கேட்நறொர்கள்‌ ? “குழந்தைகள்‌ எத்தனை ?? என்றுதானே 
கேட்கிறார்கள்‌, ஆகையால்‌ “ஈமக்குக்‌ குழந்தைகள்‌ தான்‌ 
செல்வம்‌”? என்று சொல்லலாமென்றால்‌, எப்பேர்ப்பட்ட 
குழந்தைகளைச்‌ செல்வமென்று சொல்வது? தள்ளுங்‌ 
காளைகளாய்‌, பயமே அறியாத, அடி அடிக்கும்‌ கைக 
ளூள்ள, சுறுசுறுப்பான ஆரோக்கெக்‌ குழந்தைகளல்லவா 
பொக்கிஷங்கள்‌ அகும்‌! அவர்கள்‌ நாட்டுக்கும்‌ பொக்கிஷம்‌, 
வீட்டிற்கும்‌ பொக்ஷெமாவார்கள்‌. நமது நாட்டில்‌ 
அநேகமாய்க்‌ குழந்ைகள்‌ பிறக்கும்போதே மூன்று 
அல்லது நான்கு ராத்தல்‌ எடையுடன்‌ இருக்கின்றன. 
நாளொரு மேனியும்‌ பொழுதொரு வண்ணமுமாய்‌ வளர 
வேண்டியதற்குப்‌ பதில்‌, நாளொரு நோயும்‌, பொழுதொரு 
கண்டமுமாக, எலும்பும்‌ தோலுமாய்‌, சதா அழுது 
வடிந் துக்கொண்டு சக்தியற்று இரண்டு வயதானாலும்‌ நடக்க 
முடியாமல்‌ நோஞ்சைகளாக இருக்கின்‌ றன. இப்படி 
இருக்கும்‌ குழந்தைகளா செல்வங்கள்‌ ? நோய்க்களஞ்சி 
யங்களல்லலா? “புத்‌” என்ற நரகம்‌ இருக்சிறதேதோ 


ஆரோக்கியத்தின்‌. அவசியம்‌ 3 


என்னவோ | “புத்திர சந்தான பல்க தவந்தளத்றட்டு புத்‌? 
எனும்‌ நரகம்‌ இடைக்‌ கும்‌” என்று சொல்லுறோர்கள்‌. 
ஆனால்‌ கோயுள்ள குழந்தைகளுடன்‌ வாழ்க்கை ஈடத்து 
வதைவிடப்‌ “புத்‌” எனும்‌ நரகம்‌ அதிகக்‌ கஷ்டமிராது 
என்று சொல்லலாம்‌, வாழ்க்கையில்‌ சாந்தியும்‌, ஆனந்த 
மும்‌ இல்லாத இடம்‌ ஈரகம்தானே ? 


அருட்‌ செல்வம்‌ மற்றெல்லாச்‌ செல்வங்களை விடச்‌ 
சிறந்த செல்வம்தான்‌, அந்தச்‌ செல்வத்தை அடையவும்‌, 
சாதனைகள்‌ செய்யவும்‌, ஜபம்‌ செய்யவும்‌, தியானம்‌ 
செய்யவும்‌, உடல்‌ ஆரோக்கிய மில்லாவிடில்‌ எப்படி 
சாத்தியம்‌? “ஐயோ! “அப்பா! நோகிறதே!?? “ராம, 
ராமா! அப்பாடியோ | கொல்லுதே! “ச்சா | அந்த 
மருந்துப்‌ புட்டியை எடுத்துக்கொண்டு வாயேன்‌ ! சிவ, 
சிவா!” என்றால்‌ தியானமாய்‌ விடுமா? அருட்செல்வம்‌ 
கிடைத்து விடுமா? அதனால்‌ தான்‌ முதிர்ந்த ஞானியும்‌ 
அருட்சோதி வள்ளலுமாகிய ஸ்ரீ இராமலிங்க சுவாமிகளும்‌ 
“நோயற்ற வா ற்வு நான்‌ வாழவேண்டும்‌ '? என்று 
என்‌ புருகப்‌ பாடினார்‌. 


ஆகவே, ஆரோக்‌ இய அஸ்திவாரம்‌ பலமாய்ப்‌ 
போட்டுக்‌ கொண்டால்தான்‌ பல துறைகளில்‌ இறங்கலாம்‌. 
வாழ்க்கையில்‌ ஏற்படும்‌ பொய்‌, வஞ்சனை, சூது, நோய்‌ 
பலவீனம்‌ என்னும்‌ சூறாவளிகளைத்‌ தாங்க, ஈம்‌ 
நோக்கத்தை நிறைவேற்றிக்‌ கொண்டு முன்னேறலாம்‌. 


மனது நோய்‌ கொள்வது என்பது உண்மையல்ல, சரீ 
ரம்‌ நோய்‌ கொள்ள, மனதும்‌ நோய்‌ கொள்ளுகிற, 
ரோயாளி எப்பொழும்‌, பிறரைக்‌ குறை க்‌ டு 


4 அரோக்கிய ரகசியம்‌ 


தடுத்தும்‌, கோபப்பட்டுக்‌ கொண்டு இருப்பான்‌, பெரிய 
அறிவாளிகளிடத்திலும்‌ ல சமயம்‌ இக்‌ குணங்கள்‌ 
தோன்றி மறைவ அண்டு, நன்றாய்‌ ஆராய்ந்தால்‌ ஏதாவது 
ஒரு சிறு கோளாறு அவர்கள்‌ உடலில்‌ இருக்கும்‌, ஆரோக்‌ 
தியமும்‌, . தேஜஸ-ும்‌, ஆத்ம பலமும்‌ பொருந்தியவர்கள்‌, 
பிறரைக்‌ குறை கூற மாட்டார்கள்‌, 


பொய்‌ சொன்னால்‌ பாவம்‌, திருடினால்‌ பாவம்‌, கொலை 
செய்தால்‌ பாவம்‌ என்றெல்லாம்‌ சொல்லுகிறோம்‌. ஆனால்‌ 
கோயாளியாய்‌ இருப்பதைப்‌ போலப்‌ பாவமான காரியம்‌ 
வேறு ஒன்று இருக்க நியாயமில்லை, நோயாளியால்‌ 
யாருக்கு என்ன லாபம்‌? பிறருடைய கஷ்டத்தால்‌ 
ரோயுடலைச்‌ சுமந்து பூமிக்குப்பாரமாய்‌ வாழ வேண்டியது 
தான்‌.: இது பாவமல்லவா? தொற்று நோய்‌ உள்ளவாக 
ளாக இருந்தாலோ சொல்லவே வேண்டாம்‌. தங்களைச்‌ 
சேர்ந்தவர்களுக்கும்‌ அந்நோயைப்‌ பரிமாறி விடுகிறார்கள்‌. 
நோய்‌ உள்ளவர்களிடம்‌ உயர்ந்த எண்ணங்களும்‌, உன்னத 
நோக்கங்களும்‌ உண்டாக மாட்டா. ஆரேராக்கியம்‌ 
பொருந்தியவர்களிடம்‌ தான்‌ உயர்ந்த ரோக்கங்களும்‌ நல்ல 
எண்ணங்களும்‌ தோன்றும்‌, அர்த நோக்கங்களை நிறை 
வேற்றும்‌ ஆற்றலும்‌ உண்டாகும்‌, 


இன்றுள்ள நம்முடைய வாழ்க்கை நிலைமையில்‌, நாம்‌ 
மற்றெல்லா விசோதிகளுடனும்‌ போராடுவதைப்‌ போல, 
வியாதி எனும்‌ பகைவனுடனும்‌ போராட வேண்டி யிருக்‌ 
கிறது. நமது சுற்றுப்‌ புறம்‌, சூழ்நிலை, நாம்‌ வசிக்கும்‌ இடம்‌, 
நாம்‌ பழகும்‌ நண்பர்கள்‌, பழக்கம்‌, ஆகார ஒழுங்கேம்‌ 
முதலியவைகளாலேயே மமக்குப்‌ பல வியாதிகள்‌ வருகின்‌ 
றன. இதிலிருர்‌ தவிடு தலையே பெற முடியாதா? முடியும்‌, 


ஆசனத்தின்‌ முக்கியம்‌ 


உலகத்தில்‌ வியாதிகளைப்‌ போக்க என்னென்‌ ன்‌ 
ஆராய்ச்சிகள்‌ நடக்கின்றன | விதம்‌ விதமான மருந்துகள்‌, 
ஆப்பரேஷன்கள்‌, விஞ்ஞான ஆராய்ச்சிகள்‌, மின்சார 
ஆராய்ச்சிகள்‌ முதலியன எல்லாம்‌ நடக்கின்றன, 
இவ்வளவுக்கும்‌ நோய்கள்‌ வராமல்‌ இருக்கின்றனவா? புதிய 
புதிய நாமகரணங்களுடன்‌ ஜனித்துசக்‌ கொண்டே இருச்‌ 
கின்றன. 


அவைகள்‌ எல்லாம்‌ வராமல்‌ இருக்கவும்‌, வந்தால்‌ 
போக்கவும்‌ மிகப்‌ பழைமையான அம்‌, ஈமது முன்னோர்கள்‌ 
அனுசரித்து வந்ததமான ஒரு முறை இருக்கிறது, ௮௮ 
தான்‌ யோக ஆசனம்‌. அதை எந்தச்‌ காரணத்தினாலோ 
நாம்‌ மறந்தே விட்டோம்‌. பல தலைமுறைகளாகவே நமக்கு 
அதைப்‌ பற்றி ஒன்றும்‌ தெரியாத. பழைமையில்‌ 
ஈம்பிக்கையுள்ள சில யோகிகள்‌, சந்நியாசிகள்‌ மட்டுமே 
ஆசனம்‌ செய்து வந்தார்கள்‌, அப்படி சற்கியாசிகளும்‌, 
யோகிகளும்‌ ஆசனம்‌ செய்து வந்ததாலேயே குடும்பத்தில்‌ 
இருப்பவர்கள்‌ ஆசனம்‌ செய்வது தவறு என்ற எண்ணம்‌ 
நம்‌ மனதில்‌ எவ்வாறோ உண்டா? விட்டது, 


அதற்குத்‌ தகுந்தாற்போல்‌ யோக ஆசன த்தைப்‌ பற்றி 
இருக்கும்‌ புத்தகங்களில்‌ பெரும்பாலானவை யோகிகளர 
௮ம்‌ சந்நியாசிகளா லும்‌ எழுதப்பட்டவை, ஆகவே அதைத்‌ 
தொடுவதற்குக்‌ கூடப்‌ பயம்‌, அதில்‌ மிகக்‌ கடுமையான 
ஆசனங்களை யெல்லாம்‌ போட்டு, “இதை இப்படி 
மூச்சைப்‌ பிடித்துச்‌ செய்தால்‌ இரந்த யோகம்‌ சித்தியாகும்‌, 
அதை அப்படி மூச்சைப்‌ பிடித்துச்‌ செய்தால்‌ அர்த 


6 ஆரோக்கிய ரகசியம்‌ 


யோகம்‌ சித்தியாகும்‌” என்று வரிசையாகப்‌ போட்டிருக்‌ 
இறத. யோகம்‌, மூச்சைப்‌ பிடித்தல்‌ என்றாலே, “அது 
நாம்‌ செய்யத்‌ தகாதது? என்று நினைத்த விடுகிறோம்‌. 
அப்படி நினைப்பது மிகவும்‌ தவறான அ. அந்தப்‌ புத்தகங்‌ 
களில்‌ சொல்லுவது முற்றிலும்‌ உண்மை, அப்படிச்‌ 
செய்தால்‌ அந்தச்‌ சத்திகள்‌ கிட்டலாம்‌. இருந்தாலும்‌ 
அதன்‌ அருகில்‌ நெருங்கப்‌ பயப்படுகிறோம்‌. அதற்குக்‌ 
காரணம்‌ யோக ஆசனம்‌ என்ற பெயர்தான்‌. அந்தப்‌ 
பெயரை மாற்றி, ஆங்லைத்தில்‌ ஒரு புதுப்‌ பெயரை 
வைத்து ஆசனத்தைப்‌ பழகச்‌ சொன்னால்‌ அதில்‌ கட்டா 
யம்‌ நம்பிக்கை ஏற்பட்டு விடும்‌. 


நமக்குத்தான்‌ நம்முடைய - முன்னோர்களிடமும்‌ 
அறிஞர்களிடமும்‌ நம்பிக்கைக்‌ 'டையாதே! மற்ற நாட்ட 
வர்கள்‌ எதையாவ த ஒப்புக்கொண்டு அவர்கள்‌ அம்மா திரி 
நடக்கிறார்கள்‌ என்றால்‌ தான்‌ நமக்கு விழிப்பு ஏற்படு 
கிறது, பிறகு “அதுவா ! நமது சரக்கு தான்‌ ஸார்‌! நம்‌ 
மைப்‌ பார்த்துக்‌ காப்பி அடித்ததுதான்‌ '” என்று சொல்லிக்‌ 
கொண்டு அவர்களைப்‌ பக்‌ காப்பி பட்‌ ஆரம்பித்து 
விடுகிறோம்‌, 


அப்படிப்‌ பார்க்கப்‌ போனால்‌ இன்று மேல்‌ நாடுகளில்‌, 
முக்கியமாக அமெரிக்காவில்‌ யோக ஆசன இஓச்சைச்‌ 
சாலைகளை வைத்துத்‌ தேகப்‌ பிணி, மனப்‌ பிணி முதலிய 
'வைகளைக்‌ குணப்படுத்தி வருகிறார்கள்‌, நடிக நக்ஷதி 
இரங்கள்‌ நிறைந்த: ஹாலிவுட்டில்‌ யோக ஆசன சாலையை 
ஏற்படுத்தி யிருக்கன்றனர்‌. நடிகர்களின்‌ உடலமைப்பு; 
இளமை, அழகு, பொலிவு எல்லாம்‌ யோக ஆசனத்தால்‌ 


ஜ்சனத்தின்‌ மக்கியம்‌ 7 
பா அகாக்கப்படுஒன்றன, அவர்களுடைய நாட்டியக்கலை 
விபரீதமான து, யந்திரம்‌ போலச்‌ சுழலுவதும்‌, கைகளை 
வீசுவதும்‌, கால்களை தீ தலைக்குமேலே அக்குவதம்‌ 
எல்லாம்‌ பார்க்கும்போது ஒரே பிரமிப்பாக இருக்கும்‌. 
அப்படி அவர்கள்‌ செய்யும்‌ போது, வயிற்றில்‌ இருக்கும்‌ 
குடல்‌ தன்‌ இடம்‌ விட்டுப்‌ பெயருவ தும்‌, லெ உறுப்புகள்‌ 
பழுதடைவதும்‌ உண்டாம்‌, அம்மாதிரி உண்டாகாம 
லிருக்க அமெரிக்க நடிக - நாட்டிய நக்ஷத்திரங்கள்‌ தற்‌ 
பொழுது ஆசனங்களைப்‌ பழகிக்‌ கொள்ளுதிறார்கள்‌, 
ஈமது நடிக நக்ஷத்திரங்கள்‌ இதைக்‌ கவனிப்பார்களா? 


ஈமது நாட்டுக்‌ கலையை மற்ற தேசத்தவர்கள்‌ பயன்‌ 
படுத்திக்‌ கொள்ளுவதைப்‌ பார்த்த பிறகு நாம்‌ இனி பயப்‌ 
படத்‌ தேவையில்லை, அண்‌, பெண்‌, இறுவர்‌ முதல்‌ 
எல்லோரும்‌ செய்யலாம்‌, அதனால்‌ ரோய்‌ எனும்‌ நகத்தி 
லிருந்து மீளலாம்‌, காலையில்‌ கிழக்கில்‌ சூரியன்‌ உதிப்பது 
எவ்வளவு நிச்சயமோ அவ்வளவு நிச்சயமாகச்‌ சொல்ல 
லாம்‌, யோகாசனம்‌ செய்பவருக்கு நோய்‌ வராமல்‌ 


இருக்கும்‌ என்பதை, 


ஏதோ சிலர்‌ ஆசனம்‌ பழகியும்‌, கெட்ட பழக்க வழக்‌ 
கங்களை . விடாமல்‌ இயற்கைக்கு மாறுபட்டு நடப்பவர்‌ 
களுக்கு மட்டும்‌, சில கெடுதல்கள்‌ உண்டாகி இருக்கலாம்‌. . 
நாக்கை மிளகாய்க்கும்‌, மூக்கைப்‌ பெருங்காயத்துக்கும்‌, 
வயிற்றை சால்லா வஸ்துக்களையும்‌ புதைக்கும்‌ மயானத்‌ 
அக்கும்‌ ஒப்ப மதித்து விடுகிறார்கள்‌. அப்படிப்பட்டவர்‌ 
களுக்கு நோய்கள்‌ உண்டாகத்தான்‌ செய்யும்‌. அவர்கள்‌ 


அரை குறையாக ஆசனம்‌ செய்து விட்டு, இயற்கைக்கு 


8 ஆரோக்கிய ரகசியம்‌ 


மாறுபட்ட காரியங்களைச்‌ செய்து கொண்டு, பழியை 


ஆசனத்தின்‌ தலையில்‌ போட்டு விடுகிறார்கள்‌. 


“ தலை கீழாக நிற்பதாவது ! இது இயற்கைக்கு விரோ 
தம்‌”? என்று புகையிலையை வாயில்‌ அடக்கிக்‌ கொண்டு 
வேதாந்தம்‌ பேசுவார்கள்‌. மிளகாய்‌ சாப்பிடுவது, பொடி 
போடுவது, புகையிலை போடுவது, புகைப்பது எல்லாம்‌ 
இயற்கையா ? எந்தக்‌ காரியத்தையும்‌ முறைப்படி பழகு 
பவர்களுக்குப்‌ பயமே வேண்டாம்‌. ஆசனம்‌ செய்வதற்கு 
ஈம்‌ தினசரி வாழ்க்கையைக்‌ கொஞ்சம்‌ திருத்திக்‌ கொண்‌ 
டாலே போதும்‌. அதற்‌ கென்று நேரமோ, பணச்செலவோ 
ஒன்றும்‌ கிடையாது, ஏழைகள்‌, பணக்காரர்கள்‌ எல்லோ 


ரும்‌ செய்யலாம்‌, 


யோக ஆசனமானத அஷ்டாங்க யோகத்தின்‌ 
மூன்றாவது படியாகும்‌. அஷ்டாங்க யோகத்தில்‌ இயமம்‌, 
நியமம்‌, ஆசனம்‌, பிராணாயாமம்‌, பிரத்தியாகாரம்‌, தாரணை, 
தியானம்‌, சமாதி என்ற எட்டுப்‌ படிகள்‌ உண்டு, 
முக்தியை நாடுவோர்‌ இதனைப்‌ படிப்படியாக ௮ப்பியசக்க 


வேண்டும்‌, 


இயமம்‌, நியமம்‌ முதலியவைகளெல்லாம்‌ ஒழுக்கத்‌ 
அடன்‌ இருக்கச்‌ சொல்லுறத. ஆசனம்‌ உடலை உறுதி 
யாக்கி ஆரோக்கியமா க இருக்கச்‌ சொல்லுகிறது, யோகத்‌ 
தின்‌ அங்கமாக இருப்பதால்‌ இதற்கு யோக ஆசனம்‌ என்ற 
பெயர்‌ வந்தத, ஆகையால்‌ பெயரைப்‌ பார்த்து யாரும்‌ 
மிரள வேண்டாம்‌. 


அத்தியாயம்‌ 9, 
நமதூ ஆகாரம்‌ 


முதலில்‌ ஈமது ஆகாரத்தைக்‌ கொஞ்சம்‌ சீர்படுத்திக்‌ 
கொள்ள வேண்டும்‌, ஆசனம்‌ போடுவதற் கென்‌ அ ஸ்பெஷல்‌ 
ஆகாரம்‌ தேவையில்லை. மிக மிக எளிய உணவுகளை உட்‌ 
கொண்டே செய்யலாம்‌. சாதாரண ஆகாரத்தைச்‌ சத்து 
களைக்‌ குறைக்காமல்‌ சாப்பிடத்‌ தெரிந்து கொண்டால்‌ 
போதும்‌, கண்ட வேளைகளில்‌ சாப்பிடும்‌ வழக்கத்தை 
விட்டுவிட வேண்டும்‌, மூன்று வேளை ஆகாரம்‌ மிதமாய்ச்‌ 
சாப்பிட்டால்‌ போதும்‌, அதில்‌ ஒரு வேளை பலமான 
ஆகாரமாகவும்‌, மற்ற இரு வேளைகளில்‌ இலேசான ஆகார 
மாகவும்‌ இருந்தால்‌ நல்லது, 


காலையில்‌ இட்டிலி, தோசை, ஆப்பம்‌, இடியாப்பம்‌, 
பொங்கல்‌, உப்புமா முதலியவைகள்‌ சாப்பிடலாம்‌. இதை 
யும்‌ சாப்பிட முடியாதவர்கள்‌ பழையமுது சாப்பிடுவது 
மிகவும்‌ ஈல்லது, ஈம்முடைய நாடு உஷ்ணமான ௮, அதற்‌ 
கேற்றாற்‌ போல்‌ ஆகாரம்‌ சாப்பிட வேண்டும்‌, 


முன்பெல்லாம்‌ நண்பர்கள்‌ வீட்டுக்குப்‌ போனால்‌ 
மோர்‌, இளநீர்‌, எலுமிச்சை ரசம்‌ முதலியவைகளைச்‌ 
சொல்லி, “சாப்பிடுநிறிர்களா ?' என்று கேட்பார்கள்‌, 
இப்பொழுது அவை அநாகரிக பானமாகக்‌ கருதப்படு 
தின்றன. கொளுத்தும்‌ வெய்யலில்‌ போனாலும்‌ காபி 
யைச்‌ சுடச்சுடக்‌ கொடுக்கிறார்கள்‌. நாமும்‌ நாகரிகம்‌ 
என்று நினைத்து வியர்க்க விருவிருக்கக்‌ காபியைச்‌ 
சாப்பிடுகிறோம்‌, 


10 ஆரோக்கிய ரகசியம்‌ 


இம்மாதிரி யெல்லாம்‌ நாம்‌ செய்யாமல்‌ எந்தக்‌ 
காலத்தில்‌ எதைச்‌ சாப்பிட வேண்டும்‌, எப்பொழுது 
எதைச்‌ சாப்பிடக்கூடாது என்று யோசித்துச்‌ சாப்பிடப்‌ 
பழகிக்‌ கொள்ள வேண்டும்‌, 


மத்தியானச்‌ சாப்பாடு பலமான சாப்பாடாக இருக்க 
லாம்‌. அதில்‌ முக்கியமானது சரதம்தான்‌, மற்றவை 
யெல்லாம்‌ அதைச்‌ சாப்பிட உபகரணங்கள்‌, இந்தக்‌ 
காலத்தில்‌ சாதத்தின்‌ கவனிப்பு குறைந்து விட்டது, 
வெள்ளை வெளேரென்று நைசாய்‌ இருக்கவேண்டும்‌ என்று 
நினைக்கிறோம்‌. அதில்‌ சத்து இருக்கிறதா, அப்படிச்‌ சாப்‌ 
பிடுவது நல்லதா என்னு நினைப்பதில்லை, காய்கறிகள்‌, 
சாம்பார்‌ முதலியவைகளால்தான்‌ சாதத்துக்கு ௬௫ 
ஏற்படுகிறது. அம்தக்‌ காய்கறி சாம்பார்‌ முதலியவைகளும்‌ 
சத்துடன்‌ சமைக்கப்படுகிறதா என்று கவனிப்பார்‌ 
இல்லை, அப்படி யெல்லாம்‌ கவனக்‌ குறைவாகச்‌ சாப்‌ 
பீடாமல்‌ நமது சாப்பாடு சத்துள்ளகாக இருக்கறதா 
என்று சிந்தித்துப்‌ பார்த்துச்‌ சாப்பிட வேண்டும்‌, 


தமிழ்‌ நாட்டு ஆகாரத்தில்‌ முக்ய ஸ்தானம்‌ வடிப்பது 
அரிசிதான்‌. அதை நாம்‌ சரிவரச்‌ சாப்பிடத்‌ தெரிந்து 
கொண்டாலே போதும்‌ அரேகமாய்‌ வியா தி எனும்‌ கோரப்‌ 
பேய்ப்‌ பிடியிலிருந்து தப்பலாம்‌. 


நம்‌ முன்னோர்கள்‌ காய்‌, “கனி, கிழற்குகளைப்‌ பச்சை 
யாகவே சாப்பிட்டு வந்ததால்‌, நீண்ட காலம்‌ நோயற்று 
ஜீவித்து வந்தார்கள்‌. சாகரிகம்‌ வளர வளர நாளுக்கு நாள்‌ 
சிறிது வேக வைத்துச்‌ சாப்பிடும்‌ வழக்கம்‌ ஏற்பட்டது. 
இந்த நாளிலோ வேகலைப்பது மல்லாமல்‌, வேக வைத்த 


ந்மது க்ராம்‌ - i 


சத்துள்ள ஜலத்தையும்‌ கொட்டி விட்டு, சக்கையை மட்டும்‌ 
சாப்பிடும்‌ ஆரோக்கியமற்ற வழக்கம்‌ ஏற்பட்டு விட்டது, 
இன்னும்‌ கொஞ்ச நாளானால்‌ ஏதாவது மாத்திரைகள்‌ விழுங்‌ 
இனாலே வயிறு நிறைந்து விடும்படி. ஏற்பாடு செய்தாலும்‌ 
ஆச்சரியப்‌ படுவ தற்கில்லை, 


“கடந்த மகா யுத்தத்தில்கூட ஜெர்மானியர்கள்‌ இத்‌ 
தகைய மாத்திரைகளைக்‌ கையாள வில்லையா ? அதை ஏன்‌ 
ஸார்‌, எல்லோருக்கும்‌ கிடைக்கும்படி செய்யக்‌ கூடாது ? 
ஆகாரம்‌ பற்றாக்குறை என்று மாரடிக்கறுர்களே??? 
என்ற பேசும்‌ புத்திசாலிகளும்‌ இல்லாமல்‌ இல்லை. 


நல்ல வேளையாக அப்படி. ஒன்றும்‌ ஈம்‌ நாட்டில்‌ ஏற்‌ 
படாது என்று. நிச்சயமாகச்‌ சொல்லலாம்‌. வேறு நாடு 
களில்‌ ஒருகால்‌ ஏற்பட்டாலும்‌, நம்‌ தமிழ்‌ நாட்டார்‌ இட்‌ 
டிலி, சட்னி, சாம்பார்‌, துகையல்‌ முதலியவைகளை விட்டு 
விட்டு, அதைத்‌ திரும்பிக்கூடப்‌ பார்க்க மாட்டார்கள்‌, 
விஞ்ஞான ௮பிகிருத்தியாலும்‌, யந்திர அபிவிருத்தியா லும்‌ 
மனிதர்களின்‌ கை கால்‌, முதலிய அவயவங்களின்‌ 
வேலைகள்‌ குறைந்து வருகின்றன. “இன்னும்‌ இப்படியே 
போனால்‌, வரும்‌ ஓராயிரம்‌ வருஷங்களுக்குப்‌ பின்‌ 
மனிதன்‌ எப்படித்‌ தோற்ற மளிப்பான்‌ என்று ஒரு 
ஆங்லை அறிஞர்‌ வெகு அழகாகக்‌ கற்பனை செய்து 
சொல்லியிருக்கிறார்‌, “கை, கால்கள்‌ குட்டையாகவும்‌ 
தலை பெருத்தும்‌, காது நீண்டும்‌, உயரக்‌ கட்டையாசவும்‌ 
பிறப்பான்‌ ?? என்று வர்ணிக்கிறார்‌. அதைப்போல வயிறு 
நிறையச்‌ சாப்பிடக்கூட வேண்டாம்‌. சத்துக்களை மட்டும்‌ 
சாப்பிட்டால்‌ போதும்‌ என்றால்‌, வயிற்றின்‌ உள்‌ 


i ஆரோக்கிய ரகசியப்‌ 


உறுப்புகள்‌ ஒன்றுக்கும்‌ வேலையே இருக்காது. குடல்கள்‌ 
சுருங்கி, வயிறு ஒட்டித்‌ தேவாங்குபோல்‌ மிகவும்‌ பயங்க 
மாக மனிதன்‌ காட்சி அளிப்பான்‌ அல்லவா ? 


அதனால்‌ முன்‌ காலத்துக்‌ காட்டு மிராண்டிகளைட்‌ 
போலச்‌ சாப்பிட வேண்டும்‌” என்று சொல்லுகிறீர்களா ! 
அப்படியானால்‌ நகர வாசமெதற்கு? வீடு பங்களாக்கள்‌ 
எதற்கு? எல்லோரும்‌ காடுகளுக்கே போய்க்‌ காய்‌ கனீ 
களைப்‌ பச்சையாகவே சாப்பிட்டுக்கொண்டு காலம்‌ கள்ள 


லாமே!” என்று கேட்கலாம்‌, 


அப்படி யாரும்‌ சொல்ல மாட்டார்கள்‌. முன்‌ காலத்‌ 
தில்‌ பச்சையாகவே சாப்பிட்டிருக்கலாம்‌. ஆனால்‌, பல 
நூறு தலைமுறைகளாகவே, வேகவைத்த அகாரங்களைச்‌ 
சாப்பிட்டே வழக்கமாய்‌ விட்டத, ஈமது குடல்கள்‌ 
எல்லாம்‌ அந்தப்‌ பரம்பரையில்‌ வந்தவைதான்‌. ஆகையால்‌ 
நாம்‌ வேக வைத்துச்‌ சாப்பிடும்‌ ஆகாரங்களையே சத்துக்‌ 
களை இழக்காமல்‌ சாப்பிடப்‌ பழகிக்‌ கொண்டால்‌ போதும்‌, 
ஒரு சிறிதளவு பச்சையாகவும்‌ சாப்பிடலாம்‌, 


அரிசி 


நாம்‌ சாப்பிடும்‌ ஆகாரத்தில்‌ முக்ய ஸ்தானம்‌ வகிக்‌ 
கும்‌ அரிசியை எடுத்துக்‌ கொள்வோம்‌. இதைப்பற்றி 
எத்தனையோ அறிஞர்கள்‌ எழுதியும்‌, பேசியும்‌ இருக்கின்‌ 
றார்கள்‌. எழுத்தெல்லாம்‌ ஏட்டளவிலும்‌ பேச்செல்லாம்‌ 
மேடையளவிலும்‌ சரி. வீட்டளவில்‌ எட்டாது; எட்டினா 
ஓம்‌ பெண்மணிகள்‌ ஒப்புக்‌ கொள்ளவேண்டுமே ! ஏதோ 
ஒரு சிலர்‌ ஓப்பி ஈடை முறையிலும்‌ செய்கின்றார்கள்‌, 


அரிசி 13 


பெரும்‌ பான்மையோர்‌ நன்றாய்த்‌ தீட்டிய மெல்லிய 
அரிசியின்‌ சாதத்தைத்‌ தான்‌ விரும்புறொர்கள்‌, எங்கேயா 
வஅ விருந்துகளில்‌ மேற்கண்ட அரி9ச்சாதம்‌ பறிமாறினால்‌ 
தான்‌ “விருந்து ஒண்ணாங்‌ ளொஸ்‌ ?” என்று சொல்லுகிறார்‌ 
கள்‌, வீடுகளிலும்‌ அதேமாதிரி தான்‌. “சாதத்தில்‌ ஏதா 
வது சத்திருக்கறதா ? என்று தான்‌ படித்த ஏட்டைப்‌ 
புரட்டிப்‌ பார்ப்பதில்லை, “இன்னின்ன வஸ்துவில்‌ இன்‌ 
னின்ன விட்டமின்சத்துகள்‌ இருக்கின்றன '” என்று 
தெரிந்தவர்கள்‌ கூட ஈடைமுறையில்‌ செய்வதில்லை, 
“பழக்கம்‌ சார்‌, நாக்கு கேட்க மாட்டேன்‌ என்றதே | 
என்ன செய்வது! சாதத்தில்‌ சத்நில்லை என்றால்‌, வேறு 
எதையாவஅ சாப்பிட்டு சரி செய்து கொள்ளலாம்‌ சார்‌?” 
என்று வறண்ட தோலைச்‌ சொரிர்துக்‌ கொண்டே 
சொல்லுவார்கள்‌. 


தவிட்டை நீக்கன பாலிஷ்‌ அரிசியை எறும்புகூட நாடு 
வதில்லை. தவிட்டுடன்‌ அரிசியை வைத்துப்‌ பாருங்கள்‌, 
எறும்புகள்‌ வந்து மொய்க்க ஆரம்பிக்கும்‌, தவிட்டில்‌ 
சத்துக்கள்‌ இருப்பதால்‌ அதற்கு அவ்வளவு பிரியம்‌, 
தவிட்டுடன்‌ அரிசியை ஒரு மாதத்துக்கு மேல்‌ வைக்க 
முடியாது, எறும்பும்‌, வண்டுகளும்‌ வந்து வீடும்‌, அதிக 
நாள்‌ ஸ்டாக்‌ பண்ணி வைக்க முடியாது. மிஷினில்‌ அரி 
இயை நன்றாய்த்‌ திட்டி விட்டால்‌ மூட்டையாக நெடு நாள்‌ 
வைத்தக்கொள்ளலாம்‌, தவிட்டுடன்‌ இருக்கும்‌ அரிசி 
யைப்‌ பதுக்கி வைக்க முடியாத, கருப்பு மார்க்கெட்டும்‌ 
நடவாது, எல்லோருக்கும்‌ விட்டமின்‌ “பி? சத்து சுலப 


மாப்க்‌ கிடைக்கும்‌, 


14 அரோம்சிய ரகசியம்‌ 


கோதுமையைவிட அரிசியில்‌ தான்‌. அதிகச்‌ சத்திருக்‌ 
கிறது என்று தெரிந்து, இப்பொழுது மேல்‌ நாட்டவரும்‌ 
அரிசியைச்‌ சாப்பிட, ஆரம்பித்து இருக்கிறார்கள்‌, 
அவர்கள்‌ நைசான மிஷின்‌ அரிசியை, மிகக்குறைவாகச்‌ 
சாப்பிட்டாலும்‌ இழந்த தவிட்டை, பிஸ்கட்டுகளாசவும்‌, 
சாக்லெட்டுகளாகவும்‌ செய்து சாப்பிடுகிறார்கள்‌. ஈம்‌ 
மவர்கள்‌ தவிட்டைக்‌ குப்பைத்‌ தொட்டியிலும்‌, மாட்டுத்‌ 
தொட்டியிலும்‌ கொட்டி விடுகிரர்கள்‌. 


தவிட்டுச்‌ சத்தை இழப்பதினால்‌, பெரி பெரி, ஈமைச்‌ 
சல்‌, சொரி, சிங்கு, ரத்தசோகை, நரம்பு பலஹீனம்‌ 
முதலிய வியாதிகள்‌ உண்டாகின்றன. டாக்டர்கள்‌ 
இருக்கத்தான்‌. இருக்கிறார்கள்‌. விட்டமின்‌ “பி காம்ப்‌ 
ளெக்ஸ்‌” “ஏ காம்ப்ளெக்ஸ்‌” என்று மாத்திரைகளை 
வாங்க விழுங்கச்‌ சொல்லி விடுகிரர்கள்‌, ஏ முதல்‌ இஜட்‌ 
வரை உள்ள விட்டமின்களைத்‌ தயார்‌ செய்து அழகான 
புட்டிகளில்‌ மாத்திரைகளாகவும்‌ டானிக்குகளாசவும்‌ மேல்‌ 
நாட்டார்‌ அனுப்புகிறார்கள்‌, மேற்படி மருந்துகளுக்கு 
ஏஜெண்டுகளாக இருந்து வருதிறுர்கள்‌ நம்‌ டாக்டர்கள்‌, 
“ இன்னசத்து குறைவாய்‌ இருப்பதால்‌ இம்மாதிரி 
வியா திகள்‌ வருகின்றன. அதன்‌ சத்து இன்ன ஆகாரத்‌ 
தில்‌ இருக்கறது. அதைச்‌ சாப்பிடுங்கள்‌ ” என்று சொல்‌ 
௮ம்‌ டாக்டர்கள்‌ மிகக்‌ குறைவு. 


இன்றுள்ள பாதி நோய்களுக்கு மூலகாரணம்‌ நாம்‌ 
சாப்பிடும்‌ தவிடு நீங்கின அரிசிதான்‌ என்பதில்‌ சந்தேகம்‌ 
இல்லை, 


அரிசி 15 


பணக்காராகள்‌ டாக்டர்களிடம்‌ போகவும்‌, அவர்கள்‌ 
சொல்லும்‌ மருக்துகளை வாங்கிச்‌ சாப்பிடவும்‌ முடியும்‌, 
ஏழைகள்‌ என்‌ செய்வார்கள்‌ ? உடல்‌ ஈலம்‌ குன்றி ரோய்‌ 


களுக்கு இரையாவதைத்‌ தவிர வேறு மார்க்கமில்லை, - 


“இந்தக்‌ காலத்தில்‌ தவிட்டுடன்‌ கூடிய அரிசிக்கு 
எங்கு போவது?” என்று கேட்கலாம்‌, 


சில காலத்துக்கு முன்‌ உணவுப்‌ பஞ்சச்‌ காரணத்தினால்‌ 
சர்க்கார்‌ ஒரு தடவை மட்டும்‌ மிஷினில்‌ கொடுத்த அரிசியை 
ரேஷனில்‌ கொடுத்தார்கள்‌. அதை, எல்லோரும்‌ எப்படிச்‌ 
சாப்பிட்டார்கள்‌ ? கஷ்டப்‌ பட்டரவது மிஷின்‌ இருக்கும்‌ 
இடம்‌ தேடிப்‌ பாலிஷ்‌ செய்து கொள்ள வில்லையா ? வீட்டி 
லாவது. உரலில்‌ குத்திக்‌ கொள்ளவில்லையா? சட்ட சபை 
களில்‌ சரமாரியான கேள்விகள்‌ கேட்கப்பட்டன. “தொழி 
லாளிகள்‌ வேலை முடிந்து வீட்டுக்கு வந்து அன்றாடம்‌ ரேஷ 
னில்‌ வாங்யெ அரிசியைக்‌ குத்திச்‌ சாப்பிட முடியுமா?” 
என்று தொழிலாளர்கள்‌ மேல்‌ அறுதாபங்‌ கொண்டு கேட்‌ 
டனர்‌. உண்மையில்‌ தொழிலாளர்களுக்கு ௮ந்த அரிசி 
யின்‌ தவிடுதான்‌ ஆரோக்கயெத்தைத்தரக்‌ கூடியது, அதை 
அப்படியே சாப்பிட்டாலாவது கொஞ்சம்‌ சத்து அதிக 
மாகக்‌ கிடைக்கும்‌. அதற்குக்கூட வழியில்லாமல்‌ எப்‌ 
படியோ சண்டை போட்டு இரண்டு தடவை மெஷினில்‌ 
திட்டிய அரிசியை ரேஷனில்‌ வாங்கினார்கள்‌. மெஷினில்‌ 
இட்டுவதினால்‌ அரிசியின்‌ மிக முக்க பாகமாகிய முனை 
ஒடிந்து விடுகிறது, பெரும்பாலோர்‌ அர்த அரிசியையும்‌ 
குத்தியோ, மெஷினில்‌ தீட்டியோதான்‌ சாப்பிடு 
கிறார்கள்‌, 


16 ஆரோக்கிய ரகசியம்‌ 


நமது நாட்டில்‌ உணவுப்‌ பற்றாக்‌ குறை பத்தில்‌ ஒரு 
பங்குதான்‌. இதற்காக நமது தலைவர்கள்‌ எவ்வளவு பாடு 
படுதிறார்கள்‌ ? ட ப அயல்‌ நாடுகளைக்‌ கெஞ்ச 
வேண்டியிருக்கிறது. அயல்‌ ந ரட்டார்‌ கொடுக்கும்‌ 
உபயோகமில்லாத உணவு தான்யங்களை நாம்‌ வாங்கிக்‌ 
கொண்டு கோடிக்‌ கணக்காகப்‌ பணத்தை அயல்‌ நாடு 
களுக்குக்‌ கொட்டிக்‌ கொடுக்க வேண்டியதாய்‌ இருக்கிறத. 
இதற்காக எத்தனை இலாக்காக்கள்‌ ! எத்தனை பண விரயம்‌! 
தலைவர்களின்‌ அருமையான நேரங்களை எல்லாம்‌ இதில்‌ 
செலவிட வேண்டியதாய்‌ இருக்றெ.அ. பொது ஜனங்கள்‌ 
கொஞ்சம்‌ சிரத்தை யெடுத்துக்‌ கொண்டால்‌ நம்‌ நாட்டில்‌ 
விளையும்‌ உணவுகளைக்‌ கொண்டே ஈமது தேவைகளைப்‌ 
பூர்த்தி செய்து கொள்ளலாம்‌, 


அரிசியும்‌, சமையலும்‌ 


முதலில்‌ நாம்‌ சாப்பிடும்‌ அரிசியை எப்படிச்‌ 
சமைத்துச்‌ சாப்பிடுவது என்பதைத்‌ தெரிந்து கொள்ளு 
வோம்‌. சாதாரணமாக ஒரு படி அரி சமைக்கும்‌ 
ஒரு வீட்டில்‌ கைக்‌ குத்தல்‌ அரிசி, தவிடு நீக்காமல்‌ 
முக்கால்‌ படி சமைத்தால்‌ போதும்‌. மிஷினில்‌ தீட்டிய 
அரிசிச்‌ சாதம்‌ சாப்பிடும்‌ அளவில்‌, முக்கால்‌ பங்குதான்‌ 
சாப்பிட வேண்டும்‌, சாப்பிடும்‌ பெபொழு.து நன்றாய்‌ 
மென்று சுவைத்துச்‌ சாப்பிட வேண்டும்‌. அப்படி 
மென்று சாப்பிட்டால்‌ சாதம்‌ உமிழ்‌ நீருடன்‌ கலந்த 
நல்ல ஜீரண சக்தி உண்டாகும்‌. பற்களும்‌ தாடைகளுப்‌ 
பலம்‌ பெறும்‌, அரிசியும்‌ மிச்சம்‌. இம்மாதிரி எல்லோ 
ரும்‌ சாப்பிட்டால்‌ ஈம்‌ தேசத்தில்‌ உணவுப்‌ பற்றாக்‌ குறை 


ததக 


| ஆரியரின்‌ 15 மாதக்‌ குழந்தை 
( ஆசனம்‌ செய்தால்‌ இம்மாதிரி ஆரோக்கியமான , 
குழர்தைகள்‌ பிறக்கும்‌) 


| [ பக்கம்‌ 20 
சமைக்கும்‌ விதம்‌. 


“1, பாத்திரத்தில்‌ அரிசி. 2. பாத்திரத்தில்‌ ஜலம்‌. 


8. இட்டிலி அண்டாவில்‌ ஜலம்‌. 4, பாத்திரத்தில்‌ காலி 
இடம்‌. 6. பாத்தி 


இடம்‌. 5. இட்டிலி அண்டாவில்‌ கர்லி 
ரத்தின்மேல்‌ மூடும்‌ தட்டு, : 2: 


& 2 
© ட்‌ *. 
தவர்‌ 4 
த Hig ட ள்‌ 
த்‌ 8 


௩ 4 ஆ 


அரிசியும்‌, சமையலும்‌ 17 


என்ற பல்லவிக்குக்கூட இடம்‌ இல்லாதபடி செெய்து 
விடலாம்‌, 


இதை என்னதான்‌: தனிப்பட்டவர்கள்‌ எழுதினாலும்‌ 
பேரனாலும்‌ ஓரளவு பிரசாரம்‌ ஆகுமே தவிர, எல்லோருமே 
செய்யமாட்டார்கள்‌. அரசாங்கம்‌ மன து வைத்தால்‌ வெகு 
சுலபமாகச்‌ செய்து விடலாம்‌, இலர்‌ எதிர்க்கத்தான்‌ 
செய்வார்கள்‌.  கள்ளுக்கடையை எடுத்து: விட்டதற்காக 
எதிர்ப்புகள்‌ இல்லையா ? அதனால்‌ திரும்பவும்‌ கள்ளுக்‌ 
சுடையைத்‌ இறந்துவிட முடியுமா? ஜனங்களுக்கு நன்மை 
உண்டாக்கக்‌ கூடியதைப்‌ பலவர்தமாகத்தான்‌ செய்ய 
வேண்டும்‌, நெல்‌. அறைக்கும்‌ மிஷினில்‌ நெல்லின்‌ மேல்‌ 
தோலை மாத்திரம்‌ உடைத்துத்‌ தள்ளும்‌ மிஷினுக்கு 
மட்டும்தான்‌. சர்க்கார்‌ லஸென்ஸ்‌ கொடுக்க வேண்டும்‌, 
அப்படிச்‌ செய்தால்‌ பொது ஜனங்கள்‌ ஓரளவாவது தவிடு 
நீங்காத அரிசியைச்‌. சாப்பிட்டு வருவார்கள்‌. 


அப்பொழுதும்‌ இல பணக்காரர்கள்‌ மட்டும்‌, அதிகக்‌ 
கூலி கொடுத்து நன்றாய்க்‌ குத்திக்‌ கொள்வார்கள்‌. அதைப்‌ 
பற்றி அக்கறை யில்லை, அவர்களுக்கு மற்ற வகைகளில்‌ 
சத்துள்ள ஆகாரம்‌ இடைத்துவிடும்‌. பால்‌, பாதம்‌ 
ஹல்வா, முதலியவைகளைச்‌ சாப்பிட முடியும்‌. அதற்கும்‌ 
தவறினால்‌ டாக்டர்‌ பில்லுக்குப்‌ பணம்‌ கொடுக்க அவர்‌ 
களால்‌ முடியும்‌. சாதாரண எமை தவிட்டுடன்‌ அரிசி 
சாப்பிடுவது பெரும்‌ லாபகரமாகும்‌ ; ஆரோக்கியமா கவும்‌ 
இருக்கும்‌. மருந்துகளுக்காகச்‌ செலவிடும்‌ பணம்‌ 
மிச்சமாகும்‌. மருந்தின்‌ பெயரால்‌ மேல்‌ நாட்டாருக்குப்‌ 
போகும்‌ பணமும்‌ மிஞ்சும்‌, 

2 


18 ஆரோக்கிய ரகசியம்‌ . 


அரிசியை நமக்குச்‌ சரியாகச்‌ சமைக்கவே தெரிவ 
தில்லை. சகோதரிகளுக்கு இது ஆச்சரியமாக இருக்கும்‌. 
சிலருக்குக்‌ கோபமும்‌ வரலாம்‌, “இத்தனை நாளும்‌ நாம்‌ 
சமைத்துப்‌ போடாமல்‌ சாப்பிடுகிறூர்களாக்கும்‌. புதி 
தாய்க்‌ கற்றுக்‌ கொடுக்கு வந்து விட்டார்கள்‌?” என்று 
கேட்கலாம்‌, 


சாதாரணமாய்‌ நாம்‌ சமைக்கும்‌ விதத்தைப்‌ பார்ப்‌ 
போம்‌, அரிசியோ இட்டின அரிச. அதைப்‌ பல தடவை 
ஜலம்‌ விட்டுக்‌ கழுவிக்‌ கொட்டி விடுகிறோம்‌. பிறகு உலையில்‌ 
போட்டு அரிச வெந்ததும்‌ கஞ்சியை வடி.த்‌.ஐ விடுகிறோம்‌, 
இததான்‌ எல்லோர்‌ வீட்டிலும்‌ செய்வது, 


இதில்‌ ஏதாவது சத்‌இருக்க நியாய மிருக்கிறதா? 
அரிசியை இட்டுவதில்‌ தவிடு போய்விடுகிறது. கழுவுவதில்‌ 
அதில்‌ ஒட்டியிருக்கும்‌ கொஞ்ச ஈஞ்சத்‌ தவிடும்‌ போய்‌ 
விடுறது. கடைசியில்‌ மீதியிருக்கும்‌ சத்தும்‌ கஞ்சி வடிப்‌ 
பதில்‌ போய்விடுகிறது, மிஞ்சி இருப்பது வெறும்‌ மாவு 
சக்கை (இரவா) தான்‌. இதைத்தான்‌ தலையணையில்‌ பஞ்சு 
திணிப்பதுபோல்‌ வயற்றில்‌ திணிக்கிறோம்‌. இந்த சாதமும்‌ 
எவ்வளவுக்‌ கெவ்வளவு வெள்ளை வெளேசென்றும்‌, சிறு 
சாயும்‌ இருக்கின்றதோ அவ்வளவிற்கும்‌ உயர்ந்த தென்ற 
அபிப்பிராயம்‌, “இதில்‌ ஏதாவது சத்திருக்கா?? என்று 
சற்று சிந்தனை செய்து பாருங்கள்‌, 


இர்த மிஷின்‌ அரிசியும்‌ கஞ்சி வடிக்கும்‌ வழக்கமும்‌ 
என்று நம்‌ நாட்டிற்கு வந்ததோ அன்றே நமக்குச்‌ சனியன்‌ 
பிடித்த விட்டத, புகப்‌ புது நோய்களுக்கு ஆளாய்ச்‌ 


அரிசியும்‌ சமையலும்‌ 19 


கொண்டிருக்கிறோம்‌. முன்பெல்லாம்‌ கஞ்ச வடிக்கும்‌ 
பழக்கம்‌ இடையாது, இப்பொழுது கூடப்‌ பொங்கல்‌ 
பண்டிகை முதலிய விசேஷ. தினங்களின்போ து, பொற்‌ 
இத்தானே வைக்கிறோம்‌ ? 


கஞ்சி வடிக்காமல்‌ சாப்பிட்டால்‌ வயிறு கொஞ்சம்‌ 
திம்‌ மென்று இருக்கும்‌. அதனால்‌ சற்றுச்‌ குறைத்துச்‌ 
சாப்பிட வேண்டும்‌. அவ்வளவுதான்‌. கஞ்ச வடிக்காமல்‌ 
சமைத்தால்‌ சாதம்‌ ஒரே மொத்தையாய்ப்‌ போய்விடுகிறது 
என்றும்‌, ஒன்றும்‌ பாதியுமாய்‌ வேறெது என்றும்‌, அடிப்‌ 
பிடித்து விடுகின்ற தென்றும்‌ சிலர்‌ சொல்லுவார்கள்‌. 
இதற்கெல்லாம்‌ ஒரு பரிகாரம்‌ இருக்கிறது, மிக மிகச்‌ 


சுலபமானது, 


குக்கரில்‌ சமைக்கும்‌ விதம்‌ பலருக்குத்‌ தெரிர்‌ 
இருக்கலாம்‌. அதில்‌ பல காய்கறி, பருப்பு முதலியவைகளை 
ஒரே தடவையில்‌ வேக வைக்கலாம்‌. சுஞ்சி வடிக்க 
வேண்டிய அவசியமில்லை. அதைப்போலவே சாதத்தை 
மட்டும்‌ தனியாய்ச்‌ சமைத்துக்‌ கொள்ளலாம்‌. எல்லோ 
ராலும்‌ குக்கர்‌ வாங்கிச்‌ சமைக்க முடியாது, ஆனால்‌ 
தென்‌ இர்தியராயெ ஈம்‌ மெல்லோருடைய வீடுகளிலும்‌, . 
இட்டிலி அண்டா கட்டாயம்‌ இருச்கவே செய்யும்‌. 
அதையே உபயோகப்படுத்திக்‌ கொள்ளலாம்‌, 


அரிசியை எடுத்து ஒரு தடவை மட்டும்‌ லேசாய்க்‌ 
கழுவ வேண்டும்‌. பிறகு, அடுக்குப்‌ பாத்திரத்திலோ, 
குண்டானிலோ, மேற்படி அரிசியைக்‌ சொட்டி அதைப்‌ 
போல்‌ இரண்டு பங்கு ஜலம்‌ விட்டு இட்டிலிப்‌ பானைக்குள்‌ 


20 ஆரோக்கிய ரகசியம்‌ 


வைக்க வேண்டும்‌. இரண்டுபடி ஜலம்‌ கொள்ளக்கூடிய 
பாத்திரத்தில்‌ அரை படி அரிசியும்‌, ஒரு படி ஜலமும்‌ விட 
வேண்டும்‌. அரிச வெந்து சாதமாவதற்காக மேலுக்கு 
கால்‌ பாகம்‌ காலியாய்‌ விட்டு விடவேண்டும்‌. பின்‌ 
இட்டிலிப்‌ பானைக்குள்‌ வைத்து, பாத்திரத்திற்கு இட்டிலிப்‌ 
பானையில்‌ தனியாக ஜலம்‌ விடவேண்டும்‌, சித்திரம்‌ 
1ஐ கவனியுங்கள்‌, இட்டிலிப்‌ பானைக்குள்‌ வைத்த பாத்‌ 
திரத்தை ஒரு தட்டால்‌ மூடி, அதன்‌ பிறகு இட்லிப்‌ 
பானையையும்‌ மூடி, அடுப்பில்‌ வைத்துவிட வேண்டும்‌, 
ஐந்து நிமிஷத்தில்‌ அரிச கொதிக்க ஆரம்பித்து விடும்‌, 
பிறகு சுமார்‌ ஒரு மணி நேரம்‌ பொறுத்து இறக்கினால்‌ 
போதும்‌, அல்லது விறகை இழுத்து அணைத்து விட்டு 
எப்பொழு.து வேண்டுமானாலும்‌ எடுத்துச்‌ சாப்பிடலாம்‌, 
இம்மாதிரி கறி அடுப்பிலும்‌ சமைக்கலாம்‌, போதுமான 
கறியை போட்டு விட்டு வேறு வேலைகளையும்‌ கவனிக்க 
லாம்‌, இம்மாதிரி சமைப்பதனால்‌ இடையில்‌ சாதத்தைக்‌ 
கிளரி விடவோ, வெந்ததா என்று பார்க்கவேண்டிய 
அவசியமோ இல்லை, புதிய அரிசியாய்‌ இருந்தால்‌ சற்று 
குறைவாகவும்‌, பழைய அரிசியாய்‌ இருந்தால்‌ சற்று அதிக 
மாகவும்‌ ஜலம்‌ விடவேண்டியதாய்‌ இருக்கும்‌. எதற்கும்‌ 
ஓரிரண்டு தடவை சமைத்துப்‌ பார்த்தால்‌ பக்குவம்‌ 


தெரிந்து விடும்‌, 


சொந்த நிலம்‌ உள்ளவர்கள்‌ நெல்லை வைத்துக்‌ 
கொண்டு வேண்டியபோது நெல்லைக்‌ குத்திக்கொள்வது 
நல்லதா. கையினால்‌ குத்தவதைவிட ஒரு மரத்‌ திருகல்‌ 
வாங்கவைத்துக்‌ கொள்ளலாம்‌. இதில்‌ ஒரு நாளைக்கு 
ஒரு மூட்டை உடைக்க முடியும்‌, அவ்வப்போது இதன்‌ 


அரிசியும்‌ சமையலும்‌ | 


பல்லை செதுக்கிக்‌ கொள்ளவேண்டும்‌, இது சென்னை 
தியாகராய நகர்‌, தக்கர்‌ பாபா வித்தியாலயத்தில்‌, முன்பாக 
ஆர்டர்‌ தந்தால்‌, செய்து தருவார்கள்‌, சைக்குத்தலைவிட 
இதில்‌ தயார்‌ செய்யும்‌ அரிசி மிக நன்றாய்‌ இருக்கும்‌, 
இறிது கூட தவிடு நீங்காமல்‌, முனை உடையாமல்‌ இருக்கும்‌, . 
செளகரிய முள்ளவர்கள்‌ இன்னும்‌ சுலபமாய்‌ அழைக்கச்‌ 
கூடிய ஒரு சிறு யந்திரத்தை வாங்க வைத்துக்‌ கொள்ள 
லாம்‌. கோவை ]. 8. பல்‌ கிடைக்கறது, விலை இருநூறு 
ரூபாய்க்குள்தான்‌ அடக்கம்‌, ஒரு மணிநேரத்தில்‌ சுலப 
மாய்‌ ஒரு மூட்டை நெல்லை அரிசி யாக்கிவிடும்‌, இந்த 
யந்திரத்தை வாங்கிவைத்‌ ஐக்‌ கொள்ள செளகரியமில்லா 
விடில்‌, ஒவ்வொரு தெருவிலுள்ளோர்‌ ஒரு சங்கமாக 
சேர்ந்து, அதில்‌ சந்தா வசூலித்தோ, ஈன்கொடையாக 
வசூல்‌ செய்தோ ஒரு யந்திரத்தை வாங்கிப்‌ போட்டு 
விட்டால்‌, அச்‌ சங்க அங்கத்தினர்கள்‌ அனைவரும்‌ அருமை 
யான அரிசியைப்‌ பெறலாம்‌, அதில்‌ சிறிது லாபம்கூட 
வைத்துக்‌ கொண்டால்‌ மற்றும்‌ ஆசன ஆரோக்கியப்‌ 
பிரசாரத்திற்கும்‌ அர்த லாபத்தை உபயோகப்‌ படுத்த 
லாம்‌, மனம்‌ வைத்தால்‌ எது தான்‌ செய்யமுடியாது | 


அரிசியில்‌ தவிடு இருக்கறதா? என்று பரிசோ திக்க 
ஒரு மார்க்கம்‌ இருக்கிறது. அரிசியை தண்ணீரில்‌ சிறிது 
போட்டு கலக்கினால்‌ வெள்ளையாக கழுநீர்‌ வராது, 
தெளிந்த தண்ணீர்‌ போல்‌ இருக்கும்‌. இதைப்‌ பரீட்‌, 
சித்தப்‌ பார்த்து அரி9 வாங்கலாம்‌, 


மிவகாமா 


நாம்‌ என்ன வேண்டுமானாலும்‌ எந்த நேரத்திலும்‌ 
சாப்பிடலாம்‌. ஆசனம்‌ செய்தால்‌ எல்லாம்‌ சரியாய்ப்‌ 
போய்விடும்‌? என்ற எண்ணம்‌ சிலருக்கு இருக்கிறது, 
எதிலும்‌ ஒரு கட்டுப்பாடு அவசியம்‌, இது ஆசனம்‌ 
பழகுபவர்களுக்கு மாத்திரமல்ல, எல்லோருக்குமே 
பொருந்தும்‌, 


காரத்தைக்‌ குறைக்க வேண்டும்‌ என்கிறோம்‌, அதை 
முழுதும்‌ விட்டுவிட வேண்டும்‌ என்றால்‌ ஆசனத்தை 
யாரும்‌ விரும்பவே மாட்டார்கள்‌. அதற்குப்‌ பதில்‌ வியாதி 
கள்‌ வந்தால்‌ வரட்டும்‌ என்று இருப்பார்களே தவிர 
யாரும்‌ மிளகாயை விடத்‌ தயாராய்‌ இருக்க மாட்டார்கள்‌. 
அவ்வளவு முக்கிய ஸ்தானம்‌ வகிக்கிறது மிளகாய்‌, ஆகை 
யால்‌ அதை கொஞ்சம்‌ குறைத்துக்‌ கொண்டால்‌ 
போதும்‌, 


ஆசனம்‌ போட்டுப்‌ பழகினால்‌, மிளகாய்‌ என்ன 
குணம்‌ செய்றது என்னு அவர்களே அறிந்து கொள்வார்‌ 
கள்‌. பின்‌ அவர்களாகவே நாளுக்கு நாள்‌ குறைத்துக்‌ 
கொண்டு விடுவார்கள்‌, 


பச்சை மிளகாயில்‌ விடமின்‌ சத்து இருக்கறது? 
என்று வாதிப்பாரும்‌ உண்டு, எதையும்‌ அளவுக்கு மிஞ்சி 
சாப்பிடுவதினால்‌ என்ன பலன்‌ உண்டாகிறது என்று 
சாப்பிபெவர்களுக்குத்‌ தெரியும்‌, மூலம்‌, பெளத்திரம்‌, 
வயிற்றுக்‌ கடுப்பு, மூத்திரக்‌ கடுப்பு, எரிச்சல்‌, உஷ்ணம்‌ 


மிள்காய்‌ 23 


முதலிய பல கோளாறுகள்‌ உண்டாவதற்கு மிளகாயே 
முக்கியக்‌ காரணம்‌, 


மிளகாய்‌ அறைக்கும்‌ பெண்களிடம்‌ கேட்டால்‌, 
அவர்கள்‌ சொல்லுவார்கள்‌, கை யெல்லாம்‌ எரிச்சல்‌ 
பொறுக்க முடியாமல்‌ வருந்துவார்கள்‌, நன்றாய்‌ முரட்டுத்‌ 
தனம்‌ ஏறின மேல்‌ தோலே எரியும்‌ போது, அதி மிருத 
வான உள்‌ உணவு உறுப்புகள்‌ என்ன பாடுபடும்‌! வெளிச்‌ 
காற்று படுவதால்‌ நமக்கு கை எரிச்சல்‌ தெரிகின்றது, 
குடல்களுக்குள்‌ நேராய்‌ காற்றுப்படாததால்‌ எரிச்சல்‌ 
தெரிவதில்லை. ஆனால்‌ காளடை வில்‌ முன்‌ சொன்ன 
கோளாறுகளும்‌ இன்னும்‌ பலவும்‌ உண்டாகின்றன. 


சிறு குழந்தைகளுக்குக்‌ காரத்ைத ஊட்டினால்‌ 
முதலில்‌ சாப்பிடாது, அதைக்‌ கஷ்டப்படுத்தித்‌ தினமும்‌ 
கொஞ்சங்‌ கொஞ்சமாகக்‌ கொடுத்துப்‌ பழக்கப்படுத்த 
இரோம்‌. காரம்‌ பட்டதும்‌ நரம்புகள்‌ துடிக்கின்றன. 
ரஸங்களை அதிகமாய்க்‌ கக்குகின்றன. சாப்பிட்ட ஆகாரங்‌ 
கள்‌ அதனால்‌ சீக்கிரம்‌ ஜீரணம்‌ ஆடற தென்பது 
என்னவோ வாஸ்தவந்தான்‌. ஆனால்‌ இப்படியே செய்து 
வர வர ஜீரணக்‌ கருவிகள்‌ நாளடைவில்‌ ரஸம்‌ கக்கச்‌ சக்தி 
யற்று, சத்தியாக்கிரகம்‌ செய்ய ஆரம்பிக்கின்றன. 


அப்பொழுது, ஐாட்டி எடுத்து விளாசுவதைப்‌ போல 
சுக்கு, மிளகு, இஞ்சி, பெருங்காயம்‌ முதலியவைகளை 
அதிகம்‌ உபயோகிக்கறார்கள்‌, இதற்கும்‌ இணங்க மறுத்‌ 
தால்‌ டாக்டர்‌ மருந்து இருக்கவே இருக்கின்றது, இவ்‌ 
வாறு கார வஸ்துக்களை சாப்பிட்டு சாப்பிட்டுக்‌ குடலையே, 


செடுத்து ஆயுளையும்‌ குறைத்தச்‌ கொள்ளுகிறோம்‌, 


24 ஆரோக்கிய ரகசியம்‌ 


நந்த வன த்தில்‌ ஓர்‌ ஆண்டி - அவன்‌ 
நாலாறு மாதமாய்‌ குயவனை வேண்டிக்‌ 
கொண்டு வந்தான்‌ ஒரு தோண்டி - அதைக்‌ 
கூத்தாடி கூத்தாடிப்‌ போட்டுடைச்‌ தாண்டி 


என்று ஒரு சித்தர்‌ பாடி இருக்கிறார்‌. அதைப்‌ போலத்‌ 
தான்‌ நாமும்‌ மனம்‌ போன போக்காய்ச்‌ சென்று, பெறற்‌ 
கரிய இம்‌ மானிட உடலை சிதைத்துக்‌ கொள்ளு 
கின்றோம்‌, 


வேத நாற்‌ பிராயம்‌ நாறு? என்பதை மறந்தே விட்‌ 
டோம்‌. தற்போது நமது இந்திய ஜனங்களின்‌ சராசரி 
வயத 28, மற்ற நாடுகளில்‌ 50, 60 என்று இருக்கிற.௮. 
இங்கு மனிதன்‌ 80 வயதானால்‌ கிழவனாக மதிக்கப்படு 
கிறான்‌. அதற்குள்‌ அரை டஜன்‌ குழந்தைகள்‌, பெண்க 
ளானால்‌ தொண்டு கிழமாய்‌ விடுகிறார்கள்‌. எத்தனை 
கர்ப்பச்‌ சிதைவுகள்‌ ! எத்தனை சிசுக்களைப்‌ பலி கொடுப்‌ 
பத! இருக்கும்‌ குழக்ததகளோ நோய்க்‌ களஞ்சியங்கள்‌, 
முப்பது வயதுக்கு மேல்‌ மருந்துகளின்‌ உதவி யில்லாமல்‌ 
வாழுவது பெரும்பாலோர்க்குக்‌ கடினமாய்‌ விடுகிற, 


இவ்வாறு எத்தனையோ சொல்லிக்‌ கொண்டு போக 
லாம்‌. வாழ்க்கையின்‌ சட்டங்களை மீறுவதினால்‌ தான்‌ 
மேற்‌ சொன்னபடி நேருகின்றன, இயம, நியமங்களின்‌ 
சிரேஷ்டர்‌ அண்ணல்‌ மகாத்மா காந்தி அவர்கள்‌ “ரான்‌ 
125 வயத வசை இருப்பேன்‌ ” என்றார்‌. அவரை சுட்டுக்‌ 
கொல்ல சில காட்கள்‌ இருக்கும்‌ போது கூட நான்‌ 181 
வயது வரை இருக்கப்‌ போகிறேன்‌ * என்றார்‌. அவரைச்‌ 


மிளகாய்‌ த்த 


சுட்டுக்‌ கொல்லாமல்‌ இருந்திருந்தால்‌ அவர்‌ அம்மாதிரி 
இருந்தே நமக்கு வழி காட்டி யிருப்பார்‌, 


இல பெரியார்கள்‌, யோகிகள்‌ நூறு ஆண்டுகளுக்கு 
மேல்‌ உயிர்‌ வாழ்ந்திருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ எல்லாம்‌ 
யோக நியமப்படி வாழ்ந்தவர்கள்‌. நாம்‌ அவ்வளவு 
காலம்‌ இருக்கா விட்டாலும்‌ இருக்கும்‌ வரையிலாவது 


சுகமாக வாழ வேண்டாமா P 


: நோய்களற்ற உடலினாய்‌ வா! வா! வா!” என்று 
பாரதியார்‌ அறை கூவுறொர்‌. எதற்கு? பாரதத்தை முன்‌ 
போல்‌ உலகின்‌ ஜோதியாக்குவதற்குத்தான்‌. 


கோய்‌ ஆயுளைக்‌ குறைத்து விடுகிறது. வளர்ச்சியை 
யும்‌ குறைத்து விடறது, மனத்தை மாற்றி விடுகிறது, 
குணத்தைக்‌ குறைக்கிறது. மக்களை மாக்களாகச்‌ செய்து 
விடுகிறது. ஆத்மாவையும்‌ ர்‌ குலைத்து விடுகிறது, 
இதற்குப்‌ பரிகாசம்‌ என்ன? யோக சாதனம்‌ தவிர வேறு 
மார்க்க மில்லை. நிரந்தரமான வழி இதுதான்‌, 


சமீபத்தில்‌ தினசரிப்‌ பத்திரிகையில்‌ ஒரு சர்‌ 
தோஷச்‌ செய்தி வெளிவந்தது. அது லண்டன்‌ செய்தி. 
அதில்‌ ஒரு ஆங்கில அறிஞர்‌ * யோகாசனத்தை அரசாங்கம்‌ 
கட்டாயப்‌ பாடமாக்க வேண்டும்‌. ஜனங்களுக்த அதனுல்‌ மிக்க 
பலன்‌ உண்டு, யோகாசனம்‌ நோய்கள்‌ வநவதைத்‌ தடுக்கிறது. 
நோய்களைக்‌ தணப்படுத்தும்‌ சக்தி யோகாசனத்திற்த இருக்‌ 
கிறது. சோர்ந்த அவயவங்களுக்தப்‌ புத்துயிர்‌ கொடுக்கிறது. 
வாலிபம்‌ நிலைத்து நீற்கிறது; ஆகையால்‌ அரசாங்கம்‌ இதைக்‌ 


ய்‌ ன்‌ 1] 0, உரு 
கட்டாயமாக எல்லோரும்‌ செய்யும்படி சேய்ய வேண்டும்‌ 


26 ஆரோக்கிய ரகசியம்‌ 


என்று எழுதியிருந்தார்‌. அவர்‌ சமீபத்தில்‌ மகா யுத்தம்‌ 
நடந்தபோது ரஷ்யாவில்‌ இருந்தாராம்‌, அப்போது 
ஆசனப்‌ பயிற்சியை அங்கு கற்றுக்‌ கொண்டாராம்‌, 


இப்பொழுதாவது நாம்‌ ஈம்பலா மல்லவா? ஈம்முடைய 
கலையாகிய ஆசனங்களை ரஷ்யா, அமெரிக்கா, இங்க 
லாந்து போன்ற நாடுகளில்‌ கற்கவும்‌, பிரசாரம்‌ செய்ய 
வும்‌ ஆரம்பித்து, பயனடையவும்‌ செய்கிறார்கள்‌ என்பதை, 


ஸ்ரீ அவிநாசிலிங்கம்‌ அவர்கள்‌ கல்வி மந்திரியாய்‌ 
இருந்தபோது, “எல்லாப்‌ பள்ளிக்கூடங்களிலும்‌ யோக 
ஆசனம்‌ சொல்லித்தர வேண்டும்‌? என்று ஒரு சட்டம்‌ 
செய்தார்‌. அதைப்‌ பார்த்ததும்‌ “நமது கலைக்கு நல்ல 
காலம்‌ பிறந்து விட்டது” என்று நினைத்தோம்‌, ஆனால்‌ 
நடைமுறையில்‌ அப்படி எந்தப்‌ பள்ளிக்கூடத்திலும்‌ 
குழந்தைகளுக்கு ஆசனம்‌ சொல்லிக்‌ கொடுப்பதாகத்‌ 
தெரியவில்லை. 


சட்டம்‌ இயற்றி விட்டார்களே தவிர அதை நிறை 
வேற்றக்‌ சகுர்த நடவடிச்கை எடுத்ததாகத்‌ தெரிய 
வில்லை, யோகாசனத்தில்‌ ஈல்ல தேர்ச்சி பெற்றவர்களைக்‌ 
கொண்டு உபாத்தியாயர்களுக்குப்‌ பயிற்சி கொடுக்கலாம்‌. 
“இனிப்‌ புதிதாய்‌ வரும்‌ உபாத்தியாயர்களும்‌, ஏற்கனவே 
இருக்கும்‌ உபாத்தியாயர்களும்‌ யோக ஆசனம்‌ கற்றுக்‌ 
கொள்ள வேண்டும்‌, அப்படிக்‌ கற்றுக்‌ கொள்பவர்‌ 
களுக்கு ரூ. 5 சம்பளத்தில்‌ உயர்த்தப்படும்‌ ” 
வித்தால்‌ அக்கறையாகக்‌ கற்பார்கள்‌. கல்வி இலாகாவுக்‌ 
குச்‌ செலவு அதிசம்‌ ஆகுமென்று சிலர்‌ சொல்லலாம்‌, 


என்று தெரி 


மாமிச உணவு 97 


மக்கள்‌ சுகாதாரத்திற்காக ஆஸ்பத்திரிகளைப்‌ பெருக்கு 
வதைவிட, தடுக்கும்‌ முறையாகச்‌. இறு வயதிலிருந்து 
ஆரோக்கிய அஸ்திவாரம்‌ இடுவது ஈல்ல தல்லவா ? அதற்‌ 
காகச்‌ செலவு செய்வது அதிகமல்ல. 


சில வருஷங்களுக்கு முன்‌ “நூல்‌ நூற்கக்‌ கற்றுக்‌ 
கொள்ளும்‌ உபாத்தியாயர்களுக்குச்‌ சம்பளம்‌ அதிசம்‌ 
தரப்படும்‌? என்றதும்‌, உபாத்தியாயர்கள்‌ எல்லோரும்‌ 
அக்கறையாக நூல்‌ நூற்கக்‌ கற்றுக்கொள்ள வில்லையா ? 
அதைப்‌ போல இதையும்‌ அக்கறையாகக்‌ கற்றுக்‌ 
கொள்ள முன்‌ வருவார்கள்‌. அவர்களுக்கும்‌ ஆரோக்‌ 
தியம்‌ கிட்டும்‌, டாக்டருக்குக்‌ கொடுக்கும்‌ பணமும்‌ மிச்ச 
மாகும்‌. குழந்தைகளுக்கும்‌ ஆரோக்கியம்‌. அவர்கள்‌ 
வாழ்க்கைக்கு நல்ல அஸ்திவாரமும்‌ உண்டாகும்‌, 


மாமிச உணவு 


யோக ஆசனங்கள்‌ செய்ய வேண்டும்‌ என்றால்‌ 
ஆகார நியமங்கள்‌ அதிகமாம்‌. சைவ ஆகாரம்‌ தான்‌ 
சாப்பிட வேண்டுமாம்‌. ஆகையால்‌ நமக்கு ஆசனங்க 
ளெல்லாம்‌ லாயக்கில்லை” என்று நூற்றுக்கு எண்பது 
அல்லது தொண்ணூறு பேர்கள்‌ தட்டிக்‌ கழித்து விடு 


வார்கள்‌, 


அப்படியானால்‌, மகாத்மர்‌ காந்தியடிகள்‌, அஹிம்சா 
கொள்கையை, எல்லோரும்‌ கடைப்‌ பிடிக்க வேண்டும்‌ 
என்று சொல்லியிருக்க மாட்டார்கள்‌, எந்த ஒரு காரிய 
மும்‌, எல்லோராலும்‌ செய்யக்‌ கூடியதாய்‌ இருக்க 


வேண்டும்‌, அதுதான்‌ நாட்டிற்கு ரன்மை பயச்கும்‌. யோக 


28 ஆரோக்கிய ரகசியம்‌ 


ஆசனமும்‌ எல்லோரும்‌ பழகலாம்‌. மாமிசம்‌ சாப்பிடுவ த 


தடையல்ல, 


இங்கிலாந்திலிருந்து ஒரு ஆங்கில ஈண்பர்‌ சமீபத்தில்‌ 
சென்னைக்கு வந்திருந்தார்‌. அவர்‌ இந்த யோகாசன சம்‌ 
பந்தமாய்‌ ஒரு பத்திரிகையை, அவர்‌ நாட்டில்‌ நடத்‌ துர்‌, 
இன்னும்‌ அதை நன்றாய்‌ அறிந்துக்‌ கொள்ள வேண்டி, 
இந்தியாவிற்கு வந்திருந்தார்‌. அப்படியே சென்னைக்கு 
வந்தபோது என்னையும்‌ கண்டு பேச வந்திருந்தார்‌, 
யோகாசன சம்பந்தமாய்ப்‌ பேசிக்கொண்டு வந்தோம்‌, 
அப்படியே அவர்‌ நாட்டுப்‌ பழக்க வழக்கங்களைச்‌ சொல்‌ 
லிக்‌ கொண்டு வந்தார்‌. காம்‌ அவர்கள்‌ வாழ்க்கை முறை 
களை மேன்மையாகக்‌ கருதி, எதற்கெடுத்தாலும்‌, * அவர்‌ 
களைப்போல்‌ இருக்க வேண்டும்‌” என்று சொல்லும்‌ வழக்‌ 
கம்‌ எவ்வாறோ ஏற்பட்டு விட்டத. அவர்‌ சொல்லுவதைப்‌ 
பார்த்தால்‌, நாமே பல விஷயங்களில்‌ அவர்களைவிட 
மேலாக இருக்கிறோம்‌ என்று தெரிகிறது, . 


“ ஆங்கிலேயர்களின்‌ ஆகாரத்தில்‌ பெரும்‌ பகுதி மாமி 
சமே, காய்கறி, கீரைகள்‌, தானியங்கள்‌ மிகச்‌ சிறிதளவே 
சாப்பிடுகிறார்கள்‌, ௮ தனால்‌ முப்பது வயதுக்கு மேல்‌ பட்ட 
வர்கள்‌ ஏதாவது ஒரு வயிற்று சம்பந்தமான கோளாறினால்‌ 
கஷ்டப்‌ படுகிறார்கள்‌, நாற்காலியிலேயே உட்கார்ந்து 
பழக்க மானதினால்‌, கீழே நம்மைப்போல, காலை மடக்கி 
உட்கார முடியாது, மற்றும்‌ ௮காவசய அப்பியாசங்கள்‌ 
விளையாட்டுகளில்‌ மோகங்‌ கொண்டு பணத்தை வீணாக 
செலவு செய்கிறார்கள்‌, இதெல்லாம்‌ மனிதனை உயர்த்தக்‌ 
கூடிய தல்ல, இவைகளுக்கெல்லாம்‌ விமோசனம்‌ இர்ச 


மாமிச உணவு 29 


யோகாசனமே. இதனால்‌ தான்‌ உடல்‌, மனது, ஆன்மா 
ஆயெ இவைகள்‌ பண்படும்‌ என்று சொன்னார்‌. 


நாம்‌ சுதந்திர மடைந்ததின்‌ பெருமை இப்பொழுது 
தான்‌ தெரிய வருகிறதா. நம்முடைய கலை, நம்முடைய 
ஆசாரம்‌, ஈம்முடைய பழக்க வழக்கங்களை மற்ற நாட்‌ 
டார்‌ போற்ற ஆரம்பித்து விட்டனர்‌. பல்லாயிரக்‌ 
கணக்கான ரூபாய்களைச்‌ செலவு செய்துக்கொண்டு பல்‌ 
லாயிர மைல்களுக்‌ கப்பால்‌ இருக்கும்‌, ஈமது நாட்டிற்கு 
யோக ஆசனங்களைப்‌ பற்றி தெரிந்துக்‌ கொள்ள வரு 
நின்றனர்‌ என்றால்‌ இதைவிட பெருமை நமக்கு 
வேறென்ன வேண்டும்‌! 


நமது நாட்டில்‌ மாமிசம்‌ சாப்பிடுபவர்கள்‌ மேல்‌ நாட்‌ 
டாரைப்‌ போல காரத்தில்‌ மாமிசத்தைப்‌ பெரும்‌ 
பாகமாக உண்ண வில்லை, ஏதோ சிறிதளவு உட்கொள்ளு 
கிறார்கள்‌, ஏழைகள்‌ பெயரளவில்‌ சாப்பிடுகிறார்கள்‌ என்று 
சொல்லலாம்‌. ஆகையால்‌ கமது நாட்டாருக்கு இதைப்‌ 


பற்றி அதிகம்‌ சொல்ல வேண்டிய அவிய மில்லை. 


ஆனால்‌ இதன்‌ பலாபலன்களை அறிய வேண்டியது 
அவசியம்‌, தொற்று நோய்களும்‌, மற்ற நோய்களும்‌ மாமிச 
மூலமாக பரவ ஏதுவாகிறது, புத்து நோய்‌ எனும்‌ பயங்கர 
நோயும்‌ மாமிசம்‌ சாப்பிடுசிறவர்களுக்குத்தான்‌ அதிகமாக 
வருகிற த, மற்ற நோய்களும்‌ காய்கறி ச்‌ ரர 
குக்‌ குறைவாசவும்‌, புலால்‌ உண்பவர்களுக்கு அக்கட 
வருறெதென்று பெரிய டாக்டர்கள்‌, ஆராய்ச்சியாளர்கள்‌ 


30 ஆரோக்கிய ரகசியம்‌ 


முடிவு செய்திருக்கின்றனர்‌. மேல்‌ நாடுகளில்‌ கூட சைவ 
ஆகார சங்கங்கள்‌ பல தோன்றி பிரசாரம்‌ செய்து 


வருகின்றன, 


பலம்‌ வேண்டும்‌, வீரம்‌ வேண்டும்‌ என்றால்‌ புலால்‌ 
உண்பதால்‌ பலம்‌ வந்து விடாத. மிருக சுபாவம்‌ தான்‌ 
அதிக மாகும்‌, யானை, காண்டா மிருகம்‌, நீர்‌ யானை, 
ஒட்டகை, குதிசை, பசு, எருமை இவைகளெல்லாம்‌ சாக 
பக்ஷிணிகள்‌ தானே? பலத்தில்‌ என்ன குறைந்தா இருக்‌ 
திறன்‌ ? மாமிசப்‌ பட்சணியாயெ சிங்கம்‌, புலி, கரடி முதலி 
யனவும்‌, யானை, காண்டா மிருக பலத்துடன்‌ ஒப்பிட்டால்‌ 
ஓன்னும்‌ செய்ய முடியாதே! மற்றும்‌ ஒட்டசை, குதிரை, 
யானை, எருது இவைகளைப்‌ போல சிங்கம்‌, புலி, காடி.கள்‌ 
முதலிய மாமிச பட்சணிகளா பழக்கி நாம்‌ உபயோகப்‌ 
படுத்திக்‌ கொள்ள முடியுமோ? 


₹ அகையால்‌ பலம்‌, மாமிசம்‌ சாப்பிடுவதினால்‌ மட்டும்‌ 
வந்து விடாது”? என்று ஏற்படுகிறது, இயற்கை ஆகாரங்‌ 
களை, அதன்‌ குணங்‌ கெடாமல்‌ சாப்பிட்டு, போதிய கேக 
உழைப்பு எடுத்துக்‌ கொண்டால்‌ பலம்‌ தானாகவே வரும்‌, 
எந்தக்‌ காய்கறி, ரை, தானியங்கள்‌ வேக வைத்தாலும்‌ 
அளவுடன்‌ சிறு அனலில்‌ வேக வைத்து, வேக வைத்த 
தண்ணீரைக்‌ கொட்டாமல்‌ சாப்பிட்டால்‌ சத்துகள்‌ அழி 
யாமல்‌ இருக்கும்‌. 


கார), ௩, கோக்கோ 


காபி, ,டீ, கோக்கோ, முதலியவைகள்‌ மதுபான 
வகைகளில்‌ சேர்ந்தவை என்பது டாக்டர்களின்‌ முடிவு, 
மதுபானம்‌ என்ன கெடுதலைச்‌ செய்யுமோ, அதையே 
நாளா வட்டத்தில்‌ இறுகச்‌ சிறுக செய்ய வல்ல அ. 


காபி, டீ, கோக்கோ இவை எல்லாமுமே நமக்கு 
அவசிய மில்லாதவை, ஒவ்வொன்றிலும்‌ ஒவ்வொருவித 
உத்தீபன வஸ்து இருக்கின்றது, காபியில்‌ “காபின்‌? 
என்ற விஷ வஸ்து இருச்றறெது. கோக்கோவில்‌ 
தியோம்ரோமைன்‌, காபின்‌, டானின்‌இசட்‌ ஆ௫ய 
மூன்றும்‌ இருக்கின்றன. எல்லாமுமே நரம்புகளைத்‌ 
தூண்டி. ஊக்குவிக்கக்‌ கூடியவை, இவைகளை அருந்து 
வதால்‌ பசித்‌ பனம்‌ கெடும்‌, நரம்புத்‌ தளர்ச்சி யுண்டா 
கும்‌. மூத்திரத்தை அதிகப்‌ படுத்தும்‌. காம்‌ சாப்பிடும்‌ 
வஸ்துக்களிலுள்ள உயிர்ச்‌ சத்துக்களைச்‌' சரியாக 
ஜீரணித்து உடலில்‌ சேர ஒட்டாது. தலைவலி, குமட்டல்‌ 
முதலியவற்றை உண்டாக்கும்‌. இருதயத்தைப்‌ பலவீன 
மாக்கும்‌, இன்னும்‌ எத்தனையோ விதமான கோளான 
களுக்கும்‌ இந்தப்‌ பானங்களே காரணமாக இருக்கின்றன. 


இந்தத்‌ அர்ப்பழக்கங்களை விடுவதற்குவழி, ஆசனப்‌ 
பயிற்சியே, எடுத்த எடுப்பில்‌ இப்‌ பழக்கங்களை விட்டுவிட 
முடியாது, இந்தப்‌ பழக்கங்களை விட்ட பிறகே ஆசனம்‌ 
பழகவேண்டு மென்பதில்லை. ஆசனங்களைப்‌ பழக ஆரம்‌ 
பித்துவிட்டால்‌, உடம்பில்‌ தெம்பு, சுறுசுறுப்பு, ஆரோக்‌ 
பம்‌ எல்லாம்‌ ஏற்பட்டு விடும்‌, பிறகு இறுகச்‌ சிறுக 


32 ஆரோக்கிய ரகசியம்‌ 


மேற்படி பானங்களைக்‌ குறைத்து வரலாம்‌. முதலில்‌ 
டிகாக்ஷனைக்‌ குறைவாய்‌ விட்டுப்‌ பால்‌ அதிகம்‌ சேர்க்க 
லாம்‌, பிறகு சாப்பிடும்‌ வேளைகளைக்‌ குறைத்துச்‌ கொள்ள 
லாம்‌. ஒரு நாளில்‌ நாலு தடவை என்ன இருப்பதை, 
மூன்று தடவையாகக்‌ குறைக்கலாம்‌. ஒரு மாதமான 
பின்பு இரண்டு தடவையாகக்‌ குறைத்துக்‌ கொள்ளலாம்‌. 
இப்படி, சிறிது சிறிதாகக்‌ குறைத்தால்‌ கஷ்டமாக 
இருக்காத, பிறகு அந்தப்‌ பானங்களுக்குப்‌ பதிலாக 
அந்த வேளைகளில்‌ பால்‌ அருந்தலாம்‌, 


சிலருக்குப்‌ பால்‌ அருந்தினால்‌ மர்தமாய்‌ ஜீரணிக்கக்‌ 
கஷ்டமாய்‌ இருக்கும்‌. அவர்கள்‌ தனியா, (கொத்தமல்லி) 
சுக்கு தட்டிப்போட்டு, வெல்லம்‌ போட்டிச்‌ சாப்பிடலாம்‌. 
மற்றும்‌ மிளகு, சீரகம்‌, சுக்கு, ஈன்னாரி வேர்‌, பரங்கிச்‌ 
சக்கை இவைகளைச்‌ சமனிடை எடுத்துப்‌ பொடி செய்து 
வைத்துக்‌ கொண்டு காபி போடலாம்‌. இவைகளுக்‌ 
கெல்லாம்‌ நல்ல வெல்லம்‌, பனை வெல்லம்‌ போட்டே 
செய்யலாம்‌. அஸ்கா சக்கரைக்காக அல்லல்‌ பட 
வேண்டியதில்லை, 


காபிக்கு மாற்று, வேறு ஒரு நல்ல காபி யிருக்‌ 
கிறத. அதற்கு காந்தி காபி என்று நான்‌ பெயர்‌ 
கொடுத்திருக்கிறேன்‌. மகாத்மா காந்தி அவர்கள்‌ எழுதிய 
ஆரோக்கிய வழி? என்னும்‌ புத்தகத்தில்‌ இந்தக்‌ காபி 
யைப்‌ பற்றி எழுதப்பட்‌ டிருக்கிறது, இந்தக்‌ சாபியைப்‌ 
போட்டு நாம்‌ தயாரித்த விவரத்தைச்‌ சொல்லாமல்‌ 
யாருக்காவது கொடுத்து, “காபி எப்படி இருக்கிறத?” 
என்று கேட்டால்‌, “நன்றாய்த்‌ தான்‌ இருக்கிறது. ஆனால்‌ 


காபி, டீ கோக்கோ 39 


டிகாக்ஷன்‌ சற்று மட்டமாய்‌ இருக்கிறது என்று 
சொல்லுவார்கள்‌. அசல்‌ காபிக்கு முக்கால்‌: அல்லது 
முக்காலே அரைக்கால்‌ பங்கு ௬௫ இருக்கும்‌. : ஆனால்‌ 
காபியில்‌ உள்ள கெடுதி இதில்‌ கிடையாது, காபின்‌ 
என்ற விஷமும்‌ இடையா தது. 


சாதாரண கோதுமையை எடுத்து வாணலியில்‌ 
போட்டு, காபிக்‌ கொட்டையை வறுப்பது போலவே 
நன்றாய்க்‌ கருக்க வறுக்க: வேண்டியது. பிறகு பொடி 
செய்து காபி போடுவதைப்‌ போலவே, ஒரு பாத்தி 
ரத்தில்‌ கொஞ்சம்‌ பொடி போட்டு, கொதித்த ஜலத்தை 
அதில்‌ ஊற்ற வேண்டியது. சற்றுப்‌ பொறுத்து, சுத்த 
மான அணிபில்‌ மேற்படி ஜலத்தை வடி கட்டி, சீனி 
சர்க்சரையோ, நாட்டுச்‌ சர்க்கரையோ சேர்த்து, பால்‌ 
விட்டுச்‌ சாப்பிடலாம்‌. ஆரோக்கியத்திற்கு ஆரோக்யெம்‌, 
காபிக்‌ கொட்டைக்காகச்‌ செலவிடும்‌ பணம்‌ லாபம்‌, 


டாக்டர்‌ பில்லும்‌ லாபம்‌, 


இம்மாதிரி உப பானங்களைச்‌ செய்து சாப்பிட்டு, 
கூட ஆசனங்களும்‌ பழகி வந்தால்‌, காபி, டீ, கோக்கோ 
போன்ற பானங்களைச்‌ சாப்பிட வேண்டிய அவசியம்‌ 
இராது, அவைகளில்‌ மனதும்‌ நாட்டல்‌ கொள்ளாது, 
இயற்கை உணர்ச்சி உடலில்‌ புத்துயிர்‌ பெற்று வளர, 
பால்‌, மோர்‌, இளநீர்‌, எலுமிச்சம்‌ பழ ரசம்‌ போன்ற 
வைகளையே சாப்பிடச்‌ செய்யும, 


ஆனால்‌ இந்தக்‌ காலத்தில்‌ காபி சாப்பிடா தவர்களைப்‌ 

பார்ப்பது அரிது, காபி இல்லாமல்‌ இருக்கமாட்டார்கள்‌. 

அஅ ஒரு பழக்கமாகி விட்டது, குடிகாரனுக்கு எப்படி 
9 


34 ஆரோக்கிய ரகசியம்‌ 


குடிக்கும்‌ நேரம்‌ வந்தால்‌ எப்படி வேலை ஓடாகோ 
அதைப்‌ போல, காபி குடிக்கறவர்களுக்கு அந்த 
நேரத்தில்‌ காபி இடைக்கா விட்டால்‌ வேலையே ஓடாஅ. 
இருக்கு. தலைவலி கூட வந்து விடும்‌. ஆகையால்‌ 
அந்த வகையிலும்‌, காபியை விட்டு விட்டுத்தான்‌ ஆசனம்‌ 
பழக வேண்டும்‌ என்று சொன்னால்‌ ஆசனத்தை மூட்டை 
கட்ட வேண்டியது தான்‌, 


ஆகையால்‌, காபி சாப்பிடுபவர்களும்‌ ஆசனங்களை 
செய்யலாம்‌. டீ சாப்பிடுபவர்களும்‌ செய்யலாம்‌. புலால்‌ 
உண்பவர்களும்‌ செய்யலாம்‌. யாரும்‌ விலக ஒங்கி நிற்க 
வேண்டிய அவசியமில்லை. மேற்‌ கண்டவைகளை சாப்‌ 
பிட்டுக்கொண்டு செய்தால்‌ என்ன நேரிட்டு விடுமோ 
என்ற பயம்‌ வேண்டாம்‌. எல்லோரும்‌ முனைந்‌அ செய்யுங்‌ 
கள்‌. ஆனால்‌, ஆசனம்‌ போட்டு பழகப்‌ பழக அவர்‌ 
களுக்கு இயற்கை உணர்ச்சி அள்ளி விழித்‌ தெழும்‌. எது 
வேண்டியத, எது வேண்டாதது என்றமுடிவிற்கு 
அவர்களாசவே வந்து விடுவார்கள்‌. எந்சுக்‌ சாரணத்திற்‌ 
காக காபி, டீ சாப்பிடுகிறார்களோ, அந்தக்‌ காரணம்‌ அவர்‌ 
களுக்கு உண்டாகாது. களைப்பும்‌, ஓய்ச்சலும்‌ ஆசனம்‌ 
பழகுகிறவர்களுக்கு ஏற்படாது. மாமிசத்தையும்‌, 
காரத்சையும்‌, மசாலா வகைகளையும்‌ கண்டால்‌ ஓதக்கச்‌ 
சொல்லும்‌, இவைசான்‌ யோக ஆசன த்தின்‌ மிகச்‌ இறந்த 
குணம்‌, உடலை ஸ்படிகம்‌ போல்‌ வைத்திருக்கும்‌. சிறு 
கெடுதலான வஸ்‌ அவையும்‌ துல்லியமாய்‌ எடுத்துக்‌ காட்டும்‌ 
அண்‌ உணர்ச்சி, உடலில்‌ உண்டாய்‌ விடும்‌. மற்ற பயிற்சி 
களில்‌ இந்த உணர்ச்சி உண்டாகாது, மங்கி வரும்‌, 


ண அ பண்தி 


அத்தியாயம்‌ 8, 
இதர 1யிற்சிகள்‌ 


மற்ற பயிற்சிகளாகிய தண்டால்‌, பஸ்‌, கசரத்‌ 
பைடச்‌, புட்பால்‌, டென்னிஸ்‌, கிரிகெட்‌ முதல்‌ அனேக 
விளையாட்டுகளும்‌, தேகப்‌ பயிற்சிகளும்‌ வாலிபர்களுக்கு 
ஏற்றவையே. முக்கியமாய்‌ வாலிபர்கள்‌ கட்டாயம்‌ செய்ய 
வேண்டியதுதான்‌. ஆனால்‌ அவர்களும்‌ யோக ' ஆசனம்‌ 
செய்ய வேண்டியத மிக மிச அவசியம்‌. மற்றும்‌ இறுவர்‌ 
கள்‌, வயதானவர்கள்‌, பெண்கள்‌ எல்லோருக்கும்‌ யோக 
ஆசனம்‌ தான்‌ ஏற்றது, எந்த ரோய்களையும்‌ பூரணமாய்‌, 
எந்த வயதிலும்‌ தடுக்கும்‌ குணம்‌ இந்த யோக ஆசனத்‌ 
திற்குத்தான்‌ உண்டு. அபூர்வ ரஸ கோளங்களுக்கு ஊட்‌ 
டம்‌ கிடைப்பது ஆசன த்தினால்‌ தான்‌. மற்ற பயிற்சிகள்‌ 
வெளிச்‌ சதைகளுக்கு ஊட்டம்‌ கொடுக்கும்‌, முண்டாசு 
கள்‌ கட்டும்‌. பார்க்க அழகாய்‌ இருக்கும்‌. அழகும்‌, 
ஆரோக்கியமும்‌ சேர்ந்தால்‌ நல்லது தானே ! 


பெரிய, பெரிய வஸ்தாதுகள்‌, விளையாட்டுக்கா ரர்‌ 
களுக்கெல்லாம்‌ சாதாரணமாய்‌ ஜுரங்கள்‌ வருவதைப்‌ 
பார்க்கிறோம்‌. ஆனால்‌, யோக ஆசனம்‌ பழகுபவர்கள்‌, 
சாதாரண தோற்றமுடையவர்களாய்‌ இருந்தாலும்‌ அவர்‌ 
களுக்கு எந்த வித ஜுரங்களும்‌ ௮ணுகுவ தில்லை, 


சிலர்‌ யோக ஆசனங்களுடன்‌, மற்ற பபிற்சிகளையும்‌ 
சேர்த்துப்‌ பழகுகிருர்கள்‌. தண்டால்‌, பஸ்கி, செய்து விட்டு 
சிரசாஸனம்‌ செய்கிறார்கள்‌ இவர்களுக்கு தேகக்‌ 


36 ஆரோக்கிய ரகசியம்‌ 


கோளாறு வந்தால்‌, அதற்கு யார்‌ ஜவாப்தாரி ? அவியலா 
என்ன? எல்லா ரகங்களிலும்‌ கொஞ்சம்‌ சேர்த்துக்‌ 
கொள்ள? ஆசன வழி வேறு, மற்ற பயிற்சிகளின்‌ வழி வேறு. 
அதையும்‌ இதையும்‌ கட்டாயம்‌ கலக்கவே கூடாது. இரண்டும்‌ 
செய்ய விரும்புவோர்‌, காலையில்‌ ஆசனமும்‌, மாலையில்‌ மற்ற 
பயிற்சிகளும்‌ செய்யலாம்‌; அல்லது ஒருகாள்‌ ஆசனமும்‌ 
ஒருநாள்‌ மற்ற பயிற்சிகளும்‌ செய்யலாம்‌, 


உதாரணமாக சொல்லுகிறேன்‌, ஒரு நண்பர்‌ பெரிய 
பணக்காரர்‌. அதைப்போல உடலும்‌, தொர்தியும்‌ பெருத்‌ 
தவர்‌, வயத 45-இருக்கும்‌, அவர்‌ தினமும்‌ காலையில்‌ 
கடற்கரையில்‌ ஓடுவார்‌. -வீட்டில்‌ வந்து மற்ற பயிற்செளும்‌ 
பண்ணுவார்‌. கூட சிரசாஸனமும்‌ செய்வார்‌. கண்டபடி 
சாப்பிடுவார்‌. இத்தனை பயிற்சிகளுக்கும்‌ அவர்‌ தொந்தி 
கசைய வில்லை, இதைத்‌ தெரிந்து அவரை “இரண்டையும்‌ 
கலந்து செய்யக்‌ கூடாது. ஆகார நியமும்‌ வேண்டும்‌?! 
என்று சொல்லி எச்சரித்தேன்‌. ஆனால்‌ அவர்‌, அவர்‌ 
வழியே சென்றுக்‌ கொண்டிருந்தார்‌. அதன்‌ பலன்‌ 
கொஞ்ச நாளில்‌ தெரிய ஆரம்பித்தது, மூளை அதிர்ச்சி 
உண்டாய்‌ விட்டது, ஏதாவது புதிய சமாச்சாரங்கள்‌ 
கேட்டாலோ, விசன சமாசாரங்கள்‌ கேட்டாலோ, அதிகம்‌ 


யோசித்தாலோ, மயக்கம்‌ போட்டு விழுந்து விடுவார்‌. 


ஆசையால்‌ இரண்டு அப்பியாசங்களையும்‌, ஒரே 
வேளையில்‌ கலந்து செய்யவே கூடாது, 


பலம்‌ அவசியமா ஆரோக்கெம்‌ அவசியமா என்று 
பார்த்தால்‌, இரண்டும்‌ அவசியந்தான்‌, அவை யோகா 


இதா பயிற்சிகள்‌ 37 


சனங்கள்‌ பழகுவதனால்‌ ௮டையலாம்‌. ஆனால்‌ சாண்டோக்‌ 
களைப்‌ போல்‌ மற்றவர்கள்‌ பிரமிக்கும்படியாக யானையைத்‌ 
தூக்கவும்‌, அந்தர்‌ கணக்கில்‌ பாரங்களைத்‌ தூக்கவும்‌, 
சங்கிலியை ௮றுக்கவும்‌ முடியாத. அவை எல்லோரும்‌ 
செய்ய வேண்டுமென்ற அவசியமும்‌ இடையாஅ, அதற்‌ 
கென்று தனியாக வெகு புஷ்டியான ஆகாரங்களைச்‌ 
சாப்பிட வேண்டும்‌ பால்‌, பாதாம்‌ மற்றும்‌ புஷ்டி தரக்‌ 
கூடிய ஆகாரங்களை அபரிமிதமாய்ச்‌ சாப்‌பிட வேண்டும்‌, 
அவர்கள்‌ செய்யும்‌ பயிற்சிகளுக்கு அவைகள்‌ வேண்டி 
யதே. ஆனால்‌ எல்லோராலும்‌ அப்படிச்‌ செய்ய முடியுமா? 
ஏழைகளால்‌ அந்த ஆகாரங்களைச்‌ சாப்‌ ட முடியுமா? 
சிலரால்‌ தான்‌ முடியும்‌, அதுவும்‌ வாலிபர்கள்‌ செய்ய 
லாம்‌. மற்ற வயதினர்களால்‌ செய்ய முடியாது, பெண்‌ 
களுக்கு இவைகளைச்‌ செய்யச்‌ சொல்லி, யாராவது 
சிபாரிசு செய்வார்கள்‌ என்று நம்ப முடியவில்லை எங்கோ 
ஓரிரு பெண்கள்‌ துணிந்து செய்யலாம்‌. அப்படியும்‌ 
அந்தப்‌ பயிற்சிகளைச்‌ செய்பவர்களுக்கு, : கோய்கள்‌ 
. தடுக்கும்‌ குணம்‌ இருக்கறதா என்றால்‌, அதுதான்‌ 
இடையா து, 


உதாரணமாக, காலஞ்சென்ற ஸ்ரீ ராமமூர்த்தி சாண்‌ 
ீடாவை எடுத்துக்‌ கொள்வோம்‌. அவர்‌ ஈமது நாட்டுக்கே 
பெருமை அளித்தவர்‌, அவரைப்‌ போன்ற உடல்‌ கட்டு 
யாருக்கும்‌ கிடையாத, இன்றெல்லாம்‌ அவர்‌ உடல்‌ 
அழகைப்‌ பார்த்துக்‌ கொண்டிருக்கலாம்‌ போலத்‌ தோன்‌ 
அம்‌. “உடல்‌ அழகு, சதைக்‌ கட்டுகள்‌ என்றால்‌ இப்படி. 
யல்லவா இருக்கவேண்டும்‌? என்று எண்ணுவோம்‌, 
இரண்டு மோட்டார்களை, இரண்டு பக்கமும்‌ ஸ்டார்ட்‌ 


38 ஆரோக்கிய ரகசியக்‌ 


செய்ன விட்டு விட்டால்‌ அவைகளை நகராமல்‌ அப்படியே 
இரண்டு கைகளால்‌ பிடித்துக்‌ கொள்வார்‌. ஒரு அங்குல 
மும்‌ நகராது, அவ்வளவு பலம்‌ கொண்டவர்‌. ஆனால்‌ 
அவர்‌ அகாலத்தில்‌, அதவும்‌ நீர்‌ வியாதியால்‌ ( Diabetes ) 
இறந்தவிட்டார்‌ என்றால்‌ ஆச்சரியமாக இல்லையா ? தெரு 
வில்‌ ஈடக்கும்போத ஒரு ஆணி காலில்‌ பொத்துக்‌ 
கொண்டது. சிறு நீரில்‌ சர்க்கரை இருந்ததால்‌ அப்புண்‌ 
ஆறவில்லை. அந்த வியாதியினாலேயே அவருடைய 52-வஅ 


வயதில்‌ காலமாகி விட்டார்‌. 


இவருக்குச்‌ சிறு நீரில்‌ சர்க்கரை எப்படி வந்தது? 
அவ்வளவு பலசாலிக்கு, சர்க்கரையை ஜீரணிக்கும்‌ சக்தி 
உடலில்‌ இல்லாமல்‌ போய்விடுமா? என்றால்‌, ஆம்‌; அவர்‌ 
கள்‌ செய்யும்‌ பயிற்சி, சாப்பிடும்‌ உணவு, நடவடிக்கை 
முதலியவைகளில்‌ அம்மாதிரி உண்டாய்‌ விடுறெஅ. அப்‌ 
பயிற்சிகள்‌ வெளிப்பார்வைக்கு அழகாய்த்‌ தோன்றும்படி 
சதைக்கட்டுகளை எழுப்பிவிடுகிறது, வியாதியை எதிர்க்‌ 
கும்‌ சக்தி டையாஅ. ஒரு நாள்‌ மலேரியா ஐ-₹ரத்திற்கு, 
இவர்களின்‌ பலம்‌, சதைக்கட்டு ஈடு கொடுக்காது, சதை 
கள்‌, நரம்புகள்‌ தளர்ந்துவிடும்‌. பிறகு அவர்களைப்‌ பலப்‌ 
பரீட்சைக்கு ஆகராகச்‌ சொல்லுங்கள்‌ பார்க்கலாம்‌! 
குறைந்தது இழந்த பலத்தைப்‌ பெறவே அவர்களுக்கு 
ஆறு மாதங்களாகும்‌. காரணம்‌, அவர்களின்‌ பயிற்சி 
களில்‌, அபூர்வ ரஸ கோளங்களுக்குப்‌ பயிற்சி யில்‌ 


லாமைதான்‌. 


உலகத்தையே வென்று விட வேண்டும்‌ என்று இளம்‌ 
பின மகா அலெக்ஸாண்டரின்‌ கதி என்ன யிற்று $ 


இதா பயிற்சிகள்‌ 39 


மலேரியா ஐுரத்தில்‌, தனது 80-வ.து வயதில்‌ மாண்டார்‌. 
அநேக யுத்த களங்களில்‌ வென்று, ஜெயக்‌ கொடியை 
நாட்டிய வீரனுக்கு, கொசுக்‌ கடிக்குத்‌ தாக்குக்‌ கொடுக்‌ 
கும்‌ சக்தி உடலில்‌ இல்லாமல்‌ போய்விட்டது. மகா 
அலெக்ஸாண்டரை வெல்லப்‌ பெரிய ராஜ்யங்களால்‌ கூட 
முடியவில்லை. ஆனால்‌ கொசுக்கள்‌ வென்று , விட்டன. 
மலேரியாக்‌ இருமிகள்‌ அவருடைய ரத்தக்‌ இருமிகளைக்‌ 
கொன்று, அழித்து வெற்றிக்‌ கொண்டன. 


எவ்வளவு பலம்‌ இருந்தும்‌ யாது பயன்‌ ? வியாதிகளை 
எதிர்த்துத்‌ தாக்கக்‌ கூடிய சக்தி இருக்க வேண்டும்‌. அத 
வும்‌ எர்த வயதிலும்‌ இருக்க வேண்டும்‌, அத பூரணமாய்‌ 
யோக ஆசனங்களில்‌ தான்‌ அமைந்திருக்கிறது. அபூர்வ 
ரஸக்‌ கோளங்களை ஆசனங்களின்‌ மூலமாய்த்தான்‌ ஆள 
முடியும்‌. அக்‌ கோளங்களின்‌ ஹார்மோன்களால்‌ தான்‌ 
வியாதி யெனும்‌ வீரோதியை வெற்றி கொள்ள முடியும்‌, 


இதனால்‌ அந்தப்‌ பயிற்சிகள்‌ எல்லாம்‌ வேண்‌ 
டாம்‌ என்னு சொல்லவில்லை, நாட்டுச்கு மதிப்பை உண்‌ 
டாக்கும்‌ சாண்டோக்கள்‌ வேண்டாமா? தேசத்தைக்‌ 
காக்கும்‌ வீரர்கள்‌ வேண்டாமா? பலசாலிகள்‌ வேண்‌ 


டாமா? 


அவசியம்‌ வேண்டும்‌. அவர்களை யெல்லாம்‌ அப்‌ 
பயிற்சிகளை விட்டு விட்டு ஆசனம்‌ செய்யச்‌ சொல்ல 
வில்லை. அவைகளுடன்‌ ஆசனங்களையும்‌ பழகும்படி தான்‌ 
சொல்லுகிறோம்‌. ஆனால்‌ இரண்டையும்‌ சேர்த்து ஒரே 
காலத்தில்‌ கண்டிப்பாய்‌ செய்யக்கூடாது, ஒரு பயிற்சியைக்‌ 


40 ஆரோக்கிய ரகசியம்‌ 


காலையில்‌ செய்தால்‌ மாலையில்‌ மற்றொரு பயிற்சியைச்‌ 
செய்யலாம்‌. அல்லஅ ஒருநாள்‌ ஆசனத்தைச்‌ செய்தால்‌ 
மறுநாள்‌ மற்ற பயிற்சிகளைச்‌ செய்யலாம்‌. 


மற்ற பயிற்சிகளைச்‌ செய்பவர்கள்‌, ஆசன த்தையும்‌ 
பழடூனால்‌ தான்‌ மற்ற பயிற்சிகளினால்‌ உண்டாகும்‌ சில 
வேண்டாத குணங்கள்‌ உண்டாகாத. புகை பிடித்தல்‌, 
குடித்தல்‌ முதலியவைகளைச்‌ செய்யத்‌ தூண்டாத. இற்‌ 
திரியங்களைக்‌ கட்டுப்‌ படுத்தும்‌ சக்தி ஏற்படும்‌, மொத்தத்‌ 
தில்‌ மனிதன்‌ மனிதனாக வாழலாம்‌. அதற்கு யோக 
ஆசன த்தையும்‌ கைக்‌ கொண்டால்‌ தான்‌ முடியும்‌, 


புகையிலை 


மதியை மயக்கும்‌ வஸ்துக்களாகிய கள்‌, சாராயம்‌, 
கஞ்சா முதலியவைகளுடன்‌ புகையிலையும்‌ சேர்ந்ததுதான்‌, 
ஆரோக்கிய விதிகளில்‌ புகையிலைப்‌ பழக்கம்‌ கூடாது 
என்றே சொல்லப்பட்‌ டிருக்கிறது. ஆலை ஜனங்களில்‌ 
பெரும்பாலோர்‌ புகையிலை சம்பந்தப்பட்ட வஸ்துக்களை, 
ஏதாவது ஒரு ரூபத்தில்‌ உபயோடத்துக்‌ சொண்டிருக்‌ 
'இறார்கள்‌. இலர்‌ சுருட்டு, பீடி, சிகரெட்டு முதலிய புகை 
பிடிக்கும்‌ வஸ்‌.துக்களாகவும்‌, சிலர்‌ வெற்றிலையுடனும்‌, 
சிலர்‌ பொடியாகவும்‌ உபயோகப்‌ படுத்துகின்றனர்‌, 


இவைகள்‌ என்ன அப்படி ருசியில்‌ மிகுந்ததா? 
இனிப்பானதா? மணம்‌ மிகுந்ததா? குணத்தைதக்‌ 
கொடுக்கக்‌ கூடியதா? என்று ஆராய்ந்து பார்த்தால்‌, 
எப்படிப்‌ பார்த்தாலும்‌ *இல்லை' யென்ற விடையே இடைக்‌ 


புகையிலை 41 


கும்‌. மதுவையும்‌, கள்ளையும்‌ பருகி வந்தார்களே ௮து 
என்ன, ருசியானதா? வாசளையுள்ளதா ? உடம்புக்குத்‌ 
தான்‌ நல்லதா? ஒன்றுமே கிடையாது, 


பின்‌ ஏன்‌ உபயோ க்கிறார்கள்‌? அதில்‌ ஒருவித 
லாகிரியைக்‌ கொடுக்கும்‌ விஷத்தன்மை இருக்கிறது, 
அதை உபயோகித்தவுடன்‌ அது உள்ளே சென்று கிண்டி 
விடுகிறது. எல்லா அவயவங்களும்‌ சுறுசுறுப்பெய்தி 
வேலை செய்கிறது. ஆனால்‌ அதன்‌ வேகம்‌ ௮டங்கினவுடன்‌, 
யோசிக்கவும்‌ சக்தி யில்லாமல்‌ போய்விடுகிறது. வழக்க 
மாய்‌ உபயோகப்‌ படுத்தும்‌ ஏதாவது ஒரு லாகிரியை 
உபயோகித்தால்தான்‌ பழையபடி. இருக்க முடியும்‌, இம்‌ 
மாதிரி வாழ்க்கை யெனும்‌ குதிரையை, லாகிரி எனும்‌ சவுக்‌ 
கால்‌ அடித்து அடிக்து விரட்டி. ஓட்டுகிறார்கள்‌ பலர்‌, சில 
ருடைய குதிரை அடி பொறுக்க முடியாமல்‌ படுத்துக்‌ 
கொண்டால்‌ ஆச்சரியப்‌ படுவதற்கில்லை அல்லவா? 


முன்பெல்லாம்‌, பெரியோர்‌ முன்‌ புகை பிடித்தலை 
மரியாதைக்‌ குறைவாய்‌ மதித்து வந்தார்கள்‌, இக்‌ காலத்‌ 
இல்‌ தம்‌ சுயமரியாதையை அளக்கும்‌ அளவு கோலாக 
இதை உபயோகிக்கிறார்கள்‌. யார்‌ இருந்தாலும்‌ இல்லா 
விட்டாலும்‌ சரி, இவர்களின்‌ சுயமரியாதையைக்‌ காட்ட 
ஆரம்பித்து விடுகிறார்கள்‌. மற்றும்‌ இக்க லாகிரிப்‌ பொருட்‌ 
கள்‌ இப்பொழு அ ஒரு மரியாதைக்குரிய பொருட்களாகவும்‌ 
மாறிவிட்டன. முன்பெல்லாம்‌ வருபவர்களுக்கு வெற்றிலை 
'பாக்குத்தான்‌ வைப்பார்கள்‌. இப்பொழுது சிகரெட்‌ 
கொடுத்தால்‌ போதும்‌. நல்ல வேளை, இந்தப்‌ பழக்கம்‌ 
நமது தமிழ்‌ பெண்மணிகளைப்‌ பற்றவில்லை. காலு நண்பர்‌ 


42 ஆரோக்கிய ரகசியம்‌ 


கள்‌ கூடும்‌ இடத்தில்‌, யாராவது ஒருவர்‌ புகைக்க விரும்பி 
னால்‌, மற்றவர்களுக்கு மிக மரியாதையாய்த்‌ தன்‌ சிகரெட்‌ 
பெட்டியைத்‌ திறந்து காண்பிப்பார்‌. பழக்க முள்ளவர்கள்‌ 
வெகு நாசுக்காய்‌ எடுத்துக்‌ கொள்வார்கள்‌, பழக்க 
மில்லாத ஆசாமியாய்‌ இருந்தால்‌ முகத்தில்‌ அசடு வழிய 


“வேண்டாம்‌” என்று சொல்லுவார்‌. 


என்னே நாகரிகம்‌? இப்படியும்‌ ஒரு நிலை நம்மவர்‌ 
களுக்கு ஏற்பட வேண்டுமா? ஈம்‌ ஆசாரம்‌ எங்கே? 
அனுஷ்டானங்கள்‌ எங்கே? மட்டு மரியாதை எங்கே? 
பெரியார்‌ சிறியார்‌ எங்கே? ஆரோக்கிய விதிகள்‌ எங்கே? 
எதைச்‌ சொல்லி எப்படி ஆற்றுவது? மூச்சு விடுவதற்கு 
ஆண்டவன்‌ படைத்த மூக்கை, புகை போக்கிக்‌ குழா 
யாக்கக்‌ கொள்கிறார்களே! இவர்கள்‌ எப்பொழுதும்‌ 
நினைத்த மாத்திரத்தில்‌ வாயிலேயே அக்னி வளர்த்து 
வேள்வி செய்து விடுகிறார்கள்‌. இவர்களது நுரை ஈரல்‌ 
அதனால்‌ என்னபாடு படும்‌ | 


பெருச்சாளியைப்‌ பிடிக்கப்‌ பானையில்‌ வைக்கோல்‌ 
போட்டு நெருப்பு வைத்துப்‌ பொந்தில்‌ வைத்து விடுவார்‌ 
கள்‌. பெருச்சாளி, புகைக்குத்‌ திணறிக்‌ கண்‌ தெரியாமல்‌ 
வெளியில்‌ வந்‌ ஐவிடும்‌. அதைப்போலப்‌ புகை பிடிப்பவர்‌ 
களின்‌ உயிர்‌ “எப்பொழுது வெளியில்‌ வரலாம்‌” என்று 
உள்ளே இருக்கப்‌ பிடிக்காமல்‌ தத்தளித்துக்‌ கொண்‌ 
டிருச்கும்‌, அதிகப்‌ புகைப்‌ பழக்க முள்ளவர்களுக்குச்‌ 
சற்று வயதான அம்‌ ஈளை இருமல்‌ போல “லொக்‌, லொக்‌? 
என்று இருமல்‌ வந்து விடும்‌, அதற்கு ஒரு மருந்தும்‌ 
கிடையாது, 


புகையிலை 43 


ஒரு டாக்டர்‌ ஈண்பர்‌. அவர்‌ சிகரெட்‌ உபயோகப்‌ 
பார்‌. சமீபத்தில்‌ ஒரு ரகஸ்யத்தைச்‌ சொன்னார்‌. 
உங்களைப்‌ பார்க்கும்‌ போதெல்லாம்‌ இந்தப்‌ புகைப்‌ 
பழக்கத்தை விட்டு விட வேண்டும்‌ என்று உறுதி 
செய்து கொள்கிறேன்‌. ஆனால்‌ 'இருக்க முடிவதில்லை, 
அஅ மட்டுமல்ல, ஒரு பெரும்‌ ரகஸ்யத்தை நான்‌ 
சொல்லித்தான்‌ ஆகவேண்டும்‌. இந்தப்‌ புகைப்‌ பழக்கம்‌ 
எவ்வளவுக்‌ கெவ்வளவு அதிகமாய்‌ இருக்கிறதோ, அவ்வள 
விற்கும்‌ ஈரம்புகள்‌ உணர்ச்சி அற்றுப்‌ போகும்‌. இல்லறத்‌ 
தில்‌ இன்பம்‌ காண முடியாத, மனைவிமார்கள்‌ சுகப்பட 
மாட்டார்கள்‌ ?? என்று சொன்னார்‌, எனக்குத்‌ தூக்கி 
வாரிப்போட்டது, என்ன பயங்கரமான உண்மை ! இதை 
எழுதவும்‌ கூசுகிறது. “எத்தனையோ பேர்‌ இப்‌ பழக்கங்‌ 
களில்‌ மூழ்‌கி இருக்கிறார்களே? இவர்களுக்‌ கெல்லாமே 
இக்‌ கதி நேரிடுறெதா ??' என்றேன்‌. “வாலிப முறுக்கில்‌ 
தெரியாது, நாற்பது வயதானால்‌ அதன்‌ குணம்‌ தெரியும்‌, 
சிலருக்கு இன்னும்‌ சீக்கிரமாகவும்‌ தெரியும்‌”? என்றார்‌, 


வாலிப அன்பர்களே விழியுங்கள்‌ | இளங்காளைகளே 
வேண்டாம்‌ இந்தத்‌ தீய வழக்கம்‌! வாழ்க்கையைக்‌ கெடுத்‌ 
அக்‌ கொள்ளாதீர்கள்‌! விளையாட்டாகவும்‌, வேடிக்கை 
யாகவும்‌, நாகரிக மெனக்‌ கருதியும்‌ இம்மாதிரி தய வழி 
களில்‌ செல்லாதீர்கள்‌. அழிவுக்கு ஒரு பக்கம்‌ குழி 
தோண்டிக்‌ ககொண் டு, ஆக்கத்திற்காக லேகியங்கள்‌ 
டானிக்குகள்‌ அரும்துவதில்‌ யாது பயன்‌? 


எத்தனையோ நண்பர்கள்‌ ௫ இசை விட முடியவில்லையே! 


என்‌ செய்வது? என்கின்றனர்‌. “எப்படியோ இவ்‌ வழக்கம்‌ 


44 ஆரோக்கிய ரகசியம்‌ 


பற்றிக்‌ கொண்டது, விட முடியவில்லை. விட்டால்‌ சுறு 
சுறுப்பு ஏற்படவில்லை? என்கின்றனர்‌. ஆம்‌, வாஸ்தவம்‌, 
இவர்களுக்கு வேண்டியது சுறுசுறுப்புத்தானே? அது 
ஆசனம்‌ செய்தால்‌ கிடைத்து விடுகிறது, புகையிலைப்‌ 
பழக்க முள்ளவர்களும்‌ ஆசனம்‌ ஆரம்பிக்கலாம்‌. ஆசன 
அபிவிர்த்தி ஆக ஆக அவ்‌ வழக்கங்களைக்‌ குறைத்துக்‌ 
கொள்ளவேண்டும்‌, தானாகவே குறைத்துக்‌ கொள்ளச்‌ 
செய்யும்‌. ஆனால்‌ அவர்கள்‌ அவ்‌ வழக்கத்தை அறவே 
விடும்வசை சிரசாசனம்‌ மட்டும்‌ கட்டாயம்‌ செய்யவே 


கூடா, 


ஒரு அன்பர்‌ ஆசனம்‌ கற்றுக்‌ கொண்டு சென்றார்‌, 
சில மாதங்களுக்குப்‌ பின்‌ அவரைச்‌ சந்தித்தேன்‌. “இப்‌ 
பொழு அ உடல்‌ எப்படி இருக்கிறது? ஆசனம்‌ செய்கிறீர்‌ 
களா?” என்னு கேட்டேன்‌. “இல்லை. ஆசனம்‌ பழகு 
வதை நிறுத்தி விட்டேன்‌, சிரசாசனம்‌ செய்து ஒருகாள்‌ 
கீழே இறங்கினேன்‌. மூக்கிலிருந்து “சள சள? வென்று 
சத்தம்‌ கொட்டிற்று, சிரசாசன த்தினால்‌ தான்‌ அப்படி 
உண்டாயிற்று என்று பயந்து நிறுத்தி விட்டேன்‌ |” 
என்றார்‌. பழி ஓரிடம்‌. பாவம்‌ ஓரிடம்‌, ஆசன த்தின்‌ 
பேரில்‌ பழி சுமத்தி விட்டார்‌. “நீங்கள்‌ ஏதாவது புகை 
பிடிப்ப அண்டா ?? என்று கேட்டேன்‌. “ஆம்‌, நான்‌ ஒரு 
நாளில்‌ 8, 4 சிகரெட்‌ பெட்டிகளைக்‌ காலி செய்வேன்‌ ?? 


என்றார்‌. 


முதலில்‌ இது தெரிர்திருர்தால்‌ சிரசாச்னம்‌ சொல்‌ 
லித்‌ தந்திருக்கவே மாட்டேன்‌, பிறகு யார்‌ வர்தாலும்‌ 


புகையிலை 45 


இந்தக்‌ கேள்வியைக்‌ கேட்டுத்தான்‌ சிரசாசனம்‌ சொல்லிக்‌ 
கொடுக்கிறேன்‌. 


ஏற்கெனவே புகையை மூக்னெ்‌ வழியாய்‌ விட்டு 
விட்டு, பலவீனப்‌ பட்டு நலிந்து மெலிக்திருந்த மூக்கின்‌ 
பொடி நரம்புகள்‌, சிரசாசனத்தில்‌ ரத்தம்‌ அதிகம்‌ அந்த 
இடத்திற்கு வரவே, அவை புடைத்து வெடித்து விட்‌ 
டிருக்கன்றன. இம்‌ மாதிரி சாதாரணமாய்‌ யாருக்கும்‌ 
வராத, அதிக புகை வழக்க முள்ளவர்களுக்குத்தான்‌ 
வரும்‌. இம்‌ மாதிரி புகைபிலையைப்‌ பற்றி எவ்வளவோ 
எழுதிக்‌ கொண்டு போகலாம்‌. இதில்‌ இடங்கொள்ளா அ, 
ஒரு சிறு தண்டுப்‌ புகையிலையில்‌ இருக்கும்‌ கிகோடைன்‌ 
(nicotine) விஷம்‌ ஒரு யானையைக்‌ கொல்லப்‌ போதுமான 
தாகும்‌, அப்பேர்ப்பட்ட விஷ வஸ்துக்களை மனிதன்‌ 
அருந்தித்‌ தன்னையே குறைத்துக்‌ கொள்கிறான்‌. ஆகவே 
ஆசனப்‌ பழக்க முள்ளவர்கள்‌ எந்தவிதமான லாகிரி வஸ்‌ 
அக்களையோ, புகையிலை வஸ்துக்களையோ கட்டாயம்‌ உப 


யோூக்கவே கூடாது, 


பொதுவாக ஆசனம்‌ பழகும்‌ ஒவ்வொரு அன்ப 
ரும்‌ புகை பிடித்தல்‌, புகையிலை போடுதல்‌, அடிக்கடி 
காபி குடித்தல்‌ முதலிய 'துர்ப்‌ பழக்கங்களைக்‌ குறைத்துக்‌. 
கொண்டே வந்தால்‌ ஆசனம்‌ போடுவதின்‌ பலனை இன்னும்‌ 
வெகு இக்கிரத்தில்‌ அடையலாம்‌, விடாமல்‌ ஆசனப்‌ 
பயிற்சி செய்வதுடன்‌ மேற்கூறிய கெட்ட வழக்கங்களையும்‌ 
முயற்சி செய்து விட்டு விட்டால்‌, கட்டாயம்‌ ஆரோக்கிய 
மாக வாழலாம்‌, டாக்டரின்‌ உதவி யின்றி வாழலாம்‌. 


LIT 


குடிப்பதற்கு பசும்‌ பால்தான்‌ நல்லது. இலர்‌ “௪௬ 
மைப்‌ பால்‌ நல்லது”? என்பார்கள்‌. “எருமைப்‌ பாலில்‌ 
பசுவின்‌ பாலைவிடக்‌ கொழுப்பு அதிக மிருக்றெது. தவிர 
பசுக்களுக்கு வருவது போல தொத்து நோய்கள்‌ ௪ரு 
மைகளுக்கு வராது. அதனால்‌ பயமின்றிக்‌ குடிக்கலாம்‌ ? 
என்கிருர்கள்‌. அவ்வளவும்‌ வாஸ்தவம்‌ தான்‌. நாம்‌, 
நமத மாட்டில்‌ பசுவைக்‌ காமதேனுவாகப்‌ போற்று 
கிறோம்‌. ஆனால்‌, அதே சமயம்‌ எருமையை எமனின்‌ 
வாகனமாக எண்ணுகிறோம்‌. இத எப்படி யிருப்பினும்‌ 
யோக சாஸ்திரத்தில்‌ பசுவின்‌ பாலும்‌ செய்யும்தான்‌ 
விசேஷமாகச்‌ சொல்லப்‌ பட்டிருக்றெது. “நாம்‌ சாப்பிடும்‌ 
அகாரத்திற்குத்‌ தக ஈமத குணங்களும்‌ அமையும்‌? 
என்பது அறிஞர்கள்‌ ஒப்புக்‌ கொண்ட முடிவு. அப்‌ 
படிப்‌ பார்க்கப்‌ போனால்‌, பசுவின்‌ பால்தான்‌ சிரேஷ்ட 
மான. எருமைப்‌ பால்‌ கபம்‌ வாதம்‌ முதலியவை 
களை உண்டாக்கும்‌. மந்த புத்தியையும்‌ தரக்கூடிய, 
ஆனால்‌, பசுவுக்கு க்ஷயம்‌ போன்ற வியாதிகள்‌ சிக்கிரம்‌ 
பரவும்‌. அநேகருக்குப்‌ பசுவின்‌ பாலினாலும்‌ க்ஷயம்‌ 
வருவதுண்டு, ஆகையால்‌ பசுவை, ஆரோக்ெமாய்ச்‌ 
சுத்தமாய்‌ வைத்திருக்க வேண்டியது மிக மிக முக்கியம்‌. 
்‌* பசுவுக்கு க்ஷயம்‌ போன்ற தொத்து நோய்கள்‌ இருக்‌ 
கின்றனவா?? வென்று பரீட்சை செய்து பார்த்து அதன்‌ 
பாலை உபயோகிப்பது நல்லத. இப்படி யெல்லாம்‌ செய்‌ 
வதற்கு எல்லோருக்கும்‌ சாத்தியமல்ல, எனவே பாலை வடி 
கட்டி நன்றாய்க்‌ கொதிக்க வைத்துக்‌ குடிப்பதே உத்தமம்‌, 
பத்துப்‌ பதினைந்து நிமிஷங்கள்‌ பால்‌ ஈன்கு கொதிப்ப 


ஸ்நானம்‌ 47 


தால்‌ எந்தக்‌ கிருமிகள்‌ இருந்தாலும்‌ இறந்து விடும்‌, இவ்‌ 
வாறு கொதிப்பதினால்‌ சல சத்துக்கள்‌ ௮ழிரந்த போகு 
மென்பார்கள்‌. அப்படிச்‌ சத்துக்கள்‌ சில அழிந்தாலும்‌ 
பரவா யில்லை, வியாதி வராமல்‌ இருந்தால்‌ போதும்‌, 
அதிகமாய்‌ மணிக்‌ கணக்கில்‌ கொதிக்க வைத்தால்தான்‌ 
சத்துக்கள்‌ அழிந்து போகும்‌. பத்து பதினைந்து 
நிமிஷக்‌ கொதியில்‌, அவ்வளவு அதிகமாய்ச்‌ சத்துக்கள்‌ 
வெளியேறி விடாது. 


அத்தியாயம்‌ 4. 
ஸ்நானம்‌ 


சனம்‌ செய்து வீட்டு அரை மணி நேரம்‌ ஆன பின்‌ 
எண்ணெய்‌ தேய்த்து ஸ்5௬ானம்‌ பண்ணலாம்‌. ஆனால்‌ எண்‌ 
ணெய்‌ ஸ்கானம்‌ முதலில்‌ செய்து விட்டுப்‌ பிறகு ஆசனம்‌ 


செய்யக்‌ கூடாது. 


உலகில்‌ பல நாட்டவர்கள்‌ எண்ணெய்‌ ஸ்நானம்‌ 
செய்வதில்லை. நம்மைப்‌ போல எண்ணெய்‌ தேய்த்துக்‌ 
குளிப்ப தென்பதும்‌ இடையாது, ஏன்‌? ஈம்‌ தேசத்தி 
லேயே வட நாட்டவர்களுக்கு அவ்‌ வழக்கமே இல்லை, 
நமது தென்னாட்டில்‌ மட்டும்தான்‌ அந்த வழக்கம்‌, ஈமது 
ஆகாரத்திற்கு ௮௮ அவசியமு மாகும்‌. கோதுமை சேர்த்‌ 
துக்‌ கொள்பவர்களுக்கு அத அவசியமில்லை. நாம்‌ 


48 ஆரோக்கிய ஈகசியம்‌ 


தவிட்டை -நீக்கியெ அரிசியையே சாப்பிடுகிறோம்‌. இந்த 
அரிசி ஆகாரம்‌ சருமத்தை அவ்வளவு பளபளப்பாய்‌ வைத்‌ 
அக்‌ கொள்ளாத. கூட புளியையும்‌ நாம்‌ அதிகமாய்‌ உப 
யோகிப்பதால்‌ இரத்தம்‌ வறண்டு போய்‌ சருமம்‌ அவர்‌ 
களுடையத போல பளபளப்பாய்‌ இருப்பதில்லை, எண்‌ 
ணெய்‌ ஸ்கானம்‌ அந்தக்‌ குறைகளை நீக்குகிறது, 


சாதாரணமாய்க்‌ குளிர்ந்த ஜலம்சான்‌ ஆரோக்கியத்‌ 
திற்கு எடுத்தது. இறு குழந்தைகள்‌, வய.த முதிர்ந்தவர்‌ 
கள்‌, பலஹீன மானவர்கள்‌, நோயாளிகள்‌ தவிர, மற்றவர்‌ 
கள்‌ எல்லோரும்‌ குளிர்ந்த ஜலத்தில்‌ ஸ்கானம்‌ பண்ணலாம்‌. 
மழை, பனிக்‌ காலத்தில்‌ கூட குளிர்ந்த ஜலத்தில்‌ குளிப்‌ 
ப கான்‌ நல்லத. அதிகமான குளிர்ப்‌ பிரதேசங்களில்‌ 
அதாவது 60, 55 டிசரிக்குக்‌ குறைந்த பிரதேசங்களில்‌ 
வெந்நீரில்‌ குளிச்சலாம்‌. வெந்நீர்‌ உபயோகப்பவர்களும்‌ 
சாதாரணமாய்‌ வெது வெஅப்பான நீரில்‌, ௮தாவ.து.நமது 
உடம்பின்‌ சூடளவு சுமார்‌ 98 டிகிரி நீரில்‌ குளிக்கலாம்‌. 
சுடச்சுட, பொறுக்கப்‌ பொறுக்க உபயோகிக்கக்‌ 
கூடாது, 


ஸ்நானம்‌ செய்யும்‌ போத தலைக்குக்‌ கூட சேர்த்துக்‌ 
குளிப்பதுதான்‌ நல்லது. இத இலருக்குப்‌ பிடிக்கா, 
தலைமுடி நிறைய இருப்பவர்களுக்குக்‌ கஷ்டமாய்‌ 
இருக்கும்‌. முக்கியமாய்‌ ஸ்திரிகளுக்குச்‌ கஷ்டமாய்‌ 
இருக்கும்‌. ஆகவே எப்படியும்‌ அவரவர்கள்‌ செளகரியப்‌ 
படி. செய்யலாம்‌. ஆனால்‌ வாரத்திற்கு ஒரு முறையா 
வத எண்ணெயைத்‌ தலை முதல்‌ உடல்‌ பூறாவும்‌ தேய்த்‌ 
துக்‌ குளிப்பது ஈல்லது, 


ஸ்நானம்‌ 49 


சுத்தமான ஈல்லெண்ணெய்‌, தேங்கா யெண்ணெய்‌ 
தான்‌ ஸ்ரானத்திற்கோ தலைக்குத்‌ தடவி வாரிக்‌ கொள்‌ 
வதற்கோ நல்ல, அப்படி வாசனை வேண்டுமானால்‌, 
புஷ்பங்களை க்‌ கொண்டு வீட்டில்‌ செளகரிய முள்ளவர்கள்‌ 
தீயாரி. த்துக்‌ கொள்ளலாம்‌. கடையில்‌ விற்பனை செய்யும்‌ 
வாசனை எண்ணெய்கள்‌, தைலங்கள்‌, ஈல்ல தல்ல, இந்தச்‌ 
காலத்தில்‌ இவைக ளெல்லாம்‌ சுத்தமான நல்லெண்‌ 
ணெயிலேயோ அல்லது தேங்காய்‌ எண்ணெயிலேயோ 
தயாரிப்பது கிடையாத, அனேகமாய்‌ “மினரல்‌ ஆயில்‌? 
என்று சொல்லும்‌ நிலச்‌ சுறியிலிருர்து கிடைக்கும்‌ 
ஒருவித வாசனையற்ற எண்ணெயைக்‌ கொண்டு தயாரிக்‌ 
கிறார்கள்‌. அதிலும்‌ அசல்‌ வாசனையைச்‌ சேர்ப்ப.து இல்லை, 
பலவித ரசாயன முறைகளால்‌ செய்யப்பட்ட செண்டுகளைக்‌ 
கலக்கிறார்கள்‌. அதனால்‌ வயதைக்‌ காட்டிலும்‌ சீக்கிர 
மாக முடி நரைத்தும்‌, உதிர்ந்தும்‌ விடுகிறது, ஈல்லெண்‌ 
ணெயே அப்பட்டமாகக்‌ கிடைக்காத இந்தக்‌ காலத்‌ 
தில்‌ இவைகளுக்‌ கெல்லாம்‌ வீணே பணத்தை விரயம்‌ 
செய்வானேன்‌ ? இவைகள்‌ எல்லாம்‌ மண்டையிலுள்ள 


ஜீவ அணுக்களை நூக்கச்‌ செய்யும்‌. 


இந்தக்‌ காலத்தில்‌ பெரும்‌ வாரியாக எல்லோரும்‌ 
உடம்பைத்‌ தேய்க்க சோப்புகளைத்தான்‌ உபயோகக்‌ 
கிறார்கள்‌. சோப்புகளெல்லாம்‌ சல வருஷங்களாகத்தான்‌ 
உபயோகத்தி லிருச்ன்றன. அவை வாசனையாய்‌ இருப்‌ 
பதாலும்‌, உபயோகிக்க செளகரியமாய்‌ இருப்பதாலும்‌ 
எல்லோரும்‌ விரும்புகின்றனர்‌. ௮து ஒரு நாகரிக 
மாயும்‌ போய்‌ விட்டது. அனால்‌ பாசிப்‌ பயிறுமாவு, 
கடலைமாவு தான்‌ நல்லது, அவற்றின்‌ குணம்‌ இவை 

4 


50 ஆரோக்கிய ரகசியம்‌ 


களுக்கு வராது, வாசனை வேண்டுமானால்‌ அந்த மாவில்‌, 
சந்தனத்தூளைச்‌ சேர்த்துக்‌ கலந்து வைத்துக்‌ கொண்டு, 
தேய்த்துக்‌ குளித்துப்‌ பாருங்கள்‌. சந்தன சோப்புப்‌ 
போட்டுக்‌ தேய்த்துக்‌ குளிப்பதைவிட வாசனையாய்‌ 
இருக்கும்‌, ஈலங்கு சாமான்‌ பொடியைச்‌ சேர்த்துக்‌ 
கலந்தும்‌ உபயோகிக்கலாம்‌, 


சோப்பில்‌ காஸ்டிக்‌ சோடா சேருகிறது. காஸ்டிக்‌ 
சோடா அழுக்கை எடுத்தாலும்‌, ௮த நாளடைவில்‌ ௪ரு 
மத்தை வறளச்‌ செய்து, மயிர்க்‌ கால்களைச்‌ சுருங்கச்‌ 
செய்யும்‌. காஸ்டிக்‌ சோடா ஜலத்தை ஒரு அளி, சருமத்‌ 
தில்‌ எற்கேயாவ அ ஒரு இடத்தில்‌ வைத்துப்‌ பாருங்கள்‌ ! 
அந்த இடத்திலுள்ள சதையைத்‌ தின்றுவிடும்‌. அப்பேர்ப்‌ 
பட்ட வஸ்துவைப்‌ பலவித எண்ணெய்களுடனும்‌, 
கொழுப்புகளுடனும்‌, சேர்த்துச்‌ செய்வ தால்‌ அதன்‌ வேகம்‌ 
குறைகிறது. ௮௮ அணிகளை வெளுக்கவும்‌, மற்ற உப 
யோகத்திற்கும்‌ ஈல்லதே தவிர, மிருதுவான சருமத்திற்கு 
ஏற்ற தல்ல, இலர்‌ தலைக்குக்‌ கூட அவைகளைப்‌ போட்டுத்‌ 
தேய்ப்பார்கள்‌. சக்ரம்‌ மயிர்‌ ஈரைப்பதற்குக்‌ காரணம்‌ 
வேறு தேட வேண்டுமா? 


வியாபார நிமித்தம்‌, அவைகளில்‌ கூடச்‌ சுத்த எண்‌ 
ணெய்‌ கலப்ப தில்லை. கண்ட கண்ட கொழுப்புகளைக்‌ 
சலக்கிறார்கள்‌. லெ வித சோப்புகளை உபயோகித்தால்‌ 
சுகந்த மணத்திற்குப்‌ பதில்‌ லேசாய்‌ ஒருவித கொழுப்பு 


நாற்றம்‌ உண்டாவதை அறியலாம்‌. 


குளிர்‌ காலத்தில்‌ சோப்பை உபயோடப்பதனால்‌ 
இன்னும்‌ சருமம்‌ வறண்டு அங்கற்கு வெளுப்புத்தட்டி, 


தடி ஜலம்‌ 51 


மச மரப்பாய்ப்‌ போய்விடுகிறது. அதை மறைக்கக்‌ இரீம்‌ 
கள்‌, ஸ்ரோக்கள்‌, பவுடர்கள்‌ வேறு உபயோக்இரர்கள்‌. 
இயற்கைத்‌ தோற்றத்தைக்‌ காண முடிவதில்லை. எல்லாம்‌ 
வேஷ மயமாய்‌ விட்டத. ஆசனங்களைப்‌ பழ, அசோக்‌ 
திய வழியைக்‌ கடைப்‌ பிடித்து, இயற்கையாய்‌ வாழுபவர்‌ 
களுக்கு இவைகளெல்லாம்‌ தேவையில்லை. ஆரோக்கிய 
தேஜஸ்‌, அழகாக்‌ களை முகத்தில்‌ தாண்டவமாடும்‌, 


குடி, ஜலம்‌ 


சாப்பிடும்போது தண்ணீர்‌ குடிப்ப.து நல்லதா, சாப்‌ 
பிட்ட பின்‌ குடிப்பது ஈல்லதா ?” என்பதிலும்‌ அபிப்பிராய 
பேதம்‌ பல உண்டு... இலர்‌ “சாப்பிடும்போது இடை, 
யிடையில்‌ குடிப்பது நல்லது. அப்பொழுஅ தான்‌ ஜீரணம்‌ 
நன்கு ஆகும்‌. ஆட்டுக்‌ கல்லில்‌ மாவு அறைக்கும்போ அ 
இடையிடையே ஜலம்‌ விட்டால்‌ தானே சுலபமாய்‌ அறைக்க 
முடின்ற த. அதைப்போல ஜீரணத்அக்கும்‌ தண்ணீரின்‌ 
தூணை வேண்டும்‌” என்றோர்கள்‌. இலர்‌ “£ஜலத்தையே 
தொடக்கூடாது. சாப்பிட்ட அரை அல்லத ஒரு மணி 
நேரம்‌ பொறுத்துத்‌ தான்‌ ஜலம்‌ அருந்தலாம்‌. இடை 
யிலோ, உடனேயோ ஜலம்‌ அருந்தினால்‌, வயிற்றிலுள்ள 
ஜாடராக்கனியை, ஜலமானஅ குறைத்து விடும்‌. அதனால்‌ 
ஜீரணமாவது பாதிக்கும்‌?” என்கின்றனர்‌. சிலர்‌ * சாப்பிடு 
வதற்கு அரை மணி நேரத்துக்கு முன்பே ஒரு டம்ளர்‌ 
ஜலம்‌ சாப்பிட வேண்டும்‌. அப்பொழுது தான்‌ குடல்‌ 
சுத்தமாக, வரும்‌ ஆகாரத்தை ஒழுங்காய்‌ ஜீரணிக்கும்‌, 
மலச்சிக்கலும்‌ ஏற்படாது?” என்கின்றனர்‌, இலர்‌ “சாப்‌ 
பாட்டுக்கு முன்போ, சாப்பாட்டுடன்‌ கூடவோ ஐலத்தைச்‌ 


52 ஆரோக்கிய ரகசியம்‌ 


அருந்தக்‌ கூடாத. சாப்பாட்டின்‌ இடத்தை ஜலம்‌ 
அடைத்துக்‌ கொள்ளும்‌. சாப்பாட்டைச்‌ சாப்பிட முடி 
யாது. ஆகையால்‌ கடைசியில்‌ தான்‌ சாப்பிடவேண்டும்‌” 
என்கிறார்கள்‌, 


பொ.அவாய்‌ இதற்கெல்லாம்‌ திட்டமாய்‌ இந்த மாதிரி 
தான்‌ ஜலம்‌ அருந்த வேண்டுமென்று கட்டாயப்‌ படுத்து 
வதற்கில்லை. அவரவர்சளின்‌ சரீர நிலை, உடல்‌ உழைப்பு, 
சீதோஷ்ண நிலை முதலியவைகளை அனுசரித்து நடக்க 
வேண்டியிருக்கும்‌. பொனவாக, தாகம்‌ எடுத்தால்‌ தண்‌ 
ணீர்‌ அருந்தவதே நல்லது. உடலுக்குத்‌ தண்ணீர்‌ 
அவசியமாகத்‌ தான்‌ தாக உணர்ச்சி ஏற்படுகின்றது. சாப்‌ 
பிடும்போ த இடையில்‌ ஜலம்‌ வேண்டித்தான்‌ தாக மெடுக்‌ 
தின்றது. அப்பொழுஅ ஜலம்‌ சாப்பிட வேண்டியதுதான்‌. 
சட்னி, கூட்டு, கறி, பொறியல்‌, பச்சடி, சாம்பார்‌, 
ரசம்‌ எல்லாவற்றிலும்‌ காரத்தை அள்ளிக்‌ கொட்டுவதால்‌ 
அவைகளை சாப்பிட்டதும்‌ விக்கல்‌ எடுக்கிறது, அதற்‌ 
காக என்று சிலர்‌ ஜலத்சைச்‌ சாப்பிடுவார்கள்‌. இது 
தவறு, காரத்தைக்‌ குறைத்துக்‌ கொண்டால்‌ இடையில்‌ 
ஜலம்‌ சாப்பிடவேண்டிய அவசிய மிராது. “சாப்பாட்டை 
அதிகம்‌ சாப்பிடுவதை, ஜலம்‌ அருந்‌ துவதினால்‌ பா திக்கும்‌? 
என்பது சரியான வாத மல்ல, ௮. சாப்பாட்டு ராமன்‌ 
களின்‌ வாதம்‌. எப்பொழுதும்‌ பாதி வயிறு சாப்பாட்டை 
யும்‌, கால்‌ வயிறு தண்ணீரையும்‌, கால்‌ வயிறு அப்படியே 
காலியாகவும்‌ விட்டுவிட வேண்டுமென்பது, ஆரோக்கிய 
மாய்‌ இருக்கவேண்டு மென்பவர்கள்‌ அனுசரிக்க வேண்டிய 
விதியாகும்‌, வயிறு தலையணை உரையா என்ன? வெறும்‌ 
பஞ்சைத்‌ திணிப்பதபோல்‌ ஆகாரம்‌ கொள்ளுமட்டும்‌ 


தடி. ஜலம்‌ 53 


திணிக்க? “இன்னும்‌ சிறிது சாப்பிடலாம்‌” என்று தோன்‌ 
அம்‌ போதே எழுந்து விடுவது சாலச்‌ இறக்கு, தாகம்‌ 
எடுத்து, ஜலம்‌ தேவைப்‌ படும்போதெல்லாம்‌ தண்ணீர்‌ 
அருந்துவது தான்‌ நல்லது, அப்படி தாகமே சிலருக்கு 
எடுக்க வில்லையானாலும்‌, அவர்கள்‌ சாப்பிட்ட உடனே ஒரு 
டம்ளராவது கட்டாயம்‌ தண்ணீர்‌ அருந்த வேண்டும்‌, 


எந்தக்‌ காரணத்தாலும்‌ மறந்து விடக்கூடாது, 


குடிப்பதற்குத்‌ தண்ணீர்‌ நல்லதா ? வெந்நீர்‌ நல்லதா ? 
ஐஸ்‌ வாட்டர்‌ நல்லதா? சோடா நல்லதா ? கலர்‌ நல்லதா? 


என்ற கேள்வி பிறக்கலாம்‌. 


குடிப்பதற்கு லாயக்கான ஜலத்தை, கொதிக்கவைத்து 
சுத்தமான அணியால்‌ வடிகட்டி, பானையில்‌ விட்ட, 
ஆறின ஜலமே மிசவும்‌ சிறந்தது, வெந்நீர்‌ நம்முடைய 
தேகத்துக்கே தேவையல்ல, நோயாளிகள்‌, வயதானவர்‌ 
கள்‌ சில சமயங்களில்‌ வெந்நீர்‌ சாப்பிடலாம்‌, சோடா, 
கலர்‌ முதலியவை ஆரோக்கியத்திற்‌ கெடுத்த தல்ல, 
சோடா, எப்பொழுதாவது ஒரு சமயம்‌, அதுவும்‌ ஜீரணக்‌ 
கோளாறுள்ளவர்கள்‌ மருந்தாகச்‌ சாப்பிடக்கூடியது, மற்ற 
வைகளையும்‌ தாகம்‌ எடுக்கும்‌ போதெல்லாம்‌ சாப்பிட்‌ 
டால்‌, ௮துவே பலவித நோய்க்களுக்குக்‌ காரணமாய்‌ விடு 
கிறது, அவைகள்‌ தயாரிக்கும்‌ இடத்தைப்‌ போய்ப்‌ பார்த்‌ 
தால்‌ அவைகளைத்‌ தொடக்கூட மாட்டீர்கள்‌, காசைக்‌ 
கொடுத்துச்‌ சனியனை விலைக்கு வாங்குவானேன்‌ ? அப்படி 
அவசியம்‌ வேண்டுமானால்‌ சுத்தமான, இயற்கையான 
பானம்‌ இளநீர்‌ இருக்கிறது, அதைச்‌ சாப்பிடுங்கள்‌. எலு 
மிச்சை பானகம்‌, வெய்யில்‌ காலத்தில்‌ மிகவும்‌ நல்‌ 


54 ஆரோக்கிய ரகசியம்‌ 


ல. மோர்‌ இருக்கிறது. ஆனால்‌ இதிலும்‌ பெருங்காயம்‌, 
மிளகாய்‌, இஞ்சி, கடுகு, உப்பு முதலியவை இடம்‌ 
கொண்டு விடுகின்றன. அப்படிக்‌ செல்லாம்‌ எதையும்‌ கலக்‌ 
காமல்‌, வெனும்‌ நீர்‌ மோராய்ச்‌ சாப்பிடுவதூதான்‌ நல்லது, 
ஐஸ்‌ வாட்டர்‌, எப்பொழுதாவது ஒரு தடவை சாப்பிடு 
வதில்‌ கெடுதலில்லை. ஆனால்‌ அதையே வழக்கமாக்கிக்‌ 


கொள்ளக்கூடாஅ, ஜீரணம்‌ பா திக்கும்‌, 
தாக்கம்‌ 


தூக்கம்‌, அவரவர்களின்‌ வயதையும்‌ வேலையையும்‌ 
பொரு த்திருக்கற௮அ. சிறுவர்கள்‌ தினம்‌ பத்து மணி கேரம்‌ 
தூங்க வேண்டும்‌. வாலிபர்கள்‌ எட்டு மணி நேரம்‌ தூங்க 
லாம்‌, நாற்பது வயதிற்கு மேலானவர்களுக்கு ஆனு, ஏழு 
மணி நேரத்‌ தூக்கம்‌ போதும்‌, அறுபது எழுபதிற்கு மேல்‌ 
வயதானவர்களுக்கு, இரவில்‌ எட்டு மணி நேரத்‌ தூக்க 
மும்‌, பகலில்‌ ஓரிரண்டு மணி நேர “பல்கிப்‌ ஓய்வோ 
வேண்டும்‌, 


“ இரவிலும்‌, பகலிலும்‌ மாறி மாறி வேலை செய்கிறவர்‌ 
கள்‌ மற்றவர்களைப்‌ போல தூங்க முடியாதாதலால்‌ ஆரோக்‌ 
கியமாய்‌ இருக்க முடியுமா ?” என்ற கேள்வி எழலாம்‌. 


ஒரு ஒழுங்காய்க்‌ குறிப்பிட்ட நேரத்தில்‌ தூங்கு 
வதுதான்‌ ஆரோக்கெத்துக்கு ஈல்லத. ௮ இரவில்‌ 
அமைவது நல்லதுதான்‌, ஆனால்‌, வருஷத்தில்‌ ஆறு 
மாதங்கள்‌ ஒரே சூரிய வெளிச்சமாய்‌ இருக்கும்‌ பிர 
தேசங்களிலுள்ள மக்களும்‌, தூங்கத்தான்‌ செய்கிறார்கள்‌, 


ஓட்டலில்‌ சாப்பிடூகிறவர்‌ களுக்த 55 


“ஓரே வெளிச்சமாய்‌ இருக்கறதே? என்று விழித்துக்‌ 
கொண்டிருப்பதில்லை. அவர்களெல்லாம்‌ கடிகார மணிப்‌ 
படி. வேலை செய்றொர்கள்‌. இரவு ஒன்பது மணி ஆன 
அம்‌ தூங்கச்‌ சென்று விடுகின்றார்கள்‌. மற்றும்‌ ஒரு 
நாளில்‌ பதினெட்டு இருபது மணி கேரமும்‌ பகலாய்‌ 
இருக்கும்‌ தேசத்திலுள்ள மக்களும்‌ அவ்வாறே செய்கின்‌ 
றனர்‌. இரவு ஒன்பது மணி ஆகி விட்டிருக்கும்‌. ஆனால்‌ 
ரூரியன்‌ அப்பொழுதும்‌ தெரியும்‌, காலையில்‌ சூரியன்‌ 
மூன்று மணிக்கே மறுபடி உதித்து விடும்‌. சூரியன்‌ ஒன்‌ 
பது மணி வரை இருக்கிறதே என்று மக்கள்‌ தூங்காமல்‌ 
இருப்பதில்லை, அதிகாலையில்‌ சூரியன்‌ மூன்று மணிக்கே 
மறுபடி. உதித்து விட்ட தென்று எழுந்திருப்பது மில்லை. 
எட்டு ஒன்பது மணி நேர தூக்கத்தக்குப்பின்‌ தான்‌ எழுந்‌ 
இருப்பார்கள்‌, எனவே, தாக்கத்திற்கு இரவு தான்‌ வேண்டு 
மென்பதில்லை, எப்படி நாம்‌ பழக்கப்‌ படுத்திக்‌ கொள்‌ 
கிரோமோ அப்படி நமக்குப்‌ பழக்கமாய்‌ விடுகிறது, நமது 
நாட்டில்‌ எல்லோரும்‌ இரவில்‌ தான்‌ தூங்குவது வழக்கம்‌, 
அதற்கு மாறாக இரவில்‌ விழித்திருப்ப தென்றால்‌ கஷ்ட 
மென நினைக்கிறோம்‌, ஆனால்‌, அப்படி வாசா வாரம்‌ மாறி 
மாறி வேலை செய்பவர்களும்‌, ஆசன த்தை ஒரு வாரம்‌ காலை 
யிலும்‌, ஒரு வாரம்‌ மாலையிலும்‌ செய்வார்களானால்‌, வேலை 
மாறுதலினால்‌ ஏற்படும்‌ சிரமத்தைச்‌ சமாளிக்கக்‌ கூடிய 
சக்தி உடையவர்களாக விடுவார்களென்பது நிச்சயம்‌, 


ஓட்டலில்‌ சாப்பிடுகிறவர்களுக்கு 


ஓட்டலில்‌ சாப்பிடும்‌ அன்பர்களுக்கு இது ஒரு 
மிகப்‌ பெரிய பிரச்சனைதான்‌. ஓரே வித சாம்பார்ப்‌ 


56 ஆரோக்கிய ரகசியம்‌ 


பொடியைத்தான்‌ சாம்பாரிலும்‌, சசத்திலும்‌, கூட்டிலும்‌, 
கறியிலும்‌ போடுவார்கள்‌. எதைச்‌ சாப்பிட்டாலும்‌ ஒரே 
வித வாசனையாய்‌ இருக்கும்‌. எந்த நாளிலும்‌ அதே வாசணை 
தான்‌, அவரைக்காய்‌ சாம்பாருக்கும்‌ அதே வாசனை தான்‌. 
வெண்டைக்காய்‌ சாம்பாருக்கும்‌ அதே வாசனை தான்‌. 
முருங்கக்காய்‌ சாம்பார்‌ செய்தாலும்‌ அதே வாசனை தான்‌, 
பாவற்காய்‌ சாம்பாரும்‌ ஒரே விதந்தான்‌. மற்றும்‌ கூட்டு, 
பொறியல்‌ எல்லாமுமே ஒரே தனியா, மிளகாய்‌ வாடை 
தான்‌ அடிக்கும்‌. அந்தந்த கரய்கறிகளுக்‌ குண்டான வாச 
னையை அனுபவித்அச்‌ சாப்பிட முடியாது, இம்‌ மாதிரிச்‌ 
சாப்பாட்டைச்‌ சாப்பிட்டு வருகிறவர்கள்‌ அபாக்கியசாலி 
கள்‌ தான்‌. என்ன செய்வது? சிலர்‌ இம்‌ மாதிரி சாப்பி 
டத்தான்‌ வேண்டி யிருக்கிறது, இப்படிச்‌ சாப்பிடுறெவர்‌ 
களின்‌ ஆரோக்கியம்‌ சரியாய்‌ இருக்கும்‌ என்று யாரும்‌ 
சொல்ல முடியாது, அதுதான்‌ ஈன்கு தெரிகிறதே! எவ்‌ 
வளவுக்‌ கெவ்வளவு ஓட்டல்கள்‌ ௮திகமாகின்றதோ அவ்‌ 
வளவிற்கும்‌ டாக்டர்‌ பில்லும்‌ அதிகமாகிக்‌ கொண்டே 
போகிறதல்லவா ? ௮வும்‌ தண்ணீர்ப்‌ பஞ்சமுள்ள ஊர்‌ 
. களில்‌ சுகாதாரமற்ற ஓட்டல்கள்‌ பெருக்கத்தில்‌ நோய்‌ பர 
வச்‌ சொல்லவா வேண்டும்‌? 


ஆனால்‌, விதியையும்‌ மதியால்‌ வெல்லலாம்‌ அல்லவா ? 
ஓட்டலில்‌ சாப்பிடுகிறவர்கள்‌, முதலில்‌ பருப்பு, நெய்‌ 
சாதம்‌ சிறிது அதிகமாகச்‌ சாப்பிடலாம்‌. பிறகு சிறிது 
சாம்பாரோ, ரசமோ அளி போட்டு (அளி யென்றால்‌ ஒரு 
தளி அல்ல. சுமார்‌ அரை அவுன்ஸ்‌ அல்லது ர்‌ 
அவுன்ஸ்‌) ஒன்றிரண்டு கவளம்‌ மட்டும்‌ சாப்பிடலாம்‌, 


பிறகு இருக்கும்‌ சாதத்திற்குத்‌ ததிரையோ மோரையோ 


ஓட்டலில்‌ சாப்பிடுகிறவர்களுக்த 57 


போட்டுக்‌ கொள்ளலாம்‌. ஆக மூன்றில்‌ இரண்டு பாகம்‌ 
தயிர்‌ அல்லது மோர்‌ சாதம்‌; ஒரு பாகத்தில்‌ பாதி 
பருப்பு சாதம்‌; பாதி சாம்பார்‌ அல்லது ரசம்‌ சாதம்‌, 
இதில்‌ காரம்‌, புளி எவ்வளவு சேரும்‌? மிக மிகக்‌ 
குறைந்த அளவே யிருக்கும்‌. உடம்பு வாயுவாய்‌ இருக்‌ 
கிறதென்றால்‌ பருப்பை நிறுத்திவிட்டு, ரசம்‌ சாதம்‌ 
மட்டும்‌ சாப்பிட்டுத்‌ தயிர்‌ சாதமோ மோர்‌ சாதமோ 
சாப்பிடலாம்‌. மற்றும்‌ காய்கறி, கூட்டு, பொறியல்‌ முதலி 
யவை சாப்பிட லாயக்கில்லாமல்‌, மிளகாய்‌ கடுகு முசலி 
யவை போட்டுச்‌ சித்திரவதை செய்திருப்பார்கள்‌. இவை 
களைத்‌ தள்ள வேண்டியதுதான்‌. பச்சடி யென்றால்‌ ௮௮ 
வும்‌ வாயில்‌ வைக்க முடியாது. அதிலும்‌ மிளகாய்‌ 
புகுந்து விட்டிருக்கும்‌. எனவே, அப்பளம்‌ இருக்கவே 
இருக்கிறத. அதை இன்னமும்‌ தேவையானால்‌ இரண்டு 
போடச்‌ சொல்லிச்‌ சாப்பிடலாம்‌, பிறகு தனியாக 
பச்சையாய்‌ வாங்கி வைத்துக்‌ கொண்டு, வெண்டக்காய்‌ 
இரண்டு, தக்காளி ஒன்று, காரட்‌ ஒன்று சாப்பிட்டு விட்‌ 
டால்‌ பேஷான சாப்பாடாகிவிடும்‌, 


ஓட்டலில்‌ சாப்பிடுகிறவர்கள்‌ எதையும்‌ சொல்லுவதே 
. யில்லை, ஒருகால்‌ ஓட்டல்‌ முதலாளிகளிடம்‌ “இப்படிக்‌ 
காரத்தைப்‌ போட்டு வதைக்கிறீர்களே ??? என்று கேட்‌ 
டால்‌, “ஜனங்கள்‌ அதைத்‌ தானே விரும்புகிறார்கள்‌, 
நாங்கள்‌ காரம்‌ குறைத்துச்‌ செய்தால்‌ வியாபாரம்‌ 
நடவாதே!” என்கிறார்கள்‌. ஓட்டல்காசர்கள்‌ ஈமக்குத்‌ 
தாயாரா? தந்தையா? இல்லை; அத்தையா? பாட்டியா? 
“இது சாப்பிட்டால்‌ உடம்புக்கு ஆகாத; அத சாப்பிட்‌ 
டால்‌ உடலுக்கு ஒத்துக்கொள்ளாது” என்ு பார்ப்பதற்கு? 


58 ஆரோக்கிய ரகசியம்‌ 


காரத்தை எவ்வளவு அதிகமாய்‌ ஓட்டல்காரர்கள்‌ போடு 
திறார்களோ, அவ்வளவிற்கும்‌ பண்டங்கள்‌ குறைவாய்ச்‌ 
செலவாகும்‌. சிறிதளவே சாப்பிடுவார்கள்‌. லாபம்‌ அதிகம்‌ 
கிடைக்கும்‌. காரத்தைக்‌ குறைத்தால்‌ அதிகமாய்ச்‌ சாப்‌ 
பிடுவார்கள்‌. அதிகமாய்ச்‌ செலவாகும்‌, காசு என்னமோ 
கொடுப்பதைத்தான்‌ கொடுப்பார்கள்‌ ! வியாபாரம்தானே | 
அதில்‌ லாபந்தான்‌ பிரதானமாகப்‌ பார்ப்பார்கள்‌. 
எனவே, ஜனங்கள்‌ “காரத்தைக்‌ குறைக்க வேண்டும்‌” என்று 
அடிக்கடி சொல்லி வந்தால்‌ ஒருகால்‌ ஓட்டல்‌ காரர்கள்‌ 
குறைக்கலாமோ என்னவோ? இல்லையானால்‌ ஒன்‌ அ சொல்ல 
லாம்‌. மதுவைக்‌ குடிப்பது கெடுதி யென்று எப்படி நீக்கி 
விட்டார்களோ, அப்படி மிளகாயும்‌ “கெடுதி” என்பது கண்‌ 
கூடு. அதை ஒரே தடவையாய்‌ நீக்கிவிடாமல்‌, * கொஞ்ச 
மாகத்தான்‌ சேர்க்கலாம்‌” என்று சட்டம்‌ கொண்டுவந்தால்‌ 
எவ்வளவு ஈன்மை மக்களுக்குச்‌ செய்வ தாகும்‌! அப்படி 
மட்டும்‌ செய்து விட்டால்‌ ஆஸ்பத்திரிகளைப்‌ பெருக்க 
வேண்டிய அ௮வசியமிருக்காது, பல கோடி ரூபாய்களைச்‌ 
செலவழித்து அந்கிய நாட்டு மருந்துகளை வரவழைக்க 
வேண்டியு மிருக்காஅ, ஜனங்களுக்கு ஆரோக்கியத்திற்கு 
ஆரோக்கியம்‌ மிச்சம்‌. 


விருந்து, டீ பார்ட்‌ முதலிவைகளில்‌ கலந்‌ தக்கொள்ள 
நேர்ந்தால்‌ கார மானவைகளை ஒதுக்கி கார மில்லாதவை 
களாகப்‌ பார்த்துச்‌ சாப்பிடலாம்‌. 


“ஏன்‌ சார்‌! அது கூடாது, இது கூடாது, காபி 
கூடாது, சிகரெட்‌ கூடாது, என்று சொல்லுகிதீர்களே ! 
என்ன சார்‌ உங்கள்‌ ஆசனம்‌? இவைகளால்‌ ஏற்படும்‌ 


ஓட்டலில்‌ சாப்பிடுகிறவர்களுக்த 59 


கெடுதிகளைக்‌ கூட விலக்கிச்‌ சமாளித்துக்‌ கொள்ள முடியாத 
ஆசனம்‌, வேறு எசைச்‌ செய்ய முடியும்‌? காம்‌ என்ன 
செய்தாலும்‌, எதைச்‌ சாப்பிட்டாலும்‌ ௮தைச்‌ சரிக்கட்டிக்‌ 
கொண்டு உடல்‌ ஆரோக்கியமாய்‌ இருக்க வேண்டாமா??? 
என்னலாம்‌. பேஷான கேள்விதான்‌. வரவேற்கிறேன்‌, 
ஒருவன்‌ கல்வியைக்‌ கற்க வேண்டுமானால்‌, பள்ளிக்கூடம்‌ 
போக வேண்டும்‌. அங்கு வாத்தியார்‌ சொற்படி நடக்க 
வேண்டும்‌. அவர்‌ சொல்லித்‌ தந்த பாடங்களைச்‌ சிரத்தை 
யுடன்‌ ஒழுங்காய்ப்‌ படிக்க வேண்டும்‌, அப்படி யெல்லாம்‌ 
செய்யாமல்‌ “நான்‌ ஊசைத்தான்‌ சுற்றுவேன்‌, சோம்‌ 
பேறியாகத்தான்‌ இருப்பேன்‌, நான்‌ எங்கும்‌ யாரிடத்தி 
௮ம்‌ சென்று கல்வி கற்கமாட்டேன்‌, அந்தக்‌ கல்வி அவ்‌ 
வளவு விசேஷம்‌ பொருந்தியதாயிருந்தால்‌, அன என்னைத்‌ 
தான்‌ தேடிவந்து அடையட்டுமே என்னைத்‌ திருத்த முடி. 
யாத கல்வி ௮து என்ன கல்வி! கல்வியாம்‌! ௮றிவாம்‌[?? 
என்றால்‌ எப்படி இருக்கும்‌! அதபோலவேதான்‌ இருக்‌ 
கிறது இந்த வாதமும்‌. 


மனிதன்‌ சுகமாய்‌ ஆரோக்கியமாய்‌ வாழவேண்டு 
மானால்‌ சில விதிகளை அனுசரிக்கத்தான்‌ வேண்டும்‌. உட 
அக்கு ஓத்துக்‌ கொள்ளா தவைகளை விடவும்‌ வேண்டியிருக்‌ 
கும்‌. இது இயற்கை விதி. இந்த விதியை அனுசரிக்கா 
மல்‌, கண்டபடி நடந்து விட்டு, “நான்‌ அப்படித்தான்‌ 
சாப்பிடுவேன்‌, எனக்கு ஆசனம்‌ செய்வதால்‌ எல்லாம்‌ சரி 
யாய்‌ விட வேண்டும்‌” என்னு நினைத்தால்‌ அவர்கள்‌ ஏமாற 
வேண்டியதுதான்‌. இப்படிப்‌ பட்டவர்கள்தான்‌ ““ஆசனத்‌ 
இனால்‌ எந்தப்‌ பலனும்‌ இல்லை” என்று தவறான பிரசாரம்‌ 
வேறு செய்ய ஆரம்பித்து விடுகிறார்கள்‌, 


60 ஆரோக்கிய ரகசியம்‌ 


பாவத்திற்கு மன்னிப்பு உண்டு. ஆனால்‌ எப்படி? 
தான்‌ செய்த பாவத்தை ஈன்று உணர்ந்து மனப்‌ பூர்வ 
மாய்க்‌ கனிந்து உருகி மன்னிப்புக்‌ கோரினால்‌ கடைக்கும்‌. 
ஆனால்‌, ஒரு பக்கம்‌ குற்றத்தையும்‌ பாவத்தையும்‌ செய்து 
கொண்டே மனு பக்கம்‌ பாவ மன்னிப்புக்‌ கோரினால்‌ கடைக்‌ 
குமா? இது யாரை ஏமாற்றும்‌ வித்தை? யாரையு மல்ல, 
தன்னைத்தானே ஏமாற்றிக்‌ கொண்டு இன்னமும்‌ ழ்‌ நிலைக்‌ 
குப்‌ போக வேண்டியததான்‌. அதைப்‌ போலத்தான்‌ 
இதுவும்‌. ஆசனம்‌ செய்வதால்‌ பாவ மென்னும்‌ நோய்‌ 
மன்னிக்கப்‌ பட்டுவிடும்‌. ஆனால்‌ ஆரோக்கியத்துக்கு 
விரோதமான காரியம்‌ செய்யக்‌ கூடாது, அப்படிச்‌ செய்‌ 
வதால்‌ எதிர்‌ பார்க்கும்‌ பலன்‌ கிடைக்காது, அவரவர்‌ 
களின்‌ செய்கைக்குத்‌ தக்கபடிதான்‌ ஆசனப்‌ பலன்‌ 
கொஞ்சமாகவோ அதிகமாகவோ கிடைக்கும்‌. 


செய்ய வேண்டிய நேரம்‌ 


ஆசனம்‌ பழகுவதற்கு ஏற்ற நேரம்‌ காலைதான்‌, 
அப்பொழுது வயிறு காலியா யிருக்கும்‌. உணவு உட்‌ 
கொண்டு குறைந்தது எட்டு அல்ல பத்து மணி நேர 
மாவது ஆகியிருக்கும்‌. இரவு நித்திரையில்‌ அவயவங்கள்‌ 
நன்றாய்‌ ஒய்வு பெற்றிருக்கும்‌. ஆகையால்‌ காலை நேரம்‌ 
தான்‌ ஆசனத்திற்கு ஏற்ற, 


காலையில்‌ எழுந்து மல ஜலம்‌ கழித்துப்‌ பல்‌ சுத்தம்‌ 
செய்துகொண்டு ஆசனங்கள்‌ பழக ஆரம்பிக்க வேண்டும்‌. 
இலருக்குக்‌ காலையில்‌ உடம்பு வளைப்பதற்குச்‌ சரியாய்‌ 
வராது, அவர்கள்‌ கொஞ்ச நேரம்‌ அதாவது பத்து, 


சேய்ய வேண்டிய நோம்‌ 61 


பதினைந்‌.து நிமிஷங்கள்‌ ஈடர்த பிறகோ அல்லது வீட்டுக்கு 
வேண்டிய காரியங்களைச்‌ செய்த பிறகோ ஆரம்பிக்கலாம்‌. 
அதற்குள்‌ உடம்பு நன்றாக வளைந்து கொடுக்கும்‌ நிலை 
மைக்கு வந்து விடும்‌. அல்லது காலையில்‌ குளித்த பிறகும்‌ 
செய்யலாம்‌, ஆசனம்‌ செய்த பிறகு உடனே குளிப்பது 
அவ்வளவு உகந்த தல்ல 


ஆசனம்‌ பழகிய பின்‌ தியானத்திலோ, பூஜையிலோ 
அமர்ந்தால்‌ மனம்‌ ஒருமைப்படும்‌, பிராணாயாமம்‌ 
செய்யும்‌ பழக்க முடையவர்கள்‌ காலையில்‌ எழுந்ததும்‌, 
காலைக்சடனை முடித்துக்‌ கொண்டு பிராணாயாமம்‌ செய்ய 
லாம்‌. பிறகு ஆசனம்‌ பழகலாம்‌. அல்லது ஆசனம்‌ 
செய்து முடித்த பிறகு பிராணாயாமம்‌ செய்யலாம்‌, 


காலையில்‌ ஆசனங்கள்‌ செய்ய செளகரிய மில்லா தவர்‌ 
கள்‌ மாலையில்‌ செய்யலாம்‌. ஆனால்‌ வயிற்றில்‌ அகார 
மில்லாமல்‌ காலியாக இருக்கவேண்டும்‌, லேசான ஆகாரம்‌, 
பானவகையாக இருந்தால்‌ மூன்று மணி நேரத்துக்குப்‌ 
பிறகும்‌, கடின ஆகாரமாக இருந்தால்‌ ஆறு மணி நேசக்‌ 
தூக்குப்‌ பிறகுமே செய்ய வேண்டும்‌, 


ஏனெனில்‌ நாம்‌ ஆகாரம்‌ சாப்பிட்டவுடன்‌ ௮.து 
நேரே ஆகாரப்‌ பையில்‌ போய்ச்‌ சேருகிறது. அங்கு 
காஸ்டிரிக்‌ ரஸம்‌ என்னும்‌ ஒரு வித ரஸம்‌ உற்பத்தியாகி 
ஆகாரத்தை ஜீரணமாக்க உதவுகிறது. அகாரம்‌ அத 
னுடன்‌ குழைந்து பிறகு சிறு குடலுக்குப்‌ போகிறது, 
நாம்‌ வயிறு நிறையச்‌ சாப்பிடும்‌ ஆகாரத்தை இவ்வாறு 
குழைத்துத்‌ தள்ள ஆகாரப்பை இரண்டு மூன்று மணி 
நேரம்‌. வேலை செய்கிறது, 


62 ஆரோக்கிய ரகசியம்‌ 


அப்படி ஆகாரப்பை வேலை செய்யும்போது அதற்கு 
அதிக இரத்தம்‌ வேண்டியிருக்கு. அந்த சமயத்தில்‌ 
அசனமோ அல்லது வேறு கேசப்‌ பயிற்சியோ செய்தால்‌, 
இரத்தம்‌ உடலின்‌ இதர பாகங்களுக்கு அதிகமாகச்‌ சென்று 
விடும்‌ ஆகையால்‌ ஆகாரப்‌ பையின்‌ வேலை சரிவர ஈட 
வாது. ஆகாரங்களை ஒன்றும்‌ பாதியுமாக அறைத்துச்‌ 
சிறு குடலுக்குள்‌ தள்ளி விடும்‌. அதனால்‌ ஆசனம்‌ 
செய்து ஈன்மை உண்டாவதற்குப்‌ பதில்‌ அஜீரணம்‌, 


வயிற்றுவலி, பேதி முதலியன உண்டாகும்‌, 


“லேசான ஆகாரம்தானே? என்று சாப்பிட்டவுடன்‌ 
ஆசனம்‌ செய்யக்‌ கூடாது, குறைந்தது மூன்று மணி 
நேரம்‌ பொறுத்துத்தான்‌ செய்ய வேண்டும்‌, மாலையில்‌ 
செய்வோர்‌ பகல்‌ சாப்பாட்டுக்குப்‌ பின்‌ மாலைச்‌ இற்றுண்டி. 
சாப்பிடக்‌ கூடாது. மத்தியானம்‌ ஒரு மணிக்குச்‌ சாப்‌ 
பிட்டால்‌ ஏழு மணிக்கு ஆசனம்‌ செய்யலாம்‌. காலையில்‌ 
சாதம்‌ சாப்பிட்டு பகல்‌ இரண்டு மூன்று மணிக்கு இடை 
வேளை சிற்றுண்டி லேசாகச்‌ சாப்பிடுபவர்கள்‌, மாலை ஆறு 
அல்லத ஏழு மணிக்குச்‌ செய்யலாம்‌. பொதுவாக ஆசனம்‌ 
செய்ய வயிறு காலியாக இருப்ப அ நல்லது. 


காலையில்‌ ஆசனம்‌ செய்வதை விட. மாலையில்‌ ஆசனம்‌ 
லேசாக வரும்‌. காலையும்‌ கையையும்‌ சுலபமாக மடிக்க 
வும்‌, குனியவும்‌ முடியும்‌. ஆனால்‌ காலை நேரம்தான்‌ மிக 
வும்‌ உத்தமமான த. காலையில்‌ என்ன முயன்றும்‌ செய்ய 
முடியாதவர்கள்‌ மட்டும்‌ மாலை நேரத்தில்‌ செய்யலாம்‌. 


இரவு வேலை செய்பவர்கள்‌, மாலையில்‌ ஆசனம்‌ செய்த 
விட்டு வேலைக்குப்‌ போகலாம்‌, அதிகாலையில்‌ எழுந்து 


சேய்ய வேண்டிய நோம்‌ 63 


வேலைக்குப்‌ போகிறவர்கள்‌, வேலையை முடித்து வந்து மாலை 
ஆஅ அல்லது ஏழு மணிக்கு ஆசனம்‌ செய்யலாம்‌. சாதா 
ரணமாய்க்‌ காலை ஒன்பது பத்து மணிக்கு வேலைக்குப்‌ 
போகிறவர்கள்‌, காலை நேரத்தில்‌ ஆறு, ஏழு மணிக்கு ஆச 
னம்‌ செய்து வரலாம்‌, 


இரவு பத்து மணிக்குப்‌ படுத்துக்‌ காலையில்‌ மூன்‌ 
றரை மணிக்கு எழுந்து ஆசனம்‌ செய்யக்‌ கூடாத. நரம்பு 
களுக்குப்‌ போதிய ஓய்வு கடைத்திருக்காத. தூக்கமும்‌ 
போதாத. காலை ஆறு மணிக்கு எழுந்து ஆசனம்‌ 
செய்யலாம்‌, அப்படி அதிகாலை வேலைக்குப்‌ போக வேண்டு 
மானால்‌, எங்கும்‌ எட்டு ஒன்பது மணி நேரத்தைவிட அதிக 
வேலை கடையா அ. காலை ஐந்து ஆனு மணிக்குப்‌ போனால்‌, 
இரண்டு மூன்று மணி சுமாருக்குத்‌ திரும்பிவிடலா மல்‌ 
லவா? அதன்‌ பின்‌, மாலை ஆறு, ஏழு மணிவரை ஏதாவது 
காரியத்தைக்‌ கவனித்து விட்டுப்‌ பிறகு ஆசனத்தை செய்‌ 
யலாம்‌. பிறகு சாப்பிட்டுப்‌ படுக்கலாம்‌. எல்லாம்‌ அவ 
ரவர்கள்‌ வேலை நேரத்தை அனுசரித்துத்‌ திட்டம்‌ போட்டுக்‌ 
கொள்ள வேண்டும்‌. ஆனால்‌ ஒன்று; வயிறு மட்டும்‌ ஆச 
னம்‌ செய்யும்‌ போது காலியாய்‌ இருக்க வேண்டும்‌. அதை 


மட்டும்‌ பார்த்துக்‌ கொண்டால்‌ போதும்‌. 


இதற்காகப்‌ பிரத்தியேகமான இடம்‌ தேவை யில்லை, 
ஈல்ல காற்றோட்டமுள்ள இடத்தில்‌ செய்ய வேண்டும்‌, 
மேல்‌ மாடி,. வெட்ட வெளியில்‌ செய்யலாம்‌, கூடம்‌, 
ஹால்‌, ரூம்‌ எங்கு செளகரியமோ அங்கெல்லாம்‌ அசனம்‌ 
செய்யலாம்‌, ஆனால்‌ வெய்யில்‌ நேராகத்‌ தேகத்தில்‌ படும்‌ 


64 ஆரோக்கிய ரகசியம்‌ 


படி. செய்யக்‌ கூடாது. கடற்கரை நந்தவனம்‌ முதலிய 


இடங்களில்‌ செய்தால்‌ மனோரம்மியமாய்‌ இருக்கும்‌, 


இதற்காகப்‌ பிரத்யேகக்‌ கருவிகளை வாங்க வேண்‌ 
டாம்‌. காசு, பணம்‌ தேவையில்லை, ஒரு ஜமுக்காளம்‌ 
அல்லது சாதாரண ஒரு அப்பட்டி. மட்டும்‌ தரையில்‌ விரித்‌ 
தால்‌ போதும்‌, தரை சுத்தமாகத்‌ தானே இருக்கற 
தென்று விரிப்பு இல்லாமல்‌ செய்யக்கூடாது, சில 
ஆசனங்களைப்‌ பழகும்போது மூச்சு வேகமாய்‌ இழுக்கவும்‌, 
விடவும்‌ வேண்டி யிருக்கும்‌. தரையில்‌ கண்ணுக்குத்‌ 
தென்படாத தூசுகள்‌, பூச்சிகள்‌ இருக்கலாம்‌. வேகமாக 
சுவாசிக்கும்போது அவை உட்செல்ல ஏதுவாகும்‌. ஆகை 
யால்‌ ஏதாவது ஒரு அப்பட்டியை விரித்துக்‌ கொண்டால்‌ 
நல்லது. ஆனால்‌ கம்பளி கூடாது, அதன்‌ உரோமமும்‌ 
மேற்கண்டபடி மூச்சு இழுக்கும்‌ போது உள்ளே போக 
லாம்‌. பாய்‌ உறுத்தும்‌; மடங்கி விடும்‌, மிருதுவான 
விரிப்பாக இருக்க வேண்டும்‌. அதற்காக மெத்தை மேல்‌ 


அசனம்‌ செய்யக்‌ கூடாது, 


சிலர்‌ வியர்க்ற தென்று மின்சார விதிறியைப்‌ 
போட்டுக்‌ கொண்டு ஆசனம்‌ செய்வார்கள்‌. அப்படிச்‌ 
செய்யவே கூடாஅ. இயற்கையான காற்றுதான்‌ நல்லது. 
வியர்க்கும்படி விட்டுவிட்டால்‌ உடலில்‌ இருக்கும்‌ அழுக்கு 
கள்‌ தாராளமாக வெளியே வந்து, ஈல்ல ஆரோக்கியம்‌ ஏற்‌ 
படும்‌, மெல்லிய சரீரமுடையவர்‌ களுக்கு அதிகம்‌ வேர்க்‌ 
காத. கனத்த சரீரம்உள்ளவர்களுக்கு வியர்த்தால்‌ ஈல்லஅ 
தான்‌. அதனால்‌ ஒன்றும்‌ பாதக மில்லை. ஒரு அண்டைப்‌ 
பக்கத்தில்‌ வைத்துச்‌ கொண்டு அவ்வப்போது வியர்வை 
யைச்‌ அடைத்துக்கொள்ளலாம்‌. 


உடை, 


ஆசனம்‌ பழக ஆண்களுக்கு ஒரு , க்கல்‌ சட்‌ 
டையோ அல்லது லங்கோடாவோ இருந்தால்‌ போதும்‌. 
குளிர்‌ காலத்தில்‌ ஒர பனியனுடன்‌ செய்யலாம்‌, கால்‌ 
சட்டை போட்டு செய்பவர்கள்‌ கெளபீனம்‌ “தரித்து 
கொள்வது நல்லது, 


பெண்கள்‌ ஒரு பாடியும்‌, பைஜமாவும்‌ போட்டுக்‌ 
கொண்டால்‌ போதும்‌, பெண்களுக்குக்‌ தனி அறை அவ 
சியம்‌, 


இடம்‌ 


எவ்வளவு ஏழையாக இருந்தா லும்‌ ஒவ்வொருவருக்‌ 
கும்‌ படுக்கவாவ அ இடம்‌ இருக்கும்‌. அந்த இடத்திலேயே 
ஜமுக்காள;த்தை விரி த்‌ தவிட வேண்டியதுதான்‌. செள்கரிய 
முள்ளவர்கள்‌ தனி அறையைத்‌: தயார்‌ செய்து ட கொள்ள 


லாம்‌, 


நல்ல காற்றோட்ட முள்ள ஒரு அறையைத்‌ தேர்ந்‌ 
தெடுத்த அதை எப்பொழுதும்‌ சுத்தமாக வைத்துக்‌ 
கொள்ள ஏற்பாடு செய்ய வேண்டும்‌. அனாவசியமான 
சாமான்கள்‌ அங்கு இருக்கக்கூடா ௮. ஆசனம்‌ பழகு 
வதற்கு வேண்டிய விரிப்புகளை மட்டும்தான்‌ அங்கு 
வைத்திருக்க : வேண்டும்‌. . அந்த அறைபிலேயே பின்னு 
யாமம்‌, தியானம்‌ முதலியவைகளும்‌ செய்யலாம்‌, அதற்கு 
உட்கார ஒரு ' பலகை இருக்கவேண்டும்‌. அதன்மேல்‌ 
வெள்ளைத்‌ அணியை மடித்துப்‌ போடலாம்‌, இஷ்டமும்‌, 


5 


(தத்தி ஆரோக்கிய ரகசியம்‌ 


செளகரியமும்‌ இருந்தால்‌ அதன்மேல்‌ ஒரு மான்‌ தோல்‌ 
விரிக்கலாம்‌, முக்கியமாய்‌ வேண்டியவை யோகாசன சம்‌ 
பந்தமான படங்கள்‌. மற்றும்‌ ஈமது ஆன்ம, மனோ 
பலத்தை வளர்க்கக்‌ கூடிய ஞானிகளின்‌ படங்கள்‌ மட்டும்‌ 
அங்கு இருக்கலாம்‌, ஒரு கடியாரம்‌ அவசியம்‌ இருக்க 
வேண்டும்‌, இல்லையானால்‌ நேரம்‌ போவது தெரியாத, 
ஒரு ஆசனம்‌ இரண்டே நிமிஷங்கள்‌ தான்‌ செய்திறாப்‌ 
போம்‌. ஈமக்கென்னமோ ஜந்து நிமிஷங்கள்‌. செய்தது : 
போல்‌ தோன்றும்‌, வெறுமனே உட்கார்ந்திருந்கால்‌ ஐந்து 
நிமிஷங்கள்‌ இரண்டு நிமிஷங்களாசுத்‌ தோன்றும்‌, ஆகை 
யால்‌ கடியாரத்தைச்‌ சமீபத்தில்‌ வைச்சே ஆசனம்‌ பழக 
வேண்டும்‌. மற்றும்‌ அறையில்‌ ஒரு புத்தக ஷெல்ப்‌ ஏற்‌ 
படுத்தி அதில்‌ யோகாசன சம்பந்தமான புத்தகங்கள்‌, 
ஞான சம்பந்தமான புத்தகங்கள்‌ வைக்கலாம்‌. நல்ல 
வாசனை உள்ள ஊது வத்தியைக்‌ கொளுத்தி வைத்துக்‌ 
கொள்ளலாம்‌. அங்கு மற்ற ஆடம்பரங்களுக்கு இடம்‌ 
தரக்‌ கூடாது, எளிமை சுத்தம்‌ இவைதான்‌ முக்கியம்‌, 
உள்ளே அழைந்ததும்‌ மனம்‌ சாந்தி அடையும்‌ விதமாக 


அறையின்‌ சூழ்நிலை அமைந்திருக்க வேண்டும்‌, 


மேற்கண்டவை ரொம்ப செளகரிய முடையவர்களால்‌ 
தான்‌ செய்ய முடியும்‌. எல்லோராலும்‌ முடியாத, ஆனால்‌ 
எல்லோராலும்‌ செய்யக்‌ கூடியது ஒன்றிருக்றெது, அது 
மனம்‌ கொண்டு செய்ய வேண்டியது. என்‌ சரீரத்தை 
ஆரோக்கெமாகவும்‌, சுத்தமாகவும்‌ வைத்துக்‌ கொள்வேன்‌. 
கோய்களுக்கு இடம்‌ தர மாட்டேன்‌, என்ன நேரினும்‌ 
ஆசனத்தை விடாமல்‌ பயிற்ச செய்வேன்‌ என்று சபதம்‌ 
செய்த கொள்வதுதான்‌, I 


மற்றும்‌ சில 


தலைவலி, கண்வலி, காதுவலி, சுரம்‌, வயிற்றுவலி முத 
லிய உபாதைகள்‌ இருக்கும்‌ சமயங்களில்‌ ஆசனங்களை 
செய்யக்கூடாது, 


ஆசனங்களை வருடம்‌ முன்னூத்தி அறுபத்‌ தைந்து 
நாட்களும்‌ செய்யலாம்‌. குடும்பத்திலுள்ளவர்களும்‌, எந்தக்‌ 
காரணத்தைக்‌ கொண்டும்‌ நிறுத்த வேண்டிய அவசிய 
மில்லை. ஸ்திரீகள்‌ மட்டும்‌ வீட்டு விலக்கா யிருக்கும்‌ ராட்‌ 


களில்‌ செய்யக்கூடாது, 


ஆசனம்‌ செய்பவர்களுக்கு உடல்‌. உஷ்ணமாகும்‌, 
ஆகையால்‌ காரம்‌, புளி முதலிய உஷ்ண வஸ்‌ துக்களைக்‌ 
குறைத்து, எலுமிச்சை, பால்‌, தயிர்‌, மோர்‌, இளநீர்‌ 
சேர்த்துக்‌ கொள்ள வேண்டும்‌. அதிக உஷ்ணமானால்‌ குல்‌ 


கந்து சேர்க்கலாம்‌. இன்னமும்‌ காரத்தைக்‌ குறைக்கலாம்‌, 


ஆப்பரேஷன்‌ ஏதாவது நடந்திருந்தால்‌ அவர்கள்‌ 
ஆசன நிபுணர்களின்‌ ஆலோசனை பெற்று ஆரம்பிப்பது 


நல்லது. 


எந்தக்‌ காரணத்தினாலோ சில நாட்கள்‌, சில மாதங்கள்‌ 
விட்டுப்‌ போனாலும்‌ பரவா யில்லை. மறுபடியும்‌ அடங்கி 
செய்யலாம்‌, கெடுதல்‌ ஒன்று மில்லை, 


ஆரம்ப சாதகர்கள்‌ ஆசனங்களைப்‌ பழக ஆரம்பிப்ப 
தற்கு முன்‌, அதாவது இரண்டு நாட்களுக்குமுன்‌ மூன்று 
நான்கு தடவை பேதியாகும்படி ஒரு பேதி மருந்கைச்‌ 


சாப்பிடுவது நல்லது, 


68 ஆரோக்கிய ரகசியம்‌ 


ஆசனம்‌ செய்யும்போது வாயின்‌ வழியே சுவாசிக்கக்‌ 
கூடாது. வாயை நன்கு மூடிக்‌ கொள்ள வேண்டும்‌, மக்‌ 
கின்‌ வழியே தான்‌ சுவாடிக்க வேண்டும்‌. : மற்ற நேரங்களி 
அம்‌ இப்படி யிருப்பது நல்லத, 


அத்தியாயம்‌ 5. 
பெண்மணிகளுக்கு 


ஆரோக்கியமாக வாழ்வதற்கு அஸ்திவார மிடுபவர்‌ 
கள்‌ பெண்கள்‌ தான்‌, 

“நிலத்தின்‌ தன்மை பயிர்க்குளதாகுமாம்‌........... ம்‌ 
என்ன பாரதியார்‌ சொன்னது போல்‌, தாய்‌ எத்தகைய 
உடல்‌ படைத்திருக்றொளோ அதைப்‌ போலத்தான்‌ 
குழந்தைகள்‌ இருக்கும்‌. ஆகவே, ஆண்களை விடப்‌ பெண்‌ 
கள்‌ நோயில்லாமல்‌ ஆரோக்கியமாய்‌ இருக்க வேண்டியதா 
மிக மிக அவசியமாகிறது, ஆனால்‌ நடைமுறையில்‌ பார்க்‌ 
கப்‌ போனால்‌, பெண்கள்‌ தான்‌ மிகவும்‌ பலவீனமாகவும்‌, 
ரோயாளிகளாகவும்‌ இருக்கன்‌ றனர்‌. இன்று, மருந்துக்‌ 
காகச்‌ செலவாகும்‌ பணத்தில்‌ பெரும்‌ பகுதி பெண்களால்‌ 
ஏற்படுவதுதான்‌. 


அவர்களுக்குச்‌ சரியான தேகப்‌ பயற்‌ கிடையா அ, 
“தேகப்‌ பயிற்சி செய்ய வேண்டும்‌” என்ற உணர்ச்சியும்‌ 
கிடையாத, பெண்கள்‌ தேகப்‌ பயிற்ச? செய்யலாம்‌ என்‌ 


பேண்மணிகளுக்த 69 


பது அரேகருக்குத்‌ தெரியாது, ஆண்களுக்கே தேகப்‌ 
பயிற்சி செய்வது எட்டிக்காயாக இருக்கும்போது பெண்‌ 
களைச்‌ சொல்லிப்‌ பயன்‌ என்ன? ஆண்களில்‌ படித்தவர்கள்‌ 
நூற்றுக்குப்‌ பத்து பேர்‌. அதிலும்‌ படித்த பெண்கள்‌ 
நூற்றுக்கு இரண்டு பேர்தான்‌. அவர்களில்‌ எத்தனை 
பேர்‌ தைரியமாகக்‌ தேகப்‌ பயிற்சி செய்ய முன்‌ வருவார்‌ 
கள்‌? சாதாரணமாய்ப்‌ படித்த பெண்கள்‌ தேகப்‌ பயிற்ச 
என்று சொல்லுவதெல்லாம்‌ “பாட்‌ மின்டன்‌' “டேபிள்‌ டென்‌ 
னிஸ்‌” முதலியவைகளை த்தான்‌. இவைகளை ஏதோ ஹைஸ்‌ 
கூல்‌ படிக்கும்‌ காலங்களிலோ, கலாசாலை படிக்கும்‌ காலங்‌ 
களிலோ ஆடி யிருப்பார்கள்‌, இல்லறம்‌ புகுந்த பின்‌, அந்த 
விளையாட்டுகளை எட்டியும்‌ கூட பார்க்க மாட்டார்கள்‌. 
அப்படியும்‌ “டேபிள்‌ டென்னிஸ்‌, பாட்‌ மின்டன்‌ : முதலி 
யனவும்‌ சரியான தேகப்‌ பயிற்சி ஆகுமா என்றால்‌ ௮ அவும்‌ 
போதுமான தாகாது, 


நம்முடைய நாட்டுப்‌ பெண்களுக்குக்‌ குடும்பப்‌ 
பொறுப்பு அதிகம்‌, சமையல்‌ வேலை முதற்‌ கொண்டு, 
குழந்தைகளை வளர்த்தல்‌ முதல்‌ எல்லாக்‌ காரியங்களையும்‌ 
பெண்களே தான்‌ செய்கிறார்கள்‌, சில வீடுகளில்‌ காலையில்‌ 
பற்ற வைத்த அடுப்பை இரவில்‌ தான்‌ அணைப்பார்கள்‌, 
காலை, மத்தியானம்‌, மாலை, இரவு நான்கு வேளைகளிலும்‌ 
அடுப்படியில்‌ போய்க்‌ கஷ்டப்படுகிறார்கள்‌. ஆயினும்‌ அவை 
கள்‌ கூட சரியான தேகப்‌ பயிற்சி ஆகாது, ஆனால்‌ எல்லா 
வேலைகளும்‌, பணியாட்கள்‌ செய்ய, உடல்‌, உடை நலுங்கா 
மல்‌, டாக்டர்களின்‌ மேலான யோசனைப்படி வாழும்‌ சகோ 
தரிகளை விட, இவர்கள்‌ எத்தனையோ மடங்கு மேலானவர்‌ 


கள்‌. அவ்வளவுதான்‌, 


70 ஆரோக்கிய ரகசியம்‌ 


முன்பெல்லாம்‌ பெண்களுக்குச்‌ சமைப்பதிலும்‌ ஈல்ல 
தேகப்‌ பயிற்ச இருந்தது. இந்தக்‌ காலத்தில்‌ பாதி வேலை 
களை இயந்திரங்கள்‌ செய்து விடுகின்றன, கிணற்றிலிருந்து 
ஜலம்‌ இழுக்கும்‌ வேலை கிடையாது. வாசலில்‌, அஅவும்‌ 
சமையல்‌ அறையிலேயே ஜலம்‌ வந்து விடுகிறது, சீயக்‌ 
காய்‌, மிளகாய்‌, அரிச மாவு, கோதுமை மாவு முதலியன 
வும்‌ இயந்திரத்தில்‌ அறைத்து வைத்துக்‌ கொள்ளுகிறார்கள்‌. 
இம்‌ மாதிரி சற்றுக்‌ கஷ்டப்பட்டு அறைக்கும்‌ வேலை, குத்‌ 
தும்‌ வேலை, இடிக்கும்‌ வேலைகளை எல்லாம்‌ இயர்திரம்‌ 
செய்து விடுவதால்‌, உழைப்புச்‌ சக்தி குறைந்துவிட்டது, 
இன்னும்‌ இட்டிலி மாவு,தோசை மாவு அறைக்கும்‌ இயந்திரம்‌ 
தான்‌ வீடுகளுக்கு வரவில்லை, பெரிய ஓட்டல்களில்‌ மட்டும்‌ 
வந்திருக்கின்‌ றன. மாவு மிலலைப்போல அதையும்தெருவுக்கு 
ஒன்றாக வைத்து விட்டால்‌, அந்த வேலை கூட, இருக்கா ௮. 


சுமார்‌ இருபது, முப்பது வருஷங்களுக்கு முன்பு 
கூடச்‌ கையால்‌ நெல்லைக்‌ குத்திச்‌ சாப்பிட்டுக்‌ கொண்டிருக்‌ 
தார்கள்‌, பணக்காரர்கள்‌ மட்டும்‌ கூலியாட்களை வைத்துக்‌ 
குத்துவார்கள்‌. சாதாரண குடும்பஸ்தர்கள்‌, அடுப்பில்‌ 
உலையை வைத்து விட்டு, உலை கொதிப்பதற்கு முன்‌ நெல்லை 
அரிசியாக்கி, உலையில்‌ இடுவார்கள்‌. அந்தக்‌ காலத்தில்‌ 
இவ்வளவு வீயாதிகள்‌ இருந்தது இடையாு. இரண்டு 
வேளை தான்‌ சமைப்பார்கள்‌. காபி குடிக்கும்‌ பழக்கம்‌ 
இடையாதூ, அப்படி காபி சாப்பிட வேண்டுமானால்‌ வெல்‌ 
லம்‌, கருப்பட்டி, சுக்கு போட்டுத்தான்‌ செய்வார்கள்‌. 
அத உடம்புக்கு நல்ல, தற்காலம்‌ காபித்‌ தூள்‌ 
வந்தபின்‌ பெண்களுக்கு அனாவசிய வேலைகள்‌ அதிக 
மான துடன்‌ ஆரோக்கியமும்‌ கெட்டு விட்டது, 


பெண்மணிகளுக்த்‌ ச] 


ப்பம்‌ ட்ட அடிக்கடி உண்டாவதினால்‌ 
இரத்தக்‌ குறைவு, நரம்பு பலவீனம்‌ முதலியவை உண்டா 
வது இயற்கை. அதைப்‌ பிரசவித்த ஒரிரண்டு மாதங்‌ 
களில்‌ சரி செய்து கொள்ளலாம்‌. அனால்‌ காபி சாப்பிடு 
பவர்களுக்கு, அவைகளை நிரந்தரமாக்கி விடுறது. அத்‌ 
துடன்‌ இன்னும்‌ அனேக வியா திகள்‌ வருவதற்கும்‌ காபி 
தான்‌ காரணம்‌, காபி நம்‌ பெண்மணிகளிடையே பழக்க 
மான திலிருந்‌ ௮, பெண்களுக்கு நோய்ச்‌ சனியன்‌ பிடித்து 
விட்டது. அதை நாளுக்கு நாள்‌ குறைத்துக்‌ கொண்டு, 
அவர்கள்‌ தொடர்ந்து ஆசனம்‌ போடப்‌ பழகுவார்க 
ளானால்‌, பெண்குலம்‌ மேன்மை அடையும்‌, ஆரோக்கிய 
தேஜஸ்‌ உண்டாகும்‌, நற்‌ சந்ததிகள்‌ பெருகும்‌, நோயில்‌ 
லாப்‌ பெருவாழ்வு வாழலாம்‌, 


என்னதான்‌ நாள்‌ முழுவதும்‌ வீட்டு வேலைகளைச்‌ 
செய்தாலும்‌, ௮௫ பூரண சரீர உழைப்பு ஆகாது, ஆரோக்‌ 
இயெமாய்‌ இருக்கச்‌ சில அபூர்வ கோளங்கள்‌ சரீரத்தில்‌ 
இருக்கின்றன. அதற்குக்‌ கட்டாயம்‌ பயிற்சி இருக்க 
வேண்டும்‌. அவை, தைராய்ட்‌, பிட்யூடரி, பாரா தைராய்ட்‌ 
முதலிய கோளங்கள்‌ ஆகும்‌, இந்தக்‌ கோளங்கள்‌ ஆண்களை 
விடப்‌ பெண்களுக்கு மிக அபூர்வமாக, இலை சமயம்‌ மிக. 
அதிசயமாய்‌ வேலை செய்கின்றன. 


மேற்கூரிய கோளங்களின்‌ உதவி, சுகப்‌ பிரசவத்துக்கு 
மிகவும்‌ அவசியம்‌. இவைகளைப்பற்றிப்‌ பின்வரும்‌ அத்தி 
யாயங்களில்‌ நன்றாய்‌ விவரிக்கப்படும்‌, இவைகளுக்குப்‌ 
பயிற்சி கொடுக்க யோகா சனங்கள்‌ தவிர வேறெதுவும்‌ 
இல்லை, இப்‌ பயிற்சியால்‌, மா தர்களுக்கு உண்டாகும்‌ எல்‌ 


72 ஆரோக்கிய ரகசியம்‌ 


லாப்‌ பிணிகளும்‌ விலகும்‌. வீட்டு விலக்கு, ஒரு தொர்தம 
வும்‌ இல்லாமல்‌ உண்டாகும்‌. மலடு நீங்கும்‌, மயக்கம்‌, வலி 
கள்‌, ஹிஸ்டிரியா முதலிய வியாதிகள்‌ போகும்‌, ஆகவே 
பெண்களுக்கு ஆசனங்கள்‌ ஒரு வரப்‌ பிரசா தமாகும்‌. 


ஆசனங்களை யெல்லாம்‌, எல்லா வயது வந்த பெண்‌ 
மணிகளும்‌ செய்யலாம்‌. அறுபது வயதானவர்களும்‌ 
செய்த, தங்களுக்கு இருக்கும்‌ பிணியை நீக்கிக்‌ கொண்‌ 
டிருக்கிறார்கள்‌. அத்துடன்‌ மேலும்‌ பிணி வராமல்‌ தங்கள்‌ 
சரீரத்தைப்‌ பாதுகாத்துக்‌ கொள்ளலாம்‌. 


கர்ப்பமான ஸ்திரீகள்‌ புதிதாக ஆசனம்‌ பழகக்‌ 
கூடாது. பிரசவமான மூன்று, நான்கு மாதங்கள்‌ கழித்து 
ஆரம்பிக்கலாம்‌. வழக்கமாய்‌ ஆசனம்‌ செய்தவரும்‌ சகோ 
தரிகள்‌ கர்ப்பம்‌ கொண்டால்‌, சில ஆசனங்களைச்‌ லெ 
மாதங்கள்‌ வரைதான்‌ செய்யலாம்‌. அவைகளை, அந்தந்த 


ஆசனங்களைப்‌ பற்றி எழுதும்போ அ விவரிக்கப்படும்‌, 


சுதந்திர மடைந்த ஈம்‌ நாடு இனி பலவழிகளில்‌ எவ்‌ 
வளவோ முன்னேற வேண்டியிருக்கிறது. பெண்களுக்கு 
எல்லாக்‌ காரியங்களிலும்‌ சம உரிமைகள்‌ வழங்கும்‌ காலம்‌ 


வந்துவிட்ட. 


“தாதரென்ற கிலமை மாறி ஆண்களோடு பெண்‌ 
களும்‌, சரிநிகர்‌ சமானமாக வாழ்வோம்‌ இந்த நாட்டிலே” 
என்ற பாரதியாரின்‌ சனவு, நினைவாக வேண்டும்‌. அதை 
நினைவில்‌ வைத்துக்‌ கொண்டு, வீணர்களின்‌ பரிகாசப்‌ 
பேச்சுக்கும்‌, கேலிச்மும்‌ செவி சாய்க்காமல்‌, உறுதியான 
மன தடன்‌ பெண்கள்‌ யோகாசனங்களை ச்‌ செய்ய முன்‌ வர்‌ 
வேண்டும்‌, 


பெண்மணிகளுக்கு 73 
*இதென்னடி இது யோகமாம்‌, ஆசனமாம்‌, சாமியார்‌ 
களும்‌, சந்கியாசிகளும்‌ செய்ய வேண்டியதைப்‌ பெண்கள்‌ 
செய்யவாவ த; சரி | இவர்களும்‌ தலைழோக நின்னால்‌ குடும்‌ 
பம்‌ உருப்பட்டாற்‌ போலத்‌ தான்‌” என்ற அஞ்ஞான 
வாதங்களைக்‌ காதில்‌ போட்டுக்‌ கொள்ளாதீர்கள்‌. 


நாம்‌ வேண்டா மென்று ஓ.தூக்னெ ஆசனங்களை இப்‌ 
பொழுது மேல்‌ நாட்டார்‌ செய்கிறார்கள்‌. அதனால்‌ பல 
னும்‌ அடைகிறார்கள்‌. ஆரோக்கிய மடைகஇருர்கள்‌, நாம்‌ 
அவர்களிடம்‌. இம்‌ மாதிரி நல்ல குணத்தைக்‌ கற்றுக்‌ 
கொள்ளா விட்டாலும்‌ லிப்ஸ்டிக்‌, நகச்சாயம்‌, .பவுடர்‌ 
பூச்சு முதலிய அனாவசிய மேல்‌ ௮லங்காரங்களைக்‌ கற்றுக்‌ 
கொண்டோம்‌. உள்‌ அவயவங்கள்‌ ஆரோக்கியமாக இருந்‌ 
தால்‌ இவைகளெல்லாம்‌ எதற்கு? ஆரோக்கிய தேஜஸ்‌, 
அழகு முகத்தில்‌ ஜொலிக்கும்‌. 


இல பெண்மணிகளுக்கு ஏற்கனவே வயிற்றில்‌ ஏதா 
வது இதற்கு முன்‌ ஆப்பசேஷன்கள்‌ செய்யப்பட்டிருக்தால்‌ 
௮ப்பேர்ப்‌ பட்டவர்கள்‌, யோகாசன நிபுணர்களிடம்‌ 
ஆலோசனை கேட்டு ஆசனங்களைப்‌ பழக வேண்டும்‌, அவர்‌ 
களால்‌ எல்லா ஆசனங்களும்‌ செய்ய முடியா விட்டாலும்‌, 
இலவற்றைச்‌ செய்யலாம்‌. நிபுணர்களிடம்‌ கலந்து ஆலோ 
இத்தால்‌ ஆப்பரேஷன்‌ செய்தவிதம்‌, இடங்களை அனு 
சரித்து சரியான ஆலோசனை சொல்லுவார்கள்‌. ஆகை 
யால்‌, ( இப்பரேஷன்‌ ஆகி இருக்கிறதே நாம்‌ எப்படி ஆ௪ 
னம்‌ செய்வது” என்று ஏங்க வேண்டிய இல்லை, அவர்க 
ளாலும்‌ செய்யக்‌ கூடிய சுலபமான ஆசனங்களும்‌ சில 


இருக்கின்‌ றன. 


க 


பத்மாசனம்‌ 
_——=— 
அத்தியாயம்‌ 6. 


ஆசனம்‌ என்றால்‌ *இருக்கை' என்ன அர்த்தம்‌, 
யோக ஆசனம்‌ என்பது யோகம்‌ செய்வதற்காக இருக்கும்‌ 
நிலை அல்லத இருக்கை எனப்படும்‌. யோக ஆசனங்கள்‌ 
ஹட யோகத்தைச்‌ சேர்ர்தவை, யோகிகள்‌, முனிவர்கள்‌ 
ஒவ்வொரு நிலையில்‌ இருந்து பல யோக இத்திகளை அடைந்‌ 
இருக்கிறார்கள்‌. உதாரணமாக “மத்ஸ்யேர்திர? ஆசனம்‌ 
என்று ஒன்று உண்டு, ௮. மத்ஸ்யேந்திர முனிவர்‌ சாதனம்‌ 
செய்த ஆசனம்‌. ஆகையால்‌ அதற்கு அப்‌ பெயர்‌ உண்டா 
யிற்று, இம்‌ மாதிரி முனிவர்கள்‌ தபஸ்விகள்‌ பல ஆசனங்‌ 
களில்‌ இருந்து நிஷ்டை, தியானம்‌, சமாதி முதலியவை 
களைச்‌ செய்திருக்கிறார்கள்‌. ஒவ்வொன்றிற்கும்‌ வேறு 


வேறு பலன்கள்‌ உண்டு, 


எண்பத்திநான்கு லக்ஷம்‌ வகை ஜீவராசிகள்‌ உல 
கத்தில்‌ இருக்கின்றன என்பது முனிவர்களின்‌ முடிவு. 
ஆசன வகைகளிலும்‌ அத்தனை இருக்கன்‌ றனவாம்‌. ஆனால்‌ 
நடைமுறையில்‌ ஒரு அற்அுக்கு உட்பட்ட ஆசனங்களே 
இருப்பதாகத்‌ தெரிகிற௮. அதிலும்‌ மிகச்‌ சில ஆசனங்‌ 
களே இதில்‌ விளக்கப்படும்‌, குடும்ப வாழ்க்கை நடத்து 
பவர்கள்‌ செய்யக்‌ கூடியவை மாத்திரம்தான்‌ எடுத்துக்‌ 
கொள்ளப்பட்‌ டிருக்கன்றன. இவைகளைச்‌ சிறுவர்கள்‌, 
பிரம்மச்சாரிகள்‌, விருத்தாப்பியர்கள்‌ முதல்‌ ஆண்‌ பெண்‌ 
வித்தியாச மின்றி எல்லோருமே பழகலாம்‌. 


பத்மாசனம்‌ 
© 75 


பத்மாசனம்‌ என்பது நாம்‌ உட்காரும்‌ ஒரு நிலை 
பத்மம்‌ என்றால்‌ தாமரை, அதன்‌ தண்டை எல்லோரும்‌ 
பார்த்திருப்பீர்கள்‌. மிக லேசாய்‌ எந்தப்‌ பக்கமும்‌ துவண்டு 
வளையும்‌. ஆனால்‌ ஜலத்தில்‌ இருக்கும்போது அவ்வளவு 
பெரிய தாமரையைத்‌ தொய்யவிடாமல்‌ தாங்கி நிற்கும்‌ 


நிமிர்ந்து நட, நிமிர்ந்து உட்கார்‌” என்று நாம்‌ பள்ளிக்‌ 
கூடங்களில்‌ படித்திருக்கிறோம்‌, கவியரசர்‌ பாரதியாரும்‌ 
“நிமிர்ந்த ஈடையும்‌, நேர்கொண்ட பார்வையும்‌, ஐகத்தில்‌ 
யார்க்கும்‌ அஞ்சாத நெஞ்சமும்‌” என்று பாடியிருக்கிறார்‌. 
நிமிர்ந்த நடை, ஏறுபோல்‌ நடை வேண்டு மென்கிறார்‌, 


இறுவர்களோ படிப்பதுடன்‌ சரி, அவர்கள்‌ விரும்பி 
னாலும்‌ விரும்பாவிட்டாலும்‌, புத்தகச்‌ சுமை அவர்களைக்‌ 
கூன்‌ ஆக்கி விடுறது. பிறகு தொழிலில்‌ புகுக்தாலோ 
சொல்லவே வேண்டாம்‌. அதிலும்‌ ஆபீசில்‌ நாற்காலியில்‌ 
உட்கார்ந்துகொண்டு மேஜை மீது இருக்கும்‌ காதெத்தில்‌ 
பேனாவினால்‌ உழுது வேலை செய்பவர்களுக்கு ஒரு முழம்‌ 
முதுகு கூன்‌ தள்ளிவிடும்‌, தலை, மார்பைவிட முன்‌ அறுத்‌ 
இக்‌ கொண்டிருக்கும்‌. மார்பு இருக்கும்‌ இடம்‌ தெரியா. 
அவர்கள்‌ மார்பின்‌ சுற்றளவோ சொல்ல வேண்டியதில்லை, 
28 அங்குலம்‌ 80 அங்குலம்‌ இருந்தால்‌ அதிகம்‌, அரை 
ஈரல்‌ எங்கோ மடிந்து, வேலை செய்யமுடியாமல்‌ மிகவும்‌ 
கஷ்டப்பட்டுக்‌ கொண்டிருக்கும்‌. 


இளம்‌ பெண்களுக்கோ, கூனி நடப்பது நாகரிகமாக 
விட்டது. ஐயோ, பரிதாபம்‌! எவ்வளவு அதிகம்‌ படிப்பு 
ஏறுறதோ அவ்வளவுக்குக்‌ கூன்‌ தள்ளி விடகிறது, 


76 ஆரோக்கிய ரகசியம்‌ 


“ஏனம்மா! இவ்வளவு பலஹீனமாக இருக்கிறாயே, ஏதா 
வது தேகப்‌ பயிற்சி செய்யக்கூடாதா ?? என்றால்‌, * எங்கு 
கேரம்‌ இடைக்கறது, பையாலஜி படிக்க வேண்டும்‌, 
பிஹியாலஜி படிக்க வேண்டும்‌. அதற்கே நேரம்‌ போத 
வில்லை?” என்று பதில்‌ வரும்‌, மூளையை மாத்திரம்‌ அபி 
விருத்தி செய்து, தேகத்தை அசட்டை செய்யும்‌ கல்வி 
என்ன கல்வியோ ? இவர்கள்‌ தாய்மார்கள்‌ ஆகும்‌ போது, 
வியாதிகளுக்கு இருப்பிடமாயும்‌, மருந்துகளின்‌ புதைப்‌ 


பொருளாயும்‌ ஆவார்கள்‌ என்பதில்‌ சந்தேகமென்ன ? 


நரம்பு பலஹினம்‌, சோர்வு, இரத்த மின்மை, காசம்‌, 
க்ஷயம்‌ முதலியன இவர்கள்‌ வாழ்க்கையுடன்‌ ஆரம்பித்து 
விடுன்றன. வந்த விருந்தாளியாகிய நோயும்‌ சீக்கிரம்‌ 
போகாது. சோம்பேறி வேதாந்சம்‌ அசட்டு நாகரிகம்‌ 
பரவி இருக்கும்‌ வரை, இவைகளுக்கு நல்ல விருந்து 
தான்‌. யோகாசனப்‌ பயிற்சியைக்‌ கைக்கொண்டால்தான்‌ 


இவைகள்‌ இருக்குமிடம்‌ தெரியாமல்‌ மறையும்‌, 


நாம்‌ உயிர்‌ வாழ்வதற்குப்‌ பிராணவாயு மிக அவசிய 
மானது, ஆகா மில்லாமல்‌ பல நாட்கள்‌ இருக்கலாம்‌. ஐல 
மில்லாமல்‌ சில நாட்கள்‌ இருக்கலாம்‌. ஆனால்‌ காற்று 
இல்லாமல்‌ சில நிமிஷங்கள்‌ கூட இருக்க முடியா அ. 
காற்றை இழுக்கவும்‌ விடவும்‌ காற்றுப்‌ பைகள்‌ இரண்டு 
மார்பில்‌ இருக்கின்றன. நேராய்‌ நிமிர்ந்து மார்பை விரித்து 
உட்கார்ந்தாலும்‌, நடந்தாலும்‌, பிராணவாயுவைப்‌ பூரண 
ஸ்‌ இழுத்துவிட முடியும்‌, கூனி உட்கார்ந்தாலோ, 
நடந்தாலோ பிராணவாயுவை நுரைஈரல்‌ நிறைய இழுக்க 


முடியா ௮, 


பத்மாசனம்‌ ரர 


இருதயம்‌ இசச்தம்‌ பாய்ச்சும்‌ ஒரு பம்பிங்‌ ஸ்டேஷன்‌, 
நுரையீரல்‌ வழியாய்‌ வரும்‌ பிராணவாயுவினால்‌ கெட்ட 
இரத்தம்‌ சுத்த மடைகிறது.. அந்த இரத்தத்தை இத்தா 
சயம்‌ அடித்து உடல்‌ பூராவும்‌ பாய்ச்சுகிறது, முதலில்‌ 
பெரிய குழாய்களில்‌ வந்‌ அ, பிறகு பல கிளைகளாகப்‌ பிரிர்தா, 
மிக மிகச்‌ சிறிய மயிரிழைபோன்ற நரம்புகளின்‌ ஹூலமாக 
சரீரம்‌ பூராவுக்கும்‌ நல்ல இரத்தம்‌ பாய்கிறது, அத திரும்பி 
வரும்போது கெட்ட இரத்தமாய்‌ மாறிக்‌, கெட்ட. இரத்தக்‌ 
குழாய்களின்‌ மூலமாகப்‌ பல, இறிய நரம்புகள்‌ பெரிய 
நரம்புகளில்‌ சேர்ந்தும்‌, பெரிய கரம்புகள்‌ பெரிய குழாயில்‌ 
சேர்ந்தும்‌, இரத்தாசயத்துக்கு வரது சேருகின்றன, அங்கு 
பிராண வாயுவினால்‌ அந்தக்‌ கெட்ட இரத்தமானது சுத்தம்‌ 
செய்யப்பட்டு, மீண்டும்‌ சரீரம்‌ பூராவும்‌ பாய்ச்சப்‌ 


படுகிற து. 


நாம்‌ கூனியிருந்தால்‌ நரை ஈரல்‌ தாராளமாய்ப்‌ 
பிராண வாயுவை இழுக்க முடியாது, அதனால்‌ போதுமான 
பிராண வாயு கிடைக்காமல்‌, ஈம்‌ உடம்பிலுள்ள கெட்ட 
இசத்தம்‌ சுத்த மடையாமல்‌ போய்‌ விடுறது. அப்பாவி 
இருதயம்‌ என்ன செய்யும்‌? தன்னிடம்‌ வரும்‌ இரத்தத்தை 
அடித்துப்‌ பாய்ச்ச வேண்டியது அதன்‌ கடமை, ௮௮ 
சரியாக சுத்த மடைந்தாலும்‌ சுத்த மடையா விட்டாலும்‌ 
தன்‌ வேலையைச்‌ செய்து விடுகிறது, அப்படியே செய்யச்‌ 
செய்ய, இரத்த சாளங்கள்‌ பலவீனப்பட்டுப்‌ போகின்றன, 
நல்ல இரத்தம்‌ குறைந்து போடறது. நுரை ஈரலுக்குச்‌ 
சரியான வேலை இடையா அ. அதன்‌ மூலை முடுக்குகளில்‌ 
நல்ல பிராண வாயு ஓட்ட மில்லாததால்‌ காசம்‌, க்ஷயம்‌ 


முதலிய இருமிகளுக்கு இருப்பிடமாய்‌ விடுகிறது, அங்கு 


78 ஆரோக்கிய ரகசியம்‌ 


அந்தப்‌ பயங்கரக்‌ இருமிகள்‌ பல்ப்‌ பெருகி வளர்ந்து 
துரை ஈரலையே சாப்பிட ஆரம்பித்து விடுகின்றன. 


கை கால்‌ முதலிய அவயவங்கள்‌ கெட்டுப்‌ போனால்‌ 
மரக்‌ கட்டையால்‌ அழகாகச்‌ செய்து மாட்டி விடுகிறார்கள்‌. 
கண்‌ போனாலும்‌ பீங்கான்‌ கண்ணை வைத்து விடுஇிருர்கள்‌, 
பற்கள்‌ போனாலும்‌ பரவா யில்லை. அழகான பொய்ப்‌ 
பற்களைக்‌ கொண்டு இரிக்க முடிகிறது. ஆனால்‌ அசை 
ஈரல்‌ போனால்‌ மனிதனின்‌ முடிவும்‌ அவ்வளவே. யாரா 
௮ம்‌ ஒன்றும்‌ செய்ய முடியாது, ஆரம்பத்தில்‌ இறுக 
இருக்கும்‌ போதே கவனித்தால்‌ குணமா விடும்‌. 


இன்று இர்தியாவில்‌ க்ஷயரோகப்‌ பிரச்னை பெரிய 
பிரச்னை. க்ஷதயரோகம்‌ மிகப்‌ பயங்கரமாய்ப்‌ பரவி வரு 
இறத, அதுவும்‌ ஈகர வாசங்களில்‌ சொல்ல வேண்டிய 
தில்லை, “ஈகர? வாசத்தை *கஈரக'வாசம்‌ என்றே சொல்ல 
லாம்‌, யாருக்கு இர்‌ ரோய்‌ இருக்கிற தென்று கண்டார்கள்‌ ? 
வெளிப்‌ பார்வைக்குத்‌ தெரியக்‌ கூடியதல்ல. அரை ஈரலில்‌ 
புதைந்து ப்பது இர்‌ நோய்‌. அதிகம்‌ முற்றினவர்களை 
ஒருவாறாக தெரிக்தச்‌ கொள்ளலாம்‌. இந்‌ நோய்‌ கண்டவர்‌ 
கள்‌ அவரவர்களின்‌ குடும்பத்‌ தடனேயே, இருக்கிறார்கள்‌, 
அவர்கள்‌ மூச்சு விட்டால்‌ தொற்றும்‌, எச்சில்‌ உமிழ்ந்தால்‌ 
தொற்றும்‌. அவர்கள்‌ உபயோகித்த சாமான்களை பிறர்‌ 
உபயோடித்தாலே தொற்றும்‌. 


இவர்கள்‌ பொது இடங்களில்‌ பழகுவது இன்னும்‌ 
பயங்கரம்‌. காற்று, க்ஷய ரோகக்காரர்களாலும்‌, மற்றும்‌ 


பல காரணங்களினாலும்‌ அசுத்தம்‌ ஆகிற. ஈல்ல வெய்யி 


பத்மாசனம்‌ செய்யும்‌ விதம்‌ 79 


அம்‌, பிராண வாயுவுமே இதைச்‌ சுத்தம்‌ செய்ய முடியும்‌. 
நாம்‌ கூடுமானவரை ஈம்‌ வீட்டையும்‌, சுற்றுப்‌ புறங்களை 
யும்‌ சுத்தமாக வைத்துக்கொள்ள வேண்டும்‌. கூன்‌ தள்ளா 


மல்‌ நிமிர்ந்து உட்கார, நிமிர்ந்து நடக்கப்‌ பழக வேண்டும்‌, 


பத்மாசனம்‌ செய்யும்‌ விதம்‌ 


மேடு பள்ளமற்ற சமதரை மீது, சுத்தமான விரிப்‌ 
பின்‌ மேல்‌ உட்காரவும்‌. இரண்டு கால்களை நீட்டவும்‌, 
வலது காலை மடக்‌, இரண்டு கைகளின்‌ உதவியால்‌ 
வலது பாதத்தைக்‌ தூக்கி இடது அடையின்‌ மேல்‌, அடி 
வயிற்றுக்குக்‌ குதிக்கால்‌ ஓட்டினற்போல்‌ அமர்த்தவும்‌, 
பிறகுஇடது காலை மடக்கிக்‌ கைகளின்‌ உதவியால்‌, இடத 
பாதத்தைத்‌ தூக்கி வலது அடையின்‌ மேல்‌, குதிக்கால்‌ 
அடிவயிற்றிற்கு ஒட்டினற்போல்‌ வைக்கவும்‌. அடிப்‌ 
பாதங்கள்‌ இரண்டும்‌ மேல்‌ நோக்கி இருக்க வேண்டும்‌, 
மடங்கின முழங்கால்கள்‌ தரையில்பட அமுக்கி ஒட்ட 
வைக்கவும்‌. நேராய்‌ நிமிர்ந்து இரண்டாவது சித்திரத்‌ 
திலுள்ளபடி உட்காரவும்‌. இடது காலை முதலில்‌ வலது 
தடையின்‌ மீதும்‌, பிறகு வலது காலை, இடது தடையின்‌ 
மீதும்‌, மாற்றி அமர்த்தலாம்‌, எப்படியும்‌ பலன்‌ ஒன்றே. 


இலெருக்கு முதலிலேயே மேற்‌ சொன்னபடி செய்யச்‌ 
சுலபமாய்‌ வரும்‌. சிலருக்கு ஒரு காலை மடக்கித்‌ துடை 
யின்‌ மேல்‌ போட வராது, அப்படி ஒரு காலைத்‌ தூக்‌ 
இப்‌ போட்டாலும்‌, மற்றொரு காலைத்‌ தூக்கப்போட 
முடியாது, ஒரு காலைத்‌ தூக்கப்‌ போட்டு, மறுகாலைச்‌ 
தாக்கும்‌ போது, முன்போட்ட கால்‌, ழே நழுவி விடும்‌, 


60 ஆரோக்கிய ரகசியம்‌ 


அப்படி இரு கால்களையும்‌ தூக்கப்‌ போட்டாலும்‌ சிறிது 
நேரத்தில்‌ நழுவி விடும்‌. சிலருக்கு ஒரு கால்‌ அடிவ 
யிற்றிற்கு ஓட்டும்‌. இலருக்கு அதவும்‌ ஒட்டாது, சில 
ருக்கு இரண்டாந்தடவை தூக்பெபோடும்‌ கால்‌ ஒட்டா து, 
சுணுக்கால்‌ நரம்புகள்‌ £ சுரீர்‌” என்று வலிக்கும்‌. சிலருக்‌ 
குத்‌ அடை வலிக்கும்‌. தடை ஈரம்புகள்‌ இழுக்கும்‌. 
சிலருக்கு முதுகு கோணிக்கொள்ளும்‌. இலருக்குப்‌ பத்‌ 
மாசனம்‌ சரியாய்ப்‌ போட வந்தாலும்‌, முழங்கால்கள்‌ 
தரையில்‌ ஒட்டாது. சிலருக்கு ஒரு முழங்கால்‌ தரையில்‌ 
ஒட்டும்‌. மற்றொரு முழங்கால்‌ மேல்‌ தூக்கக்‌ கொள்ளும்‌, 
இலர்‌ இரண்டாவது காலைக்‌ தூக்கப்‌ போடும்‌ போது 


பின்னுக்குச்‌ சாய்ந்து விடுவதும்‌ உண்டு, 


இவைகளெல்லாம்‌ பழகப்‌ பழக மெதுவாக மறைந்து 
விடும்‌, *வலிக்றெதே என்று விட்டுவிடக்‌ கூடாத. இலருக்‌ 
குக்‌ கால்‌ நரம்புகள்‌ விறைப்பாய்‌ இருக்கும்‌. விடா 
முயற்சியுடன்‌ பழகினால்‌ நரம்புகளின்‌ பிடிப்பு விடும்‌. 
சதைகள்‌ தளர்ந்து கொடுக்கும்‌. முதலில்‌ சில விநாடிகள்‌ 
தான்‌ பத்மாசனத்தில்‌ இருக்கமுடியும்‌, பிறகு ஒரு நிமிஷம்‌ 
இரண்டு நிமிஷங்கள்‌ என்று நாளுக்கு நாள்‌ அதிகமாக்கிக்‌ 
கொண்டே போகலாம்‌. பிறகு உட்காரும்போதெல்லாம்‌ 
இந்த ஆசனத்திலேயே உட்காரப்‌ பழகிக்கொண்டால்‌, 
நம்மை அறியாமலேயே ஆரோக்கியத்திற்கு விதை யிட்ட 
வர்சளாகிறோம்‌. கால்‌ மணி நேரமோ, அரைமணி நேரமோ 
பத்மாசனத்தில்‌ உட்கார்ந்தால்‌ சற்று கால்‌ வலிக்கும்‌. 
திமிர்‌ பிடித்தாற்போல்‌ இருக்கும்‌, கால்களைக்‌ கழற்றி 
ஜந்து நிமிஷங்களுக்குப்‌ பின்‌ மறுபடியும்‌ பத்மாசனம்‌ 
போட்டுக்‌ கொண்டு உட்காரலாம்‌. பத்மாசன த்திற்கென்று 


ப] 
( 
்‌ 


பத்மாசனம்‌ 81 


தனியாக கேரம்‌ செலவழிக்க வேண்டிய தில்லை, எப்‌ 
பொழுதும்‌ எந்த கேரத்திலும்‌ உட்காரலாம்‌, படிக்கும்‌ 
போதும்‌, பேசும்‌ போதும்‌, எழுதும்‌ போதும்‌, இந்த 
ஆசனத்தில்‌ உட்காரலாம்‌. அனால்‌. சாப்பிடும்‌ போது 
மட்டும்‌ பத்மாசனத்தில்‌ உட்காரக்‌ கூடாது, பெண்மணி 
களும்‌ செய்யலாம்‌, 


“ கால்மேல்‌ கால்‌ போட்டு உட்காருவது மரியாதைக்‌ 
குறை வல்லவா? பெரியோர்கள்‌ முன்‌ எப்படி உட்காரு: 
வது??? என்று கேட்கலாம்‌. அவர்களுக்கும்‌ இதன்‌: 
ஈன்மைகளை எடுத்துச்‌ சொன்னால்‌, தப்பபிப்‌ பிராயப்‌ பட 
மாட்டார்கள்‌. போகும்‌ இடங்களில்‌ உட்கார வேண்டு 
மானால்‌ பாதத்தைச்‌ சொக்காயினாலோ அல்லது அங்க வஸ்‌ 
திரச்தினாலோ மூடிவிட்டால்‌ யாருக்கும்‌ தெரியாது. . அப்‌ 
படியும்‌ தெரிந்து கேட்டால்‌, அவர்களையும்‌ பத்மாசனம்‌ 
போடச்‌ செய்யலாம்‌, பெண்கள்‌ புடவைத்‌ தலைப்பால்‌ 


மூடிக்‌ கொள்ளலாம்‌. 


இரண்டு கால்களையும்‌ முன்‌ நீட்டிப்‌ பிறகு ஒவ்வொன்‌ 
றாய்த்‌ தூக்கப்‌ போடுவது முறையானாலும்‌, பொத இடம்‌. 
களிலும்‌, மற்றவர்களின்‌ முன்பும்‌, இப்படிப்‌ போட முடி. 
யாது. ஆகையால்‌ வெறுமனே உட்கார்ந்தாற்‌ போலவே 
கால்களைத்‌. தூக்கப்‌ போட்டுக்‌ கொள்ளலாம்‌, அதனால்‌ 
பலனில்‌ ஒன்றும்‌ குறைந்து விடாஅ. 


இதை எல்லா நேரங்களிலும்‌ செய்யலா மான தினால்‌, 

இதற்கென்று தனி உடை வேண்டிய தில்லை. அவரவர்கள்‌ 

உடுத்தும்‌ சாதாரண உடையில்‌ இருந்தவாறே செய்ய 
6 


82 ஆரோக்கிய ரகசியக்‌ 


லாம்‌. இதைச்‌ இறுவர்கள்‌, வாலிபர்கள்‌, வயதானவர்கள்‌, 


பெண்கள்‌ எல்லோரும்‌ செய்யலாம்‌, 


தியானத்தில்‌ இருக்கும்போதும்‌, பூஜை செய்யும்‌ 
போதும்‌, பிராணாயாமம்‌ செய்யும்போதும்‌, ஜபம்‌ செய்யும்‌ 
போதும்‌, பத்மாசனத்தில்‌ அமர்ந்து செய்தால்‌ மனம்‌ 
குவிற்‌,து ஒருமைப்‌ படும்‌, வீராசனம்‌, சுகாசனம்‌ முதலிய 
வேறு பல உட்காரும்‌ ஆசனங்கள்‌ இருக்கின்றன. அவை 
களில்‌ பத்மாசனமே இிறந்ததா, இதில்‌ சுகங்‌ கண்டு விட்‌ 
டால்‌, எப்பொழுதும்‌ 8ழேயே உட்கார்ந்து, பத்மாசன த்தி 
லேயே இருக்க ஆசை தோன்றும்‌, 


பலன்‌ பத்மாசனம்‌ போடுவதினால்‌ முதுகு எலும்பு 
நேராய்‌ நிமிர்றெது, அதனால்‌ நுரை ஈரல்‌ சுருங்காமல்‌ 
தாராளமாய்‌ இருக்க முடிகிறது. பிராண வாயு நன்றாய்ச்‌ 
சுவாசிக்க முடிறெது, நுரை ஈரலில்‌ நோய்க்‌ கிருமிகள்‌ 
இருந்தால்‌ நாசம்‌ அகும்‌. அரை ஈரலுக்கு வேண்டிய 
பிராண வாயு இடைப்பதால்‌, கெட்ட இரத்தம்‌ நன்றாய்ச்‌ 
சுத்தம்‌ செய்யப்‌ படுநிறது. இருதயம்‌ தெம்புடன்‌ தன்‌ 
வேலையைச்‌ செய்ய முடிகிறது, பிராண வாயு இரத்தத்‌ 
அடன்‌ கலந்து உடல்‌ பூராவும்‌ நன்றாய்ப்‌ பரவுவதால்‌, 
நரம்புகளுக்கு வீரியம்‌ உண்டாகிறது, ஈரம்பு பலவீனம்‌ 
போகும்‌, நல்ல ப உண்டாகும்‌, சோம்பேறித்தனம்‌ 
ஒழியும்‌. பத்மாசனத்தில்‌ கணுக்கால்‌, தொடை இவை 
களை நன்றாய்‌ அழுத்துவதால்‌ தொடையின்‌ பலம்‌ பெருகு 
இறது. கணுக்காலும்‌ உறுதி அடைகிறது. அடிவயிற்‌ 
றைக்‌ குதிக்கால்கள்‌ அமுக்கிக்‌ கொண்டிருப்பதால்‌ வயிற்‌ 
அக்‌ கோளாறு ஒழிந்து போகும்‌, 


பத்மாசனம்‌ 83 


தறிப்பு பெண்கள்‌ மட்டும்‌ மாதவிடாய்க்‌ காலங்‌ 
களில்‌ செய்யக்‌ கூடாது, மற்ற நாட்களில்‌ பத்மாசனம்‌ 
போடலாம்‌. அசனம்‌ போட்டுப்‌ பழகிய ஸ்திரீகள்‌ கர்ப்ப 
மானால்‌ எட்டு மாதங்கள்‌ வரை பத்மாசனம்‌ போடலாம்‌, 


அதற்குப்‌ பிறகு பத்மாசனம்‌ போடச்‌ கூடாது, 
வயிற்றுவலி நீங்கிற்று 


ஒருவருக்கு வயிற்று நோய்‌ இருந்தது. அவர்‌ பத்‌ 
மாசனதீதை மட்டும்‌ போட்டு வக்தார்‌, எங்கு உட்கார 
சமயம்‌ ஏற்பட்டாலும்‌, பத்மாசனத்திலேயே உட்கார்ந்து 
வந்தார்‌. சில மாதங்களில்‌ அவர்‌ வயிற்று நோய்‌ ஒழிந்து 
விட்டத, இதை அவர்‌ சொல்லும்போது எனக்கே ஆச்‌ 
சரியமாக இருந்தது. “வேறு ஆசனங்களும்‌ பழகனீர்‌ 
களா ? என்று கேட்டேன்‌. “இல்லை; வெறும்‌ பத்மா 
சனமே உட்காரும்‌ போதெல்லாம்‌ போடுகிறேன்‌. அதி 
லேயே இவ்வளவு சுகம்‌ கண்டேன்‌. இனி இதை விடப்‌ 
போவதில்லை” என்று மூழ்ச்சி பொங்கச்‌ சொன்னார்‌. 


அதற்கு முன்‌ அவர்‌ அவ்‌ வயிற்று வலிக்காக எத்‌ 
தனையோ மருந்துகளை விழுங்கி யிருக்கிறார்‌. டாக்டர்‌ 
களுக்குப்‌ பணத்தைக்‌ கொட்டிக்‌ கொடுத்திருக்கிறுர்‌. 
கடைசியில்‌ எப்படியோ யோகாசனத்தைப்‌ பற்றிக்‌ கேள்‌ 
விப்பட்டு, நேரில்‌ வந்து கற்றுக்‌ கொள்ள கேரமும்‌ அவகா 
சமும்‌ டைக்காத தினால்‌, பத்மாசனம்‌ மட்டும்‌ போடக்‌ 
சுற்றுக்‌ கொண்டார்‌. பத்மாசனம்‌ ஒன்றினாலேயே இவ்‌ 
வளவு குணம்‌ என்றால்‌, மற்றவைகளின்‌ மகிமையைப்‌ பற்‌ 
றிக்‌ சொல்ல வேண்டுமா, என்ன? 


94 ஆரோக்கிய ரகசியம்‌ 


வெறும்‌ பத்மாசன த்திற்கே இவ்வளவு மகிமை இருக்‌ 
இறத. அதனால்தான்‌ முனிவர்கள்‌ பெரியோர்‌ சள்‌, எல்லோ 
ரும்‌ இந்த ஆசனங்களிலேயே இருந்தார்கள்‌ போலும்‌! 
நமது முன்னோர்களைச்‌ சரீர சாஸ்திர சிற்பிகள்‌? என்று 
சொல்ல வேண்டும்‌. * எந்த நரம்பு, எந்த இடத்தில்‌ இழுத்‌ 
தால்‌, எந்த வியாதி குணமாகும்‌” என்ற கண்டிருக்கிறார்‌ 
கள்‌. பத்மாசனத்தில்‌ தொடை ஈரம்புகள்‌ மட்டும்‌ இழுக்‌ 
இறதாக நமக்குத்‌ தெரிகிறது. ஆனால்‌, ௮௮ உடல்‌ ஈரம்பு 
களுக்கும்‌, முக்கியமாக வயிற்று உறுப்புகளுக்கும்‌, உற்சாக 
மளிக்கிறது. ஈல்ல சுவாசத்தின்‌ மூலமாய்‌ நல்ல இரத்தம்‌ 
உடல்‌ முழுவதும்‌ பரவுகிறது. ஒரு இடத்தில்‌ வலிக்கிற 
தென்றால்‌ அந்த இடத்திற்கு நல்ல இரத்தம்‌ வரவில்லை 
என்று அர்த்தம்‌, இர்க்க சுவாசத்தின்‌ மூலமாக இரத்தத்‌ 
தூடன்‌ பிராண வாயுவை அர்த இடத்தில்‌ பாய்ச்சினால்‌ 
வலி மறைந்து விடுகிற, 


வீராசனம்‌ 


ஒரு காலைத்தூக்கெப்‌ போட்டு மற்றொரு காலைத்‌ தூக்கிப்‌ 
போட முடியா தவர்கள்‌, வீராசன த்தில்‌ உட்காரப்‌ பழக்கப்‌ 
படுத்திக்‌ கொள்ளலாம்‌. இத செய்வதற்கு வெகு சுலபம்‌, 
' இதைச்‌ லெ நாட்கள்‌ செய்து வந்து, அவ்வப்போது பத்மா 
சனத்தைச்‌ செய்ய முயற்சி செய்து பார்க்கவேண்டும்‌. 
பத்மாசனம்‌ சரியாய்ச்‌ செய்ய வந்தபின்‌, இந்த வீராசனம்‌ 
அவசியமில்லை, அதுவரை, வீசாசனத்திலேயே இருந்து 
நாடி சுத்தி, பிராணாயாமம்‌, தியானம்‌, ஜெபம்‌, படி த்தல்‌, 
எழுதுதல்‌ முதலியவைகளைச்‌ செய்யலாம்‌, 


வீராசனம்‌ செய்யும்‌ விதம்‌ 


ம்ப விரிப்பில்‌ உட்காரவும்‌. இடது காலை சாதா 
ரணமாய்‌ நாம்‌ உட்காருவது போல்‌ மடித்துக்‌ கொள்ளவும்‌, 
வலது காலை இடது கால்‌ மேல்‌ நன்றாய்‌ இழுத்துப்‌ போட்டு 
3-வது சித்திரத்தி லுள்ளபடி. நேராய்‌ நிமிர்ந்து உட்காரவும்‌, 
இதையே மாற்றி வலது காலை மடக்கி, இடத காலை வலது 
அடையின்‌ மேல்‌ இழுத்துப்‌ போட்டு, 4-வது இத்திரத்தி 
அள்ளபடியும்‌ உட்காரலாம்‌, சிறிது நேரம்‌ உட்கார்ந்‌தருக்‌ 
தால்‌ கால்‌, திமிர்‌ பிடித்தாற்போல்‌ இருக்கும்‌. சிலருக்கு 
வலிக்கும்‌, அப்பொழுது கால்களை மாற்றிப்‌ போடலாம்‌, 


பலன்‌ பத்மாசன த்திற்குள்ள பலனே, 


தறிப்பு-_ ஆண்‌ பெண்‌ எல்லோரும்‌ செய்யலாம்‌, 
இதற்கு வயதுக்‌ கட்டுப்பாடு கடையா ௮, அறுபது வயது 
முதல்‌ எண்பது வயதுக்காசர்களும்‌ செய்யலாம்‌, பெண்கள்‌ 
வீட்டு விலக்கா யிருக்கும்‌ நாட்கள்‌ தவிர மற்ற காட்களிலெல்‌ 
லாம்‌ செய்யலாம்‌. கர்ப்பிணிகள்‌ எட்டு மாதங்கள்‌ வரை 


செய்யலாம்‌, 


அத்தியாயம்‌ 7, 
புஜங்காசனம்‌ 
என்றும்‌ இள்மை 


சனங்களைப்‌ படுத்தபடி செய்வத, உட்கார்ந்து 
செய்வ அ, கின்று செய்வது, பாதத்தை மேல்‌ தூக்கிச்‌ செய்‌ 
வத என்று நான்கு விதங்களாகப்‌ பிரிக்கலாம்‌. 


இதில்‌ படுத்‌.துச்செய்யும்‌ ஆசனங்கள்‌ பலவீனர்களும்‌, 
ரொம்ப நாள்பட்ட நோயாளிகளும்‌ செய்யக்‌ கூடியவை, 
பா தத்தை மேல்‌ தூக்கிச்‌ செய்யும்‌ ஆசனங்களில்‌ சிலவற்‌ 
றைப்‌ பலவீனர்கள்‌ செய்யலாம்‌; மற்றவர்களும்‌ செய்ய 
லாம்‌. ஆனால்‌, எல்லாவித ஆசனங்களையும்‌ எல்லோரும்‌ 
பயிற்சி செய்து நோயின்றி ஆரோக்கியமாக வாழலாம்‌, 


ஆசனங்களை வரிசைக்‌ கிரமமாகப்‌ பழக வேண்டும்‌, 
சரீர சாஸ்திர முறைப்படி ஆசனங்களை வரிசைப்‌ படுத்தி 
யிருப்பதால்‌, ஆசனங்களை மாஜி மாறிப்‌ பழகக்‌ கூடாது, 
ஆசனங்களின்‌ நோக்கம்‌ இளமையும்‌ ஆரோக்கியமுமே, 
அவை முதுகுத்‌ தண்டில்தான்‌ அமைந்திருக்கின்றன. முது 
குத்‌ தண்டு எந்தப்‌ பக்கமும்‌ நன்றாய்‌ வளைய வேண்டும்‌. 
அப்படி யார்‌ ஒருவருக்கு வளைகிறதோ, அவரிடம்‌ இளமை 
யைக்‌ காணலாம்‌, ஐம்பது அறுபது வயதானாலும்‌, முது 
கந்‌ தண்டு இளமையாய்‌ இருந்தால்‌, வயதானவர்களுக்கு 
உள்ள சோம்பல்‌, பலவீனம்‌ முதலியவைகள்‌ இல்லாமல்‌, 
வாலிபர்களைப்‌ போல எந்த வேலையிலும்‌ சுறு சுறுப்பாக 
இருப்பார்‌ கள்‌, ஆனால்‌ இருபது வயதுடைய ஒரு வாலி 


புஜங்காசனம்‌ 81 


பருக்கு, முதுகு எலும்பு வளையாமல்‌ விறகுக்‌ கட்டை 
போல்‌ விறைப்பாக இருந்தால்‌, அவர்‌, வயது சென்ற இழ 
வருக்குச்‌ சமானமே, அவரிடம்‌ சுறு சுறுப்போ, ஆரோக்‌ 


கியமோ காண முடியா, 


ஆசனங்களில்‌ எதை எடுத்துச்‌ கொண்டாலும்‌, முது 
கெலும்பின்‌ ஏதாவது ஒரு பாகத்துக்குப்‌ பயிற்சி கொடுப்ப 
தாய்த்‌ தான்‌ இருக்கும்‌, 


“ஏன்‌ ஸார்‌! கையையும்‌, காலையும்‌, உடலயும்‌ வளைத்து 
முறுக்கிக்‌ கொள்ள வேண்டும்‌. கஷ்டமாய்த் தானே இருக்‌ 
கிறது! அப்படி ஏதாவது வியா இகள்‌ வந்தால்‌, மருந்து 
சாப்பிட்டுச்‌ சுகமாக்கி கொள்ளலாமே??? என்று விதண்டா 
வாதம்‌ புரிவோர்களும்‌ இருப்பார்கள்‌, 


அப்படியே மருந்துகளினாலே ஈம்‌ நோய்கள்‌ தருவதாய்‌ 
இருந்தால்‌, இன்று எல்லோரும்‌ சுகமாகவல்லவா இருக்க 
வேண்டும்‌? அப்படி இருக்க, ஏன்‌ மீண்டும்‌ நோய்‌ வாய்ப்‌ 
படுதிறார்கள்‌ ? 


உதாரணமாக சாதாரண ஜாரத்தை எடுத்துக்‌ 
கொள்ளுவோம்‌, ஜாரக்‌ கிருமிகள்‌ இரத்தத்தில்‌ கலந்து 
பெருகி ஜுரம்‌ வருகிறது. அதற்கு ௮க்‌ கிருமிகளைக்‌ கொல்‌ 
லக்‌ கூடிய மருந்தை ஊசி மூலமாகவோ அல்லது வாயின்‌ 
மூலமாகச்‌ சாப்பிட்டோ இரத்தத்தில்‌ கலக்கும்படி செய்‌ 
கிறோம்‌, அந்த மருந்தைப்‌ பல தடவை உட்கொண்ட பின்‌ 
அம்‌ மருந்தின்‌ வேகத்தினால்‌ ஜுரக்‌ இருமிகள்‌ என்னவோ 
அழிந்து விடுகின்றன, ஆனால்‌ உட்கொண்ட மருந்து 


88 ஆரோக்கிய ரகசியம்‌ 


ஜு5ரக்‌ இருமிகளை மட்டும்‌ கொல்வ தில்லை. அதன்‌ வேகம்‌ 
இன்னும்‌ பலவிதத்தில்‌ வேலை செய்கிறது. சிலருக்குத்‌ 
தலைவலி, சிலருக்கு இருமல்‌, சிலருக்கு உடம்பு நமைச்சல்‌, 
இம்‌ மாதிரி பல புது வியாதிகளை உண்டாக்கி விடுகின்றன, 
திரும்பவும்‌ அதைப்‌ போக்க வேறு மருந்துகளைச்‌ சாப்பிட 
வேண்டும்‌, பிறகு அம்‌ மருந்தினால்‌ மற்றும்‌ வேறு ஏதா 
வது ஒரு புது வியாதி வரும்‌. அதற்கும்‌ மருந்து சாப்பிட 
வேண்டும்‌, இந்த மாதிரி மருந்தின்‌ அணையினாலேயே வாழ்‌ 
கிறோம்‌. 


இவைகளை, மருந்தின்மேலோ டாக்டர்களின்‌ மேலோ 
வெறுப்பினால்‌ சொல்லுவ தல்ல. சாதாரணமாய்‌ ஒரு சிறு 
குழந்தைக்கு ஜுரம்‌”? என்று ஓன்று வந்து விட்டால்‌ 
போதும்‌, ௮து போய்‌ இருமல்‌, சொறி, உஷ்ணம்‌, சீத 
பேதி முதலிய வியாதிகள்‌ மாறி மாறி வருவதைப்‌ பார்க்‌ 
கிறோ மல்லவா? மேல்‌ நாடுகளில்‌ உள்ள பல பெரிய டாக்‌ 
டர்கள்‌ “ மருந்துகளினால்‌ வியாதிகள்‌ குணமாவ தில்லை, 
இயற்கையே குணமாக்குகிறது ” என்று சொல்லி வருகி 
றூர்கள்‌, 


இப்பொழுது அமெரிக்காவில்‌ நோயில்லாமலேயே 
வாழ முடியும்‌ என்பதை தீர்மானிக்க, நியூயார்க்‌ ஆஸ்பத்‌ 
திரியில்‌ உள்ள ஒரு பிரபல டாக்டர்‌, நியூஸ்டோன்‌ என்பவர்‌ 
ஜர்‌ நூறு குடும்பங்களை த்‌ தேர்ந்தெடுத்‌திருக்கிறாராம்‌, அவர்‌ 
களுக்கு இலவசமாக யோ சனை சொல்லவும்‌, அவர்களுடைய 
உடல்‌ நலனைக்‌ கவனித்துக்‌ கொள்ளவும்‌, சுமார்‌ முந்‌. நூறு 
டாக்டர்களை நியமித்திருக்கிறாராம்‌. அவர்களெல்லாம்‌ டாக்‌ 
டர்கள்‌ சொல்லும்‌ யோசனைப்படி தான்‌ உணவு தயாரித்துச்‌ 


புஜங்காசனம்‌ 89 


சாப்பிட வேண்டும்‌, குழந்தைகளைப்‌ பெறும்‌ விஷயத்தி 
அம்‌ அவர்கள்‌ திட்டப்படி தான்‌ நடக்க வேண்டும்‌, இன்‌ 
னும்‌ அவர்கள்‌ சொல்லும்‌ தேகப்‌ பயிற்சிகளை த்‌ தவராமல்‌ 
செய்ய வேண்டும்‌, இம்‌ மாதிரி திட்டங்கள்‌ மூலம்‌ மேற்படி 
ஜர்‌.நாறு குடும்பத்தில்‌ உள்ளவர்களுக்கு ரோய்‌ வராமல்‌ 
தடுக்க முயற்சி செய்து வருஇரர்கள்‌, அவர்கள்‌ செய்யும்‌ 
தேகப்‌ பயிற்சிகளில்‌ யோகாசனம்‌ கலந்திருந்தால்‌ நாம்‌ 
ஆச்சரியப்படுவதற்‌ இல்லை, யோகாசனத்தைத்‌ தவிர வேறு 
எதற்கு அர்தச்‌ சக்தி யிருக்கப்‌ போகிறது ! 


இம்‌ மாதிரி நமது கலையாயெ அசனங்களை அவர்கள்‌ 
போற்றுகிறார்கள்‌; திட்டமிட்டு பயில்கிறார்கள்‌, நமக்கு 
அம்‌ நாள்‌ என்று வருமோ | 


சிலப்‌ பெரியோர்களை அணுகும்‌ போதும்‌, தலைவர்க 
ளின்‌ வாழ்க்கை முறைகளை கனிக்கும்‌ போதும்‌, அவர்கள்‌ 
இந்த யோகாசனங்களில்‌ சிலவற்றையாவது பயி ஓதிறார்கள்‌ 
என்னு தெரிகிறது, 


நமது பிரதம மந்திரி பண்டிட்‌, ஜவாஹர்லால்‌ நேரு 
அவர்களுக்கு வயது அஅபதுக்குமேல்‌ ஆகிவிட்ட. ஆனா 
௮ம்‌ வாலிபரைப்‌ போலவே ஓய்வு ஒழிவின்றி வேலை செய்‌ 
இறார்‌. அ௮வருக்கிருக்கும்‌ சுறுசுறுப்பும்‌, ஊக்கமும்‌ மற்ற 
தலைவர்களிடம்‌ காண்பது அரிது, அவருக்கு மற்ற தலைவர்‌ 
களைப்‌ போல நோய்கள்‌ வருவதில்லை. காரணம்‌, அவர்‌ 
நாள்‌ தவறாமல்‌ ஆசனங்கள்‌ செய்து வருவதே யாகும்‌, 
அவர்‌ இறை வாசத்தில்‌ இருக்கும்போது * காலைக்‌ கதிரவனை 
நான்‌ சரசாசன த்தில்‌ வரவேற்பேன்‌ ! என்று தம்‌ சுய சரித்‌ 


90 ஆரோக்கிய ரகசியம்‌ 


இரத்தில்‌ எழுதியிருக்றொர்‌. அதனான்‌ “அநேக சிக்கலான 
பிரச்சினைகள்‌ எனக்குச்‌ சிரசானம்‌ செய்யும்போது தான்‌ 
இரும்‌”? என்னம்‌ சொல்லி யிருக்கிறார்‌. 


நம்‌ மாகாணத்தில்‌ ஸர்‌ 9. பி. ராமஸ்வாமி அய்யர்‌ அவர்‌ 
களைத்‌ தெரியா தவர்கள்‌ இருக்க மாட்டார்கள்‌. அவர்‌, இந்த 
வயதிலும்‌ யோகாசனங்களைச்‌ செய்கிறார்‌ என்றால்‌ ஆச்சரியப்‌ 
படுவீர்கள்‌. அவர்‌ திருவனரந்தபுரத்தில்‌ திவானாக இருந்த 
போத, யோகாசனங்களைப்‌ பரப்பப்‌ பிரயாசைப்பட்டார்‌. 
இப்பொழு தும்‌, ஆசன நன்மைகளைப்‌ பற்றிப்‌ பல பொதுக்‌ 
கூட்டங்களில்‌ பேச வருறொர்‌. 


இவ்வாறு பல அறிஞர்களும்‌, தலைவர்களும்‌ ஆசனம்‌ 
செய்து கொண்டுதா னிருக்கிறார்கள்‌. ஆனால்‌ பிரசார 
ரூபத்தில்‌ செய்வ தில்லை. சிலருக்கு, மற்றவர்கள்‌ என்ன 
நினைப்பார்களோ என்ற எண்ணம்‌ இருக்கலாம்‌. பெரிய 
தலைவர்கள்‌ அவகாச மில்லாமையினால்‌ வெளிப்படையாய்ச்‌ 


சொல்லாமல்‌ இருக்கலாம்‌. 


ஆனால்‌, பல வருஷங்களாக நமது தமிழ்‌ நாட்டில்‌ சில 
பெரியோர்கள்‌ முயற்சகளினால்‌, யோகாசனம்‌, குடும்பஸ்‌ தர்‌ 
களும்‌ செய்யலாம்‌; அதனால்‌ தீராத நோய்கள்‌ பல தரும்‌ 
என்ற உண்மை தெரிய வந்திருக்கிறது. இம்‌ மாதிரி பிர 
சாரம்‌ செய்து வருபவர்களில்‌ முக்கியமானவர்‌ பெங்களூர்‌ 
ஸ்ரீ 8, சுந்தரம்‌ அவர்கள்‌ ஆவார்கள்‌. 

ஆசனங்களை மற்ற நாட்டவர்கள்‌, ஈம்மைவிடத்‌ தீவிர 
மாகப்‌ பயில ஆரம்பிக்கறோர்கள்‌, வின்ட்ஸர்‌ கோமகன்‌ தம்‌ 
பதிகள்‌ கூட ஆசனம்‌ செய்றொர்கள்‌ என்று சமீபத்தில்‌ 


புஜங்காசனம்‌ 
122 91 


என்று மிகவும்‌ வருத்தத்துடன்‌ 
சொன்னாராம்‌. அதற்கு ஸ்ரீமதி சிம்ஸன்‌ “எங்களைப்‌ 
போல நீங்களும்‌ யோகாசனப்‌ பயிற்சி செய்யுங்கள்‌.” 


என்று யோசனை கூறினாராம்‌, இதை ஈம்‌ நாடக, சினிமா 
நடிகர்கள்‌ கவனிப்பார்களா, 


புஜங்காசனம்‌ செய்யும்‌ விதம்‌ 


விரிப்பில்‌ குப்புறப்‌ படுக்கவும்‌, இரண்டு குதிக்கால்‌ 
களும்‌ சேர்ந்திருக்க வேண்டும்‌, இரண்டு உள்ளங்கைகளும்‌, 
புஜங்களுக்கு அடியில்‌, விரிப்பில்‌ படியும்படி, விரல்களை 
நீட்டி சேர்த்து வைத்துக்‌ கொள்ளவும்‌, முகவாய்க்கட்டை 
விரிப்பில்‌ ஓட்டி இருக்க வேண்டும்‌, 5-வது சித்திரத்தைக்‌ 
கவனியுங்கள்‌. இப்பொழுது இந்த ஆசனத்தைச்‌ செய்யத்‌ 
தயாராய்‌ இருக்கிறீர்கள்‌, 


பிறகு சுவாசத்தை மெதுவாய்‌ விட்டுக்‌ கொண்டே, 
கையை ஊன்றியவாறு தலையை மேல்‌ தூக்கி எவ்வளவு 
வளைக்க முடியுமோ அவ்வளவு பின்னால்‌ வளைத்து 6-வது 
சித்திரத்தி லுள்ள நிலைக்கு வரவும்‌, கைகள்‌ பின்புறம்‌ 
வளைந்திருப்பதை கவனிக்கவும்‌. அடிவயிறும்‌ தொப்புளும்‌ 
விரிப்பில்‌ ஒட்டி யிருக்க வேண்டும்‌, வயிற்றுக்‌ ழ்‌ 
பாகத்தை விறைப்பாய்‌ வைத்துக்‌ கொள்ளாமல்‌, லாவக 
மாய்‌ விட்டுவிடவும்‌. ஐந்து முதல்‌ பந்து விநாடி அல்லது 


92 ஆரோக்கிய ரகசியம்‌ 


ஏழு முதல்‌ பத்து எண்ணும்‌ வரைக்கும்‌ அப்படியே இருக்க 
லாம்‌. இந்த சமயத்தில்‌ மூச்சை செளகரியப்படி விடவும்‌, 
வாங்கவும்‌ செய்யலாம்‌. பிறகு நிதானமாய்‌ மூச்சை விட்டுக்‌ 
கொண்டே தலையை இறக்கி பழையபடி 5-வது இத்திரத்தி 
லுள்ள நிலைக்கு வரவும்‌, இது முதல்‌ படி. இதை மூன்றி 
லிருந்து ஆறு தடவை, அவரவர்களின்‌ இஷ்டப்படி செய்ய 
லாம்‌. ஒவ்வொரு தடவைக்கும்‌ மத்தியில்‌ ஏழு முதல்‌ 
பத்து எண்ணும்‌ வரை ஓய்வு இருக்கலாம்‌, 


இரண்டாவது படி:-முதல்‌ படியை செய்வது போலவே 
செய்து, இன்னும்‌ தலையைத்‌ தூக்கி, முதுகைப்‌ பின்புறம்‌ 
வளைத்து, இரண்டு கைகளை வளைக்காமல்‌ நேராய்‌ நிமிர்த்தி 
£-வது இத்திரத்திலுள்ளபடி. செய்யவும்‌. இற்‌ நிலையிலும்‌ 
ஏழு முதல்‌ பத்து எண்ணும்‌ வரை இருக்கலாம்‌. பிறகு 
மூச்சை விட்டுக்‌ கொண்டே 5-வது இத்திரத்திலள்ள 
நிலைக்கு வரவும்‌, இப்படி மூன்று முதல்‌ ஆறு தடவை 
செய்யலாம்‌, ஒவ்வொரு தடவைக்கும்‌ மத்தியில்‌ ஏழு 
முதல்‌ பத்து எண்ணும்‌ வசை ஓய்வு இருக்கலாம்‌. 


முதல்‌ படியைச்‌ சரியாய்ச்‌ செய்ய வந்தபின்‌ இரண்டா 
வது படியைச்‌ செய்யலாம்‌. அப்பொழுது, முதல்‌ படி 
மூன்று தடவையும்‌, இரண்டாவது படி மூன்று தடவையும்‌ 
செய்தால்‌ போதும்‌, 


இலருக்குத்‌ தலையை நிமிர்ந்து மேலே பார்க்கும்‌ 
போது, பின்‌ குதிகால்கள்‌ ஒட்டாமல்‌ பிரிந்து போகும்‌. 
அப்படிப்‌ பிரித்து வைத்திருந்தால்‌ சுலபமாகவும்‌ செய்ய 
வரும்‌, அப்படிச்‌ செய்யாமல்‌ ஒட்டியே வைத்து முடிந்த 


புஜங்காசனம்‌ 93 


மட்டும்‌ நிமிர்ந்து பார்க்க முயல வேண்டும்‌. சிலருக்கு 
மேலே தலையைத்‌ தூக்கிப்‌ பார்க்கும்‌ போது காலிலிருந்து 
உடல்‌ ஒரே பலகை மாதிரி தூக்கும்‌. கொஞ்சங்கூடப்‌ 
பின்னுக்கு வளையாது, அப்பேர்ப்‌ பட்டவர்கள்‌ நடு முது 
கைத்‌ தாழ்த்தி, அடி வயிறு, தொப்புள்‌ தரையில்‌ ஒட்டும்‌ 
படி முயற்‌ செய்ய வேண்டும்‌. விடாமல்‌, முயற்சி செய்‌ 
தால்‌ லெ நாட்களில்‌ சரியான நிலைக்கு வந்து விடும்‌, 
இலருக்குக்‌ கழுத்தைப்‌ பின்‌ பக்கம்‌ வளைத்துப்‌ பார்க்க 
முடியாது, பின்‌ கழுத்துச்‌ சதை கனத்துத்‌ தடுக்கும்‌. 
நரம்புகள்‌ வலிக்கும்‌. லெருக்குக்‌ கைகள்‌ நடுங்கும்‌. 


இவைகளெல்லாம்‌ நாளாவட்டத்தில்‌ மறையக்‌ கூடியதே. 


இந்த ஆசனம்‌ செய்யும்‌ போது இலருக்கு வாய்‌ 
திறந்து விடும்‌, சிலர்‌ வாயின்‌ வழியாகவும்‌ மூச்சு வீடுவார்‌ 
கள்‌. எப்பொழுதும்‌ எந்த ஆசனம்‌ செய்யும்‌ போதும்‌ 
வாய்‌ மூடியே இருக்க வேண்டும்‌. வாய்‌ வழியாக மூச்சு இழுக்‌ 
கவோ விடவோ கூடாது. மூக்கின்‌ வழியாகவே இழுக்க 
வேண்டும்‌, மூக்குத்‌ துவாரங்களில்‌ சிறு மயிர்கள்‌ முளைத்‌ 
இருக்கும்‌, அவை காற்றிலுள்ள தூசுகளை வடிகட்டி, சுத்த 
மாக்‌ உள்ளே அனுப்புகின்றன. வாயின்‌ வழியாகச்‌ சுவா 
இத்தால்‌ தூசுடன்‌ கலந்த காற்றே உட்செல்லும்‌. அதனா 
லும்‌ பல கெடுதல்கள்‌ உண்டாகலாம்‌. காற்றை இழுக்க 
வும்‌, விடவும்‌ மூக்கைக்‌ கடவுள்‌ சிருஷ்டி செய்திருக்கும்‌ 
போது, நாம்‌ ஏன்‌ வாயை உபயோகிக்க வேண்டும்‌? ஆச 


னம்‌ பழகும்‌ போது அதிகம்‌ பேசக்‌ கூடாது, 


பலன்‌: புஜங்காசன த்தின்‌ முதல்‌ படியில்‌ முது 
கெலும்பின்‌ மேல்‌ பாகத்தித்குப்‌ பயிற்சி ஏற்படுகிறது, 


94 ஆரோக்கிய ரகசியம்‌ 


இரண்டாவது படியில்‌ நடு பாகத்திற்குப்‌ பயிற்சி உண்டா 
கறத. ஆகவே, முதுகெலும்பு இளமை அடைூறது, 
கழுத்தும்‌ தோள்பட்டையும்‌ வலுவடைகின்றன. கழுத்துச்‌ 
சுளுக்கு, வலி முதலியன ஏற்படாஅ. அப்படி ஏற்பட்டா 
அம்‌ அதிக நேரம்‌ இருக்கா து. மணிக்‌ கணக்காய்க்‌ குனிந்து 
எழுத்து வேலை செய்யும்‌ எழுத்தாளர்களுக்கும்‌, குமாஸ்‌ 
தாக்களுக்கும்‌, கம்பாஹிட்டர்களுக்கும்‌, டைப்பிஸ்ட்டு 
களுக்கும்‌, சித்திரக்காரர்களுக்கும்‌ இது ஒரு சிரம பரி 
காரம்‌, கூனிய முதுகை நிமிர்த்தும்‌, சுவாசப்‌ பைக்கு 
இரந்த ஆசனத்தில்‌ தாராளமாய்‌ இடம்‌ கிடைப்பதால்‌ 
நன்றாய்‌ விரிந்து, அதவும்‌ சிரம பரிகாரம்‌ செய்து கொள்‌ 
ளும்‌. பிராண வாயு, விரிந்த அரை ஈரலின்‌ ஒவ்வொரு 
சந்த பொர்துகளுக்கும்‌ போவதால்‌, காசம்‌, க்ஷயம்‌ முதலிய 
கிருமிகள்‌ காசம்‌ ஆகும்‌. இரத்தம்‌ சுத்த மாகும்‌. இடுப்பு 
வலு வடையும்‌. வயிற்றுச்‌ சதைகளும்‌ அமுக்கப்படுவ 
தால்‌, அதற்கும்‌ லேசாய்ப்‌ பயிற்சி உண்டாகிறது. 


தறிப்பு இரந்த ஆசனத்தை வழக்கமாய்ச்‌ செய்யும்‌ 
ஸ்திரீகள்‌ கர்ப்பமானால்‌ மூன்று மாதங்கள்‌ வரை செய்ய 
லாம்‌. புதிதாய்‌ ஆரம்பிக்கிறவர்கள்‌ கர்ப்பமாய்‌ இருந்தால்‌ 
செய்யக்‌ கூடா அ, 


இதன்‌ பெயரோ சர்ப்பாசனம்‌, நல்ல பாம்பு படம்‌ 
விரித்தாடும்‌ போது இருக்கும்‌ ஒரு நிலை, பாம்புக்கு 
நீள எலும்புகள்‌ கிடையாது, தலையிலிருந்து, வால்‌ நுனி 
வசை, வரிசையாய்‌ மணி கோத்தாற்‌ போல்‌, எலும்பு 
வளையங்களும்‌, அதைச்‌ சேர்ந்த பக்கங்களில்‌, பாதி வளை 
வாய்‌ மெல்லியதாய்‌ வளைந்த எலும்புகளுமே அதன்‌ 


புஜங்காசனம்‌ 95 


உடலைத்‌ தாங்குகின்றன. அ எந்தப்‌ பக்கமும்‌ வளையும்‌ ; 
அவளும்‌. ஆனால்‌ அசற்காச்‌ சர்தோஷம்‌ வரும்‌ போதும்‌, 
கோபக்தில்‌ சீறும்‌ போதும்‌, வால்‌ நுனியை மட்டும்‌ தரை 
யில்‌ ஊன்றி, கம்புபோல நிமிர்ந்து நிற்கும்‌, அவ்வளவு 
சக்தி அதன்‌ மு. துகெலும்புக்கு இருக்கிறது. அர்த சக்தியை 

நாம்‌ சர்ப்பாசனம்‌ போட்டு முதுகுத்‌ தண்டை இளமைப்‌ ' 
படுத்திக்‌ கொள்ளுவதின்‌ மூலம்‌ பெருக்க முயற்சி செய்ய 


லாம, 


ஆசனங்களைக்‌ கண்டு பிடி. த்தோர்‌ இவற்றை யெல்லாம்‌ 
பார்த்துத்தான்‌ கண்டு பிடித்தார்கள்‌, அதனால்‌, ஆசனங்‌ 
களுக்கு இம்‌ மாதிரி பெயர்கள்‌ இட்டிருக்கிறார்கள்‌ போலும்‌. 
எண்பத்திராலு லக்ஷம்‌ ஜீவராசிகள்‌ என்றால்‌ எண்பத்தி 
நானு லக்ஷம்‌ ஆசனமும்‌ இருக்கிறதென்று சொன்னே மல்‌ 
லவா? ஒவ்வொரு உயிர்ப்‌ பிராணியும்‌ அதன தன்‌ சக்தி, 
அறிவுக்‌ கேற்ப, ௮தன்‌ உடலை ஆரோக்கியமாக வைத்துக்‌ 
கொள்ளுகின்றது. ஆறறிவு படைத்த மனிதன்தான்‌, தன்‌ 
உடலைச்‌ சோம்பேறிச்‌ சாலையாக்கி நோய்களுக்கு இரை 
யாக்கி வருகிறான்‌. 


புள்ளினங்கள்‌ அதிகாலை நேரங்களில்‌ எவ்வளவு இனி 
மையாகப்‌ பாடுகின்றன ! சற்று பொழுது புலர்ந்ததும்‌ 
கூட்டம்‌ கூட்டமாக வானில்‌ வட்ட மிட்டுப்‌ பறக்கின்ற 
னவே, எதற்காக? இரை தேடவா? அல்ல. இரவு முழு 
வதும்‌ கூண்டில்‌ அடைபட்டிருந்த சிரமத்தைப்‌ போக்க 
வும்‌, தேகத்திற்குச்‌ சூடு உண்டாக்கவும்‌, அப்படிப்‌ 
பாடிக்‌ களித்துப்‌ பறக்கின்றன, இனிய பகலவனை வரவேற்‌ 
இன்றன. 


96 ஆரோக்கிய ரகசியம்‌ 


சாதாரணமாய்‌ ஈம்‌ வீடுகளில்‌ வளரும்‌ நாய்‌, பூனை 
களையும்‌ நாம்‌ பார்க்கலாம்‌. நாய்‌ ஒரிடத்தில்‌ சற்று ௮திக 
கேரம்‌ உட்கார்க்து விட்டாலோ அல்லது காலையில்‌ எழுக்‌ 
ததுமோ அத என்ன செய்றெது? பின்னங்‌ கால்களைப்‌ 
பின்னுக்குத்‌ தாரமாக வைத்துப்‌ பின்‌ பக்கம்‌ தாழ்த்தித்‌ 
தலையை நிமிர்த்தி நெட்டொடித்து புஜங்காசனம்‌ செய்கின்‌ 
2௮. பிறகு, முன்னங்‌ கால்களைத்‌ தாழ்த்திப்‌ பின்‌ பக்கம்‌ 
தூக்கத்‌ தலையைத்‌ தாழ்த்தி தாண்டால்‌ எடுக்கறது, 
இவற்றை யெல்லாம்‌ யார்‌ செய்யச்‌ சொல்லிக்‌ கொடுக்‌ 
இன்றனர்‌? 


பூனையைப்‌ பாருங்கள்‌! நடு முதுகைச்‌ கோபுரம்‌ போல 
வளைத்து, நான்கு கால்களை நெட்டாக வைத்து, நரம்புகளை 
யெல்லாம்‌ இழுத்துக்‌ கொள்ளும்‌. இப்படி அதன்‌ நரம்பு 
களையும்‌ முதூகு எலும்புகளையும்‌ சரிப்படுத்திக்‌ கொண்டு 
தான்‌ வேறு காரியங்களைச்‌ செய்யும்‌. உடம்பையும்‌ அடிக்‌ 
கடி. உதறிக்‌ கொள்ளும்‌, 


குரங்கைப்‌ போல மரத்திற்கு மரம்‌ தாவ மனிதனால்‌ 
முடியுமா? இயற்கை உணர்ச்சி தூண்ட அவைகள்‌, உடலை 
வளைத்து இழுத்துச்‌ சர்‌ செய்து கொள்ளுகின்றன. 


ஆனால்‌, மனிதனோ காகரிக மோகத்தால்‌ தேக உழப்பை 
உதாசீனம்‌ செய்கிறான்‌. ஈடர்து போவது மதிப்புக்‌ குறைவு, 
ஒரு சிறு பை அல்லது பொட்டலமாக இருந்தாலும்‌, ஸ்டே 
ஷன்‌ வரையில்‌, அதை ஒரு ஆள்‌ தூக்கி வரவேண்டும்‌. அதி 
அம்‌ பெண்கள்‌ நடர்து போவது மிகமிக மதிப்புக்‌ குறைவு. 
கன்‌ காரியத்தைக்‌ தனக்கே கவனிக்கத்‌ தெரியாது, காலை 


AI i 
A லர ர 


| பக்கம்‌ 91 


சித்திரம்‌ 6] 


5 RTF ப அரத்‌ இத த அப ம ப ப்‌ 2 
4 23 (Or NA . அ LH 
Sia A பதியப்‌ ANE பத்தியகதி 


ர 7] புஜங்காசனம்‌ ('இரண்டாம்படி.) [ பக்கம்‌ 92 


க்க 


[ பக்கம்‌ 108 - 


சலபாசனம்‌ 97 


யில்‌ எழுந்ததும்‌, பல்‌ தேய்க்கும்‌ பிரஷுக்குப்‌ பசை தட 
விக்‌ கொடுப்பது முதல்‌, இரவு படுக்கை விரித்துப்‌ போடு 
வது வரை, பிறர்‌ செய்து கொடுக்க வேண்டும்‌.. தன்‌ வேலை 
களைத்‌ தானே செய்துகொள்ளும்‌ வழக்கம்‌ மறைந்து வரு 
கிறது. எங்கே இவர்களுக்‌ கெல்லாம்‌ ஆரோக்கியம்‌ இட்டும்‌! 
யம பாணமாதிய நோய்கள்‌ வந்து அணுகும்‌ வரை, *தேகாப்‌ 
பியாசம்‌ நல்லதா ? தேங்காய்ப்‌ பாயசம்‌ ஈத்த ப என்று, 
தர்க்கித்துக்‌ ம்‌ பப இ 8 ams 


அத்தியாயம்‌ 8. 
சலபாசனம்‌ - 
நம்பமாட்டீர்கள்‌ ! 


* 8நாயற்ற வாழ்வே ௬௧ வாழ்வு” என்‌.று.தெரியாமலா, 
பெரியோர்கள்‌ சொல்லி யிருக்கிறார்கள்‌? ஒரு குடும்பத்தில்‌: 
யாருக்காவது ௬௧ மில்லையானால்‌ அக்‌ குடும்பத்தார்கள்‌ எவ்‌ 
வளவு கஷ்டப்படுதிறார்கள்‌ | தலைச்‌ சுமையாக இருந்தால்‌, 
“பாவம்‌! நீ இவ்வளவு நேரம்‌ தூக்கிக்‌ கஷ்டப்‌ பட்டாயே, 
என்னிடம்‌ கொஞ்சம்‌ கொடு? என்று மாற்றிக்‌ கொள்ள 

டலாம்‌. வியாதி வந்தால்‌ அப்படி மாற்றிக்‌ கொள்ள 
முடியுமா? அவரவர்‌ அ௮னுபவித்துக்தான்‌ தீர வேண்டும்‌. 
நண்பர்கள்‌ வந்து ஆறுதல்‌ சொல்லலாம்‌. சுற்றத்தார்கள்‌ 
ரோய்‌ இர்வதற்காக உதவி செய்யலாம்‌. அதைக்‌ தவிர 
மற்றவர்களால்‌ வேறு என்ன செய்ய முடியும்‌ ? 

7 


98 ஆரோக்கிய ரகசியம்‌ 


எவ்வளவு தான்‌ செல்வந்தராக இருந்தாலும்‌, அறி 
வாளியாக இருந்தாலும்‌, கோய்‌ வந்தால்‌ அனுபவித்துத்‌ 
தானே தீர வேண்டும்‌. பணத்தால்‌ ஆகாத காரியம்‌ ஒன்‌ 
அம்‌ இல்லை எனலாம்‌, அப்படியானால்‌, இன்று பணக்‌ 
காரக்‌ குடும்பங்களெல்லாம்‌ சொர்க்கமாக வல்லவா விளங்க 
வேண்டும்‌? அங்குதான்‌ புதுப்புது கோய்களைக்‌ காணலாம்‌, 
யமபுரி தர்பார்களை அங்கேதான்‌ பார்க்க முடிகிறது. யம 
இங்கரர்களைப்‌ போல ஊசிகளால்‌ உடலைக்‌ குத்துவதும்‌, 
கத்தியால்‌ அறுத்து ஆப்பரேஷன்‌ செய்வதும்‌, வெந்நீரில்‌ 
கால்களை அமுக்குவதும்‌, ஐஸ்‌ போட்டு உடலைத்‌ தேய்ப்‌ 
பதும்‌, வாயின்‌ வழியாக ஆகாரம்‌ போகாமல்‌, வேறு வழி 
களில்‌ ஆகாரத்தைச்‌ செலுத்‌ துவ தம்‌, அப்பப்பா! போம்‌, 
“நரகம்‌” என்று ஒன்று இருக்கிறதோ என்னவோ, நேரில்‌ 
பார்த்ததில்லை. ஆனால்‌, இர்த உலகத்திலேயே நரக வேதனை 
கள்‌ எல்லாம்‌ நடர்.து விடுகின்றன. 


இவைகளெல்லாம்‌ பணம்‌ படைத்தவர்களுக்குத்தான்‌, 
பணம்‌ இல்லாத ஏழைக்கு, இவைகளெல்லாம்‌ எங்கே 
இடைக்கப்‌ போகின்றன. இயற்கையாய்‌ ௬௧ மானால்‌ 
உண்டு, இல்லையானால்‌ வேறு உலகத்துக்குப்‌ பிரயாணம்‌ 
செய்ய வேண்டியஅதான்‌, 


சாதாரணமாக ஒரு சிறு செடியை எடுத்துக்கொள்‌ 
வோம்‌. அதற்கு பல விரோதிகள்‌ உண்டு. அவைகளில்‌ . 
பூச்சிகளும்‌ அடங்கும்‌. பூச்சிகளால்‌ தாக்கப்‌ பட்ட செடி, 
பெரிதானாலும்‌ நன்றாய்ப்‌ பலன்‌ தராது, கிளைகள்‌ செழிப்‌ 
பாய்‌ வளராத. தழும்பு தழும்பாய்த்‌ தெரியும்‌. அப்படிப்‌ 
பலன்‌ தந்தாலும்‌ அதன்‌ கனி ருசியாய்‌ இருக்கா அ. அர்தப்‌ 


சலபாசனம்‌ 99 


பழமும்‌ தோல்‌ சுருங்கி, வெதும்பி நலிந்து பார்ப்பதற்குக்‌ 
கூட நன்றாய்‌ இருக்கா து. ஒரு செடிக்கே இந்தக்‌ கதி யென்‌ 
றால்‌, மானிட வர்க்கத்தின்‌ கதி என்ன ஆவது? “வியாதிகள்‌ 
வந்தால்‌ மருந்தால்‌ போக்கக்‌ கொள்ளலாமே” என்று சொல்‌ 
அம்‌ சோம்பேறி வாதம்‌ எதுவசை செல்லும்‌? ஒரு வியாதி 
வந்து போனால்‌ அல்லவா தெரியும்‌ அதன்‌ கஷ்டங்கள்‌ ! 


செடிக்குத்‌ தழும்பு உண்டாவது போல்‌, ஈமது உடலி 
௮ம்‌ அடையாளம்‌ உண்டாகிறது. கண்ணுக்குச்‌ சல 
தென்படலாம்‌. சில கண்ணுக்குத்‌ தென்படாது. ஏன்‌? 
ஈம்‌ எதிர்காலப்‌ பிரஜைகளாகிய குழந்தைகளை எடுத்துக்‌ 
கொள்ளுங்கள்‌. அடிக்கடி வியாதிகள்‌ வந்து ஈலியும்‌ 
குழந்தையின்‌ வளர்ச்சி எப்படித்‌ தடைப்‌ படுறது? 
நோயில்லாமல்‌ வளரும்‌ குழந்தை எப்படித்‌ தளதள என்று 
வளர்கிறது? அவை, சிறு உருவமாக இருப்பதால்‌ ஈமக்கு 
நன்றாய்‌ வித்தியாசம்‌ தெரியும்‌. பெரியவர்களுக்கு அப்‌ 
படித்‌ தெரியா விட்டாலும்‌, உள்ளுக்குள்‌ ஒரு தழும்பு 
ஏற்படத்தான்‌ செய்யும்‌. தாய்‌, தகப்பனார்‌ உயரமாக இருர்‌ 
தாலும்‌, அவர்களின்‌ சந்ததிகள்‌ உயரம்‌ குன்றி இருக்‌ 
கிறார்கள்‌. காரணம்‌ வியாதித்‌ தழும்புகள்‌ ஏறி ஏறி, அவர்‌ 
களை வளரவிடாமல்‌ குட்டையாக்கி விட்டிருக்கன்றன. 


இம்‌ மாதிரி தழும்‌ பேறிய உடலையும்‌, ஈலிர்த திரே 
குத்தையும்‌, மறுபடியும்‌ சர்திருத்து வதற்கு இந்த யோக 
ஆசனமே இறந்த வழி. 


உடல்‌ உழைப்புக்‌ குறைவாலும்‌, அபூர்வ சதைக்‌ 
கோளங்களின்‌ கோளாறினாலும்‌, சிலர்‌ பெருத்துக்‌ கணபதி 


100 ஆரோக்கிய ரகசியம்‌ 


வடிவமாய்த்‌ திகழுவார்கள்‌. இவர்கள்‌ எடை குறைய, 
சதை கரைய, தொந்தி இளைக்க, என்னென்னவோ செய்‌ 
கிறார்கள்‌. பட்டினி இருந்து பார்ப்பார்கள்‌. பட்டினி இருக்‌ 
கும்‌ வரை கொழுப்புகள்‌ கரைந்து, காற்று எடுத்து விட்ட 
பலூன்‌ போல்‌ சற்றே சதைகள்‌ தளர்ந்து கொடுக்கும்‌, 
எடையும்‌ குறையும்‌. எத்தனை நாள்‌ பட்டினி இருக்க முடி 
யும்‌? பிறகு மறுபடியும்‌ சாப்பிட ஆரம்பித்ததும்‌, முன்னை 
விட அதிகம்‌ பெருத்து விடுவார்கள்‌. அதிகமும்‌ சாப்பிட 
ஆரம்பித்து விடுவார்கள்‌. தினம்‌ ஒரு வேளை பட்டினி 
இருப்பவர்களையும்‌ பார்த்தாய்‌ விட்டது. அவர்களுக்குக்‌ 


கால்‌ ௮ங்குலச்‌ சதை கூடக்‌ கரைவ தில்லை, 


“சு தத ஜலத்தையே அதிகம்‌ சாப்பிட வேண்டும்‌” என்று 
ஒருவர்‌ ஆலோசனை சொல்லுவார்‌. “ஜலமே கூடா அ? என்று 
மற்றொருவர்‌ ஆலோசனை சொல்லுவார்‌. “சர்க்கரை, மாவு 
பண்டங்களை குறைக்க வேண்டு? மென்பார்‌. * ஊசி போட 
வேண்டும்‌” என்று சொல்லுவார்‌. “மாத்திரைகளை விழுங்க 
வேண்டும்‌” என்பார்‌. ஆனால்‌, எதற்கும்‌ தளர்க்து கொடுக்கா 
மல்‌ அவர்கள்‌ உடல்‌, முன்னைவிடத்‌ தளதளப்பாய்‌ 
மிளிர்ந்து கொண்டிருக்கும்‌, 


இவர்களெல்லாம்‌ இம்‌ மாதிரி சோம்பேறிச்‌ சாதனை 
களுக்கு இடம்‌ கொடுத்த, உடலைச்‌ சித்திரவதை செய்வதை 
விட, இந்த யோக ஆசனங்களை மேற்‌ கொண்டால்‌ மூன்று ' 
மாதங்களில்‌ அவர்களின்‌ உடலில்‌ அவர்களே ஈம்ப 
முடியாதபடி சதை குறைந்து விடும்‌, சட்டைகளை எல்‌ 
லாம்‌ பிறகு சிறிய அளவாய்த்‌ தைத்த, போட்டுக்கொள்ள 
வேண்டி. யிருக்கும்‌, 


சலபாசனம்‌ 101 


மானிட வர்க்கத்தில்‌ எத்தனையோ வித ஜாதியார்கள்‌ 
இருக்கிறார்கள்‌. நம்முடைய சமூகத்தில்‌ புரையோடிக்‌ 
கிடக்கும்‌ ஐயர்‌, நாயுடு, முதலியார்‌ போன்ற இந்தஜாதிகளைச்‌ 
சொல்ல வில்லை, வெகு குள்ளமாக இருக்கும்‌ பிக்மியர்‌ 
களைப்‌ பற்றியும்‌, ஆஸ்திரேலியாவில்‌ சில பாகங்களில்‌ இருக்‌ 
கும்‌ மிக உயரமான ஜாதியார்களைப்‌ பற்றியும்‌ இங்கு 
பேசப்‌ போவதில்லை, நம்‌ நாட்டிலேயே, அதவும்‌ நமது 
தமிழ்‌ நாட்டிலேயே, . பல உருவங்களில்‌ இருக்கிறார்கள்‌. 
குள்ளர்கள்‌, நெட்டையர்கள்‌, திடகாத்திர மானவர்கள்‌, 
மெலிக்தவர்கள்‌, கனத்தவர்கள்‌, என்று பல பிரிவுகள்‌ 


இருக்கின்றன. 


குள்ளமான தம்பதிகளுக்குக்‌ குள்ளமான சந்ததிக 
ளும்‌, உயரமானவர்களுக்கு, உயரமான சந்ததிகளும்‌, மெலிந்‌ 
தவர்களுக்கு மெலிந்த சந்ததிகளும்‌, கனத்த வர்களுக்குக்‌ 
கனத்த சந்ததிகளும்‌, உண்டாக வேண்டியது இயற்கை 
முறை. ஆனால்‌ அப்படி அநேகமாய்‌ உண்டாவ தில்லை, 
தாயும்‌ தகப்பனும்‌ குள்ளமாய்‌ இருக்க, அவர்கள்‌ மகன்‌ 
உயரமாய்‌ வளருகிறான்‌. அவ்வாறே எல்லோருக்கும்‌ 
மாறுபாடு உண்டாவ அண்டு, காரணம்‌ அந்தச்‌ சிசு வயிற்‌ 
தில்‌ இருக்கும்போது தாய்‌ உட்கொண்ட ஆகாரப்‌ பழக்க 
வழக்கங்களினால்‌ அந்தக்‌ குழந்தை மாறுதல்‌ அடைறெஅ, 
தாய்‌ . ஆரோக்கியமாய்‌ இருந்து, கல்ல குணமான ஆகாரங்‌ 
களை உட்கொண்டால்‌, குழந்தையும்‌ அவ்வாறே இருக்கும்‌, 
அத்துடன்‌ தகப்பனாரும்‌ ஆசோக்கியமாய்‌ இருந்து, நல்ல 
வீரியமுட ஸிருந்தால்‌ தான்‌, குழந்தையும்‌ ஆசோக்யெ 
மாகவும்‌ வீரியமாகவும்‌ இருக்கும்‌. 


102 ஆரோக்கிய ரகசியம்‌ 


தாயும்‌, தகப்பனும்‌ குள்ளமாக இருந்தா லும்‌, அவர்கள்‌ 
ஆசனங்களைச்‌ செய்து வந்தார்களானால்‌ அவர்களுக்குப்‌ 
பிறக்கும்‌ குழந்தை நல்ல ஆரோக்கியத்துடன்‌ வளர்வதுடன்‌ 
வாழ்க்கையில்‌ ரோய்‌ என்னும்‌ தழும்புகள்‌ படாமல்‌ தாய்‌, 
தந்தையர்களை விட உயரத்திலும்‌, புத்தியிலும்‌, இறந்து 
விளங்கும்‌ என்‌ பதில்‌ ஐயமில்லை, 


“யோகாசனம்‌ பழகுவதால்‌ கனத்தவர்கள்‌ மெலிவார்‌ 
கள்‌ என்றால்‌, மெலிந்தவர்கள்‌ இன்னமும்‌ எலும்பும்‌ தோலு 
மாக அல்லவா போய்விடுவார்கள்‌?” என்ற இலர்‌ சந்தேகப்‌ 
படலாம்‌. 


கனத்தவர்கள்‌ எப்படி மெலிய என்னென்னவோ 
. செய்கிறார்களோ, அதைப்போலவே, மெலிந்தவர்களும்‌ கன 
மாச என்னென்னவேச செய்கிறார்கள்‌. பாலும்‌, பாதம்‌ 
ஹல்வாவும்‌, பிஸ்‌ தாவுமாகச்‌ சாப்பிட்டாலும்‌, கனக்க மாட்‌ 
டார்கள்‌. அவர்கள்‌ சாப்பிடும்‌ வஸ்‌அுக்களில்‌, ஒரு ரூபா 
யில்‌ ஒரு அணாகூட உடம்பில்‌ ஒட்டாத. ஊசியினாலும்‌, 
டானிக்கினாலும்‌ முடியாது, சாப்பிட்ட ஆகாரம்‌, டானிக்‌ 
முதலியவைகளை ஜீரணித்துக்‌ கொள்ள குடல்களுக்குப்‌ 
பலம்‌ இருந்தால்தானே? குடல்‌ சுவர்கள்‌ மழுங்கிக்‌ 
கிடக்கும்போது எங்கு சத்தை இழுத்து இசத்தத்துடன்‌ 
கலக்கப்‌ போகிறது? சத்திழந்த குடல்களுக்குப்‌ புத்‌அயிர்‌ 
கொடுப்பது இந்த யோக ஆசனங்களைத்‌ தவிர, வேறு 
முறையால்‌ முடியாது என்பது திண்ணம்‌. ஆகையால்‌ 
மெலிந்தவர்கள்‌ ஆசனம்‌ செய்து நடுத்தரமான கனமுடன்‌ 
இருக்கலாம்‌. கனத்தவர்கள்‌ கொழுப்பு கரைந்து, £ீர்பட்டு 
அவர்களும்‌ நடுத்தரமான கனமுடன்‌ வாழலாம்‌, பொது 


ச்லபர்சனம்‌ 103 


வாகச்‌ சொன்னால்‌, ஒவ்வொருவரும்‌ தங்களைத்‌ தாங்களே 
பார்த்து வியக்கும்படிச்‌ செய்‌ தவிடும்‌ இந்த ஆசனங்கள்‌. 


“ விசையுறு பந்தினைப்‌ போல்‌--உளம்‌ 
வேண்டியபடி. செலும்‌ உடல்‌ கேட்டேன்‌ ?? 


என்று சுவியாசர்‌ பாரதியார்‌ கேட்டார்‌. 


வெட்டுக்‌ கிளியைப்‌ பார்த்திருப்பீர்கள்‌. அது எவ்‌ 
வளவு வேகமாகத்‌ தத்திப்‌ தத்திப்‌ போறது! கட்‌ 
டவிழ்த்து விட்ட ஸ்பிரிங்கைப்போல ௮தி வேகமாகப்‌ 
பாயும்‌, அம்‌ மாதிரி சக்தியை நமது உடலுக்குக்‌ கொடுப்‌ 
பது இரந்த சலபாசனமே, சலபாசனம்‌ வெட்டுக்‌ கிளியைப்‌ 
போல்‌ தோற்ற முடைய. இதைப்‌ பயின்றால்‌, பா.ரதி 
யார்‌ கேட்டது போல, பந்து போன்ற லேசான உடல்‌ 


உணர்ச்சி உண்டாகும்‌, உடல்‌ ஈம்‌ சொற்படி கேட்கும்‌, 


இத்தனை நாள்‌, நம்‌ கை தானே, ஈம்‌ கால்‌ தானே, நம்‌ 
முதகுதானே என்று நினைத்திருப்போம்‌. ஆனால்‌, ஆசனங்‌ 
களை போட்டுப்‌ பழக ஆரம்பித்தால்தான்‌ அந்த உரிமை 
உணர்ச்சிக்கு இடம்‌ உண்டு, இல்லாவிட்டால்‌, அவயவம்‌ 
ஒவ்வொன்றும்‌ தன்னிசைப்படி வளர்ந்து, நாம்‌ சொன்ன 
படி கேட்க மாட்டா, குழந்தைக்கு அளவுக்கு மீறிச்‌ 
சலுகை காட்டி வளர்த்து விட்டால்‌, ௮ யார்‌ பேச்சை 
யும்‌ கேளாது, ௮தைப்‌ போலத்தான்‌ ஈமது உடலும்‌, 


சிலருக்கு உடலுழைப்புக்‌ குறைவால்‌, சாப்பிடும்‌ ஆகா 
ரத்திலுள்ள கொழுப்புகள்‌, முதலில்‌ வயிற்றில்‌ இடம்‌ 


104 ஆரோக்கிய ரகசியம்‌ 


தேடிக்‌ கொள்ளும்‌. பிறகு தொடை, புருஷ்டம்‌ முதலிய 
வைகளில்‌ மூட்டையாய்ச்‌ சேரும்‌. இவைகளில்‌ நல்ல 
இரத்த ஓட்டம்‌ இருப்பது கஷ்டம்‌. இவைகளைக்‌ கமைக்க, 
நல்ல இரத்த ஓட்டத்தை உண்டாக்க முறையான தேகப்‌ 
பயிற்சி தேவை, 


சில பிரபல பயில்வான்கள்‌ கூட தொப்பையும்‌, தொர்‌ 
தியுமாக இருப்பார்கள்‌. இவர்கள்‌ செய்யும்‌ தேகப்‌ பயிற்சி 
லேசானதா? இவர்களின்‌ குஸ்தி, குத்‌ சச்‌ சண்டை, 
பஸ்கி முதலியவைகளுக்குக்கூடத்‌ தளராமல்‌, தொந்தி 
வளர்ந்திருக்கும்‌, அதிலிருந்து, அவர்களுடைய தேகப்‌ 
பயிற்சியால்‌ தொந்தியைக்‌ கரைக்க முடியவில்லை என்று தீர்‌ 
மான மாகிறது, அதனைப்‌ படிப்படியாகக்‌ கரைக்கும்‌ 
மார்க்கம்‌ யோக ஆசனங்களில்‌ தான்‌ உண்டு, 


எல்லோருக்கும்‌ அவரவர்‌ கைமுஷ்டி அளவு தான்‌ 
இருதயம்‌ இருக்கும்‌. அவ்வளவு சிறிய இருதயம்‌, சரீரம்‌ 
பூசாவுக்கும்‌ இரத்தம்‌ பாய்ச்ச வேண்டும்‌, உடல்‌ பெருத்த 
வர்களுக்கும்‌, சதை பெருத்தவர்களுக்கும்‌, தொப்பை . 
தள்ளியவர்களுக்கும்‌, அந்த அதிகமான இடங்களுக்‌ கெல்‌ 
லாம்‌ இரத்தம்‌ பாய்ச்ச, இருதயம்‌ கஷ்டப்பட்டு வேலை 
செய்ய வேண்டியதாய்‌ இருக்கறது, கனமானவர்கள்‌, வேக 
மாய்‌ நடந்தாலோ, ஆடி ஓடி வேலைகள்‌ செய்தாலோ, ஏன்‌ 
சாதாரண வேலைகளைச்‌ செய்தாலும்கூட, பெரு மூச்சு 
வாங்குவார்கள்‌. இஞ்சினைப்‌ போல புஸ்‌, புஸ்‌ என்று 
மூச்சு விடுவார்கள்‌, அப்பொழுது அவர்கள்‌ மார்பைத்‌ 
தொட்டுப்‌ பார்த்தால்‌ இருதயம்‌ வெகு வேகமாய்‌ அடித்துக்‌ 
கொள்ளும்‌, 


சலபாசனம்‌ 105 


காரணம்‌, வேலை செய்யும்‌ பாகத்துக்கும்‌, அசையும்‌ 
பாகத்துக்கும்‌, இரத்தம்‌ அதிகம்‌ போகவேண்டிய தாயிருக்‌ 
கிறது, சாதாரண தேகிகளாய்‌ இருந்தால்‌ பரவாயில்லை, 
கனமானவர்களுக்கு அதிகப்படியான பாகங்களுக்கும்‌ இரத்‌ 
தம்‌ அனுப்ப வேண்டும்‌, அதற்காக இருதயம்‌ மிக வேக 
மாக வேலை செய்யவேண்டி யிருக்கிறது. 


சாதாரணமாக, ஒரு வில்‌ வண்டியை எடுத்துக்‌ 
கொள்ளுவோம்‌. அதில்‌ ஆறு அந்தர்‌ வரை பாரம்‌ ஏற்ற 
லாம்‌. அதற்கு மேற்பட்டு, இடம்‌ இருக்கறதே என்று ஏழு, 
எட்டு அந்தர்‌ பாரத்தை ஏற்றினால்‌ என்ன அகும்‌? லெ 
நாட்களில்‌ வில்‌ வளைந்து, இருசு முறிந்து, வண்டி உப 
யோக மில்லாமல்‌ போய்‌ விடும்‌, 


அதைப்‌ போல, ஈம்‌ இருதயமும்‌ ஒரு அளவு சுமை 
யைத்தான்‌ சுமக்கும்‌, அதிகமானால்‌ இருசு முறிவதுபோல்‌ 
சிக்கிரமாக வேலை நிறுத்தம்‌ செய்துவிடும்‌, வண்டிக்கு வில்‌ 
வளைந்தால்‌ வேறு வில்‌ அடித்துப்‌ போட்டு விடலாம்‌. இருசு 
முறிந்தா லும்‌, வேறு வாங்கிப்‌ போடலாம்‌. இருதயம்‌ நின்றால்‌ 
ஈஸ்வர சிருஷ்டிக்கு யாராவது போட்டிபோட முடியுமா? 


ஆகையால்‌, உடல்‌ பெருகுமுன்‌, ஊன்‌ வளருமுன்‌, 
வியாதி வருமுன்‌, உயிர்‌ குறையு முன்‌, இந்த ஆசனப்‌ 
பயிற்சிகளை கைக்‌ கொள்ளுங்கள்‌. வளர்ந்த தொந்தியை 
மேலும்‌ வளர விடாதீர்கள்‌, ௮வே வியாதி களுக்குப்‌ 
புகலிடம்‌, 


நம்முடைய உடலில்‌ இரண்டு விதமான உறுப்புக்கள்‌ 
இருக்கின்றன, கை, கால்‌, கண்‌, வாய்‌, நாக்கு, காது 


106 ஆரோக்கிய ரகசியக்‌ 


முதலியவைகளை நம்‌ இஷ்டப்படி உபயோ க்கலாம்‌. 
ஆனால்‌, நம்முடைய அனுமதி யில்லாமலேயே லெ உறுப்பு 
கள்‌, தன்‌ இச்சையாய்‌ வேலை செய்து கொண்டே இருக்‌ 
கின்றன. இருதயம்‌ வேலைசெய்ய, அதை நாம்‌ ஏவ வேண்‌ 
டிய தில்ல்‌, அரை ஈரல்‌, குடல்கள்‌, பித்தப்‌ பை, மற்றும்‌ 
வயிற்று உறுப்புகள்‌, ஈம்‌ உத்தர வில்லாமலேயே அதனதன்‌ 
வேலைகளைச்‌ செய்யும்‌. நாம்‌, கை கால்‌ முதலியவைகளை 
ஆட்டி பயிற்சி "கொடுக்கிறோம்‌, வயிற்றுள்‌ புதைந்து 
இடக்கும்‌ இவைகளுக்குப்‌ பயிற்சி எப்படி உண்டாகும்‌? 
அதற்கும்‌, இயற்கை சிருஷ்டி செய்திருக்கிற து. 


நாம்‌ மூச்சு விடும்போதும்‌, வாங்கும்போதும்‌, வயிறு 
பெருக்கவும்‌, சுறுங்கவும்‌ செய்கிறதே! எதனால்‌? காற்று 
நேராக வயிற்றில்‌ போய்‌ கிறைவதாலா? இல்லை. “கழுத்துக்‌ 
குக்‌ கீழேயும்‌, கால்களுக்கு மேலேயும்‌ யிருக்கும்‌ பாகத்தை 
இரண்டாகப்‌ பிரித்தால்‌, மேல்‌ பாகம்‌ இருதயமும்‌, நூரை 
சாரலும்‌ கொண்ட பெட்டி போல்‌ இருக்கிறது. கழே 
இரப்பை, குடல்கள்‌, பித்தப்பை, மூத்தாப்பை மற்றும்‌ 
பலவும்‌ இருக்கின்றன”. என்று முன்‌ சொன்னோமல்லவா? 
வயிற்றுப்புகள்‌ ஒன்றை யொன்று அடுத்து, சவ்வுகளினால்‌ 
பின்னப்‌ பட்டு, முதுகு சதைகளுடனும்‌, வயிற்றுச்‌ சதைக 
ளூடனும்‌ பிணைந்திருக்கின்‌ றன. மேல்‌ பாகமாகிய இருதயத்‌ 
அக்கும்‌, அரை யீரலுக்கும்‌ அடியில்‌, ஒரு தோல்‌ போன்ற 
சவ்வு, வயிற்று உறுப்புகளையும்‌, மேல்‌ பாகத்தையும்‌ தடுத்‌ 
அப்‌ பிரிக்கிறது. அதற்கு விதானம்‌ (Diaறhran) என்று 
பெயர்‌. நாம்‌ மூச்சு வாங்கும்போது, அரை ஈரல்‌ விரிந்து 
அந்த விதானத்தை அழுத்துகிறது, அப்பொழு அ விதானம்‌ 
ழே இறங்கி வயிற்று உறுப்புகளை ௮ழுத்‌.துறது, மூச்சு 


சலபாசனம்‌ 107 


விடும்போது, அரை ஈரல்‌ சுருங்கி விதானம்‌ மேலே எழும்பு 
கிறது. அப்பொழுது, வயிற்று உறுப்புகள்‌ தாராளமாய்‌ 
விரிர்து, சிரம பரிகாரம்‌ செய்து கொள்ளுகின்றன, இம்‌ 
மாதிரி இயற்கையாய்‌ வயிற்று உறுப்புகளுக்குப்‌ பயிற்சி 
ஏற்பட்டிருக்கிற த, 


பெரும்‌ தொந்தி விழுந்தவர்களுக்கு மேற்படி. விதா 
னத்தை அமுத்தும்‌ பயிற்சி கட்டாத, ஏனெனில்‌, தொந்தி 
கனத்து, விதான த்தை விட்டுக்‌ கழே இறங்கி விட்டிருக்கும்‌. 
அதனால்‌ வயிற்றிலுள்ள உறுப்புகளுக்குப்‌ போதிய பயிற்சி 
கிட்டாமல்‌, மேலும்‌ மேலும்‌ கொழுப்புகள்‌ சேர இட முண்‌ 
டாகி விடுகிறது, 


சில மாதர்களுக்கு அதிகப்‌ பிரசவங்‌ களினாலும்‌, 
பிரசவ காலத்தில்‌ சரியானபடி ஓய்வு எடுத்‌ துக்கொண்டு 
உடலக்‌ கவனிக்காததினாலும்‌ வயிறு சரிந்து விடும்‌. மடிப்‌ 
 பாய்த்‌ தொங்கும்‌. அவர்களுக்கு எந்த மருந்தினாலும்‌, 
வைத்தியத்தினாலும்‌, சரிந்த வயிற்றைச்‌ சீர்படுத்த முடி 
யாது, விதானத்தை விட்டுக்‌ ழே இறங்கிய வயிற்று 
உறுப்புகளுக்குத்‌ திரும்பவும்‌ அழுத்தும்‌ பயிற்சி ஏற்படுத்த 
முடியாது, அதை சலபாசனம்‌ ஒன்றினால்தான்‌ செய்ய 
முடியும்‌, 


சலபாசனம்‌ செய்யும்‌ விதம்‌ 
விரிப்பில்‌ குப்புறப்‌ படுக்கவும்‌, முகவாய்க்கட்டை 


யைத்‌ தரையில்‌ வைத்துக்‌ கொள்ளவும்‌. இரண்டு கால்களை 
நீட்டிச்‌ சேர்த்து வைத்துக்கொள்ளவும்‌, பக்கங்களில்‌ 


108 ஆரோக்கிய ரகசியம்‌ 


இரண்டு உள்ளங்கைகள்‌ மேல்‌ பார்க்க நீட்டி வைத்துக்‌ 
கொண்டு, முஷ்டியை மடக்கிக்‌ கொள்ளவும்‌. 8-வஅ இத்தி 
ரத்தைக்‌ கவனியுங்கள்‌, இது சலபானம்‌ செய்யத்‌ தயாராய்‌ 


இருக்கும்‌ நிலை, 


இப்பொழுது முச்சைப்பிடித்து, இரண்டு கைகளின்‌ 
முஷ்டியைப்‌ பலங்கொண்ட மட்டும்‌ தரையில்‌ ஊன்றிக்‌ 
சொண்டு, இரண்டு கால்களையும்‌ சேர்ந்தாற்‌ போல்‌, இடுப்பு 
வரை விறைப்பாய்‌ வைத்துக்கொண்டு தூக்கி, 9-வது சித்தி 
ரத்திள்ள நிலைக்கு வரவும்‌. இப்படி ஐந்து முதல்‌ ஏழு 
எண்ணும்‌ வரை இருந்து, பிறகு மூச்சை விட்டுக்‌ கொண்டே 
கால்களை இறக்கி, ஐந்து முதல்‌ ஏழு விநாடி வரை களைப்‌ 
பாறவும்‌, இப்பொழுது மூச்சு சாதாரணமாய்‌ இழுக்கவும்‌ 
விடவும்‌ செய்யலாம்‌, மறுபடியும்‌ முன்‌ போல்‌ செய்யவும்‌, 
இம்‌ மாதிரி மூன்று முதல்‌ ஆறு தடவை செய்யலாம்‌. 


இத பார்க்கச்‌ சுலபமாய்‌ இருந்தாலும்‌, செய்யும்‌ 
போது சிறிது கஷ்டமாய்‌ இருக்கும்‌, சிலருக்கு இரண்டு 
கால்களும்‌ சேர்ந்தாற்போல்‌ தூக்க வராது. முட்டி வரை 
மடங்கி விடும்‌, சிலருக்குத்‌ அடையும்‌ சேர்ந்து மேலே 
எழும்பாத. அப்படி எழும்பினாலும்‌ சப்பைக்‌ கால்‌ போல 
வளைந்து அகன்று விடும்‌, சிலருக்கு குதிக்கால்‌ சேராமல்‌ 
பிரிந்த விடும்‌, சிலருக்கு கால்‌ எழும்பும்போ அ தலையும்‌ 
சேர்ந்து மேலே தூக்கும்‌. 


சரியான நிலையை மனதில்‌ இருத்தி, இக்‌ குறைகளை 
எல்லாம்‌ நீக்க முயற்சிக்க வேண்டும்‌, நாளாவட்டத்தில்‌ 
இக்‌ குறை நீங்கிவிடும்‌. முயற்சிக்குத்‌ தகுந்த பலன்‌ உண்டு, . 


தனுராசனம்‌ 109 


அதற்காக அதிக முயற்சியும்‌ வேண்டாம்‌, மூன்று முதல்‌ 
ஆற தடவை முயற்சி செய்தால்‌ போ தும்‌, 


பலன்‌ -- இந்த ஆசனம்‌ செய்வதனால்‌ வயிற்று 
உறுப்புகளுக்கு இறுக்கம்‌ இடைக்கெது, பெரும்‌ தொந்தி 
கரையும்‌. கால்கள்‌, தடைகள்‌ பலம்‌ பெறும்‌, முதுகெலும்‌ 
பின்‌ அடிப்பாகத்திற்குப்‌ பயிற்சி ஏற்படுவதால்‌ இளமை 
ஏற்படும்‌. 


தறிப்பு :-- வழக்கமாய்‌ இந்த ஆசனம்‌ செய்யும்‌ ஸ்திரீ 
கள்‌, கர்ப்பம்‌ என்று தெரிந்ததும்‌ இதைச்‌ செய்யக்‌ 
கூடாது. கர்ப்பங்‌ கொண்ட ஸ்திரீகள்‌ இதை ஆரம்பிக்கவே 
கூடாத. இருதயம்‌ பலவீனக்காரர்கள்‌, வயிற்றில்‌ ஆப்ப 
சேஷன்‌ செய்து கொண்டவர்கள்‌, குடற்‌ பிதுக்க (Hernia) 
முள்ளவர்கள்‌ இதைச்‌ செய்யக்‌ கூடாதா. 


அத்தியாயம்‌ 9. 


தனுராசனம்‌ 
அப்பாவி வயிறு! 


வெள்ளம்‌ வருவதற்கு முன்‌ ௮ணைபோடுவதுதான்‌ 
புத்திசாலித்‌ தனமாகும்‌. அதைப்போல நோய்கள்‌ வந்து 
அதற்கு வைத்தியம்‌ செய்வதற்குப்‌ பதில்‌, வராமல்‌ தடுப்‌ 
பஅதான்‌ சிலாக்கியம்‌. நோய்கள்‌ வராமலே தடுப்பதால்‌, 
உடம்பின்‌ சக்தி விரய மாகா, பணம்‌ செலவாகாஅ, 
காலமும்‌ மிச்சமாகும்‌, ஆரோக்கியமும்‌ பாதுகாக்கப்படும்‌, 


110 ஆரோக்கிய ரகசியம்‌ 


“ஜீவித்திருப்பதற்காகச்‌ சாப்பிடுகறவர்கள்‌, சாப்பிடு 
வதற்காக ஜீவித்திருப்பவர்கள்‌ ? என இரண்டு வகையான 
வர்கள்‌ இருக்கிறார்கள்‌. பின்னால்‌ சொல்லப்பட்ட வகை 
யில்‌ சேர்க்‌ தவர்களுக்குக்கான்‌, அரேகமாய்‌ நோய்கள்‌ வரு 
கின்றன. இவர்களில்‌ இலர்‌, வாய்மூடாப்‌ பட்டினியாளர்‌ 
சளும்‌ உண்டு, தாங்கும்‌ நேரம்‌ தவிர, மற்ற நேரங்களில்‌ 
எல்லாம்‌ வாய்‌ அசைந்து கொண்டே யிருக்கும்‌, இவர்‌ 
களுக்கு நோய்கள்‌ வரக்‌ காரணம்‌ வேறு வேண்டுமா? 
“ ஆகாரப்பை? என்று ஒன்று இருக்கின்றசென்ற நினைப்பே 
இவர்களுக்கு இருக்காது போலும்‌! 


ஆகாரப்பை, சவ்வுகளினாலான ஒரு பை போன்றது, 
ஆசாரக்‌ குழாய்க்கும்‌, சிறுகுடலுக்கும்‌ இடையில்‌ இருக்‌ 
கிறத. ௮, ஆனு கப்‌ ஆகாரம்‌ கொள்ளும்‌ அளவுதான்‌ 
இருக்கிறது, ஆகாரம்‌ அதற்குள்‌ சென்றதும்‌, காஸ்டிரிக்‌ 
( Gastric) எனும்‌ ரசம்‌ வக்‌.து கலக்கிறது. ஒரு சில டெலி 
போன்களைப்‌ பார்த்திருப்பீர்கள்‌. டெலிபோன்‌ பேசுவ தற்‌ 
குண்டான கட்டணத்தை அதில்‌ போட்டவுடன்‌, அந்த யக்‌ 
திரம்‌ தானாகவே இயங்கும்‌, பிறகு, ஈமக்கு வேண்டிய எண்‌ 
களை த்‌ திருப்பிப்‌ பேசலாம்‌. ௮.துபோல ஆகாரம்‌, ஆகாரப்‌ 
பையில்‌ போய்‌ விழுந்தவுடன்‌, அதை ஜீரணிக்க, காஸ்டிரிக்‌ 
ரசம்‌ உற்பத்தியா வேலைசெய்யத்‌ அவங்கும்‌. ஆகா 
ரத்தைக்‌ கூழ்‌ போலாக்கி, சிறு குடல்‌ அதன்‌ சத்தைக்‌ 
கிரகித்துக்‌ கொள்ளும்‌ அளவுக்குப்‌ பக்குவப்‌ படுத்திய 
பிறகுதான்‌, சிறு குடலுக்கு அதை அனுப்பி வைக்கிறது, 


நாம்‌ சாப்பிடும்‌ ஆகாரத்தின்‌ தன்மை, அளவு முதலிய 
வைகளைப்‌ பொருத்து, ஆகாரப்பை காலி ஆக மூன்று 


தனுராசனம்‌ 111 


முதல்‌ ஆறு மணி நேரம்‌ வசை ஆகும்‌, அதற்குப்‌ பிறகு 
ஆகாரப்பை சுருங்கும்‌. அப்பொழுதுதான்‌ நமக்குப்‌ பச 
உணர்ச்சி தோன்றுகிறது, ஆனால்‌, அப்படிப்‌ பச தோன்றி 
யம்‌ சாப்பிட்டு விடாமல்‌, அரை மணி, ஒரு மணி நேரம்‌ 
ஓய்வு கொடுத்துச்‌ சாப்பிடுவது ஈல்லத. இடையில்‌ சாப்‌ 
பிடுவதெல்லாம்‌ ஆகாரப்‌ பைக்குத்‌ இங்கு செய்வ தாகும்‌. 
இந்த நியதியை அறிந்து நடப்பவர்கள்‌ எத்தனை பேர்‌ 
இருக்கின்றார்கள்‌ ? 


தாட்சண்யத்திற்காகச்‌ சாப்பிடுவது; தமாஷுக்காகச்‌ 
சாப்பிடுவ அ; நாக்கின்‌ நப்பாசைக்காக மெல்லுவது; இவைக 
ளெல்லாம்‌ நரம்‌ வயிற்றுக்கு இழைக்கும்‌ கொடுமையே. 
அப்பாவி வயிறு இந்தக்‌ கொடுமையை எத்தனை நாள்‌ சதித்‌ 
இருக்கும்‌? அதற்கு வாய்‌ இருக்கறதா சொல்ல? முதலில்‌: 
வந்து விழுந்த ஆகாரத்தைச்‌ சரியாய்‌ அறைத்துத்‌ தள்ளு 
. வதற்குள்‌, மேற்கொண்டும்‌ ஆகாரம்‌ வந்து விழுந்தால்‌ 
ஆகாரப்பை என்ன செய்யும்‌? திணறுகிறது: அள்ளித்‌ 
அடித்து காஸ்டிரிக்‌ ரஸத்தைத்‌ தீவிரமாய்‌ உற்பத்தி 
செய்ய மேலும்‌ வேலை செய்தது, இப்படியே லெ நாட்‌ 
கள்‌ செய்து, சக்தி இழந்து, வர்த ஆகாரத்தை ஜீரணம்‌ 
செய்ய முடியாமல்‌ போய்விடுகிற து, 


ஒரு வேலைக்காரன்‌ தன்னுடைய வேலைகளை யெல்லாம்‌ 
முடித்து இரவில்‌ தூங்குகிறான்‌. அவனை ஈடு நடுவே தூங்க 
விடாமல்‌ எழுப்பி வேலை செய்ய ஏவினால்‌, அவன்‌ நிலைத்து 
நிற்பானா ? உங்கள்‌ வேலையும்‌ வேண்டாம்‌, நீங்கள்‌ கொடுக்‌ 
கும்‌ சம்பளமும்‌ வேண்டாம்‌? என்று தன்‌ வேலையை ராஜி 
நாமா செய்துவிட்டுப்‌ போய்விடுவான்‌, 


112 ஆரோக்கிய ரகசியம்‌ 


ஆனால்‌, வயிற்றுக்குள்‌ றைப்பட்டிருக்கும்‌ ஆகாரப்‌ 
பை எங்கு போகும்‌? சக்தி இழந்து வேலை செய்ய முடியா 
மல்‌ சோர்ந்து போகிற. வியாதிகள்‌ வரக்‌ கேட்பானேன்‌? 
வயிற்று வலி என்று முதலில்‌ ஆரம்பிக்கும்‌. பிறகு அஜீ 
ரணம்‌, புளியேப்பம்‌, கராணிபேதி முதல்‌ சகல வியாதி 
களும்‌ உண்டாகும்‌. மற்றும்‌ இலருக்கு அகாரம்‌, ஆகாசப்‌ 
பையில்‌ அழுகுவதால்‌, விஷங்கள்‌ உற்பத்தியாகி அதி 
லிருந்து பலவித ஜு5ரங்கள்‌ வரும்‌, இலருக்கு வாயிலிருந்து 
வீசும்‌ துர்‌ நாற்றம்‌ சகிக்காது. என்னதான்‌ ஜிண்டான்‌, 
ஏலம்‌, லவங்கம்‌ போட்டுக்‌ கொண்டாலும்‌, அத்துடன்‌ தர்‌ 
நாற்றமும்‌ கலந்துதான்‌ அடிக்கும்‌. ஆளை நெருங்க விடாது, 
சிலருக்கு ஆகாரப்‌ பையில்‌ புண்கள்‌, புற்றுகள்‌ கூட உண்‌ 
டாகிவிடும்‌, இதனால்‌ ஆகாரப்‌ பைக்கும்‌, சிறு குடலுக்கும்‌ 
உள்ள வழியைக்‌ கூடச்‌ சிலருக்கு அடைத்அக்‌ கொள்ளும்‌, 


இப்பேர்ப்பட்டவர்களின்‌ கதி என்ன ஆவ? இப்‌ 
பொழுது ஒரு பு.ஐ முறையைக்‌ கண்டு பிடித்திருக்கிறார்‌ 
கள்‌. வேண்டாத கெட்டுப்போன உறுப்பை வெட்டி 


எடுத்து விடுகருர்கள்‌. 


அர்த முறைப்படி கெட்டுப்‌ போன, அடைந்து 
போன ஆகாரப்‌ பையை எடுத்து, ஆகாரக்‌ குழாயையும்‌, 
சிறு குடலையும்‌ நேராய்‌ இணைத்து விடுநிறார்கள்‌. சில 
கேசுகளில்‌ ஆகாரப்‌ பை தனியே இடக்கட்டும்‌ என்று 
விட்டு விட்டு, ஆகாரக்‌ குழாயிலிருந்து சிறு குடலுக்கு 
ரேராக அகாரம்‌ போகும்படி செய்து விடுகிறார்கள்‌. 
இவைகளெல்லாம்‌ அபூர்வமான விஞ்ஞான முன்னேற்றம்‌ . 
தான்‌. ஆனால்‌ அர்த ஆப்பரேஷன்‌ செய்தகொண்ட ஆள்‌, 


சித்திரம்‌ 10] தனுர க்‌ [ பக்கம்‌ 118 
( ஆரம்ப நிலை 1) 


இத்திரம்‌ 11] தனுராசனம்‌ [ பக்கம்‌ 118 
( ஆரம்பநிலை 2) 


தனுராசனம்‌ 113 


மற்றவர்களைப்‌ போல உண்டு களித்தஇருக்க முடியுமா? 
ஜீவியகால பரியந்தம்‌ பத்திய உணவே சாப்பிட்டல்லவா 
வாழவேண்டும்‌? : 


இவைகளெல்லாம்‌ வெள்ளம்‌ வருவதற்கு முன்‌ அணை 
போடாத குற்றமே, நோய்‌ வருவதற்கு முன்‌ இஷ்டப்படி 
நடக்‌. கொண்டதற்குத்‌ தண்டனையே. வயிற்றுக்கு 
இழைத்த கொடுமை, வட்டியும்‌ முதலுமாசச்‌ சேர்ந்து 
லாட்டுகிற அ, 


ஆகாரப்‌ பையை ஆப்பரேஷன்‌ செய்து எடுத்து 
விடுவசால்‌, ஆகாரம்‌ கூழாக்கப்‌ படாமல்‌ சிறு குடலுக்கு 
நேராய்ச்‌ செல்லுகிறது. இறு குடலின்‌ சுவர்கள்‌ சத்தைக்‌ 
கிரகித்து இரத்தத்துடன்‌ சேர்க்கத்தான்‌. முடியும்‌. அறை 
படாத ஆகாரத்தின்‌ சத்தை சரிவர உறிஞ்ச .அவைகளால்‌ 
முடியாத, ஏதோ சிறிதளவு, குடல்‌ சக்தியினால்‌ சத்தைக்‌ 
கிரகித்துக்‌ கொள்ளலாம்‌, ஆனால்‌ அர்த மனிதன்‌ தன்‌ 
பூரண ஆயுளை அனுபவிப்பான்‌ என்று சொல்ல முடியா அ, 


தவிர, இம்மாதிரி ஆப்பரேஷன்க ளெல்லாம்‌, எல்‌ 
லோருக்கும்‌ இட்டக்‌ கூடிய தல்ல, பணக்காரர்கள்‌ செய்து 
கொள்ளலாம்‌, மற்றவர்களால்‌ முடியாது. அவர்கள்‌ கதி 
என்ன ஆவது? நோய்‌ வராமல்‌ பாதுகாப்பதே நல்லது, 
அப்படி வந்தாலும்‌, ஆரம்பத்திலேயே ஆசனம்‌ பழகிக்‌ 
கொண்டால்‌, வெள்ளம்‌ வருவதற்கு முன்‌ அணைபோட்டஅ 
போலாகும்‌. “சாப்பாட்டு நேரம்‌ தவிர மற்ற வேளைகளில்‌ 
தாட்சண்யத்திற்காகவும்‌, ஈண்பர்களின்‌ வற்புறுத்தலுக்‌ 
காகவும்‌ சாப்பிட மாட்டேன்‌?” என்ற மன உறுதியுடன்‌ 


8 


114 ஆரோக்கிய ரகசியம்‌ 


உடலுக்‌ கேற்ற ஆகாரத்தை மட்டும்‌ உட்கொண்டு, தனுரா 
சனத்தைப்‌ பழகுவதே, இதன்‌ விமோசன ச்திற்குச்‌ சிறந்த 


வழி, 


* அசனங்கள்‌ போடுவதற்கு எங்கு ஸார்‌ நேரம்‌ 
கிடைக்கிறது? விடிந்தால்‌ வேலை சரியாக இருக்கறது, 
இவைகளெல்லாம்‌ வேலை யில்லா தவர்களுக்குத்‌ தான்‌ ஸார்‌ 
சரி!?? என்று இலர்‌ வெகு சுலபமாக முடிவு கட்டி விடு 
லார்கள்‌, 


பொதுவாக எந்தக்‌ காரியத்தையுமே குறை சொல்லு 
வ என்றால்‌ வெகு சுலபம்‌, ஆலை எதையாவது சாதிப்‌ 
பது தான்‌ கஷ்டமான காரியம்‌. தேசத்துக்கு வேண்டிய 
பொதுஜன சேவையில்‌ ஈடுபட்டு சேவை செய்ய முடியா 
விட்டாலும்‌, ஒவ்வொருவரும்‌ அவரவர்களுக்‌ காகவாவது 
சேவை செய்து கொண்டு நோயின்றி ஆரோக்கியமாக 


வாழக்‌ கூடாதா? 


எதற்கெடுத்தாலும்‌ குறை சொல்லிக்‌ கொண்டு, 
விதண்டாவாதம்‌ சொல்லுபவர்களின்‌ வேலை நேரங்களைக்‌ 
குறித்து ஒரு கால அட்டவணை தயாரித்தால்‌, எத்தனை மணி 
நேரத்தை அவர்கள்‌ வீணாய்க்‌ கழிக்கிறார்கள்‌ என்பத தெரி 
யும்‌. சகோதரிகளும்‌ இப்படி அட்டவணை தயார்‌ செய்து 
பார்த்தால்‌ எவ்வளவு கேரம்‌ மிஞ்சுறெதென்று தெரியும்‌, 
இடைத்தற்‌ கரிய மானிட உடலைச்‌ சுத்தமாய்‌ வைத்திருக்க, 
ரோய்களின்றிப்‌ பா அகாக்க, ஆரோக்கியமாய்‌ வைத்திருக்க 
இந்த இருபத்அரான்கு மணி நேரத்தில்‌, அரை மணி 
அல்ல அ ஒரு மணி நேரம்‌ கூடவா இடைக்காமல்‌ போகும்‌? 
ஏனோ இக்க ௮௪ட்டை தங்கள்‌ உடலின்‌ மேல்‌ ! 


தனுராசனம்‌ 115 


உண்மையில்‌ பார்க்கப்‌ போனால்‌ அசட்டையல்ல, 
அசட்டுத்தனம்‌ தான்‌. ஒவ்வொரு உயிருள்ள பிராணியும்‌ 
தன்‌ உயிரின்‌: மேல்‌ இசை வைத்துத்தான்‌ இருக்கறெஅ. 
சாகப்‌ போகும்‌ கிழம்கூட “இன்னும்‌ ல காலம்‌ வாழ 
மாட்டோமா?” என்றுதான்‌ நினைக்கும்‌. ஆனால்‌, சோம்‌ 
பல்‌, ஆராய்ச்சி யின்மை, அசட்டு மதிப்பு இவைகளால்‌ 
மனித சமூகம்‌ சீரழிகிறது, 

“வயிற்று வலியா? ஒரு மாத்திரை விழுங்க வேண்டும்‌, 
9 


என்று போய்விட வேண்டும்‌. தலை 


> 


உடனே வலி பட்‌ 
வலியா? ஒரு மாத்திரையில்‌ “டக்‌? என்று நின்று விட 
வேண்டும்‌, பூ யில்லையா? அதற்கும்‌ ஒரு மாத்திரை, 
மலச்‌ சிக்கலா * ஒரு மாத்திரை விழுங்கு”. இப்படி ஈம்மவர்‌ 
களின்‌ மனோபாவம்‌ வளர்ந்து விட்டது. 


“அர்த மாத்திரை எந்தச்‌ சரக்கனால்‌ செய்யப்படுகிற த? 
அதனுடைய செயலாற்றும்‌ குணம்‌ என்ன? அத எப்படி 
நம்‌ வலிகளைப்‌ போக்கடிக்கறது? அவை வலிகளை மட்டும்‌ 
தான்‌ போக்கடிக்குமா? மற்றும்‌, அதனால்‌ ஏதாவது 
கோளாறு உண்டாகுமா? இப்படியே சாப்பிட்டுக்‌ கொண்டு 
போவ தனால்‌ அதன்‌ முடிவு தான்‌ என்ன? மருக்தினாலேயே 
உயிர்‌ வாழ்வதா? இயற்கைச்‌ சக்திகள்‌ இல்லையா? என்று 
இம்‌ மாதிரி ஆராய்ச்சிகள்‌ எல்லாம்‌ செய்வதில்லை, 


“இதற்கெல்லாம்‌ எங்கே ஸார்‌ நேரம்‌ இருக்கிறது? 
ஏதோ வலித்ததும்‌ மருந்து சாப்பிட வேண்டியது, வலி 
“டக்‌? என்று நின்று விடவேண்டும்‌. ஈம்‌ வேலைகளை ஈம்‌ 
பாட்டுக்கு செய்து கொண்டு போக வேண்டும்‌”? என்று 
அதே பதிலைச்‌ சொல்லுவார்கள்‌, 


116 ஆரோக்கிய ரகசியம்‌ 


இப்பேர்ப்பட்டவர்களின்‌ மனோபாவம்‌ எப்பொழுது 
மாறுகின்்‌ றதோ, அப்பொழுதுதான்‌ ஈமது சமூகத்துக்‌ 
கும்‌ சமது நாட்டுக்கும்‌ விமோசனம்‌ ஏற்படும்‌, 


தேய்வழம்‌ தேகப்பயிற்சியும்‌ 


“இந்தக்‌ காலத்தில்‌ கோவிலுக்குப்‌ போகிறவர்கள்‌ 
அதிகமாய்‌ இருப்பார்களா, ஆஸ்பத்திரிகளையும்‌, வைத்தியர்‌ 
களையும்‌ நாடிப்‌ போகிறவர்கள்‌ அதிகம்‌ இருப்பார்களா?” 
என்று கணக்குப்‌ பார்த்தால்‌, அரேசமாய்‌ ஆஸ்பத்திரிகளை 
யும்‌ வைத்தியர்களையும்‌ நாடிப்‌ போகிறவர்கள்‌ தான்‌ அதி 
கம்‌ இருப்பார்கள்‌, 


நம்முடைய பெரியோர்கள்‌ தெய்வ வழி பாட்டிலும்‌ 
தேகப்‌ பயிற்சியைப்‌ புகுத்தி யிருக்கிறார்கள்‌. கணபதியைப்‌ 
பார்க்கும்‌ போதே சிலர்‌ அவர்களை அறியாமல்‌ தலையில்‌ 
குட்டிக்கொண்டு, இரண்டு காதுகளையும்‌ பிடித்துத்‌ தோப்‌ 
புக்‌ கரணம்‌ போடுவதைப்போல்‌ செய்வார்கள்‌. சந்நதியில்‌ 
நின்றுகொண்டு நன்றாகத்‌ தோப்புக்கரணம்‌ போடுகிறவர்‌ 
களும்‌ உண்டு, நவக்‌ கிரகங்களை நூற்றெட்டு தடவை சுற்று 
வார்கள்‌. நமது தென்னாட்டில்‌, பல கோவில்களை விஸ்தார 
மான பிரகாரங்களாக, அமைத்துக்‌ கட்டியிருக்கிறார்கள்‌. 
ஒவ்வொரு பிரகாரமாக சுற்றிக்கொண்டு, பிறகு சந்திக்‌ 
குப்‌ போவார்கள்‌. இவைகளெல்லாம்‌ ஈடைப்‌ பயிற்சி 
(Walking) அல்லாமல்‌ வேறு என்ன ? சந்ததியில்‌ சாஷ்‌ 
டாங்கமாய்‌ விழுந்து, விழுந்து ஈமஸ்கரிப்பது பஸ்கி 
யல்லவா? வயிற்று வலி வத்தவர்கள்‌, திருப்பதி வேங்க 
டேசப்‌ பெருமாளை வேண்டிக்கொண்டு, கோவிந்தா! 


தனுராசனம்‌ 117 


கோவிந்தா |!” என்று உருளுவார்கள்‌, திருப்பதி மலைக்குப்‌ 
போவதற்குள்‌ வயிற்று வலி போய்‌ விடும்‌, அத தனுரா 
சனம்‌ அல்லாமல்‌ வேறு என்ன? சிலர்‌ அம்மன்‌ சந்நதி 
யில்‌ ஒரு எலுமிச்சம்‌ பழத்தை உருட்டி விட்ட, அதை 
எடுக்கும்போது சாஷ்டாங்க ஈமஸ்காரம்‌ செய்து எடுப்பார்‌ 
கள்‌. மறுபடியும்‌ இருந்த இடத்திலிருந்து உருட்டி விட்டு 
மீண்டும்‌ . சாஷ்டாங்க நமஸ்காரம்‌ செய்துவிட்டு எடுப்பார்‌ 
கள்‌, இப்படி செய்பவர்கள்‌ வயிற்று வலி யுள்ளவர்களே, 
பெண்களும்‌ இவைகளைச்‌ செய்வார்கள்‌. இப்படிச்‌ செய்து 
கொண்டே பிரகாரத்தை இருபத்‌ தொரு தடவையி 
லிருக்‌.த நூற்றெட்டு கடவை வசையில்‌ சுற்றி வருவார்கள்‌, 
“அம்மன்‌ மனமிரங்கி நோயை அகற்ற மாட்டாளா?” என்ற 
நம்பிக்கை. இதில்‌ தனுராசனப்‌ பயிற்ச இருக்கிறதென்று 
கனவிலும்‌ அவர்களுக்குத்‌ தெரியாது, தெரிந்தால்‌ 
அசட்டை செய்வார்கள்‌ ? என்றுதான்‌ பெரியோர்கள்‌, இம்‌ 
மாதிரி பல பயிற்சிகளைக்‌ கடவுள்‌ பக்தியில்‌ இணைத்து 


விட்டார்கள்‌ போலும்‌ | 


இதில்‌ இரண்டுவித லாபம்‌ இருக்றெது, பக்தியால்‌ 
ஆத்மா சுத்த மடைகறது, பயிற்சியால்‌ உடல்‌ சுத்த மடை 
கிறது, பிறகு பக்தனுக்குக்‌ கடவுள்‌ அருள்‌ கிடைக்கக்‌ 
கேட்க வேண்டுமா? 


இளம்‌ தொந்தி, பெரும்‌ தொப்பை முதலியன கரை 
யத்‌ தனுராசனம்‌ போல வேறு ஒரு சாதனம்‌ இடையா து, 
இரத்தப்போஷணை அற்ற சதைகள்‌, கொழுப்புகள்‌ ரூட்டை 
யாகச்‌ சேர்ந்திருப்பதே தொப்பை, இங்கு சரியான இரத்‌ 
தப்‌ போஷணை இல்லாம்ல்‌ மர்தப்பட்டிருக்கும்‌, பொடி 


118 ஆரோக்கிய ரகசியம்‌ 


ஈரம்புகள்‌ அடைபட்டிருக்கும்‌, சல இடங்களில்‌ இரத்தம்‌ 
தேங்கயும்‌ இருக்கும்‌. இந்தக்‌ குறைகளை எல்லாம்‌ தனுரா 
சனம்‌ ஒன்றினால்‌ தான்‌ போக்க முடியும்‌. 


தனுராசனம்‌ செய்யும்‌ விதம்‌ 


விரிப்பில்‌ குப்புறப்படுத்துக்‌ கொள்ளவும்‌. கைகளைப்‌ 
பக்கத்தில்‌ ஒட்டியவாறு நீட்டி வைத்துக்‌ கொள்ளவும்‌, 
முகம்‌ விரிப்பில்‌ இருக்க வேண்டும்‌, உடலைத்‌ தளர்‌ த்தவும்‌, 
10-வது சித்திரத்தைக்‌ கவனிக்கவும்‌, 


இரண்டு கால்களை விரித்துப்‌ பின்னுக்கு மடித்து 
இரண்டு கைகளால்‌ கால்களின்‌ மணிக்கட்டுகளுக்கு மேல்‌ 
பாகத்தை 11-வது சத்திரத்தி லுள்ளபடி பிடித்துக்‌ 
கொள்ளவும்‌. 


பிறகு தலையை மேலே தூக்கி, முதுகைப்‌ பின்னுக்கு 
வளை த்து, உடலை விறைத்துக்‌ கால்களைப்‌ பலமாய்‌ உதைத்‌ 
துத்‌ துடைகளை மேலே எழுப்பவும்‌. கைகளை விடாமல்‌ 
பிடித்துக்‌ கொள்ளவும்‌. உடல்‌ வில்‌ போலவும்‌, கைகள்‌ 
நாண்‌ போலவும்‌ இருக்க வேண்டும்‌. வில்லின்‌ வடிவம்‌ மன 
தில்‌ வைத்துச்‌ செய்யவும்‌, 12-வத சித்திரத்தைக்‌ கவனிக்‌ 
கவும்‌, இந்த நிலையில்‌ ஐநத முதல்‌ பத்து எண்ணும்‌ வரைக்‌ 
கும்‌ இருக்கலாம்‌. இந்த ஆசனம்‌ சரியாய்‌ வந்த தென்பதற்‌ 
கடையாள மென்ன வென்றால்‌, வயிறு மட்டும்‌ தரையில்‌ 
ஓட்டியிருக்கும்‌. மற்ற பாகங்களாகிய, அடை, முழங்கால்‌, 
தலை, புஜம்‌, மார்பு முதலியவை தரையை விட்டு மேலே 
தூச் வளைந்து நிற்கும்‌, அவரவர்களுச்குவேண்டி ய நேரம்‌ 


தனுராசனம்‌ 119 


தனுராசன த்தில்‌ இருந்து விட்டுப்‌, பிறகு கைகளை கால்‌ 
களின்‌ பிடியிலிருந்து எடுத்து, . குப்புறப்‌ படுத்தவாறே 
இளைப்பாறிக்‌ கொள்ளவும்‌, இது முதற்‌ படி. 


இரண்டாவது படி: மேலே சொன்னவாறு அதாவது 
12-வது சித்திரத்தி இள்ளபடி இருக்கவாறே முன்னுக்கும்‌, 
பின்னுக்குமாக உடலை, குழந்தைகளின்‌ சாய்ந்தாடும்‌ 
குதிரையைப்போல்‌ ஆட்ட வேண்டும்‌, 18-வத சித்திரத்‌ 
தைக்‌ கவனியுங்கள்‌. முன்னுக்கு வரும்போது கால்கள்‌ 
பின்னுக்கு நன்றாய்த்‌ தூக்கி யிருக்க வேண்டும்‌. பின்னுக்‌ 
குச்‌ சாயும்‌ போ அடி வயிறு, தடை தரையில்பட, தலை, 
புஜம்‌, மார்பு இன்னும்‌ மேல்‌ தூக்கி வளைக்க வேண்டும்‌, 
14-வது சித்திரத்தைக்‌ கவனிக்கவும்‌, இம்‌ மாதிரி மூன்றி 
லிருந்து ஆறு தடவை செய்யலாம்‌ அதாவது முன்னுக்‌ 
- கும்‌ பின்னுக்கும்‌ ஆட்டினால்‌ ஒரு தடவை செய்த தாகும்‌. 
அப்படியே இடையில்‌ விடாமல்‌ மூன்று முதல்‌ ஆறு 
தடவை வரை, அவரவர்களுக்கு வேண்டிய அளவு செய்ய 
லாம்‌. மூச்சை இஷ்டம்போல்‌ இழுக்கவும்‌ விடவும்‌ செய்ய 
வும்‌. 


மழன்றவது படி: மேற்‌ சொன்னவாறு, முன்வுக்கும்‌ 
பின்னுக்குமாக ஆட்டியவுடன்‌, ஆசனத்தைக்‌ கலைத்த 
விடாமல்‌ 15-வது இத்திரத்தி லுள்ளபடி. வலது பக்கத்தி 
அம்‌, 16-வது இத்திரத்தி லுள்ளபடி இடது பக்கத்திலும்‌ 
உடலைப்‌ பிரளவிட வேண்டும்‌, இம்‌ மாதிரி மூன்றி லிருந்து 
ஆறு தடவை செய்யலாம்‌, ஒரு தடவை என்பது, இடது 
புறம்‌ ஒரு தடவையும்‌, வலது புறம்‌ ஒரு தடவையும்‌ பிரள்‌ 
வத என்பதாகும்‌, இப்படி இடையில்‌ மிறுத்தாமல்‌ அவ 


120 ஆரோக்கிய ரகசியம்‌ 


வர்களுக்கு வேண்டியபடி மூன்றிலிருந்து. ஆறு தடவை 
செய்யலாம்‌. 


முதலில்‌, தனுராசனத்தில்‌ அதாவது முதல்படியில்‌ 
ஐந்து முதல்‌ பத்து எண்ணும்‌ வரை நின்று, அப்படியே 
இரண்டாவது படியாகிய முன்னுக்கும்‌, பின்னுக்குமாக 
ஆட்டுவதை மூன்று முதல்‌ ஆறு தடவையும்‌, அவ்வாறே 
வலத, இடது பக்கங்களில்‌ மூன்று அல்லது ஆஅ தடவை 
டயும்‌ பிரண்டால்‌, ஒரு தடவை முழு தனுராசனம்‌ செய்த 
தாகும்‌. அதாவது, முதல்‌, இரண்டு, மூன்று படிகளும்‌ 
விடாமல்‌ தொடர்ந்து செய்ய வேண்டியது, இம்‌ மாதிரி 
மூன்று முதல்‌ ஆறு முழு தனுராசனங்களை ச்‌ செய்யலாம்‌, 


.... ஒரு சிலரைத்‌ தவிர, மற்றவர்களுக்கு இந்த ஆசனம்‌ 
செய்வ அ சிறிது சிரமமாய்த்தான்‌ இருக்கும்‌. பெரு மூச்‌ 
சும்‌ வாங்கும்‌. கனத்த சரீர முடையவர்களுக்கு சற்று 
சிரமமாய்‌ இருக்கும்‌. ஆனால்‌ அவர்களது கனம்‌ குறைய, 
இந்த ஆசனம்‌ தான்‌ மிக முக்கியம்‌, சிலருக்குக்‌ கால்களை 
மடித்துப்‌ பிடிக்க எட்டாது, சிலர்‌ எப்படியும்‌ ஒருகாலை 
எட்டிப்பிடித்து விடுவார்கள்‌. மற்றொரு காலைப்‌ பிடிக்க 
முடியாது. அப்பேர்ப்‌ பட்டவர்கள்‌ பிறர்‌ உதவியால்‌ எட்‌ 
டாத காலை அழுத்திப்‌ பிடித்துக்‌ கொடுக்கச்‌ சொல்லிப்‌ 
பிடித்துக்‌ கொள்ள வேண்டும்‌, சிலருக்கு மணிக்கட்டிற்கு 
மேல்பாகத்தைப்‌ பிடிக்க வராது, பாதத்தைப்‌ பிடிக்க 
வரும்‌. ஆனாலும்‌ பரவா யில்லை, பிறகு பழகப்‌ பழக சரி 
யாய்‌ வந்து விடும்‌, 


இலருக்கு முதலில்‌ தடைகள்‌ மேலே கிளம்பாது, 
துடை நரம்புகள்‌ எல்லாம்‌ முதலில்‌ வலிக்கும்‌, வலிக்கிற 


நப னும்‌. பபா] ச 


ல்‌ பபபல இல்‌ பட ற - க அலல அ வகைய கக்‌ 


. சித்திரம்‌ 15] .... தனுராசனம்‌. . [ பக்கம்‌ 119 


( இரண்டாம்படி. முன்பக்கம்‌ சாய்தல்‌ ) 


சத்திரம்‌ 14] 


தனுராசனம்‌ [ பக்கம்‌ 119. 


( இரண்டாம்படி பின்பக்கம்‌ சாய்தல்‌ ) 


தனுராசனம்‌ ்‌ 121 


தென்று பழகாமல்‌ இருக்கக்கூடாது, ஒரு வாரம்‌ வரை 
விடாமல்‌ செய்து வந்தால்‌, வலி யெல்லாம்‌ மறைந்து விடும்‌, 
வலிக்கிறதென் று நிறுத்தி விட்டு, மறுபடி ஒரு வாரம்‌ அல்‌ 
லத பத்து நாட்களுக்குப்‌ பிறகு ஆரம்பித்தால்‌ மறுபடியும்‌ 
புதிதாய்‌ வலிக்கும்‌. . ஆகையால்‌ று வலிக்களுகெல்லாம்‌ 
பயப்படாமல்‌, தொடர்ந்து செய்வதே கல்லது, அதிகமாய்‌ 
வலித்தால்‌ மட்டும்‌ ஒரு காள்‌, இரண்டு, நாள்‌ நிறுத்தி, வலி 
யுள்ள இடத்தில்‌ வெந்நீர்‌ விட்டுத்‌ தடவிக்‌ கொடுத்து மறு 
நாளிலிருந்தே செய்யலாம்‌. 


சிலருக்குக்‌ கால்களை அதிக நேசம்‌ பிடிக்க முடியாது. 
நழுவி விடும்‌. இக்‌ குறைகள்‌ எல்லாம்‌ பழகப்‌ பழக மறைந்து 
வீடும்‌, சிலருக்கு கைகள்‌, முது கெலும்பு, தோள்பட்டை 
முதலியன வலிக்கும்‌. இவைகளும்‌ லெ நாட்கள்‌, பழ வர்‌ 
தால்‌, குறைந்து விடும்‌, சிலருக்கு வயிற்று நரம்புகள்‌ 
இழுப்பதால்‌ வயிறு வலிக்கும்‌. அதிகமாய்‌ வலித்தால்‌ ஓரி 
ரண்டு நாட்கள்‌ கிறுத்தி வைத்து, வலி குறைந்த பின்‌ ஆரம்‌ 
பிக்கலாம்‌. மறுபடியும்‌ வலித்தால்‌ மேற்‌ கொண்டு மூன்று 
நாட்கள்‌ நிறுத்திப்‌ பார்க்கலாம்‌, அப்படியும்‌ வலித்தால்‌ 
இந்த ஆசனம்‌ அவர்களுக்கு ஓத்துக்‌ சொள்ள வில்லை 
என்று தெரிந்துக்‌ கொள்ள வேண்டும்‌, அவர்கள்‌ இந்த 
ஆசன த்தைச்‌ செய்யக்‌ கூடாது. 


லுக்கு தனுராசன த்தில்‌ இரண்டாவ தபடி செய்வ 
தற்கு முதன்‌ முதலில்‌ வராது, முக்கி, முனகி உடலை ஆட்‌ 
டினால்‌, சல நாட்களில்‌ சரியாய்‌ வந்து விடும்‌. மூன்றாவது 
படி சுலபமாய்ச்‌ செய்ய வரும்‌. சிலருக்கு தனுராசன த்தில்‌ 
முதல்‌ படியில்‌ நிற்பதாலும்‌ சிலருக்கு உடலை ஆட்டுவதி 


122 ஆரோக்கிய ரகசியம்‌ 


னாலும்‌, பீஜங்கள்‌ நசுச்சபட்டு உணர்ச்‌ வசமாய்‌ விடும்‌, 
சிலருக்கு விந்து வெளிப்பட்டும்‌ விடும்‌. முதலில்‌ சிலருக்கு 
அப்படியும்‌ இருப்பஅண்டு, சில நாட்களில்‌ இக்‌ குறைகள்‌ 
மறைந்து விடும்‌. ஆனால்‌ சிலருக்கு இந்தக்‌ குறை மறையா 
மலும்‌ இருக்கலாம்‌, அப்பேர்ப்பட்டவர்கள்‌ இல நாட்கள்‌ 
செய்து பார்த்து முடியவில்லை யென்றால்‌, இந்த ஆசனத்‌ 
தைச்‌ செய்யக்‌ கூடாது, 


ஒரு பாஷையைக்‌ சுற்றுக்‌ கொள்ள வேண்டுமானால்‌, 
முதலில்‌ எழுத்துக்களை ஆரம்பித்து, பிறகு சிறு சிறு 
வார்த்தைகளைக்‌ கற்று, வாக்கியங்கள்‌ அமைக்கக்‌ கற்றுக்‌ 
கொள்கிறோம்‌. பிறகு இலக்கணம்‌ அப்‌ பாஷையை அழகு 
படுத்துகிறதா. அதைப்‌ போலத்தான்‌ ஆசனமும்‌, எடுத்த 
தும்‌ சரியானபடி செய்ய வரவில்லையே என்று விட்டுவிடக்‌ 
கூடாத. ஓவ்வொரு சிறு முயற்சியும்‌ வீண்‌ ஆகாது, 
நாளுக்கு நாள்‌ திருந்திக்‌ கொண்டே போகும்‌. ஆசனப்‌ 
களைச்‌ சரியானபடி. செய்ய வந்தபின்தான்‌ பலன்‌ “கடைக்‌ 
கும்‌? என்று சிலர்‌ எண்ணுகிருர்கள்‌. அப்படியல்ல, ஒவ்‌ 


வொரு சிறு முயற்சிக்கும்‌ பலன்‌ இருக்கிற ௮, 


பலன்‌ --தனுராசனத்தினால்‌ வயிற்றில்‌ உள்ள உறுப்பு 
கள்‌ மிக நன்றாய்‌ ஈசுக்கப்படுவதால்‌, எல்லாமே புத்துயிர்‌ 
பெறுகிறது. அடைர்அ இடக்கும்‌ நரம்புகளில்‌, புது இரத்‌ 
தம்‌ பாய்ந்து வேகமாகத்தள்ள, வயிற்றுக்‌ கொழுப்புகள்‌, 
ஊளைச்சதைகள்‌ முதலியன கசைகின்றன, ஆசாரப்பை 
(Stomach) பலம்‌ பெறுகிறது. விதானம்‌ (Diapharm) 
பலம்‌ பெறுகிறது. சிறு குடல்‌ (mall Inestine), 
பெருங்குடல்‌ (La1ஓe Intestine), சல்லிரல்‌ (11722), மண்‌ 


தனுராசனம்‌ 123 


ணீரல்‌ (8றleon), பாங்கிரியாஸ்‌ (Pancreas), சிறுநீர்க்‌ 
கருவிகள்‌ (1810072), சிறு நீர்ப்பை (Blader), மலச்‌ 
குழாய்‌ (360010), ஆண்களுக்கு டெஸ்டீஸ்‌ (Testis) 
பெண்களுக்கு ஓவர்‌ (01௨17), பெண்சளுக்குக்‌ கர்ப்பப்பை 
(Uterus), ஆதிய எல்லாவற்றிற்கும்‌ புது இரத்தம்‌ பாய்ந்து 
ஆரோக்கிய வீர்யம்‌ உண்டாகிற து, 


இதில்‌ தொந்தி கரையும்‌ என்னு சொல்லவே வேண்‌ 
டாம்‌. ஆகாரப்பை நசுக்கப்‌ படுவதால்‌ ௮ஜீர்ணம்‌ உண்டா 
காது, வயிற்று வலி போகும்‌. ஆகாரப்‌ பை சுறுசுறுப்‌. 
புடன்‌ வேலை செய்வதால்‌, அங்கு ஆகாரங்கள்‌ தங்கி அழு 
காது. வாய்‌ துர்நாற்றம்‌ போகும்‌. மூலம்‌, பெளத்திரம்‌ 
முதலிய வியாதிகள்‌ போகும்‌, நீர்‌ ரோகம்‌ (Diabetes), 
பூரணமாய்ப்‌ போய்விடும்‌, முதுகெலும்பின்‌ நடுப்‌ பாகம்‌ 
வளையும்‌ தன்மை அடைவதால்‌ இளமை ஓங்கும்‌, 


அடுப்படியில்‌ வேலை செய்து முதுகு, இடுப்பு வலியால்‌ 
கஷ்டப்படும்‌ சகோதரிகளுக்கு, இது ஒரு சிரம பரிகாரம்‌, 
பல பிரசவங்களால்‌ வயிறு பெருத்த சகோதரிகளுக்கும்‌ 
இததான்‌ சமய சஞ்சீவி, -இதை விட்டு வேறு மார்க்கத்‌ 
அக்குப்‌ போகிறவர்கள்‌, ஒரு வஸ்துவைப்‌ போட்ட இடத்‌ 
தில்‌ தேடாமல்‌, வேறு இடத்தில்‌ தேடினவர்களைப்‌ போல்‌ 


ஆவார்கள்‌. 


தறிப்பு :--இந்த ஆசன த்தை வயிற்றில்‌ புண்‌ (யா) 
உள்ளவர்கள்‌ செய்யக்‌ கூடாது. குடல்‌ பிதுக்கம்‌ (Hernia) 
உள்ளவர்களும்‌ செய்யக்கூடாது, வயிற்றில்‌ ஆப்பரேஷன்‌ 
ஏதாவது ஆஃ யிருந்தால்‌ கட்டாயம்‌ இதைச்‌ செய்யவே 
கூடாது. கர்ப்பங்‌ சொண்ட ஸ்திரீகள்‌ புதிதாய்‌ இதை 


124 ஆரோக்கிய ரகசியம்‌ 


ஆரம்பிக்கக்‌ கூடாது. வழக்கமாய்ச்‌ செய்யும்‌ ஸ்திரீகளும்‌ 
கர்ப்பம்‌ என்று தெரிந்த பின்‌ செய்யக்கூடாது, பிரச 
வித்து மூன்று மாதங்களான பின்‌, மற்ற ஆசனங்களை 
ஆரம்பித்‌ துச்‌ செய்து, உடல்‌, வயிற்றுச்‌ சதைகள்‌, முதலி 
யன உறுதியான பின்‌, ஜந்து அல்லது ஆஅ மாதங்களில்‌ 
தனுராசன ததை ஆரம்பிக்கலாம்‌. அப்படியும்‌ கருப்பப்‌ பை 


வலித்ததென்றால்‌ செய்யக்‌ கூடாது, 


டெயாபேடிஸ்‌” DIABETES 


சிறு £ர்‌ வியாதியைத்தான்‌ ஆங்கிலத்தில்‌ “டயாபெடிஸ்‌” 
(Diabetes) என்று சொல்லுகிறோம்‌. சிறு நீரில்‌ சர்க்கரை 
கலந்திருப்பதே இதற்கு அடையாளம்‌. முன்பெல்லாம்‌ இவ்‌ 
வியாதி எங்கேயாகிலும்‌ மிகச்‌ சிலருக்கே இருக்கும்‌. அதி 
௮ம்‌ வயதானவர்களுக்குத்தான்‌ வருவது சகஜம்‌. ஆனால்‌ 
இந்தக்‌ காலத்தில்‌, எந்த வயதினருக்கும்‌ வருவ த சகஜமாகி 
விட்டது. சிறு குழந்தைகள்‌ முதல்‌, பெரியவர்கள்‌ வரைக்‌ 
கும்‌ வருகிறது. சிறு குழந்தைகள்‌, இக்‌ கோயைப்‌ பெற்‌ 
ஜோர்களிடமிருந்‌.து ஆஸ்தியாகப்‌ பெறுறோர்கள்‌. 


இர்த வியாதி சரீர உழைப்பு உள்ளவர்களுக்கு வரவே 
வராது. அப்படி வந்தாலும்‌, சில நாட்களில்‌ போய்‌ விடும்‌, 
சரீர உழைப்பு இல்லாது, உட்கார்ந்து வேலை . செய்பவர்‌ 
களுக்குத்தான்‌ இது அதிகமாக வருகிறது, அதிலும்‌ தன 
வந்தர்களுக்கு “டயாபெடிஸ்‌” வருவது சர்வ சாதாரணமாய்‌ 
விட்டிருக்கிறது. உடல்‌ உழைப்பு இல்லாமல்‌ நல்ல இனிப்‌ 
புப்‌ பண்டங்களாகச்‌ சாப்பிடுவதற்கு அவர்களுக்குத்‌ 
தானே செளகரிய மிருக்கிறது ! 


தனுராசனம்‌ 125 


முன்பெல்லாம்‌, இருவேளை ஆகாரத்துடன்‌ நாளைக்‌ 
கழித்து வந்தார்கள்‌. அது பொருத்தமான அதான்‌, குடும்‌ 
பஸ்தர்கள்‌ கட்டாயம்‌ இரு வேளை சாப்பிட்டாக வேண்டும்‌, 
ஒருவேளை உண்போன்‌ யோகி, இருவேளை உண்போன்‌ 
போகி, மூன்று வேளை உண்போன்‌ சோக, என்றால்‌ 
நான்கு, ஐநத வேளை உண்போரைப்‌ பற்றி என்னத்தைச்‌ 
சொல்ல? 


காலையில்‌ எழுந்ததும்‌, சிலர்‌ பல்‌ துலக்காமலும்‌ காபி 
சாப்பிடுவ அண்டு, பிறகு சாப்பாடு அல்லது பலகாரம்‌, 
காபி. மத்தியானம்‌ டிபன்‌, காபி அல்லது சாப்பாடு, பிறகு 
மாலை காபியுடன்‌ கூட டிபன்‌, இரவு சாப்பாடு, இப்படி 
தற்காலம்‌ சாப்பிடும்‌ வழக்கம்‌ பெரு விட்டத, காபி சாப்‌ 
பிடும்‌ வழக்கம்‌ பெருகி விட்ட தனால்‌ தான்‌, தற்காலம்‌ நீர்‌ 
வியாதியும்‌ எல்லோருக்கும்‌ சகஜமாக வரத்‌ தலைப்பட்டிருக்‌ 
கிறது. அதிலும்‌ காபி சாப்பிடுவதற்குக்‌ குறிப்பிட்ட 
நேரம்‌ ஒன்றும்‌ கிடையாது, நண்பர்கள்‌ வீட்டிற்குப்‌ 
போனால்‌ காபி, அவர்கள்‌ தங்கள்‌ வீட்டிற்கு வந்தால்‌, 
அவர்களுடன்‌ ஒரு டம்ளர்‌ காபி, ஓட்டலைக்‌ கண்டால்‌ 
அங்கு ஒரு கப்‌ காபி. வேலை செய்ய ஓடவில்லை யென்றால்‌, 
அதற்கும்‌ ஒரு கப்‌ காபி, இவ்வாறாக .ஒரு காளைக்கு ஏழு 


எட்டு தடவை காபி, டீ சாப்பிடுபவர்களும்‌ உண்டு, 


நாம்‌ சாப்பிடும்‌ ஆகாரங்களை நமது உடலுக்கு வேண்‌ 
டியபடி பக்குவப்படுத்தி மாற்ற ஈம்‌ உடலுக்குள்‌ இயற்கை 
யாகச்‌ சில கோளங்கள்‌ அமைந்‌ திருக்கின்றன. பான்கிரி 
யாஸ்‌ என்னும்‌ உறுப்பிலிருந்து, இன்ஸுலின்‌ (Insuline) 
என்னும்‌ ஒரு திரவம்‌ உற்பத்தியாக, இரத்தத்துடன்‌ கலக்‌ 


126 ஆரோக்கிய ரகசியம்‌ 


கிறது. பான்கிரியாசின்‌ மற்றொரு பகுதியிலிருந்து மற்‌ 
றொரு வித ஜீரண ரசம்‌ உற்பத்தியாகி ஆகாரப்‌ பையின்‌ 
கீழ்‌, வளைந்திருக்கும்‌ டயோடின த தக்குள்‌ செலுத்துகிற த, 
அங்கு அது ஆகாரம்‌ ஜீரணமாக உசுவுகறது, நாம்‌ 
உணவை ஒழுங்காய்‌ உட்கொண்டால்‌ அதற்கும்‌ போது 
மான வேலை கிடைக்கிற ஐ. சர்க்கரைப்‌ பொருள்களை அதிகம்‌ 
சாப்பிட்டால்‌ ௮து என்ன செய்ய முடியும்‌? ௮.தூ ஒரு சிறு 
அவயவம்தானே ! கூடுமானவரை இன்ஸுுலின்‌ உற்பத்தி 
யாகி கலக்கிறது. அனால்‌ காபியைக்‌ கணக்கு வழக்கில்லா 
மல்‌ சாப்பிடுபவர்களுக்கு இன்ஸுலின்‌ போதவ தில்லை, 
இவர்கள்‌ சாப்பிடும்‌ சர்க்கரைகளை மாற்ற அதனால்‌ முடிவ 
தில்லை. வேலை அதிகமாகச்‌ செய்து செய்து களைத்து விடு 
கற. பிறகு நடப்ப தென்ன? இன்ஸுலின்‌ வரத்‌ தடை 
பட்டு இரத்தத்தில்‌ சர்க்கரை அதிகம்‌ சேர்ந்து விடுகிறது, 
இரத்தம்‌ தன்‌ வேலையைச்‌ செய்து மலினப்பட்டுப்‌, போகும்‌ 
வழியில்‌, சிறுநீர்க்‌ கருவி அதை வடிகட்டுகறது. அந்த 
சிறு நீரைப்‌ பரீட்சை செய்தால்‌ சர்க்கரை இரத்தத்தில்‌ 
கலந்திருக்கிற தென்று நமக்குத்‌ தெரியும்‌. நீர்‌ வியாதி 
உள்ளவர்கள்‌ சிறு நீர்‌ போன இடத்தில்‌, ஈக்கள்‌ மொய்க்‌ 
கும்‌. அந்த இடம்‌ காய்ந்தப்பின்பும்‌, பசை போல பள 
பளப்பாய்‌ தெரியும்‌. 


இதை ஆரம்பத்திலேயே கவனித்துச்‌ சிகிச்சை 
செய்துகொள்ள வேண்டும்‌. பெரியவர்களை இது மிகச்‌ 
சங்கடப்‌ படுத்தும்‌, அடிக்கடி சிறு மீர்‌ போகும்‌. இரவில்‌ 
அடிக்கடி இதற்காக எழுந்திருக்க வேண்டியிருக்கும்‌. உள்‌ 
ளங்கை, உள்ளங்‌ கால்களில்‌ எரிச்சல்‌ உண்டாகும்‌. சுண்‌ 


கள்‌ கூட சில சமயம்‌ எரியும்‌, கை கால்‌ ௮சதியுண்டாகும்‌. 


தீனுராசனம்‌ 127 


எடை. குறையும்‌. இவர்களுக்குக்‌ கட்டி, புண்‌, காயம்‌ முதலி 
யவை ஏற்படா தவரை தப்பித்தார்கள்‌. அப்படி வத்த தானால்‌ 
பிழைப்பது புனர்‌ ஜன்மம்‌ தான்‌. இரத்தத்தில்‌ சர்க்கரை 
அதிகம்‌ இருப்பதால்‌, சீக்கிரத்தில்‌ புண்‌ ஆறாது. புரை ஒடிக்‌ 
கொண்டே போகும்‌. ஆப்பரேஷனை இம்‌ மாதிரி ஆசாமி 
களுக்குச்‌ செய்ய மாட்டார்கள்‌. அப்படிச்‌ செய்யவேண்டு 
மானால்‌, சாப்பாடே யில்லாக்‌ கடும்‌ பத்தியம்‌ வைப்பார்கள்‌. 
அரிசிச்‌ சாதமே உபயோகப்‌ படுத்தக்‌ கூடாது, சம்பா 
கோதுமைச்‌ சாதம்‌ தான்‌ சாப்பிட வேண்டும்‌, இன்ஸு 
லின்‌ ஊசி ஒரு நாளைக்கு இரண்டு, மூன்று என்று ஏற்று 
வார்கள்‌. காபி சாப்பிடக்‌ கூடாது. மாவுப்‌ பண்டங்கள்‌ 
முதலிய இனிப்புப்‌ பலகாரங்களைத்‌ தொடவே கூடாது. 
இவர்கள்‌ எல்வளவுக்‌ கெவ்வளவு காபியும்‌, தின்பண்டங்‌ 
களும்‌ விரும்பிச்‌ சாப்பிட்டார்களோ, அவ்வளவுக்கும்‌ தண்‌ 
டனை. அதுமட்டு மல்ல; தினம்‌ இரண்டு வேளையும்‌, ஈட்டு 
வாக்காளி இன்ஜெக்ஷன்‌. அப்படி மாதக்‌ கணக்காய்ப்‌ 
போட்டால்‌, சிறிது சர்க்கரை குறையும்‌, ஊசிபோட்டுக்‌ 
கொள்வதை நிறுத்திவிட்டால்‌ சர்க்கரை அதிகமாய்விடும்‌, 
ஆகையால்‌ வழக்கமாய்‌ ஊசி போட்டுக்‌ கொள்ளுறெவர்‌ 
களும்‌ உண்டு, சற்று, சர்க்கசை குறைந்தால்‌ ஓரு வேளை 
அரி சாதம்‌ ஒருவேளை கோதுமை சாதம்‌ என்று சாப்பிடு 
வார்கள்‌. “லெ காள்‌ தானே, எப்படியும்‌ கஷ்டப்பட்டு 
சாப்பிடுவோம்‌, பிறகு எது வேண்டுமானாலும்‌ சாப்பிட 


லாமே? என்பது கிடையா, ஆயுள்‌ பூராவும்‌ பயம்தான்‌ | 


அதற்கும்‌ ஒரு சுலபமான வழியைக்‌ கண்டு பிடித்து 
விட்டார்கள்‌ காபி அன்பர்கள்‌. சமி, சர்க்கரைத்தானே சாப்‌ 


பிடக்‌ கூடா அ. சர்க்கரையைப்‌ போன்ற இனிப்புடையதைக்‌ 


128 ஆரோக்கிய ரகசியம்‌. 


கலந்து சாப்பிடலா மல்லவா? என்று அம்‌ மாதிரி இனிப்‌ 
புடைய மாத்திரையைக்‌ கண்டு பிடித்து விட்டார்கள்‌. 
அதன்‌ பெயர்‌ தான்‌ “சாக்கரைன்‌? (Sacrine) என்பது, 
இம்‌ மாத்திரையின்‌ இனிப்பான, இன்ஈலின்‌ ரசத்தின்‌ 
உதவியின்றியே இரதத்தில்‌ கலந்தாலும்‌ செடுதி செய்யா 
தாம்‌. நீர்‌ வியாதிக்காரர்கள்‌ காபியில்‌ சர்க்கரைக்குப்‌ பதில்‌ 
இந்த சாக்கரைன்‌ மாத்திரையைப்‌ போட்டுச்‌ சாப்பிடுவார்‌ 
கள்‌. இவர்கள்‌ தங்கள்‌ ஜேபியில்‌ எப்பொழுதும்‌ தயாராய்‌ 
இம்‌ மாத்திரைப்‌ புட்டியை வைத்திருப்பார்கள்‌. இவர்கள்‌ 
ஓட்டலில்‌ மேஜையடியில்‌ உட்கார்ந்து, சர்க்கரை யில்லாக்‌ 
காபிக்கு ஆர்டர்‌ கொடுக்கும்‌ விதமே ஒரு அலாதி மதிப்‌ 
புடையது] ஏனெனில்‌, இது பேர்பெற்ற பணக்கார 
விய! தி யல்லவா? இலர்‌ சர்க்கரை சேர்க்சாமலேயும்‌, இந்த 
சாக்கரைன்‌ மாத்திரை சேர்க்கா மலேயும்‌ கூட, காபி கஷா 


யத்‌ை ப்படியே சாப்பிட்டு விடுவார்கள்‌, 
த்தை அப்படி 


இவ்வளவு கஷ்டப்பட்டு நாக்கை அடக்‌, உடம்பைச்‌ 
சல்லடைக்‌ கண்களாய்த்‌ அளை த்து ஊூ போட்டுக்‌ கொள்வ 
தற்குப்‌ பதில்‌, தனுராசனம்‌ போடப்‌ பழூக்‌ கொண்டால்‌, 
டயாபெடிஸ்‌ என்னும்‌ விரோதி ஓழிவான்‌. நாற்பது நாள்‌ 
ஒழுங்காகத்‌ தவறாமல்‌ இக்க ஆசனத்தைச்‌ செய்து விட்டு, 
சிறு நீரைப்‌ பரீட்சித்துப்‌ பார்க்கட்டும்‌ அப்பொழுது 
டாக்டர்‌, “வேறு ஏதாவது மருந்து சாப்பிட்டீர்களா??? 
என்று கேட்பார்‌, அவ்வளவு குறைந்திருக்கும்‌, அல்லது 
சர்க்கரை இல்லாமலேயே இருக்கும்‌. 


தனுராசனம்‌ செய்யும்போது சீரழிந்த, சக்தி யற்ற 
பாங்கிரியாஸைக்‌ தூண்டி விடுவதால்‌ ௮௮ உற்சாகம்‌ கொள்‌ 


சித்திரம்‌ 15 ] தனுராசனம்‌ [ பக்கம்‌ 119 
( மூன்றும்படி. வலதுபக்கம்‌ பிரளுதல்‌ ) 


சித்திரம்‌ 16 |] தனுராசனம்‌ [ பக்கம்‌ 119 
(மூன்றாம்படி. இடதுபக்கம்‌ பிரளுதல்‌ ) 


( 3. 


த லின்‌ வ்‌ 4 


சித்திரம்‌ 11. ஜீரண உறுப்புகள்‌ 

1. குடல்வால்‌ Aறறendiக, 2. டியோடினம்‌ Duode- 
11110) 8. பித்தப்பை al! ஒladder,. 4. கல்லீரல்‌ Liver, 
5. ஆகாரப்பை Stomach, 0. பரங்கிரியாஸ்‌ Pancreas, 


7. சிறுகுடல்‌ Small Intestine, 8. பெருங்குடல்‌ Large 
intestine, 9. மலக்குடல்‌ கடைசபாகம்‌ Rectum. 


தனுராசனம்‌ 129 


கிறது. அதன்‌ சுற்றி வளைந்த நரம்புகள்‌ இரத்தப்‌ பாய்ச்‌ 
சலினால்‌ புத்துயிர்‌ அடைகின்றன. ஈரம்புகளின்‌ ஊக்கத்‌ 
தினால்‌ மறுபடியும்‌ ௮.தற்கு உணர்ச்சி உண்டாகச்‌ கொஞ்‌ 
சங்‌ கொஞ்சமாக . வேலை: செய்ய ஆரம்பிக்கிறது. ஒரு 
மாதம்‌ வரை. தனுராசனத்தைத்‌ தொடர்ந்து செய்த 
கொண்டு, வாரத்தில்‌ இரண்டு காள்‌ இறு நீரைப்‌ பரிட்டுத்‌ 
தால்‌, நாளுக்கு நாள்‌: சர்க்கரை குறைவ து நன்றாசுத்‌ தெரி 
யும்‌. நாற்பது காப்களில்‌' பூரணமர்ய்ச்‌ சர்க்கரை குறைந்து 
விடும்‌ என்ப து நிச்சயம்‌, இது பிரசாரத்திற்காகச்‌ சொல்வ 
தல்ல இப்படிப்‌ பல்ருக்கு ஈன்மை ஏற்பட்டிருக்கிற த. 


வேலை செய்யாத சோம்பேறிப்‌ பிள்ளையை, கவனித்து 
வேலை வாங்காமல்‌ “சரி நீ சோம்பேறியாகவே இரு?” என்று 
மற்றவர்களைக்‌ கொண்டே வேலைகளைச்‌' செய்யச்‌ சொன்னால்‌, 
அந்தப்‌ பிள்ளை இருக்க இருக்க முட்டாளாகவும்‌, பெரும்‌ 
சோம்பேறியாகவும்‌ ஆகி விடுவான்‌. அதைப்‌ போல்தான்‌ 
இர்த இன்ஸுலின்‌ இன்ஜெக்ஷனும்‌, 


மருந்து என வேண வா்‌ யாக்கைக்கு அருந்தியது 
அற்றது போற்றி உணின்‌? 


என்று கூறுகிறார்‌ திருவள்ளுவர்‌, நாம்‌ அன்றாடம்‌ சாப்‌ 
பிடும்‌ ஆசாரத்தைக்‌ கவனித்துச்‌ சாப்பிட்டால்‌, இந்தக்‌ 
கஷ்டம்‌ எல்லாம்‌ படவேண்டியதில்லை அல்லவா ? 


முருங்கைக்‌ கீரை, இந்த வியாதிக்கு மிக எடுத்த 

ஒளஷதம்‌, சர்க்கரையை மாற்றும்‌ குணம்‌ இதில்‌ நிறைய 

இருக்கிறது, சிறுநீர்‌ வியாதியஸ்தர்கள்‌, முருங்கைச்‌ 
9 


130 ஆரோக்கிய ரகசியம்‌ 


திரையை ஆகாரத்தில்‌ சேர்த்துக்‌ கொண்டு, ஆசனம்‌ பழகு 
வார்களானால்‌, நாற்பது நாட்களில்‌ குணமாவது, இருபது 
நாட்களில்‌ கூட குணமாகும்‌. மற்றவர்களும்‌ வாரத்துக்கு 
ஒரு தடவையேனும்‌, முருங்கைக்‌ கரையை அவசியம்‌ சாப்‌ : 
பிடவேண்டும்‌. தினமும்‌ ஏதாவ அ ஒரு சரையை சாப்பிடு 
வது நல்லது, முருங்கைக்‌ நீரையைப்‌ பருப்பு போட்டுக்‌ 
கூட்டு செய்யலாம்‌. சாம்பார்‌ செய்யலாம்‌, பருப்புடன்‌ 
மசியல்‌ பண்ணலாம்‌. வெங்காயம்‌, உப்பு போட்டு அடுப்‌ 
பில்‌ லேசாக வதக்கிச்‌ சாப்பிடலாம்‌. பருப்பும்‌ தேங்காயும்‌ 
கூடப்‌ போட்டால்‌ மிக ஜோராய்‌ இருக்கும்‌. 


நீர்‌ வியா தியஸ்தர்கள்‌, மற்றும்‌ லெ ஆசனங்களையும்‌ 
செய்ய வேண்டும்‌. முக்கியமான த தனுராசனம்‌. மற்ற 
ஆசனங்களைப்‌ பற்றிப்‌ பிறகு விவரிப்போம்‌. 


அத்தியாயம்‌ 10, 
பஸ்சிமோத்தானசனம்‌ 
வியாதியே வராது 


சரீரத்திலுள்ள ஒரு சிறு அவயவம்‌ கூடக்‌ கடவுள்‌ 
சிருஷ்டியில்‌ வீணாய்‌ அமைய வில்லை. அந்த அவயவங்களைப்‌ 
பாதுகாக்க, உடலுக்கு உகந்த ஆகாரத்தை உண்டு சுத்த 
மாயும்‌, ஆரோக்கியமாயும்‌ வைத்திருக்க வேண்டியது ஓவ்‌ 
வொரு மனிதனின்‌ முக்கியமான கடமைகளில்‌ ஒன்றாகும்‌, 


பஸிசிமோத்தானுசனம்‌ 131 


“ மரறுபாடு இல்லாத உண்டி மறுத்து உண்ணின்‌ 
ஊறுபாடு இல்லை உயிர்க்கு ”? 


என்பது வள்ளுவரின்‌ திருவாக்கு, 


சாதாரணமாய்‌ ஒரு இயந்திரத்தை வாங்குகிறோம்‌ 
என்று வைத்துக்‌ கொள்வோம்‌. அந்த இயர்திரத்தின்‌ ஒவ்‌ 
வொரு சிறு பாகமும்‌ அதற்கு மிச அவசியம்‌. அந்த 
இயர்திரத்தை தினமும்‌ துடைத்த, எண்ணெய்‌ விட்டு வர 
வேண்டும்‌. எண்ணெய்‌ விடுவதிலும்‌ ஜாக்கிரதையாய்‌ விட 
வேண்டும்‌. குறைவாய்‌ விட்டால்‌, எண்ணெய்‌ போதாமல்‌ 
பாகங்கள்‌ தேய்ர்‌.தூவிடும்‌. அதிகமாய்‌ விட்டால்‌ ழே ஒழு 
குவ தல்லாமல்‌, சிட்டல்‌ கட்டிக்‌ கொள்ளும்‌. காம்‌ அதை 
ஜாக்ரெதையாய்ப்‌ பாதுகாத்தால்‌, பத்து வருஷங்கள்‌ 
வேலை செய்யக்கூடிய இயந்திரத்தை, இன்னும்‌ அதிக கால 
மும்‌ உழைக்கச்‌ செய்யலாம்‌. ஆனை அதைத்‌ தினமும்‌ 
துடைத்து சுத்தம்‌ செய்யாமலும்‌, எண்ணெயைச்‌ சரியாய்‌ 
விடாமலும்‌, வேலையை மட்டும்‌ வாங்கினால்‌, பத்து வருஷங்‌ 
கள்‌ உழைக்கக்‌ கூடிய இயந்திரம்‌, மிகச்‌ ிக்கிரமாய்ப்‌ பழு 
தடைந்து விடும்‌, 


இன்றுள்ள வாழ்க்கை நிலைமையைச்‌ சற்றுக்‌ கவனித்‌ 
தால்‌, இயர்திரத்தைச்‌ சரியாய்ப்‌ பாதுகாக்காமல்‌, வேலை 
வாங்குவதைப்போல்‌ தான்‌ ஓடுகிறது என்ப அதெரியவரும்‌, 
சரீரத்தைப்‌ பாதுகாப்ப தெல்லாம்‌ “சோப்புப்‌ போட்டுக்‌ 
கழுவுதல்‌, பவுடர்‌, ஸ்னோ, சென்ட்டுகளால்‌ சொகுசு உண்‌ 
டாக்குதல்‌, அலங்கார ஆடைகளால்‌ சரீரத்தை மறைத்தல்‌” 
என்னு அர்த்தம்‌ செய்து கொள்ளுகிறோம்‌, ஈம்‌ உள்‌ அவ 


132 ஆரோக்கிய ரகசியம்‌ 


யவங்கள்‌ சுத்தம்‌ இல்லாமல்‌ நோயினால்‌ வாட, வெளி உடலை 


மட்டும்‌ சுத்தப்படுத்துவதினால்‌ என்ன பயன்‌? 


உள்‌ அவயவங்களின்‌ சுத்தத்தை, ஒழுங்கான தேகப்‌ 
பயிற்சிகளினாலும்‌, ஈல்ல ஆகாரப்‌ பழக்க வழக்கங்களினா 
அம்‌ தான்‌ ஏற்படுத்திக்‌ கொள்ள முடியும்‌. இம்‌ மாதிரி 
செய்த வந்தால்‌, வேதத்தில்‌ சொல்லியபடி நூறு ஆண்டு 
கள்‌ பூரணமாய்‌ வாழலாம்‌. இன்னும்‌ மேற்கொண்டும்‌ 
வாழலாம்‌. சரீரத்திற்கு வேண்டிய போஷணை குறைந்‌ 
தால்‌, சரீரம்‌ மெலிந்து வாட்ட மடையும்‌, அதிகப்பட்டால்‌ 
அஜீரணம்‌, வயிற்று வலி முதலியவைகள்‌ உண்டாகும்‌, 
சிலருக்கு கொழுப்புகள்‌ அதிகமாகத்‌ தேசம்‌ பருத்து மிச 


வும்‌ சிரமப்படும்‌, 


நாம்‌ சாப்பிடும்‌ ஆகாரத்திற்குத்‌ தகுந்த மாதிரிதான்‌ 
சரீரம்‌ அமையும்‌. சில அவயவங்கள்‌ வந்த ஆகாரத்தை 
ஜீரணித்து, சத்தைக்‌ கிரகித்து, இரத்தத்துடன்‌ சேர்க்கன்‌ 
றன. சில அவயவங்கள்‌ சரீரத்திற்கு வேண்டாத ௮சுத்தங்‌ 
களையும்‌, கழிவுப்‌ பதார்த்தங்களையும்‌ வெளியில்‌ அனுப்பு 
கின்றன. இவைகள்‌ ஒழுங்காய்‌ நடைபெறும்‌ வரை, சரீரத்‌ 
திற்கு யாதொரு கஷ்டமும்‌ உண்டாகாது, 


மனித சமூக வாழ்க்கையில்‌ எல்லோரும்‌ ஒரே விதமாய்‌ 
வாழ முடிவ தில்லை, சிலர்க்கு உடல்‌ உழைப்பால்‌, அதாவது 
சரீரத்தைக்‌ கஷ்டப்படுத்தி உழைத்து, வாழ்க்கை நடத்த 
வேண்டி யிருக்கிறது. சிலர்க்கு கால்களை மட்டும்‌ அதிகம்‌ 
உபயோகிக்க வேண்டி யிருக்கிறது. இன்னும்‌ சிலர்க்கு கை 
களால்‌ மட்டும்‌ வேலை செய்ய வேண்டி. யிருக்கிறது, இலர்ச்‌ 


பஸ்சிமோத்தானசனம்‌ 133 


குக்‌ குரல்‌ மட்டும்‌ வேலை செய்கிறது. இலர்க்கு மூளை 
மட்டும்‌ அதிக வேலை செய்ய வேண்டியதாய்‌ இருக்கிறது, 
ஆகவே, எல்லோரும்‌ எல்லா அவயவங்களையும்‌, ஏக காலத்‌ 
தில்‌ உபயோகித்து வேலைசெய்ய சந்தர்ப்ப மிருப்ப தில்லை, 


இயற்கையின்‌ கட்டளை, எல்லா அவயவங்களையும்‌ 
சரிசமமாய்‌ உபயோகப்படுத்த வேண்டு மென்பதுதான்‌, 
ஆனால்‌ செயல்‌ முறையில்‌ முடிவதில்லை, உபயோகப்‌ 
படுத்தப்படும்‌ அவயவம்‌ மட்டும்‌ உறுதி ௮டைந்து, 
மற்றவை சற்று உறுதியில்‌ குறைந்துதான்‌ இருக்கும்‌, 
இக்‌ குறையை நீக்கத்தான்‌ ஈமது பெரியோர்கள்‌ யோக 
ஆசனங்களை, மக்கள்‌ சமூகத்திற்கு வழங்க யிருக்கிறார்கள்‌. 
நம்‌ தினசரி வாழ்க்கையில்‌ உபயோகப்‌ படுத்தப்படாத ௮வ 
யவங்களுக்கு, யோக ஆசனத்தின்‌ மூலம்‌ பயிற்சி அளித்து, 
எப்பொழுதும்‌ ஆரோக்கியமாய்‌ வைத்திருக்கலாம்‌, சரீர 
உழைப்பாளிகள்‌ முதல்‌, மூளை உழைப்பாளிகள்‌ வசை, எல்‌ 
லோரும்‌ ஆசனம்‌ பழக ஆரோக்கியமாய்‌ இருக்கலாம்‌, 


“கஷ்டப்பட்டு சரீர உழைப்பு செய்கிறவர்களும்‌ ஆச 
னம்‌ செய்ய வேண்டுமா? அவர்கள்தான்‌ வியர்வை பெருகக்‌ 
கஷ்டப்‌ படுகிறார்களே ? என்றால்‌ அவர்களா னம்‌ உபயோகிக்‌ 
சப்படாத சில அவயவங்கள்‌ இருக்கின்றன. முக்கியமாய்‌ 
கோளங்களை அப்படிச்‌ சொல்லலாம்‌. அவைகளுக்‌ கெல்‌ 
லாம்‌ பயிற்சி கிட்டினால்‌ தான்‌, எப்பொழுதும்‌ ஆசோக்கிய 
மாய்‌ இருக்க முடியும்‌, யாரும்‌ ஒரு சிறு ௮வயவத்தையும்‌ 
அசட்டை செய்ய முடியாது, 


நாள்‌ முழுவதும்‌ வீட்டு வேலைகளைச்‌ செய்யும்‌ சகோ 
தரிகளுக்கும்‌ இது பொருந்தும்‌. என்னதான்‌ நாள்‌ முழு 


134 ஆரோக்கிய ரகசியம்‌ 


அம்‌ அவர்கள்‌ வீட்டு வேலைகளையும்‌, குழந்தைகளின்‌ 
வேலைகளையும்‌ செய்தாலும்‌, எல்லா அவயவங்களுக்கும்‌ 
போதிய பயிற்சி ஆகாது, வேலை செய்யாமல்‌ இருப்பவர்‌ 
களை விட வீட்டு வேலைகளை ச்‌ செய்யும்‌ இவர்கள்‌, அதிகமாய்‌ 
கோய்‌ கொள்ளாமல்‌ இருக்க முடியுமே தவிர, நோயே வரா 
மல்‌ இருப்பதற்‌ கில்லை, சிலர்‌ உடலுழைப்பு அதிகமாகிக்‌ 
களைத்தும்‌ போவதுண்டு, அப்படிக்‌ களைப்பு ஏற்படாமல்‌ 
எப்பொழு ஐம்‌ ஆசோக்கியமாக இருக்க வேண்டுமானால்‌ 
ஆசனங்களைச்‌ செய்தால்தான்‌ முடியும்‌. 


நம்முடைய மூத்திரக்காய்கள்‌ (Kiley) கெட்டுப்‌ 
போனாலும்‌, பலவீன மடைநர்தாலும்‌, ௮து சரியாக வேலை 
செய்யாது. அப்படி நேர்க்தால்‌ என்னென்ன விதமான 
நோய்கள்‌ வரும்‌ என்பதைத்‌ தெரிந்து கொள்வதற்கு 
மருந்து விளம்பரங்களைப்‌ பார்த்தால்‌ தெரியும்‌, “சுமார்‌ 
ஐம்பது வித நோய்களாவ.த வரும்‌? என்று விளம்பரப்‌ 


படுத்தி யிருப்பார்கள்‌. 


இரத்தத்திலுள்ள வேண்டாத, அசுத்த நீர்களை வடி 
கட்டி அனுப்புவது மூத்திரக்காய்களின்‌ வேலை, அவை 
தம்‌ வேலைகளைச்‌ சரியாகச்செய்ய முடியாமல்‌ கெட்டுப்‌ 
போனாலோ, பலவீன மடைந்துபோனாலோ, அசுத்தங்களை 
வடிகட்டும்‌ வேலை சரியாய்‌ நடவாது, அசுத்தங்கள்‌ நீங்கப்‌ 
படாமல்‌ இரத்தத்திலேயே இருந்து, மறுபடியும்‌ அந்த 
இரத்தத்ைதையே இருதயம்‌ சரீரத்திற்குப்‌ பாய்ச்சினால்‌ 
என்ன நேரிடும்‌? என்ன வேண்டுமானாலும்‌ நேரிடலாம்‌, 
இருதய பலவீனம்‌ முதற்கொண்டு, பொறுக்க முடியாத 
இடுப்பு வலி, ஈரம்பு பலவீனம்‌, இருதயத்‌ அடிப்பு, மயக்கம்‌, 


பஸ்சிமோத்தானுசனம்‌ 135 


தலை வலி என்று இப்படியே எல்லாவற்றிற்கும்‌ மூலகாரணம்‌ 
அறெஅ. சிலருக்குச்‌ சிறுநீர்‌ அடைப்பு உண்டா உயி 
ருக்கே ஆபத்தும்‌ ஏற்பட்டு விடும்‌, 


இப்பொழுது, மேல்‌ சாட்டில்‌ ஒரு அபூர்வமான ஆப்ப 
சேஷன்‌ நடத்தி, அதில்‌ ஆரம்ப வெற்றியும்‌ கண்டிருக்கிறார்‌ 
கள்‌. கெட்டுப்‌ போன மூத்திரக்காயை எடுத்துவிட்டு, 
ஆரோக்யெமான மூத்திரக்காயை வைத்துப்‌ பொருத்தி 
ஆப்பரேஷன்‌ ஈடத்தி ஒரு மாதுக்குப்‌ புத்துயிர்‌ அளித்‌ 
திருக்கின்றனர்‌. அத எப்படி. வேலை செய்கிறது என்பதை, 
அந்த ஸ்திரீ எழுந்து நடமாடி, சில நாட்கள்‌ சென்றால்‌ தான்‌ 
தெரியுமாம்‌, இப்பொழுது படிக்கையில்‌ இருந்தபடி 
பேசவும்‌, மூச்சு விடவும்‌ முடிகிற தாம்‌. 


இம்‌ மாதிரி ஆப்பரேஷன்கள்‌ எல்லாம்‌ மிருகங்களுக்‌ 
குச்‌ செய்து பார்த்து, அதில்‌ வெற்றி கண்டு, பிறகு தான்‌ 
மனிதனுக்குச்‌ செய்வார்கள்‌. அதைப்போல இதையும்‌ 
மிருகங்களிடையே வெற்றி கண்டு மனிதனுக்குச்‌ செய்‌ 
திருக்கிறார்கள்‌. இத விஞ்ஞானத்தின்‌ ஒரு வெற்றி என்றே 
சொல்லலாம்‌, மிருகங்களுக்கானால்‌, ஒரு மிருகத்தினுடைய 
மூத்திரக்‌ காயை இன்னொரு மிருகத்துக்கு எடுத்துப்‌ 
பொருத்துவது சாத்தியமாகலாம்‌, மனிதனுக்கு மனிதனின்‌ 
மூத்திரக்காய்‌ கிடைக்க வேண்டுமே! மனித வர்க்கத்தை 
அவ்வளவு அலட்சியமாய்‌ அறுத்துத்‌ தள்ளமுடியுமா ? 


மூத்திரக்காய்‌ ஈல்ல நிலைமையில்‌ இருந்தும்‌, வேறு 
ஏதோ கோயினால்‌ இறந்து விடும்‌ நிலமையிலிருந்த ஒரு 
ஸ்திரீ, தான்‌ இறந்து விடுவதற்கு முன்‌, தன்‌ மூத்திரக்‌ 


136 ஆரோக்கிய ரகசியம்‌ 


காயை எடுத்து உபயோடத்துக்‌ கொள்ள சம்மதித்தாளாம்‌. 
அவள்‌ இறந்தவுடன்‌. இரண்டொரு நிமிஷத்தில்‌, இரத்தம்‌ 
உறைவதற்குள்‌ அதை அறுத்து எடுத்து பக்குவப்‌ படுத்தி, 
மூத்திரக்‌ காய்‌ கெட்டுப்‌ போன ஸ்திரீக்கு, அர்த மூத்திரக்‌ 
காயை எடுத்துவிட்டுப்‌, புதிதாகப்‌ பக்குவப்‌ படுத்திய மூத்‌ 
ரச்‌: காயை வைத்துப்‌ பொருந்தி யிருக்கிறார்கள்‌. 


இந்த முறை, விஞ்ஞான ஆப்பரேஷன்‌ முறையில்‌ 
சிறக்த முறையாக இருக்கலாம்‌. ஆனால்‌ நடைமுறையில்‌ 
சாத்தியமா? கெட்டுப்‌ போன மூத்திரக்காய்‌ உடையவனைச்‌ 
சுகப்‌ படுத்த வேண்டுமானால்‌, ஒரு நல்ல மூத்திரக்காய்‌ 
உடையவன்‌ சாக வேண்டும்‌. இது சாத்திய மல்ல. தவிர 
அதே வயதுடையவனின்‌ ஞூத்திரக்காயாகவும்‌ இருக்க 
வேண்டும்‌. கிழவர்களுடையது பிரயோஜனப்‌ படாஅ. 
இந்த வைத்தியத்தையும்‌ மேல்‌ நாட்டில்‌ போய்ச்‌ செய்து 
கொள்ள வேண்டும்‌, ஈம்‌ டாக்டர்கள்‌ அந்தப்‌ புது ஆப்ப 
சேஷனை செய்வார்களா? அதவும்‌ பணக்காரர்‌ களால்‌ 
தானே முடியும்‌? இதெல்லாவற்றையும்‌ விட. தைரியம்‌ 
வேறு வேண்டும்‌, இவைகளெல்லாம்‌ அபூர்வமாய்‌ அமையக்‌ 
கூடியவை, 


சமீபத்தில்‌, மற்றொரு வித செய்தியும்‌ பத்திரிகைகளில்‌ 
வெளிவந்தது. ஒருவனுக்கு பிறவியிலேயே ஒரே மூத்திரக்‌ 
காய்‌: இருந்ததாம்‌. அதவும்‌ கெட்டுவிட்டது. “அவன்‌ 
உயிரை காப்பாற்ற வேண்டு மானால்‌, வேறு மூத்திரக்காய்‌ 
இருந்தால்‌ பிழைக்க வைக்கலாம்‌”? என்று டாக்டர்கள்‌ 
சொன்னார்கள்‌. உடனே அவனுடைய தாயார்‌ தன்‌ இரண்டு 


மூத்திரக்காய்களில்‌ ஒன்றை கொடுக்கச்‌ சம்மதித்தாள்‌, 


இத்இபம்‌ 18. சிறுநீர்ப்‌. பிரிவு 


1. சிறுநீர்க்குழாய்‌ rater; பட்‌ குண்டிக்காய்‌ Kidney. 
8. பித்தப்பை வி];மlaி8ர, 4. இருதயத்திற்குப்‌ போகும்‌ 
வீழ்‌ இரத்தக்குழாய்‌ Inferior Vena cava, 5. காற்றுக்‌ 
குழாயின்‌ மேல்பாகம்‌ . பarynx, 6. . காற்றுக்குழாய்‌ 
Trachea, .7. நுரை ஈரல்‌ 1,002, 8. இருதயம்‌ Hou, 
9. விதானம்‌ Diaphragm, 10. இருதயத்தி ருந்து வரும்‌ 
பெரிய இரத்த காளம்‌ oa, மண்ணீரல்‌ 51600, 12. பாங்‌. 
இரியாஸ்‌ £ Pancreas, 18. ஆகாபல்‌ குழாய்‌ Duodenum; 
1411 பெரிய. குடல்‌ Latge-intestine, 15. இறு. நீர்ப்பை 
Bladder. EL 


சித்திரம்‌ 19] பஸ்‌சமோத்தானாசனம்‌ [ பக்கம்‌ 138 


சித்திரம்‌ 20 ] ல்‌ ல்‌ [பக்கம்‌ 198 
( முதல்படி] 


பஸ்சிமோத்தானைசனம்‌ 137 


அவ்வாறே எடுத்து மகனுக்கு வைத்து ஆப்பசேஷன்‌ செய்‌ 
யப்பட்டது. அனால்‌ அரதிருஷ்ட வசமாக மகன்‌ பிழைக்க 
வில்லை. தாயார்‌ செய்த தியாகத்திற்கு பலன்‌ ஒன்றும்‌. 
கிடைக்க வில்லை, அத்‌ தாயார்‌, தன்‌. ஒரு மூத்திரக்‌ காயு: 
டன்‌ தான்‌, மீதி ஆயுளை கழிக்க வேண்டும்‌ | * ஆனால்‌ பூரண 
ஆயுளை அனுபவிப்பாள்‌ ? என்று சொல்ல முடியுமா? 


பித்தப்‌ பையில்‌ பித்தக்‌ கற்கள்‌ உண்டாவதுபோல்‌, 
சிறு நீர்ப்‌ பையிலும்‌ கற்கள்‌ உண்டாவ துண்டு, இறு மணல்‌ 
போன்றவை முதல்‌, பெரிய கற்கள்‌ வரை உண்டாகும்‌. 
இவை சிறுநீர்க்‌ காயிலும்‌ உண்டாகலாம்‌, அதன்‌ குழாய்‌ 
களிலும்‌ உண்டாகலாம்‌. பையிலும்‌ உண்டாகலாம்‌. எங்கு 
ஏற்படினும்‌ கஷ்டமே. குண்டிக்காயில்‌ ஏற்பட்டால்‌, இரத்‌ 
தத்திலிருந்து சிறுநீர்‌ பிரித்தல்‌ சரிவர நடைபெருது, 
வழியில்‌ ஏற்பட்டால்‌ சிறுநீர்த்‌ தடை ஏற்படும்‌. வயிற்று 
வலி, முதுகுவலி பொறுக்க முடியாது, சிறு மணல்‌ 
போன்ற கற்களாய்‌ இருந்தால்‌ ஆசனங்களால்‌ குணமாக்கி 
விடலாம்‌... கற்கள்‌ பெரிதாய்‌ இருந்தால்‌, அறுத்து ஆப்ப 
சேஷன்‌ செய்து எடுக்க வேண்டியதே. எப்பொழுதும்‌ சிறு 
நீர்காய்களில்‌ ஏதாவது கோளாறுகள்‌ வந்தால்‌, முதலில்‌ 
ஒன்னுக்குத்தான்‌ வரும்‌. மற்றொன்று அதன்‌ வேலையையும்‌ 
சேர்த்துச்‌ செய்யும்‌, எனவே, கெட்டுப்‌ போன மூத்திரக்‌ 
காயை எடுத்து விட்டாலும்‌ ஒரு “மூத்திரக்காயுடனும்‌ 
வாழலாம்‌” என்று இப்பொழுது கெட்டுப்‌ போனதை ஆப்ப 
சேஷன்‌ செய்து அகற்றி விடுகின்றார்கள்‌, இவைகளெல்லாம்‌ 
தற்கால வைத்திய உலக முன்னேற்றதைக்‌ காட்டுகின்றன, 


138 ்‌ ஆரோக்கிய ரகசியம்‌ 


பெரும்பான்மையான மக்களுக்கு எப்படிச்‌ சுக மளிப்‌ 
பத? மருந்தைச்‌ சாப்பிட்டும்‌, ஊசியை ஏற்றிக்‌ கொண்டும்‌ 
சித்திரவதைப்‌ படச்‌ செய்வதுதானா கதி? 


இல்லை. அப்படிக்‌ கஷ்டப்பட வேண்டிய அவசிய 
மில்லை, சற்று நம்பிக்கையுடனும்‌, திட மனதுடனும்‌ யோக 
ஆசனங்களைப்‌ பயிலுங்கள்‌, மூத்திரக்காய்‌ சம்பந்தமான 
வியாதிகளே வராத, வந்தாலும்‌ பஸ்சிமோத்தானாசனமே 
அதற்கு விமோசனம்‌ அளிக்க வல்லது. 


பாஸ்சிமோத்தாசைனம்‌ செய்யும்‌ விதம்‌ 


விரிப்பில்‌ மல்லாந்து படுக்கவும்‌. இரண்டு கால்களையும்‌ 
சேர்ந்தாற்‌ போல்‌ நீட்டி வைத்துக்‌ கொள்ளவும்‌. இரண்டு 
கைகளை, காதுகளை ஓட்டினாற்‌ போல்‌, தலைக்கு மேல்‌ நீட்டி 
வைத்துக்‌ கொள்ளவும்‌, கை விரல்கள்‌ சேர்ந்திருக்க வேண்‌ 
டும்‌, வாய்‌ மூடியிருக்க வேண்டும்‌. 19-வஅ சித்திரத்தைக்‌ 
கவனியுங்கள்‌ 


மூச்சை தீர்க்கமாய்‌ இழுத்துக்‌ கொள்ளவும்‌, கைகள்‌, 
காதுகளை விட்டு விலகா வண்ணம்‌, மூச்சைப்‌ பிடித்து 
எழுந்து, 20-வது சித்திரத்தி லள்ளபடி. உட்காரவும்‌, இது 
முதல்‌ படி, 

உடனே, மூச்சை விட்டபடியே முன்னுக்குக்‌ குனிந்து, 
கால்களின்‌ கட்டை விரல்களை, கைகளின்‌ ஆள்‌ காட்டி விரல்‌, 
நடு விரல்‌ இவைக ளிரண்டையும்‌ கொக்கிபோல்‌ மடக்கி, : 
21-வது இத்திரத்தி லுள்ளபடி. பிடித்துக்‌ கொள்ளவும்‌, 
"இது இரண்டாவது படி. 


பஸ்சிமோத்தானசனம்‌ 139 


பிறகு, மூச்சை ஒருதரம்‌ இழுத்து, விட்டவாறே 
இன்னமும்‌ ழே குனிந்து, முழங்கைகளை, 22-வது இத்தி 
ரத்தி லுள்ளபடி. வளைத்‌, முகத்தை முழங்கால்களின்‌ சந்து 
வரை எட்டிக்‌ குனியவும்‌, மடக்கின முழங்கைகள்‌ தரையில்‌ 
படவேண்டும்‌, இர்‌ நிலையில்‌ ஐர்‌அ முதல்‌ பத்து எண்ணும்‌ 
வரை இருக்கலாம்‌. மூச்சை இஷ்டப்படி விடலாம்‌. பிறகு 
நிமிர்ந்து 21-வ அ சத்திர நிலைக்கு வந்து, கைகளைக்‌ கால்கள்‌ 
பிடிப்பதிலிருந்தெடுத்து, கைகளைக்‌ காதுகளை ஓட்டியவாறே 
நிமிர்ந்து, 20-வ.து சித்திரத்தி லுள்ளபடி உட்காரவும்‌, அப்‌ 
படியே மெதுவாய்ப்‌ பின்னால்‌ சாய்ந்து, 19-வது சித்திர 
நிலைக்கு வரவும்‌. இப்படிச்‌ செய்தால்‌, ஒரு பஸ்சிமோத்‌ 
தானாசனம்‌ செய்த தாகும்‌, இம்‌ மாதிரி மூன்று முதல்‌ 
ஆஅ தடவை செய்யலாம்‌. ' 


மிகச்‌ சிலரைத்‌ தவிரப்‌ பெரும்பான்மை யானவர்‌ 
களுக்கு, எல்லா பாகங்களும்‌ ஒழுங்காய்ச்‌ செய்ய வராது, 
அவர்கள்‌, ஒவ்வொரு பாகமாகச்‌ செய்து முன்னேறலாம்‌, 


முதல்‌ படியாகிய படுத்து எழுந்து உட்காருவது மட்‌ 
டும்‌, தினம்‌ ஆறு தடவை யாகச்‌ சில நாட்கள்‌ செய்தபின்‌, 
இரண்டாவ அ படி செய்யத்‌ துவக்கலாம்‌. முதல்‌ படி. செய்‌ 
யவே சிலருக்கு வராது, கைகளை நீட்டியவாறு எழுந்து 
உட்கார முடியாது, கையை ஊன்‌ றியே எழுர்திருப்பார்கள்‌, 
சிலருக்கு எழுந்திருக்கும்‌ போது கைகளை வீசித்தான்‌ எழுந்‌ 
திருக்க முடியும்‌. அப்பொழுது கைகள்‌ காதுகளை விட்டு 
விலகி விடும்‌, இவைக ளெல்லாம்‌ ஆரம்பப்‌ பிழைகளாய்‌ 
இருக்கலாம்‌, விடா முயற்சியுடன்‌ செய்து வந்தால்‌, சில 
நாட்களில்‌ தவறுகள்‌ மறைந்து விடும்‌, சிலருக்கு எழுந்திருக்‌ 


140 ஆரோக்கிய ரகசியம்‌ 


கும்போது, இரண்டு கால்களும்‌ தூக்கும்‌. அப்படித்‌ தூக்க 
விடாமல்‌, தரையில்‌ ஊன்ற வைத்த எழுந்திருக்கவே முயல 
வேண்டும்‌. அப்படியும்‌ முடியவில்லையானால்‌ பாதங்களை 
பீரோ அடியிலாவ ௮, மேஜை நாற்காலி அடியிலாவ அ விட்டு, 
எழுந்திருந்தால்‌ கால்‌ தூக்காது, ஆட்களைக்‌ கொண்டும்‌ 
கால்களை அழுத்திப்‌ பிடித்துக்‌ கொள்ளச்‌ சொல்லலாம்‌, 
இப்படிச்‌ சில நாட்கள்‌ செய்து வந்தால்‌ கால்‌ தூக்கா 


மலேயே எழுந்திருக்க வரும்‌. 


இசண்டாவது படியாகிய கால்‌ கட்டை விரலைப்‌ பிடிப்‌ 
பது, சிலருக்கு முது கெலும்பின்‌ முற்றலினால்‌ முடியாமல்‌ 
இருக்கும்‌. “இன்றே செய்து விட வேண்டும்‌? என்று முரட்‌ 
டுத்‌ தனமாய்ப்‌ பழகக்‌ கூடாது, ஒரே நாளில்‌ சாதித்து, 
பிறகு “வலிக்கிறது? என்று விட்டு விடுவதற்குப்‌ பதில்‌, 
மெதுவாகச்‌ செய்வதே மேல்‌, 


சிலர்‌ * எனக்குக்‌ கால்‌ நீளம்‌, கை குட்டை, ௮ தனால்‌ 
எட்ட வரவில்லை” என்று சொல்லுவார்கள்‌. அப்படி யாருக்‌ 
கும்‌ இருப்பதாய்த்‌ தெரியவில்லை. முது கெலும்பு கட்டை 
பாய்ந்து, வளையா முரட்டு மூங்கலைப்போல இருப்பதனால்‌ 
தான்‌, காலைத்‌ தொட முடிவதில்லை. தினமும்‌ சிரத்தை 
யுடன்‌ பழகுவார்களானால்‌ முது கெலும்பு கட்டு தளர்ந்து 
வளைந்து கொடுக்கும்‌. 


சிலருக்கு வயிறு பருத்திருப்பதாலும்‌ காலைத்‌ தொட 
வராத, அவர்கள்‌ சலபானம்‌, தனுராசனம்‌ முதலியவை 
களை ஆகார நியமங்களுடன்‌ செய்து கொண்டு, பிறகு 
பஸ்சிமோத்தானாசனம்‌ பழகுவார்க ளானால்‌, வயிறு 
கரைந்து கால்‌ எட்டிப்‌ பிடிக்க முடியும்‌, 


பஸ்சிமோத்தாசைனம்‌ 141 


சிலருக்கு கால்‌ விரலைப்‌ பிடிக்கும்‌ போது முழங்கால்‌ 
தூக்‌இவிடும்‌.. முழங்காலை மடித்தால்தான்‌ விரலைப்‌ பிடிக்க 
முடியும்‌, பரவா யில்லை, அப்படிப்‌ பிடித்தாவது பிறகு 
காலைச்‌ சரியாய்‌ நீட்ட முயற்சிக்கவும்‌, லெ நாட்கள்‌ செய்து 
வந்தால்‌, முழங்கால்‌ மடக்கா மலேயே பிடிக்க வரும்‌. 


சிலருக்குக்‌ கால்களைப்‌ பிடிக்கும்‌ போத, சால்‌, துடை 
நரம்புகள்‌ “சுரீல்‌” என்று இழுக்கும்‌. அப்பொழுது விட்டு 
விட்டு, மறுபடி செய்து வந்தால்‌, சல நாட்களில்‌ வலிப்பது 
நின்று விடும்‌. 


மூன்றாவது பாசமாகிய முகத்தை முழங்கால்களுடன்‌ 
ஓட்டுவது முன்பைவிடச்‌ சற்று இரமமான துதான்‌. சில 
ருக்கு முகம்‌ பாதிவசைதான்‌ செல்லும்‌. சிலருக்கு முகம்‌ 
செல்லும்போ ௮, முழங்கரல்களும்‌ மடிந்து தூக்கும்‌. அப்‌ 
படி. மடிந்து தூக்கி முகத்தை எட்டுவது சுலபமாகவும்‌ 
தோன்றும்‌. ஆனால்‌, சரியான நிலையை மனதில்‌ வைத்து, 
இக்‌ குறைகளை யெல்லாம்‌ சிறிது சிறிதாகக்‌ குறைக்கப்‌ 


பார்க்க வேண்டும்‌. 


இந்த ஆசனம்‌ பெண்களுக்குச்‌ சுலபமாய்‌ வரும்‌, 
எல்லாப்‌ பெண்களையும்‌ சொல்ல வில்லை. வீட்டு வேலைகளைக்‌ 
குனிந்து, நிமிர்ந்து, செய்யும்‌ பெண்களுக்குத்தான்‌ மிகச்‌ 
சுலபமாய்‌ வரும்‌. ஒரு வேலையும்‌ செய்யாமல்‌, சொகுசாய்‌ 
இருப்பவர்களுக்குச்‌ சற்று சிரமம்தான்‌. ஆனால்‌ அவர்கள்‌ 
தான்‌ அவசியம்‌ இதைப்‌ பழக வேண்டும்‌, 


ஆசனத்தைச்‌ செய்வதால்‌, இளமை உண்டாகும்‌ என்‌ 
கிறோம்‌. இளமை, சுறு சுறுப்பு, ஆரோக்கியம்‌ எல்லாம்‌ 


142 ஆரோக்கிய ரகசியம்‌ 


முதுகெலும்பின்‌ இளக்கத்தைப்‌ பொருத்திருக்றெ ௮. எந்த 
ஆசன த்தை எடுத்துக்‌ கொண்டாலும்‌, முதுகெலும்பின்‌ 
இளமைக்குச்‌ சாதகமான பயிற்சியாகவே இருக்கும்‌. 


சிலரைப்‌ பார்த்‌. தால்‌ ஓடிசலாய்‌, மெலிந்த இருப்பார்‌ 
கள்‌. இளம்‌ வயதினர்களாயு மிருப்பார்கள்‌. “இவர்களுக்கு 
ஆசனம்‌ வெகு சுலபமாய்ச்‌ செய்ய வரும்‌” என்று சொல்லத்‌ 
தோன்றும்‌. அனால்‌, செய்யச்‌ சொல்லிப்‌ பார்த்தால்‌ தெரி 
யும்‌! முதுகெலும்பு வளையாமல்‌ விறகுக்‌ கட்டைபோல 
நிற்கும்‌. குனிர்து கால்‌ கட்டை விரலைக்‌ கூடத்‌ தொட 
முடியாது, 


இலார்‌ பார்லைக்குச்‌ சற்று கனத்து இருப்பார்கள்‌, 
அவர்கள்‌ சுலபமாய்‌ முழங்கால்களின்‌ மீதே படுத்து 
விடுவார்கள்‌. ஆகவே, பார்வையினால்‌ யாசையும்‌ நிதா 
னித்து விடக்‌ கூடாது, அவரவர்களின்‌ முதுகெலும்பின்‌ 
தன்மையைப்‌ பொருத்துத்தான்‌ ஆசனங்கள்‌ பழக வரும்‌, 
யாரும்‌, எந்த வயதினரும்‌, முதுகெலும்பு கட்டை பாய்ந்த 
வர்களும்‌ ஆசனங்களைப்‌ பழ இளமையோ டிருக்கல।ம்‌, 


வாலிபர்களாய்‌ இருந்தும்‌, இலர்‌ சோம்பலுடன்‌ எதி 
௮ம்‌ சிரத்தையும்‌ உற்சாகமு மில்லாமல்‌ இருப்பார்கள்‌, 
ஏதோ தம்முள்‌ வியாதி இருப்பதாகவும்‌ தீர்மானித்து விடு 
வார்கள்‌. டாக்டர்கள்‌, உடம்பில்‌ ஒரு வியாதியும்‌ இல்லை 
யென்று சொல்லி விட்டாலும்‌, இவர்களுக்குத்‌ திருப்தி ஏற்‌ 
படாஅ, இன்னும்‌ பெரிய டாக்டர்‌, ௮வரைவிடப்‌ பெரிய 
டாக்டர்‌ என்று அவர்களிடமெல்லாம்‌ போய்ப்‌ பரீட்டுத்‌ 
அப்‌ பார்ப்பார்கள்‌. ஏதாவ அ இருந்தால்‌ தானே சொல்ல? 
மூதுகெலும்பு கட்டை பாய்ந்து ஈரம்புகள்‌ சுறுசுறுப்‌ 


பஸ்சிமோத்தானுசனம்‌ 143 


பில்லாமல்‌ இருப்பதற்கு என்ன வியாதி என்று சொல்லு 
வார்கள்‌? அவர்களும்‌ உடம்பில்‌ எந்த விதமான வியாதியும்‌ 
இல்லை என்று சொல்லி விடுவார்கள்‌. ““குனிர்‌ஜ, ஈடமாடி 
வேலை செய்‌, தேகாப்பியாசம்‌ செய்‌, எல்லாம்‌ சரியாய்ப்‌ 
போய்விடும்‌” என்று எந்த டாக்டராவது சொல்லுவாரா? 
அப்படிச்‌ சொன்னால்‌ டாக்டர்களை கரடி ஜனங்கள்‌ தான்‌ 
போவார்களா? ஏதாவது சுறு சுறுப்‌ புண்டாக்க ஒரு 
மருந்தை எழுதிக்‌ கொடுத்து விடுவார்கள்‌. இவர்கள்‌ “தெய்‌ 
வமே' என்று சாப்பிட வேண்டியதுதான்‌. ஆனால்‌ பலன்‌? 


பூத்யந்தான்‌, 


இம்‌ மானிட உடலை உழைத்து உரமேற்றி வைத்துக்‌ 
கொள்வ தென்பஅ, இயற்கைக்‌ சட்டளையாய்‌ இருக்கும்‌ 
போ, சோம்பேறித்‌ தனத்தினால்‌ தருப்பிடிக்கும்‌ படியாக 
அல்லவா செய்றொர்கள்‌ ? கட்டை பாய்ந்து போன மு.து 
கெலும்பையும்‌, உடலையும்‌ மருந்து இளக்கி விடுமா? அப்‌ 
படி இளக்குகிற தென்றே வைத்துக்‌ கொள்ளுவோம்‌. 
அ௮ முதுகெலும்பை மட்டுதான்‌ இளக்குமா? மற்றப்‌ 
பாகங்களின்‌ எலும்புப்‌ பூட்டுகளை என்ன செய்யும்‌? மருந்தை 
ஊச மூலமாகக்‌ குத்தினாலும்‌, சாப்பிட்டாலும்‌, ௮௮ இரத்‌ 
தத்தில்‌ உறிஞ்சப்பட்டு, அந்நோய்‌ உள்ள பாகத்திற்குப்‌ 
போகும்போது அங்கு வேலை செய்றெது. ஆனால்‌, மற்ற 
பாகங்கள்‌ பாதிக்கப்‌ படாமல்‌ இருப்ப தில்லை, அதைப்‌ 
போல முதுகெலும்பின்‌ இளக்கத்திற்காக மருர்சை சாப்‌ 
பிட்டால்‌, மற்ற எலும்புகளுக்கு மல்லவா ௮ ௮ வேலை செய்‌ 
யும்‌? மருந்திற்கு “குறிப்பிட்ட இடத்திற்கு மாத்திரம்‌ 
நேசாய்ச்‌ சென்று வேலை செய்யவேண்டும்‌” என்ற பகுத்‌ 
தறிவு இருக்கின்றதா? ஆறறிவு படைத்த மானிடன்‌ பகுத்‌ 


144 ஆரோக்கிய ரகசியம்‌ 


தறிவை இழந்து, அந்த பகுத்தறிவைத்‌ தான்‌ இருஷ்டித்த 
மருந்‌ துகளிடம்‌ எதிர்‌ பார்க்கிறான்‌. என்னே விரோதம்‌ | 
இவர்களுக்கு. ஒவ்வொரு பூட்டுகளி.லும்‌ வலி உண்டாலும்‌ 
LT, படுவதற்கில்லை யல்லவா ? 


பலன்‌ :-- இந்த ன்ற தகன கணத்தில்‌ முது 
கெலம்பு முன்னுக்கு நன்றாய்‌ வளைவதால்‌, இளமை 
யோடு என்றும்‌ சுறுசுறுப்பாக இருக்க முடியும்‌. ஆயுள்‌ 
விருத்தி யாகும்‌. .வியாதிகள்‌ அணுகாது, இடுப்பு வலு 
வடையும்‌, இடுப்பு வலி, மு.துகுவலி முதலியன போகும்‌. 
வயிற்று அவயவங்கள்‌ நன்றாய்‌ அழுத்தப்‌ படுவதால்‌ அவை 
கள்‌,. வேலையைச்‌ சரிவரச்‌ செய்யும்‌. 


இத பெண்சளுக்கு மிசு முக்கியமான ஆசனம்‌, 
பெண்களுக்கு மாதவிடாய்‌ சம்பந்தமான நோய்கள்‌ வராத. 
ஏதாவது நோய்‌ இருந்தாலும்‌ நீங்கும்‌. சருப்பப்‌ பையும்‌ 
நன்றாய்‌ நசுக்கப்படுவதால்‌ ௮ ௮ சம்பந்தமான கோளாறுகள்‌ 
வராது. சுகப்‌ பிரசவ முண்டாகும்‌, ஆரோக்கியமான 


குழந்தைகள்‌ ஜனிக்கும்‌. குறைப்‌ பிரசவம்‌ உண்டாகாது” 


தறிப்பு இந்த ஆசனத்தை, வயிற்றில்‌ ஆப்பரேஷஃ,, 
செய்துக்‌ கொண்டவர்கள்‌, ஆசன கிபுணர்களின்‌ ஆடே, 
சனையின்‌ பேரில்‌ தான்‌ செய்யலாம்‌. வழக்கமாய்‌ ஆசன) 
பழகும்‌ பெண்கள்‌ கருப்பங்‌ கொண்டால்‌, இரண்டு மா 
கள்‌ வரை மூன்றாவது பாகமும்‌, மூன்று மாதங்கள்‌ வற்‌ 
இரண்டாவ அ பாகமும்‌, ஐந்து மாதங்கள்‌ வரை முதல்‌ ப, ட 
மும்‌ செய்யலாம்‌. ஆசனம்‌ பழகாதவர்கள்‌, கருப்பங்‌ 
கொண்டால்‌ புதிதாய்‌ இதைப்‌ பழகச்கூடா அ, 


———— கரு: 


ட்‌ 


டூ 3 


இத்திரம்‌ 21] பஸ்‌சிமோத்தானாசனம்‌ [ பக்கம்‌ 189 
( இரண்டாம்படி 


க்‌ அ 


சித்திரம்‌ 22] பஸ்‌சிமோத்தானாசனம்‌ _ [பக்கம்‌ 189 
( மூன்றாம்படி ) 


சித்திரம்‌ 28. கோளங்கள்‌ 

1. குண்டிக்காய்‌ ]வறர, 3. டியோடினம்‌ 
Duodenum, 3. ஆகாரப்பை Siomach; 4. கல்லீரல்‌ 
Liver, 5. பினியல்‌ பாடி. Pineal body, 6. பிட்யூடரி 
கோளம்‌ Pituitary gland, 7. பாராதைராய்ட்‌ கோளம்‌ 
Parathyroid gland, 9. தைமஸ்‌ கோளம்‌ Thymus 
gland, 10. பரங்கிரியாஸ்‌ Pancreas, 11. அட்ரேனல்‌ 
கோளம்‌ Adrenal gland, 12. ஓவரி (பெண்களுக்கு) 
Ovary in female, 13, டெஸ்டீஸ்‌ (ஆண்களுக்கு) Testis 
(in male). 


அத்தியாயம்‌ 11, 
ஹலாசனம்‌ 
_ வாழப்‌ பிறந்தோம்‌ 


“நல்லதோர்‌ வீணை செய்தே அதை 
ஈலங்கெடப்‌ புழுதியில்‌ எறிவதஅண்டோ |? 


என்று கவியரசர்‌ பாரதியார்‌ பராசக்தியைக்‌ கேட்‌ 
இன்றார்‌. மானிட தேகத்தையும்‌, வீணையையும்‌ ஒப்பிடுவது 
மிகப்‌ பொருத்தம்‌. வீணைக்கு மெட்டுகள்‌ இருப்பதைப்‌ 
போல, மானிட தேகத்தைத்‌ தாங்கும்‌ மேரு தண்டத்‌ 
திற்கும்‌ முப்பத்திரண்டு எலும்புக ளிருக்கின்‌ றன. 


“தன்னுடைய புஜபல பராக்ரெமத்திலும்‌, தபோ பலத்‌ 
திலும்‌ கர்வங்கொண்ட தசகண்ட இராவணன்‌ கைலயன்‌ 
இரியைத்‌ தூக்கினான்‌. இதை அறிந்த பரமசிவன்‌ தன்‌ 
கால்‌ கட்டை விரலால்‌ அழுத்தினார்‌, இராவணன்‌ பர்வதத்‌ 
இற்கு அடியில்‌ அசுப்பட்டு ஈசுக்குண்டான்‌. பிறகு கர்வம்‌ 
தணிந்து, புத்தி தெளிக்து, தன்‌ சரீரத்திலிருந்து மேரு 
தண்டத்தை எடுத்து, மெட்டுகளை ௮மைக்து, ஒரு தலையைக்‌ 
கிள்ளி இணைத்து, நரம்புகளால்‌ தர்திகளை அமைத்த, 
அவைகளை மீட்டி, ஈசுவரன்மேல்‌ சாமகானம்‌ பாடினான்‌. 
ஈசுவரன்‌ இரக்கங்‌ கொண்டு இராவணனை விடுவித்தார்‌?” 
என்‌ று இராமாயணத்தில்‌ படிக்கிறோம்‌. 


“சரிரத்திலிருந்து முதுகெலும்பை எடுச்கவாவ து? 
நரம்புகளால்‌ தந்திகளை அமைக்கவாவது? இவைகள்‌ 


10 


146 ஆரோக்கிய ரகசியம்‌ 


எல்லாம்‌ நடக்கக்‌ கூடியனவா? எல்லாம்‌ சுத்த மோசம்‌?” 
என்று மகா காவியமாகிய ராமாயணத்தையே கொளுத்தக்‌ 
கிளம்பி விடுவார்கள்‌. “அதன்‌ உள்‌ அர்த்தம்‌ என்ன? 
அதன்‌ தத்துவம்‌ என்ன ?? என்று சற்று நிதான புத்தி 
யுடன்‌ சந்தித்தால்தான்‌ அதன்‌ உண்மையான மகத்துவம்‌ 


தெரியும்‌, 


முதுகெலும்பை எடுத்துவிட்டால்‌ பிழைக்க முடியுமா? 
ஏன்‌ அப்படி நடக்க முடியாததை எழுதினார்கள்‌? அதில்‌ 
தான்‌ ஹலாசன மகத்துவத்தை அமைத்து வைத்திருக்‌ 
கிறார்கள்‌. 


சிலர்‌ இராவணனைப்‌ போல வாலிப முருக்காலும்‌, செல்‌ 
வச்‌ செறுக்காலும்‌, தங்கள்‌ இந்திரியங்களை, இயற்கையை 
மீறிச்‌ செலவு செய்த, நாஸ்திகம்‌ பேசி, மலைபோன்ற பல 
இன்னல்களால்‌ நசுக்கப்‌ படுகிறார்கள்‌. அவர்கள்‌ அவைகளி 
லிருந்து மீள வேண்டுமானால்‌, யோக ஆசனங்களைப்‌ பழத 
முஅகெலும்பையும்‌, ஈரம்புகளையும்‌ சீர்‌ படுத்திக்‌ கொள்ள 
வேண்டுமென்பதே அதன்‌ அர்த்தம்‌. 
எத்தனை வாலிபர்கள்‌ இம்‌ மாதிரி இன்னல்களால்‌ 
நசித்துப்‌ போகிறார்கள்‌! பார்க்கப்‌ பரிதாபமாய்‌ இருக்கிற து; 
கேட்கக்‌ கொடூரமா யிருக்றெது. இளம்‌ வயதில்‌, இன்பம்‌ 
அனுபவிக்க வேண்டியவர்கள்‌, ஒன்றுக்கும்‌ பிரயோஜன. 
மில்லாமல்‌ உதவாக்‌ கரையாக வாழுகிறார்கள்‌. அன்பமும்‌ 
அவமானமும்‌ இவர்களைச்‌. சீர்‌ குலைக்கிற ௮, பலவீனமும்‌, 
நோய்களும்‌, இவர்களிடம்‌ தஞ்சம்‌ அடைகின்றன. இவர்‌ 
களுக்‌ கெல்லாம்‌ விமோசனம்‌ கிடையாதா? விமோசனம்‌ 
கண்டு, ஹலாசனம்‌ பழகி வந்தால்‌ போதம்‌. 


$1$ 
+ 


ஹலாசனம்‌ 147 


வீணையின்‌ இனிய நாதத்தை அனுபவிக்க வேண்டு 
மானால்‌, அதன்‌ மெட்டுகளைச்‌ சுத்தமாய்த்‌ துடைத்து, 
கம்பிகளைச்‌ சுருதிக்குத்‌ தக்கபடி அமைத்து, மீட்டி வாசிக்க 
'வேண்டும்‌, நம்‌ வாழ்க்கையை ஆரோக்கியமாகக்‌ கழிக்க 
வேண்டுமானால்‌, மேரு தண்டத்தின்‌ எலும்புகளை எந்தப்‌ 
பக்கமும்‌ வளையக்கூடிய தாயும்‌, நரம்புகளை இழுத்த, வளைத்த 
முருக்கேற்றிச்‌ சுறு சு௮ுப்பாகவும்‌ வைத்துக்கொள்ள. வேண்‌ 
டும்‌, வீணையில்‌ தந்திகள்‌ அறுபட்டால்‌ வேது மாற்றிப்‌ 
போட்டு விடலாம்‌. மானிட தேகத்தின்‌ தந்தி, அதாவது 
ஈரம்புகள்‌, எந்தக்‌ கடையில்‌ கிடைக்கப்‌ போகின்றன? 
பாரதியா சொன்னது போல்‌, சரீரத்தின்‌ நலன்‌ கெட, 
அதைப்‌ புழுதியில்‌ எறிய வேண்டியது தான்‌. ஈரம்புச்‌ 
கோளானுகளினால்‌, எத்தனை எத்தனையோ இளைஞர்கள்‌ 
நிலச்‌ சுமையெனத்‌ தங்கள்‌ அருமையான வாழ்நாட்களை 


வீணே கடத்தி வருகிருர்கள்‌. 


மூளையிலிருந்து நரம்புக்‌ கூட்டங்கள்‌ கழுத்தின்‌ பின்புற 
மிருக்கும்‌ முதுகுத்‌ தண்டின்‌ மோதிரம்‌ போன்றுள்ள 
துவாரங்களின்‌ வழியாய்‌ வருகின்றன. அந்தந்த பாகங்‌ 
களுக்குச்‌ சம்பந்தமான நரம்புகள்‌, முதுகுத்‌ தண்டின்‌ 
வளையங்களின்‌ பக்கச்‌ சந்‌. தூகளின்‌ வழியாக, அந்தந்த இடங்‌ 
களில்‌ பிரிகின்றன. அந்த நரம்புகளிலிருக்‌,த, பல பிரிவுகள்‌ 
மரக்‌ இளைகளைப்‌ போலப்‌ பிரிக்‌. த, சரீரம்‌ முழுவதும்‌ பரவு 
இன்றன. இந்த நரம்புக்‌ கூட்டங்க ளெல்லாம்‌, சரியாக 
இருக்க வேண்டுமானால்‌ முதுகுத்‌ தண்டின்‌ வழியாகச்‌ 
செல்லும்‌ பெரிய ஈரம்புக்‌ கூட்டங்கள்‌ நல்ல கிலைமையில்‌.. 


இருக்கவேண்டும்‌, ள்‌ 


348. ஆரோக்கிய ரகசியம்‌. 


ஒரு மரத்தின்‌ னெ காய்ந்து விடுகிறது என்று 
வைத்துக்‌ கொள்வோம்‌. ௮௮ கிளையின்‌ கோளாரு ? எந்தக்‌: 
காரணத்தினாலோ, மரத்தின்‌ அடித்‌ தண்டிலிருந்து அதற்‌ 
குப்‌ போதுமான சத்து டைக்காம லிருக்கலாம்‌. சத்தை 
இர௫க்தக்‌ கொள்ள கிளைச்குச்‌ சக்தி யில்லாமல்‌ இருக்‌ 
கலாம்‌. மரத்தின்‌ மத்தியில்‌ இருக்கும்‌ ஈரம்புகள்‌ போன்ற 
வழிகள்‌ சீர்கெட்டு இம்‌ மாதிரி எற்படுவதாயும்‌ இருக்‌ 


சலாம்‌. 


அம்‌ மாதிரியே மனிதனின்‌ நரம்புகளும்‌ கெடுவ அண்டு. 
உணர்ச்சி யற்றுப்போவ தண்டு, அவயவங்கள்‌ சூம்பிப்‌: 
போவ அண்டு, தலைமை ஸ்தானமாகிய முதுகெலும்பின்‌ 
நரம்புகள்‌ மரத்துப்‌ போவதும்‌ உண்டு, இடையிலுள்ள 
நரம்புக்‌ கூட்டங்கள்‌ சுறுஈறுப்‌ பின்றி மந்தமாய்‌ இருப்‌ 


பதுமுண்டு. 


இவைகள்‌ எப்படியிருப்பினும்‌, மறுபடியும்‌ சுறு 
சுறுப்பை உண்டாக்கி சிர்படச்‌ செய்வது ஹலாசனமே. 
ஹலாசனத்தில்‌ முதுகெலும்புகள்‌ எல்லாம்‌ படிப்படியாய்‌ 
வளைவதுடன்‌, நரம்புகளை இழுத்து, வளைத்து சுறுசுறுப்‌ 
பேற்றுகறஅ. இந்த வேலைகளை எந்த மருந்தினாலும்‌ செய்ய: 
முடியா. அப்படிச்‌ செய்வதா யிருந்தாலும்‌, அத கண்‌ 
கட்டி வித்தை போல்‌, சில நாட்களுக்குச்‌ சுறுசுறுப்பாக 
இருக்கலாம்‌, மருந்த அருந்துவதை நிறுத்தி விட்டாலோ, 
முன்னை விட நரம்புகள்‌ பலவீனம்‌ அடைந்த விடும்‌, நாம்‌ 
சாப்பிட்ட மருந்துகளினால்‌, மற்றும்‌ பலவிதக்‌ கோளாறு: 


கள்‌ உண்டாகும்‌. 


ஹலாசனம்‌ 149 


ஈரம்பு பலவீனம்‌ ஒரு பெரிய விரோதி: எந்த நேரமும்‌ 
உடல்‌ தளர்ச்சி என்றால்‌, பிறகு உள்ளம்‌ உறுதி பெறுவ 
தெப்படி? எத்தனை பேர்‌ கடு டுத்தும்‌, அடிக்கடி கோபங்‌ 
கொண்டும்‌, தன்னிடம்‌ இருக்கும்‌ குறைகளை அறியாமல்‌, 
பிறரை எடுத்ததற்‌ கெல்லாம்‌ குறை கூறிக்‌ கொண்டும்‌ 
இருக்கிறார்கள்‌ ! காரணம்‌, அவர்களின்‌ ஈ.ரம்புக்‌ கோளாறே. 


சிலருக்குக்‌ கைகள்‌ எந்த நேரமும்‌ கடுங்கும்‌. விரல்‌ 
களும்‌ நடுங்கும்‌. சிலருக்கு மிக விகாரமாய்த்‌, தன்‌ கட்டுப்‌ 
பாட்டுக்குள்‌ அடங்காமல்‌ வலிப்பு வந்தது போல்‌ உடம்பு 
ஆடும்‌. பார்க்கப்‌ பரிதாபமாய்‌ இருக்கும்‌. இவர்கள்‌ சாப்‌ 
பிடாத மருந்துகள்‌ கிடையாத. பார்க்காத டாக்டர்கள்‌ 
இடையா இ. ஆனால்‌ குறை என்னமோ நீங்கனபாடாய்‌ 
இருக்காது. 


சிலர்‌ இப்பாகங்களை என்னென்னமோ மருந்துகளைக்‌ 
கொண்டு தேய்ப்பார்கள்‌. “மாலிஷ்‌” செய்வார்கள்‌. தேய்த்‌ 
அச்‌ சூடேற்றினவரை, அந்த இடத்தில்‌ இரத்தம்‌ பாய்ந்து 
சற்றுச்‌ சுமாராய்‌ இருப்பஅ போல்‌ இருக்கும்‌. தேய்ப்பதை 
கிறுத்தி விட்டால்‌, இரத்தம்‌ பாய்வதற்கும்‌, உணர்ச்சி 
ஊட்டு வதற்கும்‌, ஈரம்புகளினால்‌ முடியாத. எதையும்‌ 
இயற்கையாகத்‌ தன்‌ இச்சையாகச்‌ செய்யும்படி விட்டால்‌ 
தான்‌ நீடித்து நிற்கும்‌. முரண்டு செய்யும்‌ குதிரையைச்‌ 
சாட்டையால்‌ அடித்து ஓட்டுவதை போலத்தான்‌, மருந்து 
தேய்ப்பது எல்லாம்‌. சாட்டையால்‌ அடிக்க வில்லையானால்‌ 
குதிரை ஓடாது, மருந்து உபயோகிக்க வில்லை யானால்‌ 
ஈரம்பிற்கு உணர்ச்சி இருக்காது. இதுவா வாழ்க்கை? 
மருந்துகளை ஈம்பி வாழ்வ வாழ்க்கை யாகுமா? இயற்கைச்‌ 


150 ஆரோக்கிய: ரகசியம்‌ 


சக்திகளை மறந்து செயற்கைப்‌ பொருள்களுக்கு அடிமை: 
யாக விடுகிறோம்‌. 


பணக்காரர்களால்‌ மருந்துகளை வாங்க முடியும்‌. ஆனால்‌ 
ஏழைகள்‌ எங்கு போவார்கள்‌ ? தற்போத, ஐம்பஅ, அறு 
பஅ ரூபாய்‌ சம்பளமுள்ள ஒரு சாதாரண குமாஸ்தாவும்‌, 
தன்‌ வருமானத்தில்‌ கால்‌ பங்கை மருந்துகளுக்காகச்‌ 
செலவு செய்யவேண்டி யிருக்கிறதே! வரும்‌ வருமானம்‌ 
வயிற்றிற்கே போதாதபோ ௮, மருந்துகளுக்கு வேறு அமி 
யாயமாய்ச்‌ செலவு செய்கிறார்கள்‌! முன்பெல்லாம்‌ இத்தனை 
வியாதிகள்‌, இத்தனை கோளாறுகள்‌ இருந்தனவா? ஆகாரச்‌ 
சீர்கேடு, இல்லறத்தில்‌ அளவிற்கு மிஞ்சிய ஈடுபாடு, 
அதைக்‌ தூண்டக்கூடிய சாதனங்கள்‌, நிரம்பி விட்டிருச்‌ 
இன்றன. மனிதனைத்‌ தூய்மைப்படுத்த, விவேகமுள்ள 
வனாக்க, மனிதனை மனிதனாக்க, வேண்டிய சா தனங்கள்‌ தற்‌. 
பொழுது மிகவும்‌ குறைந்து வருகின்றன, 


ஆகையால்‌ அன்பர்களே ! நாம்‌ வாழப்‌ பிறந்தோம்‌... 
இதற்கு இடைஞ்சல்‌ செய்யக்‌ கூடிய எதிலும்‌ மனம்‌ செலுத்‌ 
தாமல்‌, நற்செயல்களை ஆற்றி வருவோமாக. 


காளை கன்று போடுமா? 


நாம்‌ ஆரோக்கியமாக வாழ வேண்டுமானால்‌, மூளை 
மட்டும்‌ சரியாக வேலை செய்தால்‌ போதாது, நம்‌ உடலி: 
அள்ள நரம்புகளும்‌ சரியாக வேலை செய்ய வேண்டும்‌. நரை 
ஈரல்‌, இருதயம்‌, குடல்கள்‌, பித்தப்பை, கல்லீரல்‌ மண்‌ 
ணி.ரல்‌ முதலியவைகளும்‌ சரியாக வேலை செய்ய வேண்டும்‌... 


ஹலாசனம்‌ 158 


ஆனால்‌ இவைகளை யெல்லாவற்றையும்‌ கட்டி ஆளும்‌ சக்தி, 
சில குழலற்ற சதைக்கோளங்கள்‌ ( 01௨௩08) வசம்‌ இருச்‌ 
இற, 


ஈம்‌ சரீரத்திலுள்ள கோளங்களை எல்லாம்‌ எடுத்துச்‌ 
சேர்த்தால்‌, ஒரு உள்ளங்கையில்‌ அடக்கி விடலாம்‌. இவை 
பல உருவங்களில்‌ இருக்கின்றன. கோலியைப்‌ போல்‌ சிறு 
- உருண்டைகளாகவும்‌, சப்பையாகவும்‌, கோணலாசவும்‌ பல 
இனுசில்‌ இருக்கின்றன. இவைகள்‌ பலவித ரஸங்களைச்‌ சுசச்‌ 
இன்றன. இந்த ரஸங்களுக்கு “ஹார்மோன்‌” (Hormone) 
என்‌ று பெயர்‌. இத ஒரு கிரேக்கமொழி, *நரன்‌ கிளறி 
விடுகிறேன்‌ ? என்பது இதன்‌ அர்த்தம்‌. இவை வாஸ்த 
வத்தில்‌ நாம்‌ உயிர்‌ வாழக்‌ களறி விட்டுக்‌ கொண்டுதான்‌ 
இருக்கின்றன. இவைகள்‌ ஒழுங்காகத்‌ தம்‌ வேலையைச்‌ 
செய்யா விட்டால்‌, மனிதன்‌ மனி தனாகவே வாழ முடியா ௮. 
உருவம்‌, குணம்‌ எல்லாமுமே மாறி கோரமாக விடும்‌, 


இந்தக்‌ கோளங்களிலிருந்‌த, பல வித ரஸாயனம்‌ 
பொருளுடைய ரஸங்கள்‌, சதா உற்பத்தியாகி இரத்தத்‌ 
துடன்‌ கலக்கின்றன. இவைகளுக்‌ கென்று தனி ஈரம்பு 
இணைப்புகள்‌ இடையாஅ, இரத்தம்‌ அதன்‌ வழியாகப்‌ 
பாய்ந்து செல்லும்‌ போது, அத்துடன்‌ தன்னுடைய ரஸம்‌ 
களையும்‌ சேர்ப்பிக்கின்‌ றன. 


இந்தக்‌ கோளங்களெல்லாம்‌ சேர்ந்து “ஒரு அரசாங்‌ 
'கமே நடத்துகின்றன ? என்று சொல்லலாம்‌. “பிட்யடரி, 
(Pituitary) என்று ஒரு சிறிய கோலி அளவே யுள்ள 
கோள மிருக்கறது. ௮.து தலையில்‌ மூளையின்‌ அடியில்‌ நடும்‌ 


152: ஆரோக்கிய ரகசியம்‌ 


யாகத்தில்‌ ' இருக்கற ௮. இதனை ராஜ *கோளமென்று 
சொல்லலாம்‌. இக்‌ கோளம்‌ செய்யும்‌ வேலை அபரிமித 
மானஅ. ஆனால்‌, இதன்‌ வேலைகளின்‌ பெரும்‌ .பகுதி 
“தைராய்ட்‌? (711010) என்னும்‌ கோள த்தின்‌ மூலமாகச்‌ 
செய்கின்ற. 


பிட்யூடரியை “ராஜ கோள? மென்றால்‌, தைராய்ட்‌ 
கோளத்தைச்‌ செயலாற்றும்‌ “பிரதம மந்திரி? என்று சொல்ல 
லாம்‌. இஅ கழுத்தின்‌ முன்‌ பக்கம்‌, குரல்‌ வளைக்கு ஓட்டி 
னாற்போல்‌, இரண்டு பக்கங்களில்‌ பக்கத்திற்கு . ஒன்றாக 
இருக்கின்றன. பாராதைராய்ட்‌ (Parathyro௦iஎ) என்பது 
அதன்‌ இரண்டு பக்கங்களிலும்‌ அமைர்திருக்கின்ற அ. 
இவைகளை உப மந்திரிகள்‌ என்று சொல்லலர்ம்‌. இவை 
களின்‌ முக்யெத்‌ தொழில்களைப்‌ பற்றியும்‌, அபரி மிதமான 
பலனைப்‌ பற்றியும்‌, இனிவரும்‌ err ஞ்தன்‌ வல்‌ தப்‌ பற்றிச்‌ 
சொல்லும்போது விவரமாக வரும்‌. 

உ 

மற்றும்‌, இரைப்பையை அடுத்து பாங்கிரியாஸ்‌ 
(Pancreas) கோளம்‌ இருக்கிறத. அதில்‌ ஜீரண ரஸமும்‌ 
இன்ஸுலின்‌ (501110) சஸமும்‌ சுரக்கன்றன்‌. “மூத்திரக்‌ 
காய்களின்‌ மேல்‌ இருக்கும்‌ . அட்ரேனல்‌ (Adrenal) 
கோளம்‌, சில சமயம்‌ முழு வேகமாகவும்‌, கில சமயம்‌ 
நிதானமாகவும்‌ வேலை செய்யும்‌. நாம்‌ திடுக்கடும்போ அம்‌, 
*திடீர்‌? என்று பயப்படும்போ அம்‌, இத முழு வேகமாய்‌ 
ரஸத்தைக்‌ கக்கும்‌. “பயத்தினால்‌ முகம்‌ வெளுத்‌.௫ விட்டத” 
என்னும்‌, ' “ பேயறைந்தாற்போல்‌ முகம்‌ தோன்றியது” 
என்றும்‌ நாம்‌ கதைகளில்‌ படிக்கிறோமல்லவா? ஏன்‌, 
'நேரில்கூடக்‌ காண்கன்றோமே! அப்படிப்‌ பயப்படும்போ த 


சித்திரம்‌-24] ஹலாசனம்‌ [ பக்கம்‌ 158 


சித்திரம்‌ 26 ] ஹலாசனம்‌ [பக்கம்‌ 158 . 
(ஆரம்ப பிலை 2) 1 


- இத்திரம்‌ 26] ஹலாசனம்‌ [பக்கம்‌ 158 


(அ ரம -நிலை 3) 


ஹலாசனம்‌. :: 153 


அ௮ட்பேனல்‌ கோளம்‌ அதிக ரஸ்ம்‌ கக்கி விடுநற து. : இந்த 
சஸம்‌ இரத்தத்தின்‌ நிறத்தையே மாற்றி விடுகிறது. 
உடனே நமக்கு வெளுத்தாற்போல்‌ தெரிகிறது. அந்த 
ரஸம்‌ இன்னும்‌ கொஞ்சம்‌ அதிகம்‌ கக்கப்‌ படுமானால்‌, உயி 
ருக்கே ஆபத்தாகவும்‌ முடியும்‌, இரத்தம்‌ சுண்டினாற்‌ 
போல்‌ இருக்கும்‌; இருதயம்‌ படபடக்கும்‌; சிலருக்கு 
கின்றேவிடும்‌. பேய்‌ இருக்கிறதோ இல்லையோ ஈமக்குக்‌ 
கவலை இல்லை. ஆனால்‌ அட்ரேனல்‌ கோளம்‌, அதன்‌ ரஸத்‌ 
தின்‌ மூலம்‌, பேய்‌ செய்யும்‌ பல காரியங்களைச்‌ செய்த விடு 
கிறது, எதற்கும்‌ நாம்‌ பயப்படாமல்‌ இருக்கப்‌ பழக்கிக்‌ 
கொள்ளவேண்டும்‌, 


ஆண்‌, பெண்‌ பீஜக்‌ கோளங்கள்‌ (Testis, ovary) 
பருவ காலம்‌ வரும்போது வேலை செய்யத்‌ அவங்கும்‌. 
பிறகு தீவிரமாக இக்‌ கோளங்கள்‌ வேலை செய்து, சந்ததிகளை 
உற்பத்தி செய்யும்‌, குறிப்பிட்ட வயது அதாவது இனி 
வர்க்க விர்த்தி வேண்டியதில்லை எனும்‌ முதுமை கிலை 
அடையும்போது, இதன்‌ வேலை படிப்‌ படியாய்க்‌ குறைந்து 
மந்தப்பட்டு விடும்‌, 


“சலைவா? எனும்‌ கோளம்‌ உமிழ்‌ நீரை உற்பத்தி செய்‌ 
கிறது, மற்றும்‌ இரைப்பை கல்லீரல்‌, மண்ணீரல்‌, குண்டிக்‌ 
காய்‌ முதலியவைகளும்‌ கோளங்களைச்‌ சேர்ந்தவையே. 
இந்தக்‌ கோளங்களிலிருக்து ஹார்மோன்கள்‌ சரியாய்ச்‌ சுரந்‌ 
தால்தான்‌ ஒருவன்‌ ஆரோக்கியமாக வாழ முடியும்‌. உடல்‌ 
உறுப்புகளும்‌ ஒழுங்காக வேலை செய்யும்‌. அவை குறைந்‌ 
தாலோ, அதிகப்பட்டாலோ, அந்தந்த ஹார்மோன்களின்‌ 
.கணத்திற்குத்‌ தக்க பல கோளாறுகள்‌ உண்டாகும்‌. 


154 ஆரோக்கிய ரகசியம்‌ 


சாஜகோளமாகிய பிட்யூடரியை எடுத்துக்‌ கொள்ளு, 
வோம்‌. இதிலிருந்து வரும்‌ ஹார்மோன்‌ அதிகப்பட்டால்‌: 
சாட்சஸ உருவம்‌ உண்டாகும்‌. குறைந்தால்‌ குள்ளர்களாக 
இரண்டு, மூன்று அடி உயரத்திலேயே வளர்ச்சி கின்று: 
விடும்‌, இதனை அந்த ஸ்தானத்திலிருந்‌த எடுத்து விட்டால்‌,, 
மனிதன்‌ இல விநாடிகளில்‌ அடி அடித்து இறந்து விடுவான்‌... 


ஸ்திரீகளுக்குச்‌ சுகப்‌ பிரசவமாகவும்‌, குழந்தைக்கும்‌: 
பால்‌ சுரக்கவும்‌, பிட்யூடரி தனியாக, அந்தச்‌ சமயங்களில்‌: 
வேலை செய்ய வேண்டி யிருக்றெது, “பிரசவ வேதனை 
உண்டாகாமல்‌, குழந்தை வயிற்றிலேயே மரித்து விடும்‌” 
என்ற நிலைமையில்‌ உள்ளவர்களுக்கு ஒரு இன்ஜெக்ஷன்‌ 
செய்வார்கள்‌. ௮2 பிட்யூடரி கோளத்தின்‌ ரஸத்தில்‌: 
தயார்‌ செய்தது. பால்‌ சுரக்கவும்‌ இதன்‌ ரஸம்‌ அதிகம்‌: 
வேண்டும்‌. 


“ஆண்களுக்குப்‌ பிட்யூடரி கோளத்தின்‌ ரஸத்தை: 
ஊசியின்‌ மூலம்‌ உடலுக்குள்‌ செலுத்தித்‌ தூண்டி வேலை 
செய்யச்‌ செய்த, அவர்களாலும்‌ பாலைக்‌ கொடுக்கும்படி 
செய்ய முடியும்‌” என மேல்‌ நாட்டில்‌ கிரூபித்திருக்கிறார்கள்‌.. 


நமது நாட்டில்‌ கேலியாகச்‌ சொல்லுவ அண்டு “காளை 
மாடு கன்று போடுமா? * காளை மாட்டிடம்‌ பாலைக்‌ கறக்கச்‌ 
சென்றானாம்‌? என்பார்கள்‌. ஆனால்‌ அவர்கள்‌ காளை மாட்‌ 
டைக்‌ கன்று போடச்‌ செய்யாவிட்டாலும்‌, ௮ திலிருக்து: 
பாலைக்‌ கறக்கிறார்கள்‌. காளை மாட்டின்‌ தலையில்‌ யிருக்கும்‌ 
'பிட்யூடரியை, ஹார்மோன்‌ சத்துள்ள மருக்ை ஊச மூலம்‌ 
செலுத்திக்‌ கிளர்ச்சியை உண்டாக்கினால்‌, பால்‌ சுரக்கிறதாம்‌.. 


ஹலாசனம்‌ 155- 


இங்கு பசுவே பால்‌ கறப்பதில்லை, “காமதேனு? என்று 
தெய்வமாக வழிபடும்‌.கமது நாட்டில்‌, பாலுக்கு வழியில்லை, .. 
ஒரு பசு ஒருபடி ஒன்றரைப்‌ படிக்கு மேல்‌ கறப்ப இல்லை, 
கறக்கச்‌ செய்யவும்‌ காம்‌ பிரயாசை எடுத்துக்‌ கொள்வ: 
தில்லை. மேல்‌ காடுகளில்‌ பசுக்கள்‌, பால்‌ சுரக்கும்‌ மடியைச்‌ 
சுமக்க முடியாமல்‌ சுமந்து கொண்டு, அசைந்து அசைந்து 
ஈடக்க முடியாமல்‌ நடந்து போகுமாம்‌, ஒரு வேளைக்கு. 
ஆஅ, ஏழு படி என்ன பால்‌ கறக்குமாம்‌. அவர்கள்‌ உப 
யோடத்தது போக, மிகுதியாகும்‌ பாலை, மாவு ஆக்கி, டப்பி ' 
களில்‌ அடைத்‌ ௮, இங்கு ஈமக்காகவும்‌, ஈமது குழந்தைகளுக்‌ 
காகவும்‌ அனுப்பி விடுகிறார்கள்‌. அப்படியிருக்கக்‌ காளை 
மாட்டிலிருக்தும்‌ அவர்கள்‌ பால்‌ கறக்க ஆரம்பித்தால்‌ 
சொல்லவா வேண்டும்‌! இன்னும்‌: டப்பி, டப்பிகளாகச்‌ 
செய்து தள்ளுவார்கள்‌ ! நாமும்‌ “பால்‌ இல்லை” யென்று, . 
சொல்லி அந்தப்‌ பால்‌ டப்பிகளை வாங்குவோம்‌! 


ஆனால்‌, எந்த ஆணுக்கும்‌, குழந்தைக்குப்‌ பால்‌ கொடுக்‌ - 
கும்‌ அளவு பொறுமை இருக்காது என்பது நிச்சயம்‌, அவ 
சியமும்‌ இல்லை. ஆனால்‌ பெண்களாவஅ தம்‌ குழந்தைக்‌ 
குப்‌ போதுமான பாலை உண்டாக்கிக்‌ கொள்ளலா மல்லவா? * 
அஅ இந்த ஹலாசன த்தில்‌ அமைந்திருக்கிறது, பெண்கள்‌ 
கருக்‌ கொள்வதற்கு முன்னும்‌, கருப்பங்‌ கொண்ட மூன்று 
மாதங்கள்‌ வரையிலும்‌, ஹலாசனம்‌ பழகுவார்களானால்‌- 
குழந்தைக்குப்‌ பால்‌ பற்றாக்‌ குறையே ஏற்படா து. 


மேல்‌ நாடுகளிலெல்லாம்‌ புடலங்காயை யானைத்‌ : 
அதிக்கை போலவும்‌, உருளைக்‌ கிழங்கைப்‌ பூசனிக்காய்‌ அள 
வும்‌, பூசனிக்காயை வண்ணான்‌ மூட்டை பருமனும்‌, ஒன்‌ - 


156 ஆரோக்கிய ரகசியம்‌ 


அக்கும்‌' உதவாத சப்பாத்திக்‌ கள்ளியை முள்ளின்றி வளர 
வும்‌ செய்த, ஆகாரமாக உபயோகிக்றொர்கள்‌. தாங்கள்‌ 
உபயோகித்தது போக எஞ்சியதை ஈமக்கு அனுப்புகிறார்‌ 
கள்‌. நாம்தான்‌ இருக்கிறோமே! எது வந்தாலும்‌ சாப்பிட! 
நமக்கு அழகான டின்களில்‌ சூப்புகளாகவும்‌, ஜாம்க ளாக 
டவும்‌ செய்அ அனுப்பி விடுகிரர்கள்‌. நாமும்‌ காசைக்‌ கப்ப 
லேற்றி அனுப்பிவிடுகிறோம்‌. ஈமத.செல்வத்‌தடன்‌, விலை 
மதிப்பற்ற ஆரோக்கியமும்‌ கப்பலேறிப்‌ போய்விடுகிற த. 


குழந்தைக்குப்‌ பால்‌ போதவில்லை யென்றால்‌, எ தனால்‌ 
அப்படி ஆயிற்று? காரணம்‌ என்ன? குழந்தை தாயின்‌: 
பாலினால்‌ வளரவேண்டு மென்று இயற்கை நியதி இருக்க, 
- பால்‌ சுரக்கவில்லை யென்றால்‌, *இயற்கைக்கு மாறுபட்ட 
வாழ்வை நாம்‌ வாழ்வதால்தான்‌ இவ்விதம்‌ நேருகிறது? 
என்பதை உணர வேண்டாமா? அதனால்‌, நாம்‌ சிந்திக்கும்‌ 
சக்தியையும்‌ கப்பலேற்றி விடவேண்டுமா? “பால்‌ 
இல்லையா? சரி; டப்பா பால்‌ வாங்கு, கரைத்துக்‌ குழக்‌ 
தைக்குப்‌ போட்டு? என்கிறோம்‌. அதற்குத்‌ தகுந்தாற்‌ 
போல்‌ அந்தப்‌ பாலைச்‌ சாப்பிடும்‌ மேல்‌ காட்டுக்‌ குழந்தை 
களை விளம்பரப்‌ படுத்தியிருப்பதைப்‌ பார்த்தால்‌, கண்ணைப்‌ 
பறிக்கிறது, மனதை மயக்குகிறது. ஆனால்‌, ஈம்‌ நாட்டில்‌ 
ஒரு குழந்தையாவது அந்தப்‌ பாலைச்‌ சாப்பிடுவ தனால்‌, 
அந்தக்‌ குழந்தையைப்‌ போல வளருவ தில்லை. அதற்குப்‌ 
பதில்‌, ஈரல்‌ குலைக்கட்டி விழுகிற. கையும்‌, காலும்‌ குச்சி 

- போலாகின்‌ றன. 


சிலர்‌ குழந்தைக்குப்‌ பால்‌ ஊட்டுவது இல்லற இன்பத்‌ 
அக்கு இடைஞ்சலாக இருக்குமென்று, குழந்தைக்குப்‌ 


ஹலாசனம்‌ 157° 


பால்‌ மறக்கடித்து விட்டு, டின்‌ பாலைக்‌ கொடுத்து வளர்க்‌ - 
கிறார்கள்‌, மிருகங்களுக்கும்‌ மான நிலமைக்‌ கல்லவா 

மானிட வர்க்கம்‌ போய்ச்‌ கொண்டிருக்கின்றது ! மிருகம்‌ - 
களுக்குப்‌ பகுத்தறிவு இல்லையாம்‌, அதனால்‌ ௮ இயற்‌ 

கைக்குக்‌ கட்டுப்பட்டு வாழ வேண்டியத அதன்‌ தலை விதி 

யாம்‌. “பகுத்தறிவு படைத்த மானிடன்‌ இயற்கையாய்‌ : 
வாழ வேண்டுமென்பது என்ன சட்டமா? குழந்தைக்குத்‌ 

தாய்ப்‌ பால்தான்‌ கொடுக்கவேண்டு மென்பது என்ன 

கட்டளையா? நாம்‌ பார்த்துக்‌ குழந்தைகளை எப்படியும்‌ 

வளர்க்கலாம்‌?” என்று விஞ்ஞானம்‌ பேச ஆரம்பித்து விடு 

கரார்கள்‌. ஏன்‌? *அகாரமாத்திரைகளைச்‌ சாப்பிட்டே மனி 

தன்‌ உயிர்‌ வாழலாம்‌? என்று கண்டு பிடி த்திருக்கிறார்களே !:' 
இவர்கள்‌ ௮ம்‌ மாத்திரைகளைச்‌ சாப்பிட்டுப்‌ பார்க்கட்டும்‌.. 
“வாயில்லா சிசுக்களின்‌ ருசியையும்‌, சுதந்திரத்தையும்‌ 

பறிப்பதால்‌, அவைகள்‌ திருப்தியாய்‌ வளருமா? என்று 

பிறகு தெரிந்துக்‌ கொள்வார்கள்‌. 


பேசுகிறவர்கள்‌ தாராளமாகப்‌ பேசிச்‌ கொள்ளட்டும்‌, . 
ஆனால்‌ ராஜகோமள மாகிய பிட்யூடரியை ஒவ்வொருவரும்‌, 
ஆணும்‌ பெண்ணும்‌ எப்பொழுதும்‌, எந்த வயதிலும்‌, . 
ஆசோக்கியமாய்‌ வைத்திருந்தால்தான்‌ சுகமாக வாழ முடி 
யும்‌. ஆரோக்கெ சந்ததிகள்‌ உண்டாகும்‌. நோய்‌ எனும்‌ 
அ.ரக்கனிடமிருந்து விடுபடலாம்‌. அதற்கு ஹலாசனம்‌ 
தான்‌ சிறந்த கருவி, மற்ற மருந்துகள்‌ எல்லாம்‌ பிரயோ 
ஜன மற்றவை. அந்த மருந்துகளும்‌ எல்லோருக்கும்‌ கட்‌ 
டக்‌ கூடியது மல்ல, இயற்கை முறையு மல்ல, நீடித்தும்‌.. 
நிற்கா.து. 


ஹலாசனம்‌ செய்யும்‌ விதம்‌ 


விரிப்பில்‌ மல்லாந்த படுத்துக்‌ கொள்ளவும்‌. கைகளை 
பக்கத்தில்‌ நீட்டி, உடலை ஒட்டினாற்‌ போல்‌ வைத்துக்‌ 
*கொள்ளவும்‌. உள்ளங்‌ கைகள்‌ தரையில்‌ பட இருக்க 
வேண்டும்‌. 24-வது சித்திரத்தைக்‌ கவனியுங்கள்‌. பிறகு 
கால்களும்‌, கைகளும்‌ விறைப்பாய்‌ வைத்துக்‌ கொண்டு, 
மூச்சைப்‌ பிடி த்துக்‌ கொண்டு, உள்ளங்கைகளைத்‌ தசையில்‌ 
நன்கு ஊன்றி, இரண்டு கால்களையும்‌ சேர்க்தாற்போல்‌ 
கேராய்‌ 25-வது சித்திரத்திலுள்ளபடி. தூக்கவும்‌. பிறகு 
இன்னும்‌ சிறிது உயரமாய்க்‌ கால்களைத்‌ தூக்கி, 26-வது 
-இத்திரத்தி ஓள்ளபடி புட்டம்‌, முதுகு முதலியவைகளை த்‌ 
தூக்கி இன்னும்‌ தலைப்‌ பக்கம்‌ வளைக்கவும்‌, அப்படியே 
இன்னமும்‌ கால்களைத்‌ தலைக்குப்‌ பின்புறம்‌ வளைத்து ழே 
இறக்கி 27-வது இத்திரக்தி இஅள்ளபடி கால்‌ விரல்கள்‌ 
தசையில்‌ ஓட்ட வைக்கவும்‌. இக்‌ நிலையில்‌ மூச்சை இஷ்டப்‌ 
படி. விட்டுக்‌ கொண்டு, மூன்று விநாடி முதல்‌ பத்து விநாடி 
வரை இருக்கலாம்‌. பிறகு மெதுவாகக்‌ கால்களைத்‌ 
தமையை விட்டுக்‌ கிளப்பி, மூச்சை விட்டவாறே முதலில்‌ 
26, பின்‌ 25, அதன்‌ பின்‌ 24-வது சித்திரங்களிலுள்ள படி. 
வரிசைக்‌ சரமமாய்க்‌ ழே இறக்கி இளைப்பாறிக்‌ கொள்ள 
அம்‌. இம்‌ மாதிரி மூன்‌ நிலிருக்‌ த பத்து தடவைகள்‌ வரை, 
அவரவர்களுக்கு வேண்டிய அளவு செய்யலாம்‌. 


முதலில்‌, மூச்சைப்‌ பிடித்து 25-வது சித்திரத்தி 
அள்ளபடி. வந்து மூச்சை விட்டு, மறுபடி மூச்சைப்‌ 
பிடித்து மேலும்‌ உடலை எழுப்பி, மூச்சை விட்டுக்‌ 
கொண்டே பின்பக்கம்‌ தொடலாம்‌. அல்லத முதலில்‌ 


ஹலாசனம்‌ ்‌ 159 


மூச்சை இழுத்து விட்டுக்கொண்டே ஓமே தடவையாகக்‌ 
கால்களைப்‌ பின்னுக்கு வளைத்துத்‌ தரையைத்‌ தொடலாம்‌. 
அப்படி செய்தால்‌ செளகரியமோ அப்படிச்‌ செய்யலாம்‌. 
இறங்கும்போ அ, மூச்சை விட்டுக்கொண்டே இறங்கவும்‌. 
சில நாட்கள்‌ இவற்றைக்‌ கவனம்‌ வைத்துப்‌ பழஜஜொல்‌, 
நாளுக்கு காள்‌ தானாகவே பழக்கத்தில்‌ மூச்சைப்‌ பிடிக்கவும்‌ 
இழுக்கவும்‌ செய்யவரும்‌. இதில்‌ ஒன்றும்‌ சிரமம்‌ தோன்‌ 
ரத. 


ஹலாசன த்தில்‌ நான்கு பாகங்களிருக்கன்‌ றன. 


1. கால்‌ விரல்கள்‌ தலைக்குப்‌ பின்புறம்‌ தரையைத்‌ 
தொடும்‌ போ, முழங்கால்‌ நெற்றிக்கு நேராய்‌ 27-வது 
இத்திரத்தி அள்ளபடி செய்தல்‌, 


2. முதுகை இன்னும்‌ கொஞ்சம்‌ வளைத்து தலை 
முடிக்கு நேராய்‌ முழங்கால்கள்‌ வரும்படியாக 25-வது இத்‌ 
இரத்தி லுள்ளபடி. செய்தல்‌. 


8. முதுகை மேற்‌ கொண்டும்‌ மடித்துத்‌ அடை, நெற்‌ 
திக்கு நேராய்‌ இருக்கும்படி 29-வஅ சித்திரத்தி லுள்ளபடி. 
செய்தல்‌, 


4. மேற்படி மூன்றாவது பாகத்தைச்‌ செய்த பிறகு, 
ய்க்கங்களிலுள்ள கைகளைத்‌ தலைக்குமேல்‌ கொண்டு சென்று 
மடக்‌, 80-வ௫ சித்திரத்தி லுள்ளபடி., உள்ளங்‌ கைகளை 
ஒன்றின்மேல்‌ ஒன்று வைத்தல்‌, அல்லது விரல்களைக்‌ 
கோர்த்துக்‌ கொள்ளல்‌. ம்‌ 


160. ஆரோக்கிய ரகசியம்‌ 


முதலில்‌ பழகுபவர்களுக்கு, சாதாரணமாய்‌ 96-வது 
இத்திரத்தி லள்ளபடி, மூன்றாவது பாகம்தான்‌ செய்யவரும்‌... 
நாளுக்கு காள்‌, பழகப்‌ பழக, இரண்டாவ அ பாகம்‌, முதல்‌ 
பாகம்‌ செய்யவரும்‌. மேற்படி எல்லா. பாகங்களையும்‌ 
செய்ய வந்தபின்‌, வரிசைக்‌ கிரமமாய்‌ ஒவ்வொரு பாகத்தை 
யும்‌ செய்ய வேண்டும்‌. ௮தாவது முதல்‌ பாகம்‌, இரண்டா 
வத பாகம்‌, மூன்றாவது பாகம்‌, நான்காவத பாகம்‌, இம்‌ 
மாதிரி செய்ய வேண்டும்‌, ஒரே தடவையில்‌ மேற்குறித்த 
கான்கு பாகங்களையும்‌ செய்யக்‌ கூடாது, அதாவது கால்‌ 
களைத்‌ தலைக்குப்‌ பின்புறம்‌ தரையில்‌ வைத்தவாறே சிறிது 
இறி தாக முதுகை வளை த்அக்‌ கால்களை நகர்த்திக்‌ கொண்டே. 
ஒன்‌ அ, இரண்டு, மூன்று, ஈான்கு என்று ஒரே தடவையில்‌ 
ஈான்கு பாகங்களையும்‌ செய்வார்கள்‌. அப்படிச்‌ செய்யா 
மல்‌, ஒவ்வொரு பாகத்தையும்‌ தனித்தனியாகச்‌ செய்ய 
வேண்டும்‌, ஒருபாகம்‌ செய்து முடித்து, 24-வஅ இத்திரப்‌: 
படி. ஆரம்ப நிலைக்கு வந்து, மறுபடி. அடுத்த பாகம்‌ செய்ய 
லாம்‌. இம்‌ மாதிரி ஒவ்வொரு பாகத்தையும்‌ மூன்று: 
தடவைகள்‌ செய்யலாம்‌. ஒரு பாகம்‌ செய்து முடித்த பின்‌ 
உடலைத்‌ தளர்த்தி மூன்று, நான்கு விகாடிகள்‌ இளைப்பாதி' 
அடுத்த பாகம்‌ செய்யலாம்‌. நான்காவது பாகம்‌ செய்தப்‌ 
பின்‌ கைகளைப்‌ பக்கவாட்டில்‌ கொண்டு வைத்த பின்‌, காலை 


எடுத்த ஆரம்ப நிலைக்கு வரலாம்‌. 


இர்த ஆசனம்‌ செய்ய வருவதிலிருந்த, அவரவர்‌ 
களின்‌ ஆரோக்கிய நிலைமையைச்‌ சொல்லி விடலாம்‌, சில 
ருக்கு மட்டும்‌ எடுத்ததும்‌ ஈன்றாய்ச்‌ செய்ய வரும்‌, அநேக 
ருக்குச்‌ சற்று சிரமமாய்த்தான்‌ இருக்கும்‌. 


சித்திரம்‌ 28] ஹலாசனம்‌ [பக்கம்‌ 159. 


( இண்டாம்‌ பாகம்‌ ) 


சித்திரம்‌ 29] ஹலாசனம்‌ .. [பக்கம்‌ 159 


( மூன்றாம்‌ பாகம்‌) 


ப 


வல்லன்‌ 


) 


நான்காம்‌ பகாம்‌ 


ஹலாசனம்‌ 


( 


ஹலாசனம்‌ 168 


சிலருக்கு இரண்டு கால்களைச்‌ சேர்க்தாற்போல்‌ தூக்க 
வராது. அப்படித்‌ தூக்கும்போது தலையும்‌ சற்று தூக்கும்‌. 
சிலருக்குப்‌ பக்கத்தில்‌ இருக்கும்‌ கைகள்‌, விரல்கள்‌ விரிற்து 
விகாரமாய்‌ நெட்டக்‌ குத்தலாய்‌ வைத்து ஊன்றினால்தான்‌ 
கால்கள்‌ தூக்க வரும்‌, சிலருக்குக்‌ கால்கள்‌ நடுங்க ஆரம்‌ 
பிக்கும்‌. அப்படிக்‌ கால்களைத்‌ தூக்கினாலும்‌, பின்புறம்‌ 
போய்‌ எட்ட முடியாது, புட்டம்‌, இடுப்பு முதலியன 
தரையை விட்டுக்‌ ளெம்பா.த. 


“சரி, இதற்கும்‌ நமக்கும்‌ ஸ்கானப்‌ 'பிராப்திகூடக்‌ 
கிடையா அ, நமக்கெல்லாம்‌ எங்கே வரப்போகிற |? என்று 


விட்டு விடுவார்கள்‌. 


அவர்களுக்கும்‌ ஒரு வழியுண்டு, எதைச்‌ செய்ய 
வேண்டுமானாலும்‌ எடுத்ததும்‌, சரியாய்‌ வராதுதான்‌. 
சற்று பொறுமையுடன்‌ பழகினால்‌ படிப்படியாய்‌ வரும்‌. 
சல நாட்கள்‌, ஏன்‌ சில மா தங்கள்‌ கூட ஆகலாம்‌. 


முதலில்‌ 24-வது இத்திரத்திலிருக்‌த: 25-வது இத்தி 
மத்திலுள்ளபடி கால்களைத்‌ தூக்க வேண்டும்‌. இலருக்கு 
மேற்கொண்டு உடலைக்‌ கிளப்ப முடியாது. அப்பேர்ப்‌ பட்‌ 
டவர்கள்‌, 25-வ.தூ சத்திர நிலைக்கு வந்து (ஆங்லெத்தில்‌ 
*ப? போல்‌) மறுபடி 24-வது சித்திர நிலைக்கு வரவேண்‌ 
டும்‌, ஆனால்‌ கால்களைத்‌ தரையில்‌ வைத்து விடாமல்‌, அரை 
அல்லது ஒரு அங்குலம்‌ இருக்கும்‌ போகதே, மறுபடி 28- 
வத சித்திரத்தில்‌ உள்ளபடி. தூக்க வேண்டும்‌. இம்‌ மாதிரி 
ஒரு தடவையில்‌ மூன்று முதல்‌ பத்து முறை செய்யலாம்‌. 
இப்படி. மூன்று முதல்‌ பத்து முறை விடாமல்‌ செய்தால்‌ 

11 


162 ஆரோக்கிய ரகசியம்‌ 


ஒரு தடவை என்று வைத்துக்‌ கொள்ள வேண்டும்‌. இதை 
அவரவர்களுக்கு வேண்டியபடி மூன்று முதல்‌ ஆறு தடவை 
கள்‌ செய்யலாம்‌. ஒவ்வொரு தடவைக்கும்‌ இடையில்‌ 


அரை நிமிஷம்‌ ஓய்வு எடுக்கலாம்‌. 


இசைச்‌ செய்வதிலும்‌, சிலர்‌ சில தவறுகளைச்‌ செய்‌ 
வார்கள்‌. கால்களைத்‌ தரைக்கு அரை அங்குலம்‌ இருக்கும்‌ 
போதே தூக்க வேண்டு மென்ற கினைவிருக்தாலும்‌, தரைக்கு 
இன்னும்‌ அரை அடி, ஒரு அடி யிருக்கும்‌ போதே, கால்‌, 
தரைக்குச்‌ சமீபம்‌ வந்து விட்ட தென்று நினைத்துக்‌ 
கொண்டு, மறுபடி. கால்களைத்‌ தூக்கி விடுவார்கள்‌. இலர்‌ 
கால்களைத்‌ தூக்க சக்தி யில்லாமல்‌ பொத்தென்று போட்டு 
விடுவார்கள்‌. மேலே தூக்கச்‌ சக்தி யிருக்காது. 


கால்களை அப்படியே தூச்சச்‌ சக்தி யில்லாதவர்கள்‌, 
ஒவ்வொரு தடவையும்‌ கால்களைத்‌ தரையில்‌ வைத்து, 
மூன்று, கான்கு விகாடிகள்‌ இளைப்பாறிப்‌ பிறகு தூக்கலாம்‌. 
ஆனால்‌ சில நாட்களிலேனும்‌ ழே வைக்காமல்‌ தூக்கப்‌ 


பழக வேண்டும்‌. 


ஆனால்‌ மனம்‌ வைத்துச்‌ சிரத்தையுடன்‌ பழகி வந்தால்‌ 
இக்‌ குறைகள்‌ சில நாட்களில்‌ நீங்கி விடும்‌. இம்‌ மாதிரி சில 
நாட்கள்‌ செய்து வந்தால்‌, இடுப்புச்‌ சதைகள்‌ வலுவடைந்து, 
புட்டம்‌, இடுப்பு, லேசாய்‌ 26-வஅ சத்திரத்தில்‌ உள்ளபடி 
தூக்க வரும்‌. ஆனால்‌ சிலருக்கு மேற்‌ கொண்டு பின்னுக்கு 
வளைக்க முடியாத. அவர்கள்‌ 26-வத சித்திர கிலைக்கு வந்து, 
இன்னமும்‌ கால்களைப்‌ பின்னுக்குக்‌ கொண்டு செல்வதை, 
ஆஅ முதல்‌ பத்து தடவை செய்து வந்தால்‌, உடல்‌ தானாக, 
லேசாய்த்‌ தூக்கவும்‌, கால்களை த்‌ தலைக்குப்‌ பின்புறம்‌ வளைக்‌ 


ஹலாசனம்‌ 163 


கவும்‌ முடியும்‌. சிலருக்கு வளைத்த பின்பும்‌ கால்கள்‌ தரை 
யில்‌ படாத. அப்பேர்ப்‌ பட்டவர்கள்‌, ஒரு காலை மாற்றி 
ஒரு காலால்‌ தரையைத்‌ தொடப்‌ பழட வந்தால்‌, லை 
நாட்களில்‌ இரண்டு கால்களாலும்‌ ஒரே தடவையிலேயே 
தரையைத்‌ தொடவரும்‌. 


ஹலாசனம்‌ சரியாய்ச்‌ செய்ய வராததற்கு முத 
கெலும்பின்‌ முதிர்ச்சி ஒரு காரணமாய்‌ இருந்தாலும்‌, 
சிலருக்கு வயிறு பெருத்துத்‌ தொந்தியாய்‌ இருப்பதும்‌, 
ஒரு காரணமாகும்‌. இவர்கள்‌ புஜங்காசனம்‌, சலபாசனம்‌, 
தனுராசனம்‌, பஸ்சிமோத்தானாசனம்‌ முதலியவைகளைச்‌ 
செய்து, வயிற்றைக்‌ கரைத்துக்‌ கொண்டும்‌, உடலை இளக்‌ 
கியும்‌ கொண்டால்‌ கான்‌ ஹலாசனம்‌ செய்யச்‌ சுலபமாய்‌ 
வரும்‌. தவிர, யாராயிருந்தாலும்‌ புதிதாய்‌ ஆசனம்‌ பழக 
விருப்ப முள்ளவர்கள்‌, ஹலாசன த்தை மட்டும்‌ முதலில்‌ 
செய்யக்‌ கூடாது, மற்ற ஆசனங்களையும்‌ சில நாட்கள்‌ 


செய்த பின்‌ தான்‌ ஹலாசனம்‌ செய்ய வேண்டும்‌. 


பலன்‌: முதுகெலும்பு படிப்படியாய்‌ வளைவதால்‌, 
முதுகெலும்பின்‌ எல்லாப்‌ பாகங்களுக்கும்‌ பயிச்சி ஏற்படு 
கிறது. அதன்‌ உள்ளே செல்லும்‌ நரம்புக்‌ கூட்டங்கள்‌ இழுக்‌ 
கப்படுவதால்‌, புத்துயிர்‌ பெறுன்றன. யெளவனம்‌ நிலை 
காட்டப்‌ படுகின்றது. சோம்பல்‌ என்பதே தலை காட்டாது. 
எப்பொழுதும்‌ சுறுசுறுப்‌ பாகவே இருக்கச்‌ செய்யும்‌. 
இரத்தோட்டம்‌ சரியாய்‌ இருக்கும்‌. பிராணவாயு சஞ்சாரம்‌ 
எல்லா இடங்களுக்கும்‌ கிட்டும்‌, எந்த ஒரு உணர்ச்சியையும்‌ 
காம்‌ கட்டுப்‌ படுத்த முடியும்‌, பலம்‌ வீரியம்‌ இழந்தவர்‌ 
களுக்கு இத ஒரு சமய சஞ்சீவி. ம்‌ ள்‌ 


354 ஆரோக்கிய ரகசியம்‌ 


* விசையுன பந்தனைப்போல்‌_— உளம்‌ 
வேண்டியபடி செலும்‌ உடல்‌ கேட்டேன்‌ 2 


என்று பாரதியார்‌ கேட்கிறார்‌ அல்லவா? உண்மையில்‌ 
அவ்வுடல்‌ இடைத்‌ அ' விடும்‌. 


தைராய்ட்‌, பாராதைராய்ட்‌, பிட்யூடரி முதலிய 
உயிர்க்‌ கோளங்களுக்கும்‌ பயிற்சி இட்டுவதால்‌ நிரந்தர 
ஆரோக்கியம்‌, யெளவனம்‌ உண்டாகும்‌. மேற்படி அண்‌ 
அவயவங்களைப்‌ போற்றிப்‌ பாதுகாத்தால்‌, வேத.நூற்‌ பிரா 
யம்‌ நாறு மட்டுமல்ல; மற்றும்‌ பல்லாண்டுகள்‌ ஆரோக்கி: 


யத்துடனும்‌, இளமையுடனும்‌ வாழலாம்‌. 


தறிப்பு :-- ஆசனங்கள்‌ செய்து வரும்‌ சகோதரிகள்‌ 
கர்ப்பங்‌ கொண்டால்‌ மூன்று மாதங்கள்‌ வரை, ஹலாசனத்‌ 
தில்‌ மூன்றாவஅ பாகம்‌ மட்டும்‌ செய்யலாம்‌. பிறகு ஒரு 
மாதம்‌ வரை, வெறுமனே காலைத்‌ தூக்கி, நேராய்‌ வந்தபின்‌, 
தரைக்குக்‌ கீழே கொண்டு போவது மட்டும்‌, மூன்று 
தடவை அல்லது ஆறு தடவைகள்‌ செய்யலாம்‌. அதன்‌ 
பிறகு செய்யக்‌ கூடாத. ஆசனப்‌ பழக்க மில்லாத சகோ 
தரிகள்‌ கருக்‌ கொண்டால்‌ எந்த ஆசனமும்‌ புதிதாய்ம்‌ . 
பழகக்‌ கூடாது. மற்ற எல்லாச்‌ சகோதரிகளும்‌ எல்லா 
யாகங்களையும்‌ செய்யலாம்‌. 


ஏமாற்றும்‌ வித்தையல்ல! 


சில நாட்களுக்கு முன்‌ ஒரு ஈண்பர்‌ இச்சைக்காக 
வந்தார்‌. வயத 28. உயரம்‌ 5-அடி 8-அங்குலம்‌. எடை 
ஓ5-ரரத்தல்‌. மார்பின்‌ சுற்றளவு 80-அங்குலம்‌. உடம்பு: 


ஹலாசனம்‌ 165 


வெளுத்து எலும்பும்‌ தோலுமாய்‌ இருந்தது, அவர்‌ தம்‌ 
சுய சரித்திரத்தைச்‌ சொன்னார்‌. ஏதோ ஒரு ஆயிவில்‌ - 
ரூ. 200-ல்‌ உத்தியோகம்‌ என்னும்‌, கலியாணமா௰ ஒரு வரு: 
டம்‌. ஆயிற்று என்றும்‌, ஆனால்‌ வாழ்க்கையில்‌ இன்பம்‌ 
அனுபவிக்க முடிய வில்லை என்றும்‌ கூறினார்‌. மேலும்‌ 
உடம்பில்‌ ஒரே ௮௪தி, அடிக்கடி தலைவலி வருகிறசென்னறும்‌ 
கூறினார்‌. தலைவலியை முன்னிட்டு ஞூக்குக்‌ கண்ணாடி 
அணிந்‌ திருப்பதாகவும்‌, அஜீரணம்‌, பலவீனம்‌ இவற்றுக்‌ 
காக பல வருஷங்கள்‌, ஏதேதோ மருந்அகளைச்‌ சாப்பிட்டு 
வருவதாகவும்‌ கூறினார்‌. ஆனால்‌ மொத்தத்தில்‌ கணிசமான 
பலன்‌ கிடைக்காமல்‌ கடைசியில்‌ என்னிடம்‌ ஆலோசனைக்கு 


வந்திருப்பதாகக்‌ கூறி முடித்தார்‌. 


“எத்தனை வருடங்களாக இம்‌ மாதிரி இருக்கிறது? 
எதனால்‌ இப்படி ஆயிற்று என்று ஊூக்கிறீர்கள்‌? உங்கள்‌ 
பால்ய பருவ சரித்திரத்தைச்‌ சொல்லுங்கள்‌ ?” என்றேன்‌. 


“அதைச்‌ சொல்லவும்‌ கூசுகிறது. நான்‌ பன்னிரண்டு 
வயதிலிருந்தே என்‌ வீர்யத்தைச்‌ சுயமாய்‌ ஈஷ்டமாக்கிக்‌ 
கொண்டிருந்தேன்‌. கலியாணத்தை வெகு ஆவலுடன்‌ 
எதிர்பார்த்தேன்‌. ஆனால்‌, விவாகம்‌ ஆன பிறகு எதற்கும்‌ 
லாயக்கில்லா சுவனாய்‌ இருக்கிறேன்‌. என்னைப்‌ பற்றிக்‌ கூடக்‌ 
கவலைப்‌ படவில்லை, என்‌ மனைவியை மு பெண்ணே 
நினைத்தால்‌ கவலை பொறுக்க முஉயவில்லை, அவளுக்காக 
வாவ த “பாழ்பட்டுப்‌ போன என்‌ நிலைமையைத்‌ திருத்த 
முடியுமா? என்று அறிய தங்களை நாடி வந்தேன்‌ ?” என்றார்‌. 


அந்தோ! என்னே பரிதாபம்‌! இம்‌ மாதிரி ஒருவர்‌ 
இருவர்‌ அல்ல. நூற்றுக்‌ கணக்கானவர்கள்‌ ! ஏன்‌ ஆபிரக்‌ 


166 ஆரோக்கிய ரகசியம்‌ 


கணக்கானவர்கள்‌ என்னு கூடச்‌ சொல்லலாம்‌, இவர்கள்‌ 
தாங்கள்‌ கஷ்டப்படுவ அ மல்லாமல்‌, தங்கள்‌ மனைவிமாராகிய 
இளம்‌ பெண்களையு மல்லவா வதைக்க வேண்டி யிருக்கின்ற 
னர்‌. யசரிடம்‌ இக்குறையைச்‌ சொல்ல முடியும்‌? அப்‌ 
பெண்களின்‌ கதி என்ன? பெற்றோர்கள்‌, “பையன்‌ எவ்‌ 
வளவு படித்தான்‌, என்ன சம்பாதிக்கிறான்‌ ? என்று பார்க்‌ 
கிழுர்களே தவிர “பலம்‌ இருக்கிறதா? ஆரோக்கிய மிருச்‌ 
கிறதா ? வீரிய முருக்கு இருக்கிறதா? என்று பார்க்கிறார்கள்‌ 
இல்லை. இந்த நிலைமையில்‌ உள்ள குடும்பங்களின்‌ கதி 
என்ன? கெவெதற்குச்‌ சொல்ல வேண்டுமா ? சட்ட மூல 
மாய்‌ எத்தனைபேர்‌ கோர்ட்டு ஏறி நிலைமையைச்‌ சொல்லி 
விடுதலை கோரப்‌ போகிறார்கள்‌? அவ்வளவு தூரம்‌ நமது இக்‌ 
திய சமூகம்‌ முன்னேற வில்லையே! இன்றுள்ள இந்திய 
சமூக நிலைமையில்‌ இம்‌ மாதிரி குடும்பங்கள்‌, ஒரு பெரிய 
பிரச்னை. 


மருந்து விளம்பரங்கள்‌ மனதை மயக்குகன்றன. “ரதி 
மன்மத லேகியம்‌; மரத்தை இரண்டாகப்‌ பிளக்கும்‌ லேகியம்‌; 
யானையைத்‌ தூக்கும்‌ லேகியம்‌; ஒரு மணி நேரத்தில்‌ வாலி 
பத்தை உண்டாக்கும்‌ மருக்துகள்‌ ? என்று கண்ணைக்‌ கவர்‌ 
இன்றன. இம்‌ மாதிரி விளம்பரங்களைப்‌ படித்தாலே, மனித 
சமூகததின்‌ தற்பொழுதுள்ள குறை பாடுகள்‌ விளங்கும்‌. 


வாழ்க்கைக்‌ குறையுள்ளவர்கள்‌ இவைகளை வரப்பிர 
சாதமாக மதிப்பார்கள்‌. மருந்துகளை இரகசியமாக வாங்கு. 
வார்கள்‌. இரகசியமாகவே சாப்பிடுவார்கள்‌. பலன்‌ எவ்‌ 
வளவு தூமம்‌ ஏற்படுகிறதோ, யார்‌ கண்டார்கள்‌ ! ஆனால்‌ 
இழந்து விட்ட வீரிய பலத்தை, ஈரம்புணர்ச்சிகளை மருந்து 


ஹலாசனம்‌ 167 


கள்‌ ஸ்திரமாய்‌ உண்டாக்கி வீடும்‌ என்று சொல்ல முடி, 
யுமா? ஏதோ லேசாகக்‌ குறை உள்ளவர்களுக்கு இம்‌ 
மருந்தினால்‌ குணம்‌ சற்று கண்டிருக்கலாம்‌, ஆனால்‌ அடுத்த ' 
படி. முன்னைவிட சக்தி யிழந்து விடுவார்கள்‌, 


இம்‌ மாதிரி மருக் துகளை யெல்லாம்‌ உபயோூத்து, ஒரு 
வித பலனும்‌ ஏற்படாமல்‌, கடைசியில்‌ யோக சிகிச்சையை 
நாடி. வந்தவர்கள்‌ அநேகர்‌ உண்டு, 


இக்‌ குறை உள்ளவர்கள்‌ பார்ப்பதற்குப்‌ பலவீன 
மாயும்‌, எலும்பும்‌ தோலுமாயும்‌ முகம்‌ வெளுத்து மட்டும்‌ 
இருப்பார்கள்‌ என்று நினைத்து விடக்கூடாஅ., 


பார்ப்பதற்கு லகதணமான தோற்ற முள்ளவர்களிலும்‌ 
இம்மாதிரி கஷ்டப்படுகிறவர்கள்‌ உண்டு, ஒரு அன்பார்‌ 
வந்தார்‌. அவர்‌ உடல்‌ கட்டு மஸ்தாய்‌ இருந்த அ. ஆரோக்கிய 
மாயும்‌ இருந்தார்‌. அவர்‌ சொல்லும்‌ குறை நம்ப முடிய 
வில்லை. ஆச்சரியப்படும்படி இருக்க. ** கலியாணமாகி 
எட்டு வருடங்கள்‌ ஆஃகயும்‌, இதுவரை இல்லற சுகம்‌ அனுப்‌ 
விக்க முடியவில்லை, மனைவியிடம்‌ கெருங்கும்போதே சக்தி 
யிழந்து விடுகிறது, சினிமாக்களில்‌ சில கட்டங்களைப்‌ 
பார்க்கும்போதும்‌, ஆபாசமான சினிமா விளம்பரங்களைப்‌ 
பார்க்கும்‌ போதும்‌, சொர்ப்பனத்திலும்‌ வீர்ய ஈஷ்ட 
முண்டாகிறது, என்னால்‌ தடுக்க முடியவில்லை |? என்றார்‌. 


இவர்‌ ஒரு பாங்கியின்‌ மானேஜர்‌. கண்யமான குடும்‌ 
பத்தைச்‌ சேர்ந்தவர்‌, இவருடைய இல்லறச்‌ சரிதம்‌ இம்‌ 
மாதிரி இருக்கறது. இதைப்‌ போல எத்தனையோ குடும்‌ 


பங்கள்‌ இருக்கின்றன. இப்பேர்ப்‌ பட்டவர்களின்‌ கடிதம்‌ 


368 ' ஆரோக்கிய ரகசியம்‌ 


கள்‌ பல. பார்க்கப்‌ பாரிதாபமாய்‌ இருக்கும்‌, இந்தனை 
யில்‌ அப்படியே ஆழ்த்திவிடும்‌, 


இவர்களுக்கு விமோசனம்‌ என்ன? இம்மாதிரி யான 
வர்கள்‌ பெருகுவதற்கு யார்‌ பொறுப்பு? ௭௮ பொறுப்பு? 
இவைகளைப்‌ பற்றிப்‌ பாதிக்கப்‌ பட்டவர்கள்‌ இந்‌இத்துக்‌ 
சீர்குலைவதா தவிர, மற்று முள்ளோர்கள்‌ இதனைச்‌ இந்திச்‌ 
கிறார்களா? சமூகத்தில்‌ புரையோடிக்‌ இடக்கும்‌ இந்த 
வேதனைக்கு, பெண்களின்‌ ஆசாத்துயரத்துக்கு என்னவழி? 
இதில்‌ எல்லோரும்தான்‌ பொறுப்பெடுக்க வேண்டியிருக்‌ 
கிறது. எழுத்தாளர்கள்‌, தலைவர்கள்‌, சமூக சீர்திருத்தவாதி 
கள்‌, மடாதிபதிகள்‌, கலைஞர்கள்‌, அரசாங்கம்‌ முதல்‌ எல்‌ 
லோரும்‌ பொறுப்பேற்க வேண்டும்‌, வருமானம்‌ ஒன்றையே 
குறியாகக்‌ கொள்ளாமல்‌, எல்லோரும்‌ சற்று நிதானமாய்ச்‌ 
சிந்திக்து அதன்படி முனைந்தால்‌, நமது சமுதாயத்தை 
இப்பொழுதே உடனே முடியாவிட்டாலும்‌, ஒரு இருபது 
வருடங்களில்‌ ஒப்பற்றதாய்ச்‌ செய்துவிடலாம்‌. அதற்கான 


மனப்பான்மை நம்‌ மக்களுக்கு இருக்கின்‌ தது. 


எழுத்தாளர்கள்‌, “சமுதாயத்தார்‌ எப்படி வாழ 
வேண்டும்‌, உள்ள குறைகள்‌ என்ன? போக்கும்‌ வழி 
சன்ன ”” வென்பதைக்‌ கட்டுரைகளாகவும்‌, நாடகங்களாக 
வும்‌, கதைகளாகவும்‌ சித்தரித்துக்‌ காட்டி எழுத வேண்‌ 
டும்‌, 

தலைவர்கள்‌, உள்ள குறைகளை ஜனங்கள்‌ மனதில்‌ 
வடும்படி. எடுத்துச்சொல்லி ஒழுக்கங்களைக்‌ கற்பிக்க வேண்‌ 
டும்‌, வெறும்‌, அரசியலில்‌ மட்டுமின்றி, எல்லா விஷயங்‌ 
களிலும்‌ தலைமை வகிக்கவேண்டும்‌, 


ஹலாசனம்‌ ௫ 169 


சமூக சீர்திருத்த வாதிகள்‌, சட்டங்களை எடுத்துச்‌ 
சொல்லி விடுதலை கோருவதற்குப்பதில்‌, சிறுவர்களின்‌ 
போக்கைச்‌ சீர்படுத்த முனைய வேண்டும்‌. 


மடாதிபதிகள்‌, அவர்கள்‌ ஆதீனத்தில்‌ உள்ள சொத்‌ 
இன்‌ வருமானங்களை அவர்களின்‌ சொந்த சுகானுபவன்‌ 
களுக்கு மட்டும்‌ உபயோகித்துக்‌ கொள்ளாமல்‌, சமூகத்தில்‌ 
புரையோடிக்‌ கிடக்கும்‌ பல சிக்கல்களைத்‌ தர்க்க முற்பட 
வேண்டும்‌. 


கலைஞர்கள்‌, சமூகத்தை மனதில்‌ வைத்துக்‌ கொண்டு 
கீழ்த்தரமான விகாரங்களை எழுப்பவிடாமல்‌, உன்னத 
மான எழுச்சிகளை உண்டாக்கும்‌ விதத்தில்‌, அவர்களின்‌ 
கலைத்‌ திறனைக்‌ காட்டவேண்டும்‌. பாடகர்கள்‌, நாட்டியக்‌ 
காரர்கள்‌, நடிகர்கள்‌, ஒவியக்காரர்கள்‌ முதலிய எல்லோ 


ருக்கும்‌ இது பொருந்தும்‌. 


அரசாங்கம்‌, மற்றெல்லோரையும்‌ விட அதிகம்‌ செய்ய 
வேண்டி யிருக்கின்ற, “நன்னடை நல்கல்‌ வேந்தர்க்தக்‌ 
கடனே ” என்று புற நானூறு புகல்கறது அல்லவா 2 


வீட்டை விட்டு வெளிக்கிளம்பினால்‌, பழகு மிடங்கள்‌, 
செல்லும்‌ பொது இடங்கள்‌, எல்லாம்‌ அறிவை வளர்க்கும்‌, 
மனத்தைத்‌ தூய்மைப்‌ படுத்தும்‌, வீரத்தை உண்டாக்கும்‌, 
சன்மார்க்கனாப்‌ வாழவைக்கும்‌ சாதனங்களாக இருக்க 


வேண்டும்‌, 


பள்ளிக்கூடம்‌ முதல்‌, ஆஸ்பத்திரி, ஒட்டல்‌, சினிமா, 
காடகம்‌, உடற்பயிற்சி சாலை, சத்திரங்கள்‌, கோயில்கள்‌ 


170 ஆரோக்கிய ரகசியம்‌ 


முதலியவை களிலெல்லாம்‌ அரசாங்கம்‌ அக்கறைக்‌ காட்டி 
ஆதரவு தந்து, மக்களுக்கு ஈல்ல முறையில்‌ பயன்படக்‌ 
கூடிய முறையில்‌ அமைக்க வேண்டும்‌, இவைகளில்‌ ஒவ்‌ 
வொன்றையும்‌ எடுத்து விவரித்துக்‌ கொண்டே போனால்‌ 
இதன்‌ போக்கே வேறு விதமரகிவிடும்‌, 


உதாரணமாக, வெற்றிலை பாக்குகடைகள்‌, நாவிதச்‌ 
கடைகள்‌, சினிமாக்கள்‌ முதலியவைகளை எடுத்துக்‌ கொள்‌ 
வோம்‌. இவைகள்‌ பொதுமக்கள்‌ சாதாரணமாய்ப்‌ பழகும்‌ 
இடங்களாகும்‌. இவ்விடங்களில்‌ மேல்‌ நாட்டு ௮ழூகள்‌, 
நம்‌ காட்டு ௮ழ௫கள்‌ அகிய இவர்களுடைய படங்கள்‌, 
கரல்‌, அரை, முக்கால்‌என்னும்‌ பலவிதங்களில்‌ நிர்வாணச்‌ 
காட்சி அளிச்கும்‌. “இப்படங்களைப்பார்க்க இளை ஞர்கள்‌ வரு 
வார்கள்‌, வருமானம்‌ அதிகமாகும்‌? என்ற நோக்கத்துடன்‌ 
தான்‌ இப்படிச்‌ செய்கிறார்கள்‌. இவைகளினால்‌, ஈம்‌ வாலிப 
இளங்‌ காளையர்களுக்கு எவ்வளவு பாதகம்‌ ஏற்படுகின்றது 
என்று இந்தித்துப்‌ பார்ப்பார்‌ இல்லை, அரசாங்கத்தாரால்‌ 
ஏற்படுத்தப்பட்டுள்ள தணிக்கை இலாக்கா (Censor 
Board) இவைகள்‌ யெல்லாம்‌ சுவனிக்க வேண்டும்‌, இம்‌ 
மாதிரி பல சொல்லிக்‌ கொண்டே போகலாம்‌. எல்லோ 
ரும்‌ சேர்ந்து முனைந்தால்‌ தான்‌ நமக்கு, ஈம நாட்டிற்கு, 
விமோசனம்‌ உண்டாகும்‌. 


இத்தகைய சீர்திருத்தங்கள்‌ ஈடை பெற்றாலும்‌, ஏற்‌ 
கனவே பாதிக்கப்பட்டுள்ளவர்களுக்கு, இரந்த யோகாசன 
வழி தவிர வேறு விமோசனம்‌ நிச்சயமாய்க்‌ கிடையா அ. 
உலர்ந்து போன கோளங்களை, சக்தி இழந்த நரம்புக்‌ 


கூட்டங்களை, வறண்டு போன இரத்தோட்டங்களை, 


மயூராசனம்‌ 171: 


மீண்டும்‌ புத்துயிர்‌ அளித்துச்‌ சரிப்படுத்துவது ஹலா 
சனமே, இதையும்‌, மற்றும்‌ ல ஆசனங்களையும்‌ பழக 
வந்தால்‌, ஓரிரண்டு ஆண்டுகளில்‌ பூரண மனிதனாகலாம்‌, 


“அப்பாடி! அவ்வளவு காளா பழக வேண்டும்‌?” ' 
என்று பிரமிப்பாய்‌ இருக்கலாம்‌. “காற்பது நாள்‌, ஒரு 
வாரம்‌, சிலமணி நேரத்தில்‌? என்று சொல்லி ஏமாற்றும்‌ 
வித்தையல்ல ; பணம்‌ பறிக்கும்‌ மார்க்க மல்ல. வாழ்நாளில்‌ 
ஆயுள்‌ முழுவதும்‌ கஷ்டப்‌ படுவோருக்கு ஒரு ஆண்டு 
என்ன அதிகமா ? இயற்கை சற்று சாவகாசமாய்த்தான்‌ 
வேலை செய்யும்‌, இயற்கை வழி இருக்க, செயற்கை வழி .' 
சென்று, காலம்‌, பணம்‌, புத்தி எல்லாம்‌ வீணே விரயம்‌... 


செய்யா தீர்கள்‌ | 


அத்தியாயம்‌ 12. 
மூராசனாம்‌ 
பித்தப்‌ பை 


நாம்‌ சாப்பிடும்‌ ஆகாரம்‌ சரிவர ஜீரணமாகப்‌ பித்த 
நீர்‌ அவசியம்‌, ஆகாரப்பைக்கும்‌, சறுகுடலுக்கும்‌ மத்தியில்‌ - 
ஒரு வளைந்த குழாய்‌ போன்ற இடம்‌ இருக்கின்றது, இதற்கு. 
டியோடினம்‌ (பிற) என்‌ பெயர்‌ அற்த இடத்தில்‌ 
தான்‌ பித்தமீர்‌ வந்து சலக்கிறது, பித்தப்‌ பையான, . 
வலத விலா எலும்புக்குக்‌ ழே, சற்று இடது பக்கமாய்‌, . 
இருதயத்திற்கு மூன்று அங்குலம்‌ தள்ளி யிருக்கிறது. இத 


௩172 ஆரோக்கிய ரகசியம்‌ 


பித்தத்தைச்‌ சேகரித்து வைத்துக்‌ கொள்ளும்‌ ஒரு பை 
ஆகும்‌. கல்லீரலி லிருந்து வரும்‌ பித்த நீரைத்‌ தேக்கி 
-வைத்தூக்‌ : கொண்டு, ஆகாரம்‌ இறு குடலில்‌ இறங்கும்‌ 
போத, அதன்‌ நீரை அனுப்புறெது. ஆகாரம்‌ எல்லாம்‌ 
சிறுகுடலில்‌ சென்ற பின்‌, மறுபடியும்‌ கல்லிரலி லிருந்து 
வரும்‌ நீரைத்‌ தேக்கி, அடுத்து வரும்‌ ஆகாரத்திற்கு 
- அனுப்புவதற்காகத்‌ தயார்‌ செய்து கொள்ளும்‌, 


பித்த நீர்‌. நல்ல மஞ்சள்‌ நிறமாய்க்‌ கோழி முட்‌ 
-டையி லிருக்கும்‌ மஞ்சள்‌ கருவைப்‌ போல்‌, தாராளமாய்‌ 
-எங்கும்‌ ஓடக்கூடிய தன்மை யுடையது, பித்தப்‌ பை 
ஆள்காட்டி விரலைவிடச்‌ சற்று நீளமாய்‌ மேல்பாகம்‌ கனத்‌ 
அம்‌, அடியில்‌ சிறுத்தும்‌ இருக்கும்‌, இதிலிருந்து ஒரு 
காம்புக்‌ குழாய்‌ டியோடின த்திற்குள்‌ வந்து சேருறெஅ. 
-இஅ, சாதாரணப்‌ பென்சிலில்‌ பாதி அளவு கனம்தான்‌ 
இருக்கிறது. கல்லிரலி லிருந்து பித்தப்பைக்குப்‌ பித்த 
நீரைக்‌ கொண்டுபோய்ச்‌ சேர்க்கவும்‌ ஒரு ஈரம்புக்‌ குழாய்‌ 


- உண்டு, அதனுடன்‌ இதுவும்‌ சேர்ந்து பிரிறெது. 


ஜிலருக்குப்‌ பித்தப்‌ பையில்‌ பித்த நீர்‌ அதிகம்‌ இருக்‌ 

கும்‌. சிலருக்குக்‌ குறைந்திருக்கும்‌. சிலருக்கு ஒரு தேக்‌ 

கரண்டி அளவே இருக்கும, இலருக்கு ஒரு கப்‌ அளவுகூட 

இருக்கும்‌, ஆனால்‌ சாதாரணமாக இருக்க வேண்டிய அளவு 
-இசண்டு அல்லத மூன்று அவுன்ஸுகளே ஆகும்‌, 


இந்த அட்பமான அவயவம்‌, ஒழுங்காக வேலை செய்‌ 
யும்‌ வரை, ஒரு கோளாறும்‌ வராது, இத கெட்டால்‌ 
பலவித இன்னல்களுக்கு ஆளாக வேண்டி நேரும்‌. 


மயூராசனம்‌ 173: 


இது கெடுவதற்குப்‌ பல காரணங்கள்‌ உண்டு, டான்‌இல்‌ : 
(தொண்டையில்‌ சதை வளருதல்‌), அப்பெண்டி௰டிசஸ்‌ - 
(குடல்வால்‌ அழர்ச்சி), எலும்பு குழிவிழுதல்‌ முதலியவை" 
களிலிருந்து கிருமிகள்‌ பித்தப்பையைத்‌ தொற்றும்‌. 
டைபாய்ட்‌ ஜுரத்தினாலும்‌ பித்தப்‌ பையில்‌ அழர்ச்: 
ஏற்படுவ அண்டு, 


இவைகளை த்‌ தவிர நாம்‌ வேறு, அதைக்‌ கெடுக்கிறோம்‌. . 
ஒரு நாளில்‌ இரண்டு அல்லது மூன்று வேளை உணவு மித- 
மாய்‌ உண்பவர்களுக்கு யாதொரு தொந்தரவும்‌ உண்டா 
காது. கூட யோகாச்னங்களும்‌ பயின்ற வந்தால்‌, என்‌ 
றென்றும்‌ பயப்படத்‌ தேவை யில்லை. ஆனால்‌ அப்படியே 
எல்லோரும்‌ ஈடக்கிறார்களா வென்றால்‌, அததான்‌ கிடை 
யாது. நண்பர்களின்‌ வற்புறுத்தலுக்‌ காகவும்‌, நாக்கின்‌ 
ஷோக்காக்காகவும்‌, அசட்டு மதிப்பிற்‌ காகவும்‌, நாம்‌ 
நம்மையே கெடுத்துக்‌ கொள்ளுகிறோம்‌. ஆகாரப்பை,. 
குடல்‌, பித்தப்பை முதலியன இருக்கின்றன. அவை 
ஓரளவுதான்‌ வேலை செய்யும்‌ சக்தி யுடையது. அவற்றிற்கு. 
அதிக வேலை கொடுத்தால்‌, “நாளை நமக்குத்தானே கஷ்டம்‌. 
நாம்தானே சிரமப்பட வேண்டும்‌” என்று யோசிப்பதில்லை. 
“கண்ட நேரத்தில்‌ அகப்பட்டவைகளை எல்லாம்‌ இஷ்டப்‌ : 
படி சாப்பிட வேண்டியத, சாப்பிட்டதை எல்லாம்‌ 
மாவறைத்துத்‌ தள்ளுவதுபோல்‌ தள்ள வேண்டியது 
வயிற்றின்‌ கடமை? என்று நினைக்கிறோம்‌. அவற்றைப்‌ 
பற்றி யெல்லாம்‌ கினைக்க நேர மேது! எப்படியோ நாளைக்‌ 
கடத்தி வருகிறோம்‌. இவும்‌ ஒரு வாழ்க்கையா ? எங்கு, 
போகவோ இந்த அவசர ஓட்டம்‌! 


“174 ஆரோக்கிய ரகசியம்‌ 


“அஜீரணமா? பேதியா? சரி. டாக்டரிடம்‌ போய்‌ 
மருந்து வாங்கு. தலைவலியா? ஒரு ஆஸ்ப்ரோ மாத்‌ 
திரையை விழுங்கு. மந்தமாய்‌ இருக்கிறதா ? ஒரு கப்‌ காபி 
சாப்பிடு, எல்லாம்‌ சரியாய்ப்‌ போய்விடும்‌? என்று இன்‌ 
னும்‌ மேலும்‌ மேலும்‌ அல்லவா உறுப்புக்களுக்குத்‌ தொக்‌ 
தரவு கொடுக்கறோம்‌? சென்னையில்‌ ஜட்கா வண்டிக்காரன்‌, 
பலவீனமான தன்‌ குதிரையை மேலும்‌ அடித்த, அடித்த 
ஓட்டுவதைப்‌ போல, மருர்கை விழுங்கி, விழுங்கி ஈம்‌ வாழ்‌ 
நாளை ஓட்டி வரு£றோம்‌, 


ஒரு தடவை சாப்பிட்ட உணவுக்கு வேண்டிய பித்த 
நீரைச்‌ கொடுத்துவிட்டுப்‌ பித்தப்பை தன்‌ சக்தியைச்‌ 
சேகரித்துக்‌ கொள்ளும்போது, மறுபடியும்‌ ஆகாரம்‌ வந்‌ 
தால்‌ என்ன செய்யும்‌? தன்‌ கடமையென்று, வேலையைத்‌ 
துவக்குகிறது. இப்படியே செய்து செய்து. பலவீன 
மடைந்து கெட்டு விடுகிறது. அதுவும்‌ சாதாரண ஆகாரமா 
யிருந்தால்‌ பித்தப்பைக்கு அவ்வளவு வேலை இருக்காதா, 
கொழுப்பு வஸ்‌அக்களாய்‌ இருந்தால்‌, இன்னும்‌ அதிகக்‌ 
கஷ்டப்பட்டு அதை ஜீரணமாக்க, வேலை செய்ய வேண்டி 
யிருக்கிறது. இந்த நிலைமையில்‌ பித்தப்பை பழுதடை 
இறத, பித்த நீர்‌ வரும்‌ குழாய்‌ பலவீனப்பட்டுப்‌ பித்த 
நீர்‌ வரத்‌ தடைப்படுகிறது. வழியில்‌ சிறு று கற்களாகக்‌ 
கட்டிக்‌ கொள்ளுகிறது. சிறு மணல்‌ பருமன்‌ முதல்‌ ஒரு 
“கோழி முட்டை அளவு கூடப்‌ பித்தக்‌ கல்‌ கட்டுவ தண்டு. 
முதலில்‌ சிறுக ஆரம்பித்து நாளாக நாளாகக்‌ கன த்த 
வரும்‌. ஈல்ல முற்றின கற்களை எக்ஸ்ரே எடுத்தால்‌ தெரி 
யும்‌. சிறு கற்களாக இருக்கும்‌ போதே கவனித்துச்‌ 
-இகிச்சை செய்தால்‌ நல்லத. பெரிய கற்களாக மாறி விட்‌ 


மயூராசனம்‌ 175 


டால்‌ ஒன்னும்‌ செய்ய முடியாது, “பித்தக்‌ கற்களைக்‌ 
கரைக்க எந்த மருந்தாலும்‌ ஊசியாலும்‌ முடியாது ? என்று 
மாக்டர்களே முடிவு செய்தாயிற்று, அறுத்து ஆப்ப 
ரேஷன்‌ செய்து எடுக்க வேண்டியதுதான்‌. 


சிலருக்குப்‌ பித்தக்‌ .கல்லை எடுத்துவிட்டு, கல்லீரலி 
விருந்த பித்தப்பைக்குப்‌ பித்த நீர்‌ சேரவிடாமல்‌ தடுத்து 
அதை உலர வைத்து விடுவார்கள்‌. இலருக்குப்‌ பித்தப்பை 
யழுதடைர்திருந்தால்‌ பித்தப்பையையே வெட்டி எடுத்து 
விடுவார்கள்‌. 


பித்தப்‌ பையில்‌ கல்‌ சேர்ந்து பழுதடைவதாலோ, 
கிருமிகள்‌ தொற்றினாலோ, சில சமயம்‌ சீழ்‌ பிடித்துச்‌ 
கொள்ளும்‌, அப்பொழுது நோயாளியின்‌ வேதனை சொல்ல 
முடியாது, வயிறு மந்தமாக இருக்கும்‌, வாயுப்‌ பொரு 
மல்‌, நெஞ்செறிவு, சாப்பிட்டவுடன்‌ வயிறு கனத்தல்‌ 
முதலியவைகளுடன்‌, திடீரென்று வயிற்றின்‌ மேல்‌ பள்‌ : 
சத்திலிருந்தூ முதுகுப்புறம்‌ நோக்கி ஆரம்பிக்கும்‌ குத்‌ 
தல்‌ வலி தாங்க முடியாது, எந்தப்‌ பக்கம்‌ புரண்டு படுத்‌ 
தாலும்‌ வலி பொறுக்க முடியாது, வியர்வை கொட்டும்‌. 
இது விட்டு விட்டு வலிக்கும்‌, இந்த சமயத்தில்‌, கவனித்து 
ஆப்ப்‌ ரேஷன்‌ செய்தால்‌ ஈல்லது. இல்லையானால்‌ சீழ்‌ 
வெடித்து, எழும்‌, பித்த நீரும்‌, கல்லும்‌ வயிற்றில்‌ கொட்டி 
பிராணனுக்கே ஆபத்தை விளைவிக்கும்‌. 


பித்தப்‌ பையில்‌ பு மணல்போல்‌ கல்‌ இருக்கும்‌ 
'போதாவது ஆசனம்‌ பழகினால்‌ பயனடையலாம்‌. கற்கள்‌ 
பெருகிப்‌ பெரி தாய்‌ விட்டபின்‌, ஆசன த்தினால்‌ பயனடைய 


176 ஆரோக்கிய ரகசியம்‌ 


முடியாத, ஆப்பரேஷன்‌ செய்ய வேண்டியதுதான்‌. 
கண்‌ கெட்டபின்‌ சூரிய நமஸ்காரம்‌ எதற்கு? நோய்‌ 
என்னும்‌ வெள்ளம்‌ . வருமுன்‌, ஆகார நியமனங்களுடன்‌ 
ஆசனம்‌ பழகி அணை போடுங்கள்‌. சரீரக்‌ கோயிலைப்‌ 
போற்றி, ரோய்‌ இல்லாமல்‌ பாதுகாத்துக்‌ கொள்ளுங்கள்‌. 
2 


“இருக்கும்‌ வரையிலா அ நோயில்லாமல்‌ வாழ்வேன்‌” என்று: 


சபதம்‌ கூறுங்கள்‌ ! 


பித்தக்‌ கல்‌: உண்டாகி, பித்தநீர்‌ அகாரத்‌ துடன்‌ 
சேரத்‌ தடைப்பட்டால்‌, இரத்தம்‌ கல்லிரலிலிருர்து அந்த: 
நீரை எடுத்துக்‌ கொள்கிறது, அப்பொழுது பார்த்த 
தெல்லாம்‌ மஞ்சள்‌ கிறமாய்த்‌ தோன்றும்‌, சண்‌ வெள்ளை 
விழிகள்‌ மஞ்சள்‌ வர்ணமடையும்‌. இரத்த சோகை யுண்டா 
கும்‌. முகத்தில்‌ தெம்பே இராத. மயக்கமும்‌, இறுகிறுப்‌ 
பும்‌ அசதியும்‌ சிலருக்கு உண்டாகும்‌, 


இதை மாந்திரீகத்தால்‌ போக்கலாம்‌ என்ற குருட்டு 
நம்பிக்கையும்‌ சிலருக்கு உண்டு. அந்த மந்திரக்காரன்‌ 
மந்திரம்‌ செய்துவிட்டு என்ன பத்தியம்‌ சொல்லுகிறான்‌ 
என்று கவனியுங்கள்‌. காரம்‌, புளி, உப்பு, கடுகு, எண்ணெய்‌: 
தாளிப்பு முதலியன இல்லாமல்‌, பால்‌, தயிர்‌ சாதம்‌ மட்டும்‌ 
சாப்பிடும்படி சொல்லுவான்‌. இம்‌ மாதிரி சாப்பிட்டால்‌ 
ஏன்‌ குண முண்டாகாது? 


மேற்படி பத்தியத்துடன்‌ மஞ்சள்‌ கருசனாங்கண்ணிக்‌ 
இரையைத்‌ தினமும்‌ அகாரத்துடன்‌ சேர்த்து வந்‌, 
கூடவே மயூராசனமும்‌ பழகினால்‌, மஞ்சட்காமாலை தல 
நாட்களிலேயே மாயமாய்‌ மறைந்து விடும்‌, கருசனாங்‌ 


சத்திரம்‌ 81. வயிற்று பாகமும்‌ மார்பு பாகமும்‌ 

1. வயிற்று பாகம்‌ Abdominal cavity, 2. பித்தப்‌ 
பை al] ladder, 8. கல்லீரலின்‌ வலது பாகம்‌ இலர்‌ 
lobe of liver, 4. மார்பு பாகம்‌ Thorocie cavity, 
5. விதானம்‌ Diஹறraஜற, 6. வலது நுரை ஈரல்‌ Riதhர்‌ 
[றத 7. காற்றுக்‌ குழாயின்‌ மேல்‌ பாகம்‌ Larynx; 
8. காற்றுக்குழாய்‌ Trachea, 9. இடது நுரை ஈரல்‌ Left 
100௪, 10. இருதயம்‌ நம்‌, 11. கல்லீரலின்‌ இடது 
பாகம்‌ Left lobe of liver, 12. ஆகாரப்பை Stomach, 
18. பெருங்குடல்‌,  arge intestine, 14. சிறு குடல்‌ 
Small intestine, 15. அ நீர்ப்பை Bladder. 


[ பக்கம்‌ 185 


மயூராசனம்‌: 


99] 


ரம்‌ 


2 


{ 


] 


ம்ப நிலை 


ஆர 


( 


மயூராசனம்‌ 177 


கண்ணியில்‌ இருக்கும்‌ இரும்புச்‌ சத்து, இரத்த சோகை 
யைப்‌ போக்கிப்‌ பித்தநீரை அகற்றி, இரத்தத்தில்‌ சிவப்பு 
அணுக்களை விர்‌ த்தி செய்து, மயூராசனமான த ஓய்ந்‌ ௫ 
போன, உணர்ச்சி. அற்றுப்போன பித்தப்பை, சல்லிரல்‌, 
பித்தநீர்க்‌ குழாய்‌ முதலியவைகளுக்குப்‌ புத்துயிர்‌ அளித்‌ 
தப்‌ பழையப்டி வேலை செய்யச்‌ செய்கிறது. வளர்க்‌ தபோன 
மணல்‌ போன்ற கற்கள்‌, மயூராசனம்‌ செய்யும்போது 
ஏற்படும்‌ அழுத்தத்தினால்‌, . வெளியில்‌ தள்ளப்படுகின்றன. 
இதைப்போன்ற சிறந்த மார்க்கம்‌ வேறெதிலும்‌ டையாது, 
மயூராசனம்‌ ஒன்றே மஞ்சட்காமாலை, இரத்தசோகை 
அஜீரணம்‌, தலைவலி, மயக்கம்‌, சோம்பல்‌, வயிற்றுவலி, 
நெஞ்செறிவு முதலியவைகளுக்குச்‌ சஞ்£வி, 


தூக்கம்‌ சரியாக வநகிறதா ? 


ஒவ்வொருவரின்‌ ஆரோக்ெம்‌, சுறு சுறுப்பு, வேலைத்‌ 
திறன்‌ முதலியன வெல்லாம்‌ அவரவர்களின்‌ மித்தப்‌ 
பையை அனுசரித்தே இருக்கிற ௮. 


இலருக்குப்‌ பித்தப்பை சரியாய்‌ வேலை செய்யா அ, 
மந்தமாய்‌ ஆமை வேகத்தில்‌ வேலை செய்யும்‌, அவர்கள்‌ 
புத்தி, யோசனை, மற்ற காரியங்களும்‌ அதே வேகத்தில்‌ தான்‌ 
நடக்கும்‌, பெருந்‌ தூக்கத்திற்கும்‌ ௮ததான்‌ காரணம்‌. ௪தா 
கொட்டாவி விடுவார்கள்‌, சமயம்‌ கிடைத்த போதெல்லாம்‌ 
தூங்கி விடுவார்கள்‌. எப்பொழுதும்‌ சோம்பலாகவே 
இருந்து கொண்டிருப்பார்கள்‌. 

இப்படிப்‌ பெரியவர்கள்‌ மட்டும்‌ அல்ல, சிறியவர்களி 


௮ம்‌ அநேகர்‌ இருக்கின்‌ றனர்‌. குழந்தைகள்‌ முதல்‌ வயதான 
12 


178 ஆரோக்கிய ரகசியம்‌ 


வர்கள்‌ வரை, பலர்‌ இம்‌ மாதிரி இருக்கின்றனர்‌. * பையன்‌ 
பள்ளிக்கூடத்தில்‌ சரியாய்ப்‌ படிக்கவில்லை, சோம்பேறியாய்‌ 
இருக்கிறான்‌ ? என்று பிரைவேட்‌ படிப்பு வைத்தாலும்‌ 
பாஸாக மாட்டான்‌. அவன்‌ பித்தப்பை மந்தமாய்‌ இருப்‌ 
பதே இதற்குக்‌ காரணம்‌. சுறு சுறுப்பாய்‌ இருக்க மாட்‌ 
டான்‌, மற்ற பையன்களுடன்‌ விளாயாட மாட்டான்‌. அப்‌ 
படிப்பட்ட பையன்களும்‌, மயூராசனம்‌ செய்வார்களானால்‌ 
பரீட்சையில்‌ தேறுவார்கள்‌. நன்றாய்ச்‌ சாப்பிடுவார்கள்‌. 


நன்றாய்‌ வளருவார்கள்‌; சுறு சுறுப்பாகவும்‌ இருப்பார்கள்‌. 


கைக்குழந்தை, இறுவர்கள்‌ அதாவது “ஒரு வயதூ 
முதல்‌ ஐற்து வயதுவரையிள்ள சூழந்தைகளுக்குப்‌ பரிகாரம்‌ 
என்ன? என்று கேட்கலாம்‌. சாதாரணமாய்‌ ஆறு வயதான 
குழந்தைகள்‌ முதற்கொண்டு. அறுபதுக்கு மேலான பெரிய 
வர்களும்‌ செய்யலாம்‌. ஆண்‌, பெண்‌ எல்லோரும்‌ செய்ய 
லாம்‌. ௮ குழந்தைகளுக்கு என்ன செய்வது? பெற்றோர்‌ 
தான்‌ அவர்களுக்குக்‌ சாரணம்‌. பெற்றோர்கள்‌ மந்தப்‌ பித்தப்‌ 
பை உடையவர்களாய்‌ இருந்தால்‌, குழந்தையும்‌ ௮ம்‌ மா திரி 
யிருக்கும்‌. ௮ல்ல.து ஆகார வகையினாலும்‌ மந்தமாய்‌ விடும்‌, 
தேவையான ஆகாரத்தை நேரப்படி. கொடுத்தால்‌ குழந்‌ 
தைக்கு ஈல்லது. ஒரு வயதுக்‌ குழர்தைக்குத்‌ தேங்காய்‌ 
அளவு சாதத்தைப்‌ பிசைந்து ஊட்டினால்‌, குழந்தை எப்‌ 
படிச்‌ சுறு சுறுப்பாய்‌ இருக்கும்‌? பிடித்து வைத்த பிள்ளை 
யார்போல்‌ உட்கார்ந்த இடத்திலேயே இருக்கும்‌. 


காரணம்‌, அதன்‌ வயிற்றுக்கு அதிக வேலை கொடுப்‌ 
பதே ஆகும்‌. சாப்பிட்ட ஆகாசத்திற்கு வேண்டிய பித்த 
நீரை அந்தச்‌ சிறு பித்தப்‌ பையினால்‌ கொடுக்க முடிவ 


மயூராசனம்‌ A 179 


தில்லை, அதனால்‌ சாதம்‌ ஜீரணமாவது கஷ்டமாய்‌ வீடு 
கிறது. பிறகு குடலுக்குப்‌ போனால்‌, அங்கும்‌ ஜீரணமாவ அ 
கஷ்டம்‌. தன்‌ முழுச்‌ சக்தியை உபயோகித்து ஜீரணம்‌ 
செய்ய வேண்டி. யிருக்கிறது. அப்படி அதிகக்‌ கஷ்டப்பட்டு 
ஜீரணம்‌ செய்ய வேண்டுமானால்‌, அதற்கு அதிக இரத்தம்‌ 
தேவை. அப்பொழுது மற்ற பாகங்களுக்குப்‌ போக 
'வேண்டிய இரத்தம்‌, குடல்களுக்கே போகவேண்டியிருக்‌ 
கிறது. அப்படிப்‌ போவதில்‌ குடல்கள்‌ பெருத்தும்‌, வயிறு 
(பெருத்தும்‌, கை, கால்கள்‌ எல்லாம்‌ குச்சிகளாயும்‌ விடு 
கின்றன. இதையே எல்லோருக்கும்‌ எல்லா வயதினருக்‌ 
கும்‌ சொல்லலாம்‌, 


குழந்தைகளை ஆசனம்‌ செய்யச்‌ சொன்னால்‌ செய்‌ 
யாது, சிறு குழந்தைதானே ! நாமே வயிற்றைத்‌ தினமும்‌, 
காலையில்‌ கலியாய்‌ இருக்கும்போது மெதவாய்த்‌ தடவிப்‌ 
பிடித்து விட வேண்டும்‌. முன்பு, பழைய காலத்துப்‌ பாட்‌ 
கள்‌, காலையில்‌ குழந்தையை மடியில்‌ வைத்துக்‌ கொண்டு, 
விளக்கெண்ணெயைக்‌ கையில்‌ தடவி, நெருப்பில்‌ அனல்‌: 
காட்டி, வயிற்றை நன்றாய்த்‌ தடவிப்‌ பிசைந்து விடுவார்கள்‌. 
பயிற்சிசெய்ய முடியா த குழந்தைக்கு இத பயிற்ச அல்லவா? 
இப்பொழுது அதை மறந்து விட்டோம்‌. ஏன்‌ நாமும்‌ 
அதைப்‌ போலச்‌ செய்யக்‌ கூடாத? தனுராசனப்‌ பயிற்சி, 
குழந்தை கவிழ்ந்து விழுந்தால்‌ ஏற்படுற. குழந்தை 
நடக்க ஆரம்பித்தால்‌ அப்‌ பயிற்சி கிடைக்காத. எனவே 
பெரிய குழந்தைகளை முன்‌ சொன்னபடி வயிற்றைப்‌ 
பிடித்து விட்டு, வயிற்றுக்கு ஆகாரம்‌ அ திகம்‌ கொடுக்காமல்‌, 
அளவாய்‌, ஈல்ல பதார்த்தங்களாய்‌, சக்ரம்‌ ஜீரணமாகக்‌ 


கூடியவைகளாய்க்‌ கொடுத்து, சற்று கருசனாங்கண்ணிக்‌ 


180 ஆரோக்கிய ரகசியம்‌ 


இரையையும்‌ சேர்த்து வந்தால்‌ சில நாட்களில்‌ வயிறு சரி 
யாய்‌ விடும்‌. 


இலர்‌ அமைதி யின்றி, படபடப்புடன்‌ தாக்ச மின்றி 
இருப்பார்கள்‌. இரவில்‌ என்னதான்‌ புரண்டு படுத்தாலும்‌ 
தூக்கம்‌ வராத, முதலில்‌ சற்று கண்‌ அயர்ந்தாற்‌ போல்‌ 
இருக்கும்‌. பிறகு விழிப்பேற்பட்டால்‌ தூங்க முடியா. 
தூக்கமும்‌ வராது. அதற்குக்‌ காரணம்‌ பித்தப்‌ பை அதிக 
மாக வேலை செய்வதே அகும்‌. 


ஒவ்வொருவருக்கும்‌ முப்பது வயது வரை, எட்டு மணி 
நேரத்‌ தூக்கம்‌ அவசியம்‌. அர்த வயதுக்குப்‌ பின்‌ ஆறு, 
ஏழு மணி நேரத்‌ தூக்கம்‌ சாதாரணமாய்ப்‌ போ அம்‌. பெண்‌ 
மணிகளுக்கு முக்கியமாய்க்‌ குழந்தைகள்‌ பெறும்‌ வயது 
வசை, எட்டு மணி நேரத்‌ தூக்கம்‌ அவசியம்‌. அதன்‌ பின்‌ 


ஆறு, ஏழு மணி கேரம்‌ போகும்‌. 


இந்தக்‌ கணக்குப்படிக்‌ கல்லாமல்‌ யாருக்கும்‌ தூக்கம்‌: 
மிகுதியாயும்‌ இருக்கக்‌ கூடாது; குறைவாயும்‌ இருக்கச்‌ 
கூடாது, இலர்‌ மத்தியானம்‌ தூங்குவார்கள்‌. ௮௮ அவசிய 
மில்லை. தேக இரமப்பட்டு வேலை செய்பவர்கள்‌, மத்தியான 
நேரத்தில்‌ ஒரு மணி நேரம்‌ படுத்து இளைப்‌ பாறலாம்‌. 
தூக்கம்‌ வரவேண்டுமென்ற அவசியம்‌ இல்லை, இலர்‌ தூங்க: 
யும்‌ விடுவார்கள்‌. அதனால்‌ பாதக மில்லை. ஒரு காரியமும்‌: 
இல்லாதவர்கள்‌ பகல்‌ தூக்கம்‌ தூங்கக்‌ கூடாது. சகோதரி 
கள்‌ இரவில்‌ குழந்தைகளுடன்‌ கண்‌ விழிக்க நேர்ந்தால்‌, 
பகலில்‌ சற்று தூங்கலாம்‌. இலருக்கு இரவில்‌ சரீ 
வரய்த்‌ தூக்கம்‌ வர வில்லையானால்‌ தலைவலி வர்துவிடும்‌.. 


மயூராசனம்‌ 181 


அதற்கு ஒரு மருந்தும்‌ வேண்டிய தில்லை, ஒரு மணி நேரம்‌ 
_தூங்‌இனால்‌ சரியாய்விடும்‌, 

அப்படியானால்‌ இரவெல்லாம்‌ தூக்க மில்லாமல்‌ கஷ்‌ 
உப்படுறெவர்கள்‌ பகலில்‌ தூங்கலாம்‌ போலிருக்கின்‌றதே ?” 
என்ற கேட்கலாம்‌, பகல்‌ நேரம்‌ மிக அருமையான நேரம்‌. 
வாழ்‌ நாட்களில்‌ முன்னேறும்‌ நேரம்‌. அதைத்‌ தூங்கி 
வீணாகக்‌ கழிப்பானேன்‌? இசவுதான்‌ தூங்குவதற்கு ஏற்ற 
(கேரம்‌. இயற்கையும்‌ கூட. 


இலெருக்குப்‌ பல தொல்லைகளினால்‌ தூக்கம்‌ கலைந்தால்‌ 
மறுபடியும்‌ தூக்கம்‌ வராது. குடும்பத்‌ தொல்லைகள்‌, வியா 
பாரத்‌ தொல்லைகள்‌, இம்‌ மா திரி எத்தனையோ தொல்லைகள்‌ 
வந்து தூங்க முடியாது, இவைகளெல்லாம்‌ மனதைக்‌ 


கொண்டு பரிகாரம்‌ தேட வேண்டியவை, 


மகாத்மா காந்தி அவர்களுக்கு இல்லாத கவலையா மற்ற 
வர்களுக்கு? அவர்‌ “அரை மணி நேரம்‌ தூங்க எழுந்திருக்‌ 
இறேன்‌? என்றால்‌, உடனே தூங்ச்‌ சரியாய்‌ அலாரம்‌ வைத்‌ 
தது போல்‌ அரை மணி நேரம்‌ கழிந்த பிறகு எழுந்திருப்‌ 
பாராம்‌, நெப்போலிய வீரனும்‌ அவ்வாறே. காடு, மலை 
மரநிழல்‌ எ அவாய்‌ இருந்தாலும்‌, படுத்தவுடன்‌ மிஷ்டையில்‌ 
ஆழ்வதஅபோல்‌ தூங்கி விடுவாறாம்‌. அவ்வளவு பெரியவர்‌ 
களும்‌ மனதை அவர்கள்‌ வசம்‌ வைத்திருந்தனர்‌. ஆகவே 
மனதைக்‌ கண்டபடி அலைய விடாமல்‌, படுத்ததும்‌ தூங்கப்‌ 
பழகிக்கொள்ள வேண்டும்‌. 


தவிர, தூங்குவதற்கு முன்‌ ஆகாரப்பை காலியாய்‌ 
இருப்பது நல்லது, அப்பொழுஅ பித்தப்‌ பையும்‌, தன்‌ 


182 ஆரோக்கிய ரகசியம்‌ 


வேலையை முடித்துக்‌ கொண்டு ஓய்வெடுத்துக்‌ கொள்ளும்‌, 
கன்றாய்ச்‌ சாப்பிட்டு விட்டுத்‌ தூங்கினால்‌, பித்தப்பை 
ஆகாரத்தில்‌ கலக்கும்போது பித்தம்‌ அதிகப்படும்‌. அதன்‌ 
விளைவாய்‌ அன்று பகலில்‌ கண்ட, கேட்ட, படித்த, 
நினைத்த விஷயங்க ளெல்லாம்‌, கனவில்‌ வரும்‌. வயிற்றில்‌ 
எவ்வளவு கனமான ஆகரரம்‌ ஏறுகிறதோ அதற்குத்தக, 
கனவுகளும்‌ பயங்கரமாய்‌ இருக்கும்‌. 


உதாரணமாய்‌ வாலிபர்கள்‌ சினிமா பார்த்துவிட்டு வர்‌ 
தார்கள்‌ என்று வைத்துக்‌ கொள்ளுவோம்‌. அவர்களுக்கு 
எந்தக்‌ கட்டம்‌ மிகப்‌ பிடித்ததோ, ௮௮ மூளையில்‌ தன்னை 
யறியாமலேயே படிந்திருக்கும்‌. பிறகு கனவில்‌ இவர்களே 
கதா நாயகர்களாய்த்‌. இகழ ஆரம்பித்து விடுவார்கள்‌. 
அதன்‌ பலன்‌ கனவோடு மட்டும்‌ நின்று விடாது, இவர்‌ 
களின்‌ பலமே போய்விடும்‌. நாவல்‌ புத்தகம்‌ படிப்பவர்‌ 
களுக்கு அதில்‌ நடக்கும்‌ காதல்‌, கொலை, அப்பறிதல்‌ 
முதலியவை களெல்லாம்‌ கனவாய்‌ வரும்‌. தூக்கத்தில்‌ 
உடலும்‌, மனதும்‌ சாந்தி அடைவதற்குப்‌ பதில்‌, பயம்‌, 
நடுக்கம்‌, விகாரம்‌ முதலியவெல்லாம்‌ அடைந்து மேலும்‌. 


சோர்வையே உண்டாக்கும்‌. 


வதக்கும்‌ வீடு, போகும்‌ இடங்கள்‌, பழகும்‌ நண்பர்கள்‌, 
காணும்‌ காட்சிகள்‌, கேட்கும்‌ தங்கள்‌, படிக்கும்‌ புத்த 
கங்கள்‌, எண்ணும்‌ எண்ணங்கள்‌ எல்லாமுமே. மனிதனை 
உன்னத நிலைக்கு உயர்த்துவதாய்‌ இருக்க வேண்டும்‌. 
உடல்‌, மனம்‌, அறிவு, ஆன்மா, ஆகியவற்றிற்கு அவை துணை 
செய்வதாய்‌ இறுக்க வேண்டும்‌. இதற்கு வேண்டிய மனோ. 
இடம்‌, மனோ பலம்‌ அளிப்பது யோக ஆசனங்களேயாம்‌.. 


மாரூராசனம்‌ செய்யும்‌ விதம்‌ 


மயூரம்‌ என்பது சம்ஸ்கிருத வார்‌ த்தை. மயில்‌ என்று 
அர்த்தம்‌. மயூராசனம்‌ என்றால்‌ மயீலைப்‌ போன்ற தோற்ற 
முடைய ஆசனம்‌. இரந்த ஆசன த்தைப்‌ பழூனால்‌, மயிலைப்‌ 
போன்ற ஓயிலையும்‌ பெறலாம்‌. இந்த ஆசன த்தைப்‌ 
போடும்‌ விதத்தை முன்பே தெரிந்து கொண்டால்தான்‌ 
இதன்‌ அபூர்வ பலன்களைப்பற்றி சொன்னால்‌ விளங்கும்‌. 
மலச்‌ இக்கலை இது எப்படித்‌ தாக்கி விரட்டுதிற தென்பது 


விளங்கும்‌. 


மயில்‌ தன்‌ தோகையுடன்‌ கூடிய பெரிய உடலை, 
இரண்டு கால்களால்‌ தாங்கி யிருப்பதைக்‌ கவனித்‌ திருப்‌ 
பீர்கள்‌, நம்முடைய இரண்டு கைகளும்‌ கால்களாக உட 
லைத்‌ தாங்க, கால்கள்‌ இரண்டையும்‌, தோகையாகக்‌ கொள்ள 


வேண்டியது, 85-வ.த சித்திரத்தைக்‌ கவனியுங்கள்‌. 


விரிப்பில்‌ முழங்கால்களை மடித்து மண்டியிட்டு, 82- 
வத இத்திரத்தி இள்ளபடி உட்காரவும்‌. இரண்டு கைகளை 
யும்‌ சேர்த்த, முழங்கால்களுக்கு ஒரு சாண்‌ தள்ளித்‌, 
தரையில்‌ வைக்கவும்‌, இரண்டு சுண்டு விரல்களும்‌ சேர்க்‌ 
தாற்‌ போல்‌ பக்கத்தில்‌ இருக்க வேண்டும்‌. விரல்கள்‌, 
முழங்கால்‌ பக்கம்‌ திரும்பி இருக்க வேண்டும்‌, 88-வது 
இத்திரத்தைக்‌ கவனிக்கவும்‌. பிறகு முழங்கைகளை மடித்‌, 
உடலை முன்னுக்குக்‌ கொண்டு வர்க, முழங்கைகள்‌ மேல்‌ 
வயிற்றை ஊன்றவும்‌. தலையும்‌ புஜமும்‌ முன்னுக்கு வர, 
உடல்‌ பளுவை முழங்கைகள்‌ மேல்‌ தாங்கும்படி செய்ய 


வேண்டும்‌, 84-வது இத்திரத்தைக்‌ கவனியுங்கள்‌. இப்‌ 


184 ஆரோக்கிய ரகசியம்‌ 


படிச்‌ செய்யும்‌ போ ௮, முழங்கால்கள்‌ தாமாகவே தரையி 
லிருந்து மேலே ௪௭ம்பும்‌. கால்‌ பெருவிரல்கள்‌ மட்டும்‌ 

தரையில்‌ இருக்கும்‌. பிறகு உடலை இன்னும்‌ சற்று முன்‌. 
ணுக்குக்‌ கொண்டு வந்த, கால்‌ விரல்களை த்‌ தரையை விட்‌ 
டுக்‌ ளெப்பவும்‌. 85-வது இத்திரத்தைக்‌ கவனிக்கவும்‌. 
மூச்சை செளகரியப்படி விடவும்‌, இழுக்கவும்‌ செய்யலாம்‌. 
இர்த ஆசனத்தில்‌ பத்து விநாடிகள்‌ முதல்‌ ஒரு கிமிஷம்‌ 
வசை இருக்கலாம்‌. இறங்கும்‌ போ ௮ கால்‌ கட்டை விரல்களை 
முதலில்‌ தரையில்‌ ஊன்ற வேண்டும்‌. பிறகு முழங்கால்‌ 
களை ஊன்றித்‌ தலையை நிமிர்த்திக்‌ கைகளை எடுத்து மண்டி 
யிட்டு உட்கார்ந்சவாறே பத்து விகாடிகள்‌ முதல்‌ அரை 
நிமிஷம்‌ வரை இளைப்பாறலாம்‌. இம்‌ மாதிரி மூன்று முதல்‌ 


ஆது தடவைகள்‌ வரை செய்யலாம்‌. . 


இ.தவசை சொல்லி வந்த ஆசனங்களை விட இது கஷ்ட 
மான, இதைப்‌ பழகும்‌ சில அன்பர்களின்‌ மூக்கின்‌ 
மீது பூமாதேவிக்கு அதிகப்‌ பிரியம்‌ உண்டாய்‌ விடும்‌, 
தலையை முன்னுக்கு நீட்டி, முழங்கால்களைத்‌ தூக்கும்‌ 
போது, மூக்கு அதிவேகமாய்த்‌ தரையுடன்‌ முட்டும்‌. 
சிலருக்கு முகவாய்க்கட்டை, பல்‌, நெற்றி ஆகிய பல 
இடங்களில்‌ முட்டும்‌, இது அவரவர்கள்‌ விழும்‌ விதத்தைப்‌ 
பொருத்‌ திருக்கிறது. கலருக்கு முழங்கைகள்‌ மீது உடல்‌ 
யளுவை ஏற்றிக்‌ கால்களைத்‌ தூக்கும்போது, முழங்கை 
நழுவிப்‌ பக்கவாட்டில்‌ நன்றாகச்‌ சருக்கி விழ நேரிடும்‌, 


இவற்றிற்குப்‌ பயந்து சிலர்‌ மூக்குக்கு ஒரு தலையணை 
யும்‌, இரண்டு பக்கங்களிலும்‌ இரண்டு தலையணை களையும்‌, 


போட்டுக்‌ கொண்டு மயூராசனம்‌ பழகுவார்கள்‌. சொகுசாக 


சித்திரம்‌ 33 ] ்‌ ம யூ ராசன ம்‌ ்‌ ம்‌ : [ பக்கம்‌. 188 
( ஆரம்ப நிலை 2) ல்‌ ல 


| க்ப்‌ ல ப 
சித்திரம்‌ 34] மயூராசனம்‌ [ பக்கம்‌ 183 
(ஆரம்ப நிலை 3) 


இத்திரம்‌ 98] மயூராசனம்‌ [ பக்கம்‌ 184 


மயூராசனம்‌ 185 


இருப்பவர்கள்‌ ஆரம்பத்தில்‌ அப்படிப்‌ பழகுவதில்‌ குற்ற 
மில்லை. ஆனால்‌ எப்பொழுதும்‌ அப்படியே பழக்க மாக்கிக்‌ 
கொள்ளக்கூடாஅ. அப்படிச்‌ செய்தால்‌, “மயூராசனம்‌” 
தலையணை ஆசனம்‌ ஆகிவிடும்‌. “எப்படியும்‌ இதை விடா 
மல்‌ பழகிச்‌ சாதித்தே தீருவது? என்று கங்கணம்‌ கட்டிக்‌ 
கொள்ள வேண்டும்‌. சிலருக்கு ஒரு வாரத்திலேயே சரி 
யாய்ச்‌ செய்ய வந்து விடலாம்‌, சிலருக்குப்‌ பல மாதங்‌ 
களும்‌ ஆகலாம்‌. அவரவர்‌. உடல்‌ நிலையைப்‌ பொருத்திருக்‌ 
கிறது. 


சிலருக்கு உள்ளங்கைகளை முழங்கால்கள்‌ பக்கம்‌ 
திருப்பிவைத்‌ ௮, முழங்கைகளை மடிக்கும்‌ போதே, மணிக்‌ 
கட்டு ஈசம்புகள்‌, மணிக்கட்டு முதலியன வலிக்கும்‌. சரீர 
பளுவை ௮ தன்மேல்‌ தாக்கினால்‌ ஈரம்புகள்‌ இன்னமும்‌ இழுக்‌ 
கப்பட்டு மணிக்கட்டுகளில்‌ “சுரீர்‌” என்று வலிக்கும்‌, *வலிக்‌ 
கிறதே?” என்று விட்டுவிடக்‌ கூடாது, இத்தனை நாள்‌ வாளா 
விருந்த உடலை வாட்டினால்‌ வலிக்கத்தான்‌ செய்யும்‌, தின 
சரி, சற்று முழங்கையை மடித்த, சற்று லேசாய்‌ உடலைத்‌ 
தாங்கிப்‌ பார்க்கவேண்டும்‌. இப்படி நிதானமாய்ப்‌ பழகி 
வந்தால்‌, மணிக்கட்டின்‌ ஈரம்புகள்‌, சதைகள்‌ இளகிக்‌ 
கொடுக்கும்‌. பாரம்‌ தாங்கும்‌ சக்‌தி ஏற்படும்‌, பிறகு 
சற்று அதிகமாகப்‌ பளுவைத்‌ தாங்கி முன்னுக்கு வர 
முயற்சி செய்ய வேண்டும்‌, இவ்வாறு இறுகச்‌ இறுகப்‌ 
பழகி வந்தால்‌ கஷ்டமில்லாமல்‌ வரும்‌. 


சைக்கிளை விட்டுப்‌ பழனெவர்களுக்கு நிதானம்‌ 
1(Balance) தெரியும்‌. $பாலென்ஸ்‌' ஏற்பட்டால்தான்‌ இந்த 
“மயூராசனம்‌ சித்திக்கும்‌. அதுவரை விழவும்‌, அடிபடவும்‌ 


186 I ஆரோக்கிய ரகசியம்‌: 


செய்யும்‌. புதிதாகச்‌ சைக்கிள்‌ கற்பவர்கள்‌ எத்தனை தரம்‌: 
விழுகிறார்கள்‌ 1! எவ்வளவு அடி. படுகிறார்கள்‌ ! அதையெல்‌: 
லாம்‌ சட்டை செய்கின்றார்களா? “எப்படியும்‌ ஏறக்‌ கற்றுக்‌: 
கொள்ளவேண்டும்‌, ஷோக்காகத்‌ செருவில்‌ போகவேண்‌ 
டும்‌? என்ற எண்ணத்தினால்‌, என்ன நேரிடினும்‌ பழகியே: 
தஇருகிறார்க ளல்லவா? அதைப்‌ போலக்கான்‌, ஆனால்‌: 
அவ்வளவு ஆபத்து இதில்‌ கிடையாது. மருந்து போடும்படி 
யான காயம்‌ படாஅ. ஏதோ சற்று வலிக்கும்‌. அவ்வளவு: 
தான்‌. விடார்முயற்சியுடன்‌ பழகி வந்தால்‌ சில நாட்களில்‌: 
சரியான நிலை வந்த விடும்‌, 


படத்திலுள்ளபடி செய்ய வந்தபின்‌ இன்னமும்‌ ஒரு: 
படி முன்னேற வேண்டும்‌. படத்தில்‌ இரண்டு கால்களும்‌ 
சேர்க்தாற்‌ போல்‌ இருக்கிறதல்லவா ? அவ்வாறே இருக்கது: 
கொண்டு கால்களைக்‌ கூடுமான வரை வீரித்து, மயில்‌ 
தோகையை விரித்தாற்போல்‌ இருக்கலாம்‌. இது இரண்டா 
வஅ பயிற்சி, இதையும்‌ மூன்‌ றிலிருக்கு ஆறு தடவைகள்‌ 
செய்யலாம்‌. 


இர்த நிலைமையிலிருக்து அதாவது கால்களை விரித்த 
நிலைமையிலிருக்தே, கால்களைக்‌ கூடுமானவரை மேலே. 
தூக்க வேண்டும்‌. முழங்கால்களை மடக்கக்‌ கூடாஅ. இது 
மயில்‌ தொகையை மேலே விரித்தூ அடினாற்போல்‌ இருக்‌ 
கும்‌. இந்தப்‌ பயிற்சியையும்‌ மூன்று முதல்‌ ஆனு தடவை 
வசை செய்யலாம்‌ இது மூன்றாவது பயிற்சி. 


நான்காவது பயிற்சி, 85-வது சித்திரத்தி லுள்ளபடி. 
இரண்டு கைகள்‌ உடலைத்‌ தாங்குவதற்குப்‌ பதில்‌ ஒரு, 


மயூராசனம்‌ 187° 


கையால்‌ தாங்குவது, சற்று முழங்கையை வயிற்றின்‌ உள்‌ 
பக்கம்‌ தள்ளி வைத்த, அதன்மேல்‌ சரீரத்தை நிறுத்த. 
வேண்டும்‌, இது மயில்‌ ஒரு காலால்‌ நிற்பதுபோல்‌ 
இருக்கும்‌, பிறகு முன்‌ தாங்கிய கையை எடுத்தவிட்டு 
இன்னொரு கைமேல்‌ நிற்க வேண்டும்‌. இப்படி யெல்லாம்‌ 
செய்யும்‌ போது ₹பாலென்ஸ்‌ ” கிடைக்கும்‌ வரை விழத்‌ 
தான்‌ வேண்டியிருக்கும்‌. ஆனால்‌ விடாமுயற்சியுடன்‌ 
பழகினால்‌, சில நாட்களில்‌ வந்துவிடும்‌. இதையும்‌ மூன்றி 
லிருந்து ஆறு தடவைகள்‌ செய்யலாம்‌. ஒவ்வொன்னும்‌ . 
மூன்றிலிருந்து ஆறு தடவைகள்‌ செய்வதற்கு நேரம்‌ 
அதிக மாகும்‌ என்‌.று நினைப்பவர்கள்‌ அவரவர்கள்‌ இஷ்டம்‌ 
போல்‌ ஒரு தடவை, இரண்டு தடவைகள்‌ என்று குறைத்‌ - 
அம்‌ செய்யலாம்‌. 


இந்த ஆசனம்‌ சிறு வயதினர்களுக்குச்‌ சுலபமாய்‌ - 
வரும்‌, வயது முதிர்ந்தவர்களுக்கு கஷ்டம்‌. அனாலும்‌. 
முழங்கைகள்‌ மேல்‌ சற்று உடலை ஊன்றினாற்‌ போல்‌ இன 
மும்‌ பழக வந்தாலே பெரும்‌ பலன்கள்‌ ஏற்படும்‌. பெண்‌ 
களுக்கும்‌ அவ்வாறே, சிறுமிகளுக்குச்‌ சுலபமாய்ச்‌ செய்ய - 
வரும்‌. வயதானவர்களுக்கும்‌, மார்பகம்‌ பெருத்தவர்களுக்‌ - 
கும்‌ சரியாய்ச்‌ செய்ய வராது, தினமும்‌ இறு முயற்சிகள்‌ 
செய்தாலே போதும்‌, பலன்‌ நிறைய இருக்கிறது. 


பலன்‌: வயிற்றிலுள்ள அவயவங்களெல்லாம்‌ அழுந்தி 
நசுக்கப்‌ படுவதால்‌, எல்லாமுமே புத்தணர்ச்‌ச அடையும்‌. . 
முக்கியமாய்‌ பித்தப்பை ஈன்றாய்‌ அழுத்தப்படுவ தால்‌, ௮௮ 
ஈன்றாகத்தன்‌ வேலையைச்‌ செய்யும்‌. சோம்பலை விரட்டும்‌, 
சுறு சுறுப்பை உண்டாகும்‌. ஈல்ல ஜீரண சக்தி ஏற்படும்‌. 


“488 ஆரோக்கிய ரகசியம்‌ 


-.அதிக தூக்கம்‌ விலகும்‌. தாக்கம்‌ குறைவாய்‌ இருப்பவர்‌ 
களுக்குப்‌ போதிய அளவு தூக்கம்‌ வரும்‌. பெருங்குடல்‌ 
நேராய்‌ அழுத்தப்படுவ தால்‌ நீடி. த்த மலச்சிக்கல்‌ போகும்‌. 


தறிப்பு:-— வயிற்றில்‌ ஆப்பரேஷன்‌ செய்துக்‌ கொண்ட 
வர்கள்‌ இந்த ஆசன த்கைச்‌ செய்யக்கூடாது. ஆசன நிபுணர்‌ 
களின்‌ ஆலோசனையின்‌ பேரிலேயே செய்யவேண்டும்‌. 
ஹெர்னியா, ௮ண்டவாதம்‌ முதலியன உள்ளவர்களும்‌ செய்‌ 
யக்‌ கூடாது, ஸ்திரீகள்‌ கர்ப்பம்‌ என்று தெரிந்தவுடன்‌ 
இந்த ஆசனத்தைச்‌ செய்யவே கூடாது. 


மலச்சிக்கல்‌ நீங்தம்‌ 


நமது உடலில்‌ கைகள்‌, கால்கள்‌, தலை தவிர மீதி 
“பாகத்தை இரண்டு பாகமாகப்‌ பிரித்தால்‌, மேல்‌ பாகம்‌ 
அமை ஈரல்கள்‌, இரத்தாசயம்‌ ஆகியவைகள்‌ இருக்கும்‌ ஒரு 
பெட்டி போல்‌ இருக்கும்‌. இதற்கு மார்பு பாகம்‌ (h௦- 
racic Cavity) என்று பெயர்‌. கீழ்‌ பாகம்‌ ஆகாரப்பை, 
அறு குடல்‌, பெருங்குடல்‌, கல்லீரல்‌, பித்தப்‌ பை, மண்‌ 
ணீரல்‌, பாங்கிரியாஸ்‌, றுநீர்க்காய்‌, மூத்திரப்பை மற்றும்‌ 
. ஜனனேத்திரிய உறுப்புக்களை கொண்டது. இதற்கு வயிற்‌ 
அப்‌ பாகம்‌ (Abdominal Cavity) என்று பெயர்‌, மலச்‌ 
சிக்கல்‌ ஏற்படுவ தெல்லாம்‌ ஈம பெருங்குடலில்தான்‌, 
காம்‌ சாப்பிடும்‌ ஆகாரம்‌ ஆகாரப்‌ பைக்குச்‌ சென்று, பிறகு 
சிறுகுடலுக்குச்‌ செல்லுகிறது. அங்கு இரத்தத்திற்கு 
- வேண்டிய சத்து இரகிக்கப்‌ பட்டு வேண்டாத சக்கையாயெ, 
- மலத்தைப்‌ பெருங்குட அக்கு அனுப்புகிற ௮. 
சிறுகுடல்‌ வயிற்றின்‌ நடுவில்‌ சுருட்டிச்‌ சுருட்டி 
- வைத்தாற்போல்‌ இருக்கிறது. அதன்‌ பின்‌ தொடங்கும்‌ 


மயூராசனம்‌ 1892 


பெருங்குடல்‌, அதைச்சுற்றி வட்டமாக வருகிறதா. அந்த 
வட்டத்தை மூன்று பாகமாகப்‌ பிரித்திருக்கிறார்கள்‌. ஏனும்‌ 
குடல்‌, குறுக்குக்‌ குடல்‌, இறங்கும்‌ குடல்‌ என்று சொல்லு - 
வார்கள்‌. இந்த பாகங்களை யெல்லாம்‌ மலமான ௮ கடந்து, 
இறங்கும்‌ குடலின்‌ கடைசியில்‌ மலத்தஅவா ரத்தை (Rectum) - 
அடையும்போது, மலம்‌ போக வேண்டிய உணர்ச்சி உண்‌ 


டாதகிறது. 


மலச்‌ ிச்கலானதஅ பெருங்குடலின்‌ எந்த பாகத்தி 
ஓம்‌ ஏற்படலாம்‌. சாதாரணமாய்‌ ஆரம்பத்தில்‌ இறங்கும்‌ 
குடலில்‌ தான்‌ ஏற்படும்‌, நாள்பட நாள்பட, மலச்சிக்கல்‌ 
குறுக்குக்‌ குடலுக்கும்‌, பிறகு ஏறும்‌ குடலுக்கும்‌ பரவ 
ஆரம்பிக்கும்‌, மலச்சிக்கலானது சாதாரணமாய்‌ நாம்‌ சாப்‌ . 
பிடும்‌ காரக்‌ கோளாதினாலும்‌, வேளை தவறிச்‌ சாப்பிடு 
வதினாலும்‌, வேளா வேளைக்குச்‌ சரிவர ஒழுங்காய்‌ மல 
ஜலம்‌ கழிக்காததினாலும்‌ உண்டாகிறது. குடலின்‌: இயற்‌ - 
கைக்‌ குணம்‌, நாம்‌ சாப்பிடும்‌ வஸ்துக்களின்‌ சத்தை- 
இரகிப்பது. அதன்‌ சுவரிலுள்ள மிகச்‌ சிறிய அவா 
சத்தின்‌ மூலமாக அதன்‌ இரஸத்தை இழுத்து இரத்தத்‌ 
அடன்‌ கலக்கும்‌. நாம்‌ வேளா வேளைக்குச்‌ சரிவர மலம்‌. 
கழிக்காமல்‌ அடக்குவோ மானால்‌, அந்த மலத்திலுள்ள 
இரசத்தையும்‌ இழுத்து வீடும்‌. அப்பொழுஅ மலம்‌ இறுகி - 
. மலச்சிக்கல்‌ ஏற்பட்டு விடும்‌, 


நாம்‌ சாப்பிடும்‌ ஆகாரத்தில்‌ சக்கைப்‌ பொருள்கள்‌ 
சேர்ந்தால்‌. தான்‌, மலச்சிக்கல்‌ இல்லாமல்‌ இருக்கும்‌... 
கோதுமை மாவைச்‌ சலித்துத்‌ தவிடு எடுப்பது; அரி 
யைக்‌ குத்தித்‌ தவிட்டை எடுப்பது; மாவு வஸ்த்துக்களை 


* 190 ஆரோக்கிய ரகசியம்‌ 


- அதிகம்‌ சேர்ப்பது; காரம்‌, புளி, கடுகு போன்றவைகளை 
அதிகம்‌ சேர்ப்பது; வறுவல்‌; எண்ணெயில்‌ பொறித்த 
சாமான்களை அதிகம்‌ உண்பது; ஊறுகாய்‌ தினுசுகள்‌; 
“பெருங்காயத்தைப்‌ போட்டு எல்லாவற்றிலும்‌ நன்றாய்த்‌ 
_ தீட்டி உண்பத; ஆச இம்‌ மாதிரி போன்றவைகளால்‌ 
-மலம்‌ தாராளமாய்‌ இறங்காத. கட்டியாய்‌ வீடும்‌. அதனா 
அம்‌ மலச்சிக்கல்‌ ஏற்படலாம்‌. 


வேளா வேளைக்குச்‌ சாப்பிடாமல்‌, கண்டகேசத்தில்‌ 
கண்டபடி கிடைத்ததை எல்லாம்‌ சாப்பிடுறெவர்களுக்குக்‌ 
குடல்‌ அதிக வேலை செய்ய வேண்டிவரும்‌, அப்படிச்‌ 
செய்த கொண்டே வந்தால்‌, சில சாட்களில்‌ அஅ சக்தி 
இழந்து விடும்‌. மலத்தை நகர்த்தித்‌ தள்ளக்‌ குடலுக்குச்‌ 
-௪க்தியிருக்காது, மலம்‌ ஆங்காங்கு அப்படியே தங்கிவிடும்‌. 
ஆனால்‌ குடல்‌ சுவரிலுள்ள வலைகள்‌ வெறுமனே இருப்ப 
தில்லை. மலத்திலுள்ள அசுத்த நீரை அப்படியே 
இழுத்அவிடூம்‌, அப்பொழுஅ மலம்‌ வெளியில்‌ வர முடி 
யாமல்‌ அங்கங்கேயே இறுகிக்‌ தடைப்பட்டுப்‌ போகும்‌. 
அதிக ஆகாரம்‌ உண்பவர்களின்‌ குடல்கள்‌, அதிக வேலை 
செய்யச்‌ சக்தி யில்லாமையாலும்‌, சத்தைக்‌ இர௫க்க முடியா 
மையாலும்‌, அப்படியே ஆகாரப்‌ பொருள்களை வெளியில்‌ 
தள்ளி விடும்‌. அதனால்‌ அஜீரண பேதி ஏற்பட்டு விடு 
கிறது, 


பெருங்குடலுக்குத்‌ தள்ளப்‌ படுவதெல்லாம்‌ வேண்‌ 
டாத கழிவுப்‌ பதார்த்தங்கள்‌தான்‌, அங்கு மலச்சிக்கல்‌ 
தாள்‌ கணக்கில்‌ ஏற்பட்டால்‌ என்ன ஆகும்‌? மலத்திலுள்ள 


- விஷயங்களை யும்‌, வேண்டா த இரசங்களையும்‌ குடல்‌ கரடித்து 


மயூராசனம்‌ 191 


இரத்தத்துடன்‌ சேர்க்கும்‌. பிறகு இரத்தம்‌ கெட்டுப்போய்‌, 
சுலபமாய்‌ எந்த வியாதியும்‌ வரச்‌ காரணமாய்‌ வீடு 
இறத. சருமத்தின்‌ தேஜஸ்‌ மாய்ந் தவிடும்‌, சுருக்கங்கள்‌ 
விழும்‌, வறண்ட சருமம்‌ ஏற்படும்‌. மற்றும்‌ சொறி, 
சிரங்குகள்‌ ஏற்படும்‌. தலைவலி, சோம்பல்‌, பலவீனம்‌, 
மயக்கம்‌, இருதயப்‌ படபடப்பு மற்றும்‌ எல்லா கோய்களுக்‌ 
கும்‌ வித்தாக அமையும்‌. பொதுவில்‌ இரத்தம்‌ கெடுவதால்‌ 


எந்த நோயும்‌ உண்டாகலா மல்லவா ? 


சிலருக்குப்‌ பெருங்குடலில்‌, அநேகவித பூச்சிகள்‌, 
புழுக்கள்‌, பல்க பெருகி அங்கேயே குடும்பத்‌.துடன்‌ ௬௧ 
ஜீவனம்‌ செய்யும்‌. மனிதனுக்குக்‌ இடைக்க வேண்டிய 
சத்தை யெல்லாம்‌ அவைகள்‌ சாப்பிட்டுக்‌ கொண்டிருக்கும்‌. 
அதனால்‌ என்ன சாப்பிட்டாலும்‌, ஆள்‌ எலும்புந்‌ தோலு 
மாய்த்‌ தானிருப்பான்‌. 


கடினமான மலச்சிக்கலை மருந்துகளினாலும்‌ போக்க 
முடிய வில்லையானால்‌, தற்போதைய வைத்திய முறைப்படி 
அதிகம்‌ கெட்டு விட்ட பெருங்குடலை வெட்டியே எடுத்து 
விடுகின்றனர்‌. வேலைக்கே லாயக்கில்லாமல்‌ கெட்டுப்போன 
குடலை வைத்துக்‌ கொண்டு கஷ்டப்படுவதை விட, வெட்டி 
எடுத்து விடுவது மேல்தான்‌. 


ஆனால்‌ ஆரம்பத்திலேயே கவனித்து, மயூராசனத்‌ 
தைக்‌ கைக்கொண்டு, ஒழுங்கான ஆகார முறைகளை நிய 
பித்துக்‌ கொண்டால்‌, இக்‌ கஷ்டங்களுக்‌ கெல்லாம்‌ ஆளாக 
வேண்டியதில்லை யல்லவா? எத்தனை உப்புகள்‌ | எத்தனை 
மாத்திரைகள்‌! எத்தனை லேகியங்கள்‌ 1 படுக்கும்போது 


192 ஆரோக்கிய ரகசியம்‌ 


மருந்து அருந்தினால்தான்‌, மறுநாள்‌ காலையில்‌ வெளிக்குப்‌ 
போக முடியும்‌. அல்லது காலையில்‌ ஏதாவது அருந்தினால்‌ 
தான்‌ நிவர்த்தி யுண்டு, இலர்‌ சுருட்டு, பீடி, சிகரெட்‌ 
பிடிப்பார்கள்‌. சிலர்‌ சுடச்சுட சாபி, டீ குடிப்பார்கள்‌. 
இலருக்கு * எனிமா? எடுத்துக்‌ கொண்டால்‌ தான்‌ முடியும்‌.. 
வாரந்தோறும்‌ பேதிக்கு எடுத்துக்‌ கொண்டால்‌ தான்‌ 
முடியும்‌. மாதந்தோறும்‌ பேதிக்கு எடுத்துக்‌ கொள்பவர்‌ 
அநேகர்‌. இம்‌ மாதிரி குடலை மருக்தெனும்‌ அங்குச த்‌ தினால்‌ 
சதா குத்திக்‌ குத்தி வேலை வாங்குகின்றனர்‌. இவைகளெல்‌ 
லாம்‌ இல்லாமல்‌ இருக்க வேண்டுமானால்‌, மயூமாசனம்தான்‌ 
ஏற்ற வழி. மற்ற ஆசனங்களைப்‌ பழகுவதில்‌ கூட மலச்சிக்‌ 
கல்‌ விலகும்‌. என்றாலும்‌ மயூராசன த்தில்‌ அதற்குப்‌ பிரசத்தி 
யேகப்‌ பயிற்சி௮ளிக்கப்படுகிற த, 


மயூராசனத்தில்‌ ஏனம்‌ குடலும்‌, இறங்கும்‌ குடலும்‌ 
இரண்டு முழங்கைகளால்‌ சரீர பளுவைக்‌ தாங்கி அழுத்த, 
அந்த இடங்களிலுள்ள மலங்கள்‌, பிதுக்கிக்‌ தகள்ளப்படு 
இன்றன. ஒரு கையினால்‌ செய்யும்‌ மயூராசனத்தில்‌,. 
குறுக்குக்‌ குடலிலுள்ள அழுக்குகள்‌, இடம்‌ விட்டுப்‌ பெய 
ருகன்றன. பிறகு ஏது மலச்சிக்கல்‌? இது மட்டு 
மல்ல. மற்றும்‌ வயிற்றிலுள்ள உறுப்புக்க ளெல்லாம்‌ அழுத்‌ 
தப்படுவதால்‌, அவைகள்‌ சுஅ சுறுப்பெய்தி, அதனதன்‌ 
காரியங்களைச்‌ செவ்வனே செய்யும்‌. வயிற்றுக்‌ கொழுப்‌: 
பைக்‌ கரைத்து இரத்த விருத்தியை உண்டாக்கும்‌. மஞ்சள்‌ 
காமாலை, மலச்சிக்கல்‌, அஜீரணம்‌, மூல வியாதி, நீரழிஷ 
அதாவது “டயாபெட்டீஸ்‌?, சோம்பல்‌ முதலிய நோய்கள்‌ 
போகும்‌. 


சித்திரம்‌ 86. சர்வாங்காசனம்‌ 


பத்து வயது பையன்‌. 


வ காசனம்‌ 


சர்வாங்‌ 


சித்திரம்‌ 81 


சிறு குழந்தைகளை பயில்விக்கும்‌ விதம்‌. 


அத்தியாயம்‌ 18, 
சர்வாங்காசனம்‌ 
கிழவன்‌: தமரதைம்‌ விந்தை 


இளமையை வேண்டாதவர்‌ யார்‌? யெளவன த்தை 
விரும்பா தார்‌ யார்‌? நோயற்ற சுக வாழ்வை நாடா தவர்‌ யார்‌? 
ஏழை, பணக்காரன்‌, ஆண்‌, பெண்‌ சகலருக்கும்‌ இதில்‌ 
மோகமுண்டு. வயதானவர்களில்‌ இலர்‌, தங்கள்‌ நரைத்த 
முடிக்கு மை பூசுகிறார்கள்‌. மீசை, புருவங்களுக்குக்‌ 
கறுப்பு மெரு சேற்றுதிறார்கள்‌, ஸ்ரோக்கள்‌, இரிம்கள்‌, 
பவுடர்கள்‌ முதலிய பூச்சுக்கள்‌ வேறு. * தன்னைக்‌ குறைந்த 
வயதினர்‌ ? என்று பிறர்‌ எண்ணவேண்டும்‌ ” என்பதற்காக 
உடை, முடி முதற்கொண்டு மாற்றிக்‌ கொள்ளுகின்றனர்‌. 
இர்த அசட்டுத்தனம்‌ ஆண்களை விடப்‌ பெண்களுக்கு அதி 
கம்‌. முதுமை அடைர்தவர்களுக்‌ கல்லவா அதன்‌ கஷ்‌ 
டம்‌ கெரியும்‌! முதுமையை வெல்ல ஆதி முதற்கொண்டு 
மனிதன்‌ பல ஆராய்ச்சிகளைச்‌ செய்து வருகிறான்‌. 


* யெளவனத்தோடு வாழ்வதே வாழ்வு. அப்பொழுது 
தான்‌ செயல்‌ ஆற்றும்‌ திறன்‌ மிகுந்திருக்கும்‌, ஆகவே 
“நம்‌ உடலிலுள்ள அவயவங்கள்‌ எவை, எவை. எந்தக்‌ 
காரியங்களுக்காக ஏற்பட்டவை? அவை அழியாமல்‌, 
கெடாமல்‌ வாழும்‌ வகை என்ன ” என்று ஆராய்ச்சி செய்த 
முடிவு கட்டினவர்கள்‌ நமது முன்னோர்கள்‌. இந்தக்‌ காலத்‌ 
தில்‌ விஞ்ஞானிகளும்‌, டாக்டர்களும்‌ இன்னும்‌ இதன்‌ 
ஆரம்ப கிலையிலேயே இருக்கின்றனர்‌, இன்னமும்‌ இவர்‌ 
களாலும்‌ கண்டு பிடிக்கப்படாக சரீர இரகசியங்கள்‌ பல 


18 


194 ஆரோக்கிய ரகசியம்‌ 


இருக்கின்றன. சரீரத்திலுள்ள பல உறுப்புக்களின்‌ சரி 
யான வேலைகள்‌ இன்னது என்று தெரியவில்லை. “கல்லீரல்‌ 
மட்டும்‌, நாற்பத்திரண்டு வித வேலைகள்‌ செய்கின்றன ” 
என்று இது வரை கண்டு பிடித்திருக்கன்றனர்‌. இன்ன 
மும்‌ ஆராய ஆராய, எத்தனைவித வேலைகள்‌ அகப்படுமோ 
என்னவோ | சரீர சூட்சுமத்தை அறிய யோகிகள்‌ தவிர 
யாரால்‌ முடியும்‌ | 


சரீரத்திலுள்ள சூட்சும கோளங்களைப்‌ பற்றி முன்ன 
மேயே ஹலாசன த்தில்‌ விவரி த்திருக்கறோம்‌. அதிலிருந்து 
சுரக்கும்‌ ஹார்மோன்களைப்‌ பற்றியும்‌ விவரி த திருக்கிறோம்‌. 
இன்னமும்‌ கண்டு பிடிக்கப்படாத இரகசிய கோளங்கள்‌ 
பல இருக்கின்றனவாம்‌. ஆனால்‌ ஒன்று மட்டும்‌ நிச்சயம்‌, 
கோளங்கள்‌ எல்லாம்‌ ஒன்றை ஒன்று சார்ந்தே தொழில்‌ 
புரிகின்றன, ஒன்று கெட்டாலும்‌, அல்லது அதன்‌ காரி 
யம்‌ தடைப்பட்டாலும்‌, எல்லாக்‌ கோளங்களும்‌ பாதிக்கும்‌. 
அவைகளில்‌ முக்கியமான கோளங்கள்‌ பிட்யூடரி, அதன்‌ 
அணை பினியல்பாடி, தைராய்ட்‌, பாராதைராய்ட்‌, அட்ரே 
னல்‌, ஆகிய இவைகளாகும்‌. இவைகளின்‌ ஆணைக்குக்‌ 
கட்டுப்‌ பட்டுத்தான்‌ மற்ற சிறுசிறு கோளங்கள்‌, அவ 
யவங்கள்‌ இயங்குகின்றன. இவைகளில்‌ எதற்காகிலும்‌ 
கெடுதல்‌ ஏற்பட்டால்‌ எல்லாம்‌ கெட்டு விடும்‌, 


மெவனைக்‌ குமரனாக்கும்‌ இரகசியத்தைக்‌ கண்டு 
பிடித்து விட்டதாக மேல்‌ நாட்டினர்‌ மார்‌ தட்டுகன்றனர்‌. 
வே.று ஓன்று மில்லை. தைராய்ட்‌ கோளத்தின்‌ ஹார்‌ 
மோனினாலும்‌, மற்றும்‌ சில ரஸாயன சேர்க்கையினாலும்‌, 
செய்யப்பட்ட மருந்தே அத, * அறுபது வயஅக்கு மேலா 


Vv 


சர்வாங்காசனம்‌ 195 


னாலும்‌ வாலிபம்‌ திரும்பும்‌” என்று விளம்பரப்‌ படுத்‌ தன்‌ 
றனர்‌. அவர்கள்‌ கிழவனைக்‌ குமரனாக்கும்‌ தந்திரத்தைக்‌ 
கண்டு பிடித்தாலும்‌ சரி; அறுபது வயதுக்குமேல்‌ வாலிப 
னாய்‌ வாழ வகை அறிந்தாலும்‌ சரி; சோயில்லா சுக வாழ்வு 
வாழ வழி கண்டாலும்‌ சரி; அவைகளி லெல்லாம்‌ தைராய்‌ 
டின்‌ சம்பந்த மில்லாமல்‌ இருக்கவே முடியாத என்பது 
நிச்சயம்‌, 


சில வருஷங்களுக்கு முன்பெல்லாம்‌ தைராய்ட்‌ 
கோளத்தி லிருந்தே ஹார்மோன்‌ மருந்துகளைத்‌ தயார்‌ 
செய்து வந்தனர்‌. இப்பொழு அந்த ஹார்மோனிலுள்ள 
பொருள்களின்‌ சேர்க்கையைப்‌ பிரித்‌ தறிர்கு, பல ரசா 
யனப்‌ பொருள்களைக்‌ கொண்டே செயற்கை ஹார்மோன்‌ 


களைத்‌ தயாரித்து விடுகின்றனர்‌. 


இவைகளை இப்பொழுது மேல்காட்டவர்கள்‌ பலவிதத்‌ 
தில்‌ உபயோடித்தப்‌ பார்க்கின்றார்கள்‌. இரந்த ஹார்மோன்‌ 
மருந்துகளை, ஆடுகளுக்கு ஆகாரத்துடன்‌ கலந்து கொடுத்‌ 
தால்‌, ஈன்றாய்க்‌ கொழுத்த, இன்னமும்‌ பலம்‌ மிக்க பல 
குட்டிகளைப்‌ போடுகன்றனவாம்‌. கோழிகளுக்கு இதைக்‌ 
கொடுத்தால்‌ பெரிய பெரிய முட்டைகளாய்‌, எண்ணிக்கை 
யிலும்‌ அதிகமாய்‌ இடுன்றனவாம்‌. பசுவுக்குக்‌ கொடுத்‌ 
தால்‌, நிறையப்பால்‌ தருகன்றதாம்‌, பன்றிகளை இன்ன 
மும்‌ கொழுக்கச்செய்‌ இ, வம்சாபிவிர்த்தி அதிகம்‌ பண்ணச்‌ 
செய்றெதாம்‌. மற்றும்‌ மனிதனுக்கு உபயோகமான பிராணி 
கள்‌ எது எது உண்டோ, ஆடு, மாடு, எருமை, குதிரை, 
பன்றி, கோழி, ராய்‌, பூனை போன்றவைகளை யெல்லாம்‌ 
ஈல்ல ஜாதியாக்க முடிறெதாம்‌, மேலும்‌ இவைகளெல்லாம்‌ 


196 ஆரோக்கிய ரகசியம்‌ 


அதிக நாள்‌ வாழ்ந்து அதிக பலன்‌ கொடுக்கின்றதாம்‌, 
“மனிதன்‌ கூட ராட்சதனைப்‌ போல வளர முடியும்‌” என்கி 
றுர்கள்‌. இம்‌ மருந்து பிட்யூடரி ஹார்மோனிலிருந்து தயா 
ரித்‌ திருந்தால்‌ ஆச்சரியப்‌ படுவதற்‌ இல்லை ! 


இவ்‌ வகையான மருந்துகளில்‌ பல, ஆசாய்ச்சிலேயே 
இன்னமும்‌ இருக்கின்றன. பொதுஜன உபயோகங்களுக்‌ 
குத்‌ தாராளமாய்‌ வெளி வரவில்லை, சில வருஷங்களுக்கு 
முன்பு தைராய்ட்‌ மாத்திரை மட்டும்‌ வெளி வந்தது, 
இதை தைராய்ட்‌ கோளம்‌ பலவீன மடைர்தவர்கள்‌ உபயோ 
இக்க வேண்டும்‌. எல்லோரும்‌ தங்கள்‌ இஷ்டமாய்‌ “நமக்குத்‌ 
தைராய்ட்‌ பலவீனமாய்‌ இருக்கிறது? என்று நினைத்துக்‌ 
கொண்டு, வாங்க சாப்பிட்டு விடக்‌ கூடாத, டாக்டர்கள்‌ 
பரீட்சை செய்தா, அவர்கள்‌ அனுமதியின்‌ பேரில்‌, அவர்கள்‌ 
சொல்லும்‌ காலம்‌ வரைதான்‌ சாப்பிடலாம்‌, அப்படி சாப்‌ 
பிடும்‌ நாட்களில்‌ கூட, டாக்டர்களின்‌ மேல்‌ பார்வையிலேயே 
இருக்க வேண்டும்‌. அப்படிக்‌ இன்றி நாம்‌, நமது இஷ்டப்‌ 
படி உபயோகித்தால்‌, எதிர்‌ பாரா பல ஆபத்துகள்‌ உண்‌ 
டாகும்‌, 


எத்தனையோ பேர்‌ இம்மாதிரி வாங்கி சாப்பிட்டுத்‌ 
தீராத தொல்லைகளுக்கு ஆளாகி யிருக்கன்றனர்‌. “சரீரம்‌ 
மெலிய வேண்டும்‌” என்று ஆசையுள்ளவர்கள்‌, தன்னிச்சை 
யாய்‌ வாங்கி சாப்பிடுகன்றனர்‌ ; மெலிந்தவர்கள்‌ சதை 
பிடிக்க சாப்பிடுகின்றனர்‌; பலவீனமானவர்கள்‌ தங்களுக்‌ 
குத்‌ “கைராய்ட்‌ கோளாறு? என்று மாத்திரைகளை விழுங்கு 
கின்றனர்‌. வாத ரோக முள்ளவர்கள்‌ சாப்பிடுகின்றனர்‌ ; 
இரத்த மில்லா தவர்கள்‌ உபயோகக்கின்‌ றனர்‌ ; வாலிபத்தை 


சர்வாங்காசனம்‌ 197 


வேண்டி வயதானவர்களும்‌, இழந்த வாலிபத்தைப்‌ பெற 
வேண்டி வாலிபர்களும்‌ இரகசியமாய்ச்‌ சாப்பிடுகின்‌ றனர்‌. 


இப்படி யெல்லாம்‌ சாப்பிட்டுத்‌ தன்‌ உடலையும்‌, 
வாழ்க்கையையும்‌ கெடுத்துக்‌ கொண்டவர்கள்‌ அநேகர்‌. 
மார்பு படபடப்பு, மயக்கம்‌, மூளைக்‌ கலக்கம்‌, புத்தி சுவா இன 
மில்லாமை முதலிய கோளாறுகளுக்கு இரையாகின்றனர்‌. 


இயற்கை வழி செல்லாமல்‌, செயற்கை வழி செல்‌ 
கின்றவர்களுக்கு என்ன விபரீதம்தான்‌ உண்டாகாது | 
கையில்‌ வெண்ணெயை வைத்துக்‌ கொண்டு நெய்க்கு அழு 
வார்களா? சர்வாங்காசனம்‌ எனும்‌ இயற்கை சிகிச்சைப்‌ 
பெட்டி கை வசம்‌ இருக்க, செயற்கை மருந்துகள்‌ எதற்கு? 
சர்வாங்காசனம்‌ என்னும்‌ சிகிச்சைப்‌ பெட்டியில்‌, சகல 
வியாதிகளுக்கும்‌ மருந்து அடங்கி இருக்கிறது. யார்‌ 
யாருக்கு என்னவித மருந்துகள்‌ தேவையோ, அதை 
சர்வாங்காசன மருந்து பெட்டி வழங்கும்‌, 


கடவுளை நம்பினோர்‌ கைவிடப்‌ படார்‌ 


சர்வாங்காசனம்‌ செய்வோர்‌ நோய்களுக்‌ கிரையாகார்‌, 


சிருஷ்டி இரகசியம்‌ 


தைராய்ட்‌ கோள மானது கழுத்தில்‌ குரல்‌ வளையை 
ஒட்டினாற்‌ போல்‌ இருக்கிறது. இது ஒன்றரை அங்கால ' 
நீளம்‌, ஒரு அங்குல அகலத்தில்‌ தட்டையாய்‌ இருக்கும்‌, 
மத்தியில்‌ அரைக்கால்‌ அங்குலம்‌ கனத்து, ஓரத்தில்‌ மெல்‌ 
லியதாய்‌ இருக்கும்‌, பொதவாய்த்‌ தாமசை இலையைப்‌ 
போன்ற தோற்ற முடைய. 


198 ஆரோக்கிய ரகசியம்‌ 


இதன்‌ சக்தி அபரிமிதமான அ, மனிதனை மனிதனாக 
வாழச்‌ செய்வ அ இதுவேதான்‌. வாழ்க்கையில்‌ இன்பமாய்‌, 
வெற்றிகரமாய்‌, இருக்கச்‌ செய்வதும்‌ இத தான்‌. இது சரி 
யாய்த்‌ தன்‌ வேலையைச்‌ செய்ய வில்லை யென்றால்‌, மனிதன்‌, 
மனித உருவத்தில்‌ இருக்கும்‌ ஒரு அபூர்வ ஐந்‌ துவைப்போல்‌ 
தான்‌ இருக்க வேண்டி யிருக்கும்‌. நரம்புகள்‌, எலும்புகள்‌ 
வளராது. ஆளே குள்ளமாய்‌ இருப்பான்‌, சிலர்‌ எத்தனை 
வயதானாலும்‌ இரண்டு, மூன்று, அடி குள்ளர்களாகவே 
இருப்பார்கள்‌. சிலர்‌ வளர்ச்சி ௮டைந்தாலும்‌, று குழந்‌ 
தைகளுக்‌ குண்டான புத்தி, சேஷ்டை முதலியவைகளே 
இருக்கும்‌. சிலருக்கு ஆண்மையும்‌, சிலருக்குப்‌ பெண்மை 
யும்‌ அற்றுப்‌ போவதும்‌ தைராய்ட்‌ கோளத்தினால்தான்‌. 
ஆயுளை வளர்ப்பதும்‌, இளமையைக்‌ . காப்பதும்‌ தைராய்ட்‌ 
கோளரந்தான்‌. ௮௮ சரி வர வேலை செய்யும்‌ வரை ஒருவன்‌ 
வாலிபனாய்‌ இருக்கமுடியும்‌, 


தைராய்டில்‌ ஊறும்‌ ஹார்மோன்‌ ரசம்‌, ௮ தன்‌ வழியே 
இரத்தம்‌ பாய்ந்து செல்லும்போது, அதில்‌ கலக்கிறது, 
அந்த ஹார்மோன்‌ ரஸம்‌, இரத்தத்திலுள்ள ௮ணுக்களுக் 
குப்‌ போஷணை அளிக்கிறது. இரத்தத்திலுள்ள அணுக்கள்‌ 
போஷணை பெற்றுப்‌ பலம்‌ பொருந்திய தாய்‌ இருக்கும்‌ 
வரை, மனிதனுக்கு நோயே வராத, எல்லா அவயவங்‌ 
களும்‌, அதன்‌ அதன்‌ வேலையைச்‌ சரிவரச்‌ செய்து வரும்‌, 
ஆகவே மூப்பு உண்டாகா ௮. 


எல்லா வீஷயங்களையும்‌ சந்தேகமின்றி ஆராய்ச்சியின்‌ 
மூலம்‌ கண்டறியும்‌ விஞ்ஞானிகள்‌, இந்த விஷயத்தையும்‌ 
சும்மா விடவில்லை, “மனிதன்‌ ஏன்‌ மூப்பு அடைகிறான்‌ ? 


சர்வாங்காசனம்‌ 199 


அதற்குக்‌ காரணம்‌ என்ன? என்று ஆராய்ச்சி செய்தார்‌ 
கள்‌. “தைராய்ட்‌ தான்‌ அதற்குக்‌ காரணம்‌; அ௮ அனு 
பது வயது வரைதான்‌ வேலை செய்கிறது; ௮ எப்‌ 
பொழுது தன்‌ வேலையை மட்டுப்‌ படுத்திக்கொண்டே வந்து 
நிறுத்தி விடுகிறதோ, அப்பொழுஅ, மனிதன்‌ படிப்படி 
யாய்ச்‌ சக்தி இழந்து, முதுமை அடைகிறான்‌? என்று 
அறிந்தார்கள்‌. 


“அப்படி. மூப்பு அடையாமல்‌ வாலிபத்தைக்‌ காப்பாற்‌ 
அம்‌ மார்க்க மென்ன” என்று மேலும்‌ ஆராய்ந்தார்கள்‌. 
களைத்து ஓய்ந்து விட்ட தைராய்டை, என்ன தான்‌ ஹார்‌ 
மோன்‌ மருந்தைக்‌ கொண்டு விழிப்‌ பேர்ப்‌ படுத்தினாலும்‌, 
அஅ சகஜமான வாலிப தைராய்டைப்‌ போல வேலை 
செய்யுமா ? ஆகையால்‌, “முதுமை ௮டைந்து உபயோக 
மற்றுப்‌ போன தைராய்டை ஆப்பரேஷன்‌ செய்த 
எடுத்துவிட்டு, வாலிபனின்‌ புதிய தைராய்டு கோளத்தை 
வைத்துப்‌ பொருத்திப்‌ பார்க்கலாம்‌? என்று எண்ணி 
னர்கள்‌. ஆனால்‌ இதை முதலில்‌ மனிதனுக்குச்‌ 
செய்து பார்க்க வில்லை, நாய்‌, பூனை ஆடு முதலிய 
மிருகங்களுக்குச்‌ செய்து பார்த்தார்கள்‌. அதாவது கிழ 
நாயின்‌ தைராய்டை அறுத்து எடுத்து விட்டு, வாலிப 
நாயின்‌ தைராய்டை வைத்துப்‌ பொருத்தி ஆப்பரேஷன்‌ 
செய்தார்கள்‌. ௮௮ பிழைத்துச்‌ சில நாட்களில்‌, குட்டிகள்‌ 
போட ஆரம்பித்து விட்டது, கிழ ஆட்டுக்கும்‌ அவ்வாறே 
வாலிப ஆட்டின்‌ கைராய்டை வைத்து ஆப்பரேஷன்‌ செய்‌ 
தார்கள்‌. அ௮ முரட்டு ஆட்டுக்‌ குட்டிகள்‌ பலவற்றிற்கு 
மறுபடியும்‌ தகப்பன்‌ ஆயிற்று, சரி, வெற்றி சண்டாய்‌ 


2.00 ஆரோக்கிய ரகசியம்‌ 


விட்டது. ஆனால்‌ மனிதனுக்குச்‌ செய்து வெற்றி காண 
_ வேண்டுமே! என்ன செய்வத? 


இவனுக்காக யாராவது வாலிபனின்‌ தைராய்டை 
எடுப்பார்களா? அப்படி எடுத்தால்‌, அவன்‌ இல விநாடி 
களில்‌ அடி துடித்து இறந்து விடுவான்‌. அப்படி யார்‌ செய்‌ 
வார்கள்‌ £ பாரதத்தில்‌ நாம்‌ படித்திருக்கறோம்‌ * புரூரவன்‌ 
தன்‌ வாலிபத்தைத்‌ தகப்பன்‌ யயாதிக்கு அளித்தான்‌. 
யயாதி அவ்‌ வாலிபத்தை இருபது வருஷங்கள்‌ அனுபவித்‌ 
தான்‌” என்று, அப்பேர்ப்பட்ட சத்‌ புத்திரர்கள்‌, 
தியாகிகள்‌ இந்தக்‌ காலத்தில்‌ கிடைப்பார்களா ? ௮ 
சரியோ, தவறோ, இப்பொழுது அந்த வாதம்‌ வேண்டாம்‌. 
- “வாலிபத்தை மாற்றிக்‌ கொள்வது என்பது ஒரு காலத்தில்‌, 
அதுவும்‌ பாரதக்‌ காலத்தில்‌ நடந்திருக்கிறது என்பதை 
மட்டும்‌, இதன்‌ மூலம்‌ அறிகிறோம்‌. ௮௮ எப்படி நடக்‌ 
தத? வெறும்‌ சொல்‌ மாத்திரத்திலா? மந்திரம்‌ என்றார்‌ 
களே, அதன்‌ மகிமையா? எப்படி? எவ்வாறு? எல்லா சாஸ்‌ 
இரங்களின்‌ நுணுக்கங்களையும்‌ கண்டறிந்த பாரதக்‌ காலத்‌ 
தவர்கள்‌ தைராய்ட்‌ ஆப்பரேஷனை ஏன்‌ செய்திருக்க 
கூடாத! 


இந்தக்‌ காலத்தில்‌ அப்படி தகப்பனுக்காக, எந்தப்‌ 
புத்திரனும்‌ தன்‌ வாலிபத்தைக்‌ கொடுக்க முன்வர மாட்‌ 
டான்‌; ௮.து சரியுமல்ல. ஆகையால்‌, மனிதனுக்குக்‌ கட்டத்‌ 
தட்ட உருவத்தில்‌, உணவில்‌, உறுப்புகளில்‌, நெருங்கக்‌ 
கூடிய மிருகம்‌, எத என்று பார்த்தார்கள்‌. டார்வினின்‌ 
தத்துவம்‌ உதவி செய்தது. “மனிதன்‌ குரங்கிலிருந்து 
வந்தான்‌” என்‌ று டார்வின்‌ தத்துவம்‌ சாதிக்கிறது, * இசை 


சர்வாங்காசனம்‌ 201 


யால்‌ குரங்கை இதற்கு உபயோகித்துக்‌ கொள்ளலாம்‌” 
என்று முடிவு செய்தார்கள்‌, 


குரங்கலும்‌ நூற்றுக்‌ கணக்கான ஜாதிகள்‌ உண்டு, 
பெருச்சாளி அளவிலிருந்து மனிதனைவிடப்‌ பெரிய உராங்‌ 
குடான்‌ போன்ற குரங்கு ஜாதிகள்‌ வரை இருக்கின்றன, 
அதில்‌ மனிதனைப்போல உள்ள மனிதக்‌ குரங்கைப்‌ பிடித்‌ 
தார்கள்‌. நல்ல வாலிப முரட்டுக்‌ குரங்காகப்‌ பிடித்து, 
அதற்கு மயக்கம்‌ வரச்‌ செய்தார்கள்‌, பிறகு, அதன்‌ 
கழுத்தை அறுத்து, தைராய்டை எடுத்துக்‌ கொண்டார்கள்‌. 
கிழவனின்‌ கழுத்தை அறுத்து, சக்தியற்றுப்‌ போன 
தைராய்டை அகற்றிவிட்டு, குரங்கின்‌ தைராய்டை வைத்தப்‌ 
பொருத்தினார்கள்‌. அதில்‌ வெற்றியும்‌ கண்டார்கள்‌. கழுத்‌ 
தின்‌ இரணம்‌ ஆறிற்று, சில நாட்களில்‌ கூனி கடந்த கழவ 
னுக்கு நிமிர்ந்த நடை ஏற்பட்டது; கைத்‌ தடியைக்‌ கை 
விட்டான்‌; சுருங்கி விட்ட சருமம்‌ அழகுகொண்டு மேனி 
மின்ன ஆரம்பித்தது ; நரம்புகள்‌ முறுக்கேறின ; இரத்தம்‌ 
பலம்‌ கொண்டது; இருதயம்‌ புத்துயிர்‌ பெற்றது; எல்லா 
அங்கங்களும்‌ வாலிபனைப்‌ போல வேஃலைசெய்யகத்‌ அவங்கின, 
உணர்ச்சிகளும்‌ அதற்கு ஏற்றாற்‌ போல ஏற்படலாயின, 
அறுபது வயதுக்‌ கிழவன்‌ முப்பது வயது வாலிபனாய்‌ 
விட்டான்‌. அனுபவம்‌ முதிர்ந்த வாலிபன்‌ | பிறகு இருபத்‌ 
தைந்து வயதுள்ள மங்கையை மணந்து, இல்லற வாழ்க்‌ 
கையை நடத்த ஆரம்பித்தான்‌, இந்த அதிசயச்‌ செய்தி 
சுமார்‌ இருபது வருடங்களுக்கு முன்பு, அர்த தம்பதி 
களின்‌ புகைப்‌ படங்களுடன்‌ மேல்‌ நாட்டு வாரப்‌ பத்திரிகை 


களில்‌ வெளி வந்தது, 


202 ஆரோக்கிய ரகசியம்‌ 


அதன்பின்‌ பிடித்தது எல்லோருக்கும்‌ வாலிபத்தின்‌ 
மோகம்‌. வளர்ந்தஅ குரங்கு மந்தை. காட்டிலுள்ள மனிதக்‌ 
குரங்குகளைப்‌ பிடித்து கூண்டில்‌ அடைத்தார்கள்‌. பணக்‌ 
காரர்கள்‌, .ராஜாக்கள்‌, கோடீஸ்வரர்கள்‌ எல்லோரும்‌ 
டாக்டர்‌ வாரனாப்‌ அவர்களின்‌ இடம்‌ தேடிப்‌ படை எடுக்க 
ஆரம்பித்து விட்டார்கள்‌. இந்தக்‌ குரங்கின்‌ வாலிபமும்‌ 
யயாதி அனுபவித்தது போல இருபது வருஷங்கள்‌ வரைக்‌ 
கும்‌ தான்‌ உத்தரவாதம்‌, பிறகு முதுமை அடைந்து விட்‌ 
டால்‌, ஆடையை மாற்றிக்‌ கொள்வதைப்‌ போல, இன்னொரு 
தைராய்ட்‌ மாற்றிக்‌ கொள்ள வேண்டியது தான்‌. பிறகு 
மற்றொரு இருபதாண்டு வாலிப குத்தகை. இப்படியே 
வாலிப இன்பத்தை உலகில்‌ பல காலம்‌ அனுபவிக்கலாம்‌ 
என்று திட்ட மிட்டார்கள்‌ போலும்‌ | 


ஆனால்‌ இம்மாதிரி தைராய்ட்‌ ஆப்பரேஷன்‌ செய்து 
கொண்ட ஒரு சிலருக்கு, குரங்கின்‌ வாலிபம்‌ மாத்திரம்‌ 
வரவில்லையாம்‌. குசங்கின்‌ குணமும்‌ கூட பற்றிக்கொண்ட 
தாம்‌! சிருஷ்டியின்‌ ரகஸ்யத்தை அறிந்தவர்‌ யார்‌? அவர்‌ 
கள்‌ குரங்கைப்போல மாடிக்கு மாடி, தூணுக்குத்‌ தூண்‌ 
தாவிக்கொண்டு, பூமியின்மேல்‌ வாசம்‌ செய்யா மல்‌ மேலேயே 
இருந்தார்களாம்‌, அவர்கள்‌ அப்படியே மேல்‌ உலகத்‌ 
திற்கே போய்விட்டாலும்‌ கூட பரவா யில்லை! இந்த கோரத்‌ 


தைப்‌ பார்க்க வேண்டாமே! 


ஜயா ! வாலிபத்திற்காக இத்தனை கஷ்டங்கள்‌ ஏன்‌? 
குரங்காய்‌ வாழுவானேன்‌ ? மிருகமாய்‌ உலாவுவானேன்‌ ? 
ஒப்பற்ற ஈமது இயற்கை யோகசாதனம்‌ சர்வாங்காசனம்‌ 


இருக்க, செயற்கை ஆப்பரேஷன்‌ எதற்கு? யோக மார்ச்‌ 


சர்வாங்காசனம்‌ 203 


கத்தில்‌ இம்மாதிரி கஷ்டங்கள்‌, சந்தேகங்களுக்‌ செல்லாம்‌ 
இடமே கிடையா அ. 


சகல பிணிக்தம்‌ சஞ்சீவி 


குரங்கின்‌ தைராய்டை மாற்றி ஆப்பரேஷன்‌ செய்யும்‌ 
மார்க்கத்தை அறிந்தோம்‌, அந்த முறை எல்லோருக்கும்‌ 
கிட்டக்‌ கூடியதா? சாத்தியமா? முடியுமா ? ஏதோ பெரும்‌ 
பணக்காரர்கள்‌ மட்டும்‌ செய்யலாம்‌. பொது மக்கள்‌ அந்த 
சிகிச்சையைச்‌ செய்து கொள்ள முடியாத. அந்த ஆப்ப 
ரேஷன்‌ செய்பவர்களும்‌ ஈம்‌ நாட்டில்‌ யாரும்‌ இல்லை, டாக்‌ 
டர்‌ வாரனாப்‌ அவர்களும்‌ சமீபத்தில்‌ இறந்து விட்டார்‌. 
அவருடைய சிஷ்யர்கள்‌ அந்த ஆப்பசேஷனை செய்கிறார்‌ 
களோ என்னவோ தெரியாது, அதற்கும்‌, எல்லோராலும்‌ 
முடியாது, தவிர பண வசதி: முதலின இருந்தால்‌ மட்டும்‌ 
போதாது, தைரியமும்‌ இருக்க வேண்டும்‌, கழுத்தை 
அறுத்து ஆப்பரேஷன்‌ செய்வதென்பது லேசான காரியமா? 
ஒரு சிறு கட்டியை அறுக்க வேண்டும்‌ என்றாலேயே பயப்‌ 
படும்‌ நாம்‌, அவ்வளவு பெரிய ஆப்பரேஷன்‌ செய்த கொள்‌ 
ளத்‌ தைரியம்‌ வேண்டுமே! அப்படி ஒருகால்‌ துணிந்து 
செய்து கொண்டாலும்‌, குரங்கின்‌ குணம்‌ குறுக்கே வந்து 
விட்டால்‌ [........ வ்‌ 


ஆகவே, இந்த ஆப்பரேஷ்னை இப்பொழுது அவ்வளவு 
நம்பிக்கையாய்‌ நாடுபவர்கள்‌ குறைக்து விட்டார்கள்‌. பிறகு 
தைராய்ட்‌ ஹார்மோன்களைக்‌ கொண்டு, தயார்‌ செய்த 
மாத்திரைகள்‌ வந்தன. அதன்‌ ஈன்மை, திமைகளைப்‌ 
பற்றி முன்‌ அத்தியாயங்களில்‌ தெரிந்து கொண்டோம்‌, 


204 ஆரோக்கிய ரகசியக்‌ 


ஆகவே அவைகளையும்‌ எல்லோராலும்‌ சாதாரணமாய்‌ 


உபயோகிக்க முடியாது, 


இந்த தைராய்ட்‌ மாத்திரையைக்‌ கண்டு, ஈமத நாட்டு 
வைத்திய நிபுணர்கள்‌ சும்மா யிருக்க வில்லை. அதைப்‌ 
போலக்‌ குரங்குகளின்‌ தைராய்ட்‌ ரஸத்தினால்‌ செய்த பல 
லேஇியங்களையும்‌, பத்து அரபு தயாரித்தார்கள்‌, “கருங்‌ 
குரங்கின்‌ ரஸாயனம்‌?, “வெண்‌ குரங்கின்‌ ரஸாயனம்‌?, 
“இழந்த வாலிபத்தை இருபது நாளில்‌ பெறும்‌ அற்புதம்‌? 
என்றெல்லாம்‌ விளம்பரங்கள்‌ செய்தார்கள்‌. இந்த லேகி 
யங்க ளெல்லாம்‌, தைராய்ட்‌ மாத்திரை என்ன கெடுதலைச்‌ 
செய்கின்றதோ, அதையேதான்‌ செய்யும்‌ என்பதில்‌ சந்‌ 
தேக மில்லை, 


பிறகு சில தேகப்‌ பயிற்சி நிபுணர்களால்‌, தைராய்‌ 
டைக்‌ கசக்குதல்‌ போன்ற சில பயிற்சிகள்‌ கண்டு பிடிக்கப்‌ 
பட்டன. அவைகளாலும்‌ அரை குறைப்‌ பலனே ஏற்‌ 
பட்டன, போதிய போஷணை தைராய்டுக்குக்‌ இட்ட 
வில்லை. அப்‌ பயிற்சிகளை நல்ல பலசாலி சளால்தான்‌ செய்ய 
முடியும்‌. வயதானவர்களாலும்‌, பல வீனர்களாலும்‌, 
கோயாளிகளாலும்‌ செய்ய முடியா ௮, 


ஆனால்‌, கழுத்தஅக்காமலும்‌, தைராய்ட்‌ மாத்திரையை 
விழுங்காமலும்‌, கருங்‌ குரங்கின்‌ சஸாயன த்தை ரஸிக்கா 
மலும்‌, அரை குறை மேல்நாட்டு அப்பியாசத்தை அப்பிய 
சிக்காமலும்‌, மனிதன்‌ சுகமாய்‌, நோயில்லாமல்‌ நீண்டநாள்‌ 
வாலிபமாய்‌ வாழ, வழி யில்லையா? உண்டு, அதுதான்‌ 
யோக மார்க்கம்‌. சர்வாங்காசனத்தில்‌ அதன்‌ மகத்துவம்‌ 


சர்வாங்காசனம்‌ 205 


அடங்கி யிருக்கிறது, இதன்‌ அழகான பெயரிலிருந்தே. 
இதன்‌ அர்த்தத்தைத்‌ தெரிந்துக்‌ கொள்ளலாம்‌, சர்வ 
அங்க--ஆசனம்‌. “சர்வ அங்கங்களையும்‌ ரட்சிக்கும்‌ ஆசனம்‌” 
என்று அர்த்தம்‌, இதன்‌ மகிமை ஹடயோகத்தில்‌ காணக்‌ 
இடக்கிற த. அதில்‌ வாலிபத்தை, அவ்வளவாக வற்புறுத்‌ 
இச்‌ சொல்ல வில்லை. நீண்ட நாட்கள்‌ நோயில்லாமல்‌ திட 
காத்திரமாய்‌ யெளவன த்துடன்‌ இருக்கலாமென்ற இருக்‌ 
றத, ஒருகால்‌ வாலிபத்தையே முக்கியமாய்‌ எடுத்துச்‌ 
சொன்னால்‌, “மனித சமூகம்‌ அதிலேயே மயங்கி, மோகங்‌ 
கொண்டு, மனித தருமத்தை விட்டுப்‌ பசு தருமத்திற்கு 
மாறி விடுமோ? என்ற முன்‌ யோசனையுடன்‌ சொல்ல 
வில்லை போலும்‌ ! 


நமது முன்னோர்கள்‌, மனிதன்‌ கடைசியில்‌ அடையக்‌ 
கூடிய ஒரு உன்னத நிலைக்கு இந்த ஆசனங்களை ஒரு 
படியாக்கிக்‌ கொண்டார்கள்‌; அவ்வளவே. இதிலேயே 
நிலைத்து விடத்‌ இட்ட மிட்டார்கள்‌ இல்லை. எந்தக்‌ காரி 
யத்தை சாதிக்க வேண்டுமானாலும்‌, உடல்‌ உறுதியாய்‌ 
இருந்தால்‌ தானே முடியும்‌? சுவரை வைத்தல்லவா சத்‌ 
திரம்‌ எழுத வேண்டும்‌! 


“ஐயா! மோட்சத்தை நாபெவர்களுக்கும்‌, மேல்‌ உல 
கத்துக்குப்‌ போக அசைப்படுகிறவர்களுக்கும்தான்‌ இந்த 
ஆசனங்கள்‌ எல்லாம்‌ வேண்டும்‌, நமக்‌ கென்னத்திற்கு? 
உண்ண உணவில்லை; இருக்க இடமில்லை; பெண்டாட்டி 
பிள்ளைகளைக்‌ காப்பாற்றுவார்‌ யார்‌? உங்கள்‌ யோகாசனம்‌ 
வந்து காப்பாற்றி விடுமோ?” என்று இலர்‌ முணுமுணுப்‌ 
ப.தும்‌ காதில்‌ விழுறெஅ, 


க ல" 


206 ஆரோக்கிய ரகசியம்‌ 


உங்களை மோட்சத்துக்குப்‌ போகச்‌ சொல்லவில்லை ; 
வைகுக்தத்திற்கும்‌ போகச்‌ சொல்லவில்லை ; பரலோக த்திற்‌ 
கும்‌ போகச்‌ சொல்லவில்லை, ராம்‌ பிறக்து வளர்ந்த இந்த 
மண்ணிலேயே சுகமாய்‌, இன்பமாய்‌, ஆனந்தமாய்‌ வாழ 
வழியைச்‌ சொல்லுகிறோம்‌. பெண்சாதி, பிள்ளைகளை 
வெறுத்து யோகாசனங்களைப்‌ பழகச்‌ சொல்லவில்லை, 
அவர்களும்‌ யோகாசனங்களைச்‌ செய்து இகத்திலேயே 
இன்பங்‌ காண வழி சொல்லுகிறோம்‌, 


அழயெ பலம்‌ பொருந்திய குழந்தைகளை உலகத்துக்கு 
ஈன்றளியுங்கள்‌, சப்பைக்‌ குழந்தைகளையும்‌, நோஞ்சான்‌ 
குழந்தைகளையும்‌ பெறுவது பாவ மாகும்‌. வாலிபர்களே! 
காளைகளாய்த்‌ இகழுங்கள்‌! நல்லொழுக்கம்‌, நல்‌ உணவு, 
ஈல்‌ உறவு, ஈல்‌ உறக்கம்‌, நல்‌ அறிவு இவைகளையே நாடுங 
கள்‌, காளைப்‌ பருவத்தைக்‌ கருத்தாய்க்‌ காப்பாற்று ஐ, 
கண்மூடித்‌ தனமாய்த்‌ திரியா நீர்கள்‌. வயதான பெரியோர்‌ 
களே! ஏமாற்றம்‌ வேண்டாம்‌, வெறுப்பு வேண்டாம்‌, 
பிணியே அணுகாது. எல்லோரும்‌ யோக மார்க்கத்தைச்‌ 
கடைப்பிடியுங்கள்‌, 


“காயமே இது பொய்யடா இத 
காற்றடைத்த பையடா 
மாயனார்‌ குயவன்‌ செய்த 


மண்ணு பாண்டம்‌ ஓடடா என்ற 


மயக்க வேதாந்தம்‌ வேண்டாம்‌, சோம்பேறி வேதார்‌ 
தம்‌ வேண்டாம்‌. இந்த யோக மார்க்கத்தில்‌ இன்னமும்‌ 
ஆழ்ர்‌து சென்றவர்கள்‌, பிறகு சிறந்த ஞானிகளாய்‌ மாறி 
விடுவதில்‌ ஆச்சரிய மில்லை, 


சர்வாங்காசனம்‌ 207 


யோக மார்க்கமானது மனிதனை உயர்த்துமே தவிர, 
தாழ்த்தாத. சுக வழி ஆசன வழி இருக்க வேறு வழி 
களில்‌ சென்று உடலிழந்து, பொருளிழர்‌.௮, ஆவி குறைந்து 
வாடுவானேன்‌ ? மருந்து எனும்‌ அரும்பைப்‌ பிடித்து, இந்த 
சம்சார சாகரமெனும்‌ வாழ்க்கையில்‌ கரையேறி விடலா 


மென்ற நினைக்கிறார்கள்‌ | அஅ நடக்கக்‌ கூடிய காரியமா? 


சர்வாங்காசனமே எல்லோருக்கும்‌ அணைபுரியும்‌ ஒரு 
திறந்த சாதனம்‌, இதை ஒரு டாக்டர்‌ என்றே சொல்ல 
லாம்‌. டாக்டர்‌ சர்வாங்காசனத்தை நாடுபவர்கள்‌, என்‌ 
அம்‌ சுகமாய்‌ இருப்பார்கள்‌; நோயே அணுகாது. அவருக்‌ 
குக்‌ கட்டணம்‌ கிடையாத, காசு, பணம்‌ கேட்காத ஈண்‌ 
பன்‌. ஏழை, எளியோர்களின்‌ பங்காளன்‌. பணக்காரன்‌, 
தரித்திரன்‌ என்று பாரபட்சம்‌ பாராட்ட மாட்டான்‌. எல்‌ 
லாருக்கும்‌ ஆரோக்கிய தானத்தை அள்ளி அளிப்பான்‌. 
“தஞ்ச மடைந்தவனுக்கு அஞ்சேல்‌? என்று அபயம்‌ 
அளிப்பான்‌. இராப்‌ பிணியைத்‌ தீர்க்கும்‌ தயாளன்‌. சகல 
பிணிக்கும்‌ சஞ்சீவி, உடல்‌ குறை, மனக்குறை எஅவாய்‌ 
இருப்பினும்‌ சர்வாங்காசனத்தின்‌ மூலம்‌ நிச்சயம்‌ தீர்த்துக்‌ 
கொள்ளலாம்‌. 


தைமஸ்‌ கோளம்‌ 


ஒரு நாள்‌ காலை, நான்‌ யோகாசனம்‌ செய்து கொண்‌ 
டிருக்கும்‌ போது ஒரு ஈண்பர்‌, ஒரு பையனை அழைத்து 
வந்தார்‌. அந்தப்‌ பையனுக்கு வயது பதினைந்து இருக்கும்‌. 
உயரம்‌, வளர்ச்சி எல்லாம்‌ சரியா யிருந்தன. ஆனால்‌ 
அவன்‌ பார்க்கும்‌ பார்வை, பேசும்‌ வார்த்தை, செய்யும்‌ 


208 ஆரோக்கிய ரகசியம்‌ 


சேஷ்டைக ளெல்லாம்‌, இறு குழந்தைகள்‌ செய்வதைப்‌ 
போலவே இருந்தன. இத்தனை வயதாகியும்‌, அந்த வய 
தள்ள மற்ற பையன்களுக்கு இருப்பது போல புத்தி, 
அறிவு, குணம்‌ முதலியன அபிவிருத்தி யடைய வில்லை, 
இவனைப்‌ பார்க்காத டாக்டர்கள்‌ கிடையாது; செய்யாத 
வைத்தியம்‌ கிடையாது; வேண்டிக்‌ கொள்ளாத கடவுள்‌ 
கடையாக; ஜோதிடர்கள்‌ இரகம்‌ சரியில்லை என்றாராம்‌, 
நவக்கிரகங்களைப்‌ பல மாதங்கள்‌ சுற்றியாக விட்டது. மர்‌ 
திரக்காரன்‌ மந்திரம்‌ போட்டான்‌ ; ஊசிகள்‌, மருந்துகள்‌, 
டானிக்குகள்‌, ஸ்தல யாத்திரைகள்‌ எல்லாம்‌ பார்த்தாய்‌ 
விட்டது, எதிலும்‌ இவன்‌ குணம்‌, அறிவு முதலியவை 
திருந்த வில்லை; அபிவிருத்தி காண வில்லை. எவ்வாறோ 
யோகாசனத்தைப்‌ பற்றிச்‌ கேள்விப்பட்டு ஆசன ச்‌ 
சையை காடி என்னிடம்‌ வந்தார்‌, 


ஈம்‌ சரீரத்தில்‌ பலவித கோளங்கள்‌ இருக்கின்றன. 
அந்தந்தப்‌ பருவத்தில்‌ அதனதன்‌ வேலையைச்‌ செய்து 
விட்டு, பிறகு அதன்‌ பருவம்‌ முடிந்த பின்‌ தன்‌ வேலையை 
மட்டுப்‌ படுத்திக்‌ கொண்டே வந்து நிறுத்திக்‌ கொள்ளும்‌, 
லெ கோளங்கள்‌ ஆயுள்‌ பரியந்தம்‌ வேலை செய்யும்‌, இல 
ஆரம்பத்தில்‌ அதாவது குழந்தை பிறந்தவுடன்‌ வேலை 
செய்து விட்டு கின்று விடும்‌. லெ இடைக்‌ காலத்தில்‌ வேலை 
செய்ய ஆரம்பித்து, பல வருடங்கள்‌ ஓயாமல்‌ வேலை 
செய்துவிட்டு பிறகு கின்று விடும்‌, 


இம்‌ மாதிரி வேலை செய்வதில்‌, பிறந்த பொழுதிலிருக்து 
சில வருஷங்கள்‌ மட்டும்‌ அதரவது பால பருவத்தில்‌ மட்‌ 
டும்‌ வேலை செய்யும்‌ கோளம்‌ ஒன்று உண்டு ௮௮ தான்‌ 


சித்திரம்‌ 88] சர்வாங்காசனம்‌ [ பக்கம்‌ 351 
கோவை. ஸ்ரீ, 1, நாகி செட்டி அவர்கள்‌, 
தன ஐந்து வயது பையனை பயில்விக்கிறுர்‌, 


சத்திரம்‌ 39] சர்வாங்காசனம்‌ (தம்ப நிலை 1) [பக்கம்‌ 218 


இத்திரம்‌ 40] சர்வாங்காசனம்‌ [ பக்கம்‌ 218 
( ஆரம்ப நிலை 8) 


சர்வாங்காசனம்‌ 209. 


“சைமஸ்‌” (118) என்ற கோளம்‌, 98-வது இத்திரத்‌ 
தில்‌ கவனியுங்கள்‌. இ௫வும்‌ நெஞ்சில்‌ தான்‌ அமைந்திருக்‌ 
திறது. குழந்தை வளர வளரத்‌ தன்‌ வேலையைக்‌ குறைத்‌ 
அச்‌ கொண்டு விடும்‌. பிறகு அதற்கு வேலையே நடையா ௮. 
அதன்‌ பின்‌, தைராய்ட்‌ கோளம்‌ எல்லா வேலைகளையும்‌ 
செய்து கொள்ளும்‌. தைமஸ்‌ கோளம்‌ இறு குழந்தை 
களுக்கு ஒரு பாதுகாப்பு அரண்‌ போன்றது. அதனுடைய 
சக்தியினால்‌ தான்‌, அநேக வியாதிகள்‌, குழந்தைகளுக்கு 
சுலபமாய்த்‌ தொற்றக்‌ கூடியதா யிருந்தாலும்‌, பெரும்‌ 
பாலும்‌ தொற்றுவதில்லை, குழந்தையின்‌ உடல்‌ வளர்ந்து 
உறுதி யடைந்து, வியாதிகளை எதிர்க்கும்‌ சக்தி உண்டாகி 
விட்டது என்ற நிலை வந்தபின்‌, இதன்‌ வேலை குறைந்து 
விடும்‌, சிலருக்கு என்ன காரணத்தினாலோ பெரியவர்‌ 
சளானாலும்‌, தைமஸ்‌ கோளம்‌ தன்‌ வேலையை நிறுத்துவ 
தில்லை. அதன்‌ வேலையைச்‌ செய்து கொண்டே இருக்கும்‌. 
அப்‌ பேர்ப்பட்டவர்களுக்கு தைராய்டும்‌ சரியாய்‌ வேலை 
செய்யாது, அப்படி உள்ளவர்கள்‌ தான்‌ பெரியவர்களானா 
லும்‌ இறு குழந்தைகளைப்‌ போன்ற குணம்‌, பார்வை, அறிவு 
எல்லாம்‌ உடையவர்களா யிருக்ன்றனர்‌, ஒரு சிலர்‌ எவ்‌ 
வளவு பெரியவர்களானாலும்‌ ல சமயங்களில்‌ குழந்தை 
களைப்போல்‌ விளையாட்டுக்களில்‌ பிரியமும்‌, மற்ற சேஷ்டை 
களும்‌ செய்வார்கள்‌. அப்‌ பேர்ப்பட்டவர்களுக்கு ஏதோ 
ஒரு சிறிதளவாவது தைமஸ்‌ வேலை செய்வதினால்‌ தான்‌ 
அவர்கள்‌ அம்‌ மாதிரி இருக்கிறார்கள்‌. 


என்னிடம்‌ சிிச்சைக்காகக்‌ கொண்டு வரப்பட்ட பைய 

ணுக்கு, இந்தக்‌ கோளாறு தான்‌. தைமஸ்‌ இன்னமும்‌ வேலை 

செய்நறெது. தைமரின்‌ வேலையைக்‌ குறைத்து தைராய்ட்‌ 
14 


210 ஆரோக்கிய ரகசியம்‌ 


கோளம்‌ தன்‌ வேலையைச்‌ சரியாய்ச்‌ செய்ய ஊக்குவிக்க 
வேண்டும்‌. இதை எந்த மருந்தினால்‌ குணப்படுத்த முடி. 
யும்‌? எந்த வைத்தியத்தினால்‌ சுகப்‌ படுத்த முடியும்‌ 
ஆப்பரேஷன்‌ உண்டா ? ஊகிமருந்துகள்‌ உண்டா ? இது 
வசை அம்மாதிரி இருப்பதாகத்‌ தெரியவில்லை, இக்காலத்‌ 
தில்‌ கடவுளும்‌ லஞ்சத்திற்கு இணங்க மாட்டேன்‌ என்கி 
றார்‌. மாந்திரீகம்‌, சரகம்‌ முதலியவைகளில்‌ நம்பிக்கை வைப்‌ 
பதற்‌ இல்லை. வேறு என்ன இதற்கு விமோசனம்‌? இவன்‌ 
இவ்வாறே இருந்து வாழ வேண்டியத தானா? 


இல்லை, ஆசனம்‌ இவர்களுக்கு அபயம்‌ அளிக்கறெ.து. 
சர்வாங்காசனம்‌ தான்‌ இதற்கெல்லாம்‌ அபயம்‌ அளிக்க 
வல்லது. இந்த ஆசனத்தைகத்‌ இனமும்‌ காலை, மாலை சுமார்‌ 
பத்து நிமிஷங்கள்‌ பழ வந்தால்‌, பையன்‌ நாளடைவில்‌ 
தேறி வருவான்‌ ; பார்த்தவைகளில்‌ கவனம்‌ செலுத்து 
வான்‌; கேட்டவைகளைப்‌ பற்றிச்‌ இந்தனை செய்வான்‌ ; 
சொன்னவைகளை ஞாபகத்தில்‌ வைப்பான்‌; தான்‌ செய்‌ 
வது “சரியா? தவரு?” என்று யோசித்துச்‌ செய்வான்‌ ; 
பிறர்‌ மதிக்கத்‌ தானும்‌ மதிப்பாய்‌ நடந்து கொள்ள வேண்டு 


மென்ற எண்ணம்‌ உண்டாகும்‌ ; படிப்பும்‌ ஏறும்‌, 


இது மட்டுமல்ல. இல குழந்தைகளைப்‌ பார்க்க வெகு 
கண்றாவியாய்‌ யிருக்கும்‌. மனம்‌ மிக வேதனை அடையும்‌. 
“என்ன பாபம்‌ செய்ததோ? என்று எண்ணத்‌ தோன்‌ 
அம்‌, ஆனால்‌, பாவம்‌ யார்‌ செய்வது? யார்‌ அனுபவிப்பது? 
எல்லாம்‌ கண்முன்பே இந்தக்‌ காலத்தில்‌ சாட்சியாய்‌, ௬௪ 
வாய்‌ விடுகிறது, பெற்றோர்களின்‌ அஜாக்ரெதை, குருட்‌ 
டுத்தனமான வாழ்ச்தை, கட்டுக்‌ கடங்கா மனம்‌, உடல்‌ 


சர்வாங்காசனம்‌ 211 


இவைகளின்‌ பலனே இம்‌ மாதிரி குழந்தைகளுக்குக்‌ கார 
ணம்‌. இருபாலாரும்‌ இதை அனுபவிக்கின்றனர்‌. பாவம்‌ | 
குழந்தைகள்‌ என்னத்தை கண்டது ! லெ குழந்தைகளுக்கு 
தலை கழுத்தின்‌ மேல்‌ நிற்காசு, ஆட்டுக்கல்‌ போல்‌ ஆடிக்‌ 
கொண்டே யிருக்கும்‌. கை சற்று தூக்குவதற்கு முன்‌ பல 
கோணல்களாய்‌ ஆடும்‌. ஒரு அடி எடுத்து வைப்பதற்குள்‌ 
உடல்‌, காற்றில்‌ ஆடும்‌ கொடிபோல்‌, வளைந்து தள்ளாடும்‌. 
காரணமில்லாமல்‌ முகத்தை வலிக்கும்‌, மூக்கிலிருந்து சளி 
வருவது தெரியாத, வாயிலிருந்து எச்சில்‌ வடிவது அறி 
யாது. எல்லாக்‌ காரியமும்‌ ஒருவர்‌ செய்துவிட வேண்டும்‌, 
இப்படியுள்ள சில குழந்தைகள்‌ நடக்கவும்‌ சக்தியற்று 
உட்கார்ந்த இடத்திலேயே பேயாடுவதைப்‌ போலத்‌ 
தலையை ஆட்டிக்‌ கொண்டே யிருக்கும்‌. கையும்‌ காலும்‌, 
பல சேஷ்டைகள்‌ செய்யும்‌, 


கூன்‌, குருடு, செவிடு முதலியன இல்லாமல்‌, சர்வ 
அங்க சுத்தமாய்ப்‌ பிறந்த பிள்ளை, வேண்டித்‌ தவம்‌ டந்து 
பெற்ற பாலகன்‌, இர்‌ நிலைமையில்‌ இருக்கிறான்‌ என்றால்‌, 
(பெற்றதனாலாய பயன்‌ என்னே ! இதைவிடப்‌ பிறவாம 
லேயே இருந்திருந்தால்‌ நாங்கள்‌ சந்தோஷமாய்‌ இருப்‌ 
போமே”? என்று பெற்றோர்கள்‌ மனம்‌ புழுங்குவதில்‌ குற்ற 
மென்ன ? “குழந்தை தவழ்ந்து, மழலைச்‌ சொல்‌ பேசி, ஓடி, 
ஆடி மகிழ்ச்‌ ஊட்டும்‌? என்று மனோ ராஜ்யம்‌ செய்து 
வந்த, பெற்றோர்களுக்கு, மனம்‌ எப்படி இருக்கும்‌? ௩ரக 
வேதனை வேறு வேண்டுமா? 


பெற்றோர்களே கவலையை விடுங்கள்‌ ! உங்கள்‌ குழர்‌ 
தைகள்‌, உங்களுக்கு இன்பம்‌ அளிக்கும்‌ நாள்‌ அதிசு 


21& ஆரோக்கிய ரகசியம்‌ 


தூரத்தில்‌ இல்லை, வீணாய்‌ மற்ற வழிசளில்‌ சென்று காலத்‌ 
தையும்‌, பணத்தையும்‌ விரயம்‌ செய்து, மனம்‌ உடையா 
தீர்கள்‌, உங்கள்‌ குழந்தைக்கு சார்வாங்கா சனத்தைப்‌ 
பயிற்றுவியுங்கள்‌. குழந்தைகளைக்‌ தனியாகச்‌ செய்யச்‌ 
சொல்லாமல்‌, நீங்கள்‌ அருகில்‌ இருந்து மிக ஆதரவாய்‌, ' 
அன்பாய்க்‌ குழந்தையின்‌ காலைப்‌ பிடித்துத்‌ தூக்கி நிறுத்திச்‌ 
செய்வியுங்கள்‌ 


தினமும்‌ காலை, மாலை வயிறு காலியாக இருக்கும்‌ 
போது, ஜந்து முதல்‌ பத்து நிமிஷங்கள்‌ செய்யுங்கள்‌, 
செய்யும்‌ விதத்தை, சித்திரம்‌ 86, 87ல்‌ கவனியுங்கள்‌. முத 
லில்‌ ஒவ்வொரு நிமிஷமாகச்‌ செய்து, சில நாட்களில்‌ அதிக 
மாக்கலாம்‌, டாக்டர்களிடம்‌ காத்துக்‌ மடெக்கும்‌ நேரத்தை 
இதற்குச்‌ செலவிடுங்கள்‌, குழந்தை குணமடைந்து வளரு 
வதை உங்கள்‌ கண்ணாலேயே கண்டு மகழ்ச்சி அடைவீர்‌ 


கள, 
இள்ம்‌ பிள்ளைவாதம்‌ 


இந்த வியாதி, இன்றைய உலகத்தில்‌, டாக்டர்களி 
டையே ஒரு பெரிய பிரச்னையா யிருக்கன்றது. விஞ்ஞானக்‌ 
கருவிகள்‌, எக்ஸ்ரேக்கள்‌, மருந்துகள்‌ முதலியன எல்லாம்‌ 
உபயோகிக்கப்‌ படுகின்றன. ஆனால்‌ முடிவு? இதைப்‌ 
பூரணமாய்க்‌ குணமாக்க முடியவில்லை யென்று அவர்களே 
ஓப்புக்‌ கொள்கின்றனர்‌. 


இத கொள்ளா நோய்‌ போல்‌ சில சமயங்களில்‌ நகரங்‌ 
களில்‌ பரவி விடும்‌, “வைரஸ்‌? என்ற கிருமியின்‌ தொற்று 
தலினால்‌ இந்த வியாதி பரவுநறஅ, இந்த வியாதி அநேக 


சர்வாங்காசனம்‌ 213 


மாய்‌ சிறு பிள்ளை களுக்கே வருவதானாலும்‌, இது பெரியவர்‌ 
களுக்கும்‌ வருவ அண்டு, இந்த நோய்‌ கடுமையான ஜுரம்‌, 
தலைவலியுடன்‌ ஆரம்பமாகும்‌, சிலருக்கு மூக்கிலிருந்து 
இரத்தம்‌ வரும்‌, குழந்தைகள்‌ இதனால்‌ தாக்கப்பட்டால்‌. 
ஓரே உறக்கமாகவே படுத்திருப்பார்கள்‌. பெரியவர்கள்‌ 
அலட்டிக்‌ கொள்வார்கள்‌, கழுத்து விறைத்துக்‌ கொள்ளும்‌, 
இதை உடனே கவனித்துச்‌ சிகிச்சை செய்ய வேண்டும்‌, 
இதற்குத்‌ தொற்றும்‌ குணம்‌ உண்டாகையால்‌, இவர்களை 
மற்றவர்களிட மிருந்து பிரித்துத்‌ தக்க டாக்டர்களிடம்‌ 
சிகிச்சை பெறச்‌ செய்ய வேண்டும்‌, 


ஆனால்‌, இப்படிப்பட்ட நெருக்கடியான சமயத்தில்‌ 
ஆசனம்‌ துணை புரியாது, இவற்றிற்கெல்லாம்‌, வருவதற்கு 
முன்பே ஆசனங்களைச்‌ செய்து, உடலை உறுதியாய்‌ வைத்‌ 
அக்‌ கொள்ள வேண்டும்‌, அப்படிச்‌ செய்து வந்தால்‌ எந்த 
விதமான தொத்து வியாதியையும்‌ தடுக்கலாம்‌, 


இதற்குத்‌ தடுப்பு முறையாகப்‌ பல சொல்லலாம்‌, 
“ஜன நெருக்கமான இடத்தில்‌ வசிக்கலாகாஅ; கூட்டம்‌ 
கூடுமிடங்களில்‌ போகக்‌ கூடாது; மேலும்‌ சினிமா, ஒட்டல்‌ 
முதலியவைகளுக்குப்‌ போகக்‌ கூடாது” என்பதெல்லாம்‌ 
மிக, மிக உத்தமமான பழக்கங்கள்தான்‌. ஆனால்‌ வாழ்க்‌ 
கையில்‌ இத சாத்தியமா? 


நம்முடைய இர்த்தத்தை எடுத்துப்‌ பரிசோதித்தால்‌ 
எத்தனையோ வித நோய்க்‌ கிருமிகள்‌ இருப்பதைக்‌ காண 
லாம்‌, சதா நாம்‌ அவைகளுடன்‌ தான்‌ வசிக்கிறோம்‌. அவை 
களுடன்‌ தான்‌ போராடுகிறோம்‌, ஆனால்‌ நாம்‌, ஈம்‌ உடலை 


214 ஆரோக்கிய ரக்சியம்‌ 


உறுதியாய்‌, ஆரோக்கியமாய்‌ வைத்திருக்கும்‌ வரை எந்த 
விதமான நோய்க்‌ கிருமிகளும்‌ அபிவிருத்தியடையா அ, 
தைராய்ட்‌ இரஸம்‌ அர்தக்‌ ருமிகளைக்‌ கொன்று ஜெயித்து 
விடும்‌, 


இந்த இளம்‌ பிள்ளைவாத வியாதி குழந்தைகளுக்கு வந்‌ 
தால்‌ அநேகமாய்‌ இறந்து விடுவார்கள்‌. அப்படித்‌ தப்பித்‌ 
தவறிப்‌ பிழைத்தாலும்‌ கால்‌ கை சுவாதீன மிருக்காஅ, 
குழந்தை தானாக எழுந்து உட்கார முடியாது, பத்து வய 
தான குழந்தையா யிருந்தாலும்‌, எல்லாக்‌ காரியங்களையும்‌ 
மற்றவர்‌ செய்தே விடவேண்டும்‌. நிற்க முடியாத; கால்‌ 
கள்‌ அவளும்‌; கை தூக்க முடியாது; சக்தி யிருக்காது ; 
ஏதோ சாப்பிட்டுக்‌ கொண்டு, பலவீனமான நிலையில்‌ நமக்‌ . 
கும்‌ ஒரு குழந்தை யிருக்கிறது என்ற பெயரளவில்‌ 
வளர்ந்து கொண்டே யிருக்கும்‌. 


இதவரை இவ்‌ வியாதிக்கு சரியான மருந்து கண்டு 
பிடிக்க வில்லை, ஆனால்‌, இதற்கு யோகாசனம்‌ விமோசனம்‌ 
அளிக்கிறது. 


ஒரு தனவந்தர்‌, ஆறு வயஅள்ள தன்‌ குழந்தை 
யைத்‌ தூக்கிக்‌ கொண்டு வந்தார்‌, பையனுக்குச்‌ செல்வத்‌ 
இற்‌ கேற்ற களை, தேஜஸ்‌; புத்திசாலித்தன மெல்லாம்‌ 
இருந்தன. உட்கார வைத்தால்‌ உட்காருவான்‌. படுக்க 
வைத்தால்‌ படுப்பான்‌. அவனாகவே ஒன்றும்‌ செய்து 
கொள்ள முடியாது; மிற்க முடியாது; நடக்க முடியாது ; 
கை தூக்க முடியா ௮, இந்தக்‌ குறையை நிவர்‌ த்திக்க அந்தக்‌ 
குழந்தைக்குச்‌ செய்யா த சிகிச்சை பாக்கி யில்லை, கடைசி 


சர்வாங்காசனம்‌ 215 


யில்‌ யோகாசன சிசிச்சை முறையைப்‌ பற்றிக்‌ கேள்விப்‌ 
பட்டு வந்தார்‌. 


இந்தக்‌ குழந்தைக்குச்‌ சர்வாங்காசனம்‌ சிகிச்சை 
கொடுக்கப்‌ பட்டது, தினமும்‌ காலை, மாலை பத்து கிமிஷங்‌ 
கள்‌ இந்த சர்வாங்காசனம்‌ செய்விக்கப்‌ பட்டது, கைகால்‌ 
சுவா தீன மில்லாகதால்‌ அவனாகவே செய்ய முடியவில்லை, 
அவன்‌ கால்களைப்‌ பிடித்துத்‌ தூக்கிக்கொண்டு, நம்‌ கால்‌ 
களைக்‌ கொண்டு அவன்‌ முதுகைத்‌ தாங்கும்‌ படி முட்டுக்‌ 
கொடுத்துக்‌ கொண்டு செய்விக்கப்‌ பட்டது, சத்திரம்‌ 
86ஐ, கவனியுங்கள்‌, சித்திரம்‌ 87ல்‌ இருப்பதைப்‌ போல 
வும்‌ செய்விக்கலாம்‌. 


எடுத்ததும்‌ பத்து நிமிஷங்கள்‌ ஒரே தடவையாகச்‌ 
செய்விக்கக்‌ கூடாது, முதலில்‌ ஒரு நிமிஷம்‌ வீதம்‌ மூன்று 
தடவை செய்விக்க வேண்டும்‌. நான்கு நாட்களுக்குப்‌ பிறகு 
இரண்டு நிமிஷங்கள்‌ வீதம்‌ மூன்று தடவைகள்‌ செய்விக்க 
லாம்‌. பிறகு மூன்று நிமிஷங்கள்‌ மூன்று தடவைகள்‌ 
செய்விக்கலாம்‌, இருபது நாட்களில்‌ ஐந்து நிமிஷங்கள்‌ 
விதம்‌ மூன்று தடவைகள்‌ செய்யலாம்‌. இடையில்‌ ஓரிரு 
நிமிஷங்கள்‌ இளைப்பாற விடலாம்‌. 


இதில்‌ அவசரமே படக்கூடாஅ. குழந்தைக்குக்‌ கஷ்ட 
மேற்படாமல்‌, அவர்கள்‌ விரும்பிச்‌ செய்யும்‌ வண்ணம்‌, பல 
விதத்தில்‌ சொல்லித்‌ தேற்றி அவர்களை த்‌ திருப்தி படுத்திச்‌ 
செய்விக்க வேண்டும்‌, முரண்டு படுத்தும்‌ போதும்‌, அழும்‌ 
போதும்‌ செய்விக்கக்‌ கூடாது, பயமுறுத்தியும்‌ செய்விக்‌ 
கக்கூடாது, பலவிதத்தில்‌ சுகமாயிருக்கும்‌ மற்ற குழந்தை 


216 ஆரோக்கிய ரகசியம்‌ 


களைக்‌ காட்டி *£இதோபார்‌ | அவன்‌ எப்படி ஓடி, ஆடி விளை 
யாடுகிறான்‌. அவனைப்‌ போல நீயும்‌ ஆக வேண்டாமா? நீ 
நல்ல பையன்‌ ஆயிற்றே. இதைச்‌ செய்தால்‌ நீயும்‌ ௮ம்‌ 
மாதிரி ஆச விடுவாய்‌” என்று உற்சாகப்‌ படுத்திச்‌ செய்‌ 
விக்க வேண்டும்‌, 


இம்‌ மாதிரி காலை, மாலை விடாமல்‌ ஆறு மாதங்கள்‌ 
வரை, பெற்றோர்கள்‌ விடாமல்‌ ௮வளைக்‌ கவனித்து ஆசனம்‌ 
போடச்‌ செய்து வந்தார்கள்‌. என்ன ஆச்சரியம்‌ | குழந்‌ 
தைக்குக்‌ கைகளைச்‌ சற்று தூக்க வந்தது, விளையாட்டுச்‌ . 
சாமான்களை அவன்‌ எடுத்துப்‌ பார்தது வியந்து விளையாட 
ஆரம்பித்தான்‌. பிறகு சில மாதங்களில்‌ நிற்க வைத்தால்‌ 
அரை நிமிஷம்‌ ஒரு நிமிஷம்‌ நின்றான்‌. ஆனால்‌, காலால்‌ அடி 
எடுத்து வைக்க முடியவில்லை, தள்ளாடினான்‌. அப்படியே 
சற்றுக்‌ கையைப்‌ பிடித்து ஈடக்க வைக்கப்பட்டான்‌. சல 
நாளில்‌ அவனே ஒவ்வொரு அடியாய்‌ எடுத்து வைக்க 
ஆரம்பித்தான்‌. பிறகு ஆறு மா தங்களில்‌ அவன்‌ மற்றக்‌ 
குழந்தைகளைப்‌ போல்‌ நடக்கவும்‌, ஓடவும்‌, விளையாடவும்‌ 
செய்தான்‌. பெற்றோர்களின்‌ ஆனந்தத்திற்கு அளவேது? 


வாயார, மனமார, வாழ்த்தினர்‌ ஆசனத்தை, 


இதில்‌ என்ன அப்படி மகத்துவ மிருக்றெது? மந்‌ 
திரமா? மாயமா? சில சமயம்‌ சில கேஸ்களில்‌ இந்தச்‌ 
சர்வாங்காசனம்‌ குணப்படுத்துவது எனக்கே, ஆச்சரிய 
மாக யிருக்கும்‌. வாழ்க சர்வாங்காசனம்‌ ! வாழ்க யோக 
மார்க்கம்‌ | வாழ்க நம்‌ யோகிகள்‌ | 


இளம்‌ பிள்ளை வாதத்தில்‌ நோய்வாய்ப்‌ பட்டபோ ௮, 
ஜாயரத்தின்‌ வேகத்தாலும்‌, வைரஸ்‌ இருமிகள்‌ தாக்குதலி 


சர்வாங்காசனம்‌ 217 


னாலும்‌, தைராய்ட்‌ வளர்ச்சியின்றிச்‌ செயலற்றுப்‌ போய்‌ 
விடுகிறது, அதிலிருந்து ஹார்மோன்‌ சுரப்பதும்‌ மட்டுப்‌ 
படுகிறது, சர்வாங்காசனத்தைச்‌ செய்வித்தும்‌, கைராய்‌ 
டிற்குச்‌ சக்தி உண்டாகிறது. பழையபடி ஹார்மோன்‌ 
சுரக்கிறது. இரத்தம்‌ ஹார்மோனினால்‌ போஷணை அடை 
கிறது. இரத்தம்‌ போஷணை அடைவதனால்‌, நரம்புகள்‌ 
வளர்ச்சி யடைகசன்றன. நரம்புகள்‌ வளர்ச்சி யடைவ தால்‌ 
அவண்டுபோன கை, கால்கள்‌ பல மடைகன்றன;; முறுக்‌ 
கேருகின்றன. பிறகு நடக்கவும்‌, ஓடவும்‌, வேலை செய்ய 
வும்‌ முடிகிறது, இந்த நோய்க்கு எவ்வளவு சீக்கிரம்‌ கவ 
னித்து யோகாசன சிகிச்சை சொடுக்கின்றோமோ அவ்வள 
விற்கும்‌ ஈல்லது, நாள்‌ ஆக, ஆக குணமாவதிலும்‌ தாமத 


மாகும்‌, அதிக நாளானால்‌ குணமாவ அ கஷ்டம்‌, 


ஆசனங்களைப்‌ பழகுவதற்கு முதலில்‌ ஆசனத்தில்‌ 
இடமான நம்பிக்கை வைக்க வேண்டும்‌, ஈம்பிக்கை இல்லா 
மல்‌ ஆசனம்‌ பழகுவதில்‌ அர்த்தமில்லை, உடம்பில்‌, பல 
வருஷங்களாக இருக்துவரும்‌ வியாதிகள்‌, * ஆசனம்‌ போட 
ஆரம்பித்த ல இனங்களிலேயோ அல்லத லெ வாரங்களி 
லேயோ போய்விடும்‌” என்று எதிர்பார்த்து உடனே ஆச 
னத்தின்‌ மீது குறைகூறக்‌ கூடா து. தினமும்‌ காலையிலோ 
அல்லது மாலையிலோ தவறாமல்‌ ஆசனங்களைப்‌ பழகி வர்‌ 
தால்‌, கட்டாயம்‌ வியாதிகள்‌ நீங்கும்‌, உடல்‌ ஆரோக்கிய 
மாக இருக்கும்‌. எதையும்‌ பாடுபடாமல்‌ பெற முடியாது, 
ஆரோக்கியமாக நாம்‌ வாழுவதற்குக்‌ கொஞ்சமாவது சிரமப்‌ 
பட்டால்தான்‌ முடியும்‌. ஆசனங்கள்‌ போடுவதற்குக்‌ 
கொஞ்சம்‌ சிரமம்‌ எடுத்துக்‌ கொண்டு பழக்கப்படுத்திக்‌ 
கொண்டோமானால்‌ பிறகு ௮௮ வெகு சுலபமாக இருக்கும்‌, 


218 ஆரோக்கிய ரகசியம்‌ 


நமது உள்ளத்துக்குத்‌ தெளிவையும்‌, உடலுக்கு ஆரோக்கி 
யத்தையும்‌ கொடுக்கும்‌. 


இந்த இரகயெத்தை ஈமது முன்னோர்கள்‌ பல ஆயிரம்‌ 
வருஷங்களுக்கு முன்பே அறிந்துதான்‌, யோக மார்க்கத்தை 
அடிப்படையாகக்‌ கொண்டு வாழ்ந்தார்கள்‌. இந்தக்‌ காலத்‌ 
தில்‌ இதிலெல்லாம்‌ நம்பிக்கை கொள்வார்‌ நடையாக, 
கடவுளிடத்திலும்‌ நம்பிக்கை யிருக்கோ இல்லையோ! ஆனால்‌ 
மேல்நாட்டு வைத்தியத்தில்‌ அவ்வளவு நம்பிக்கை, வியாதி 
குணமாகவில்லை யென்றாலும்‌, மேலும்‌, மேலும்‌ பெரிய 
டாக்டர்களிடம்‌ போவார்களே தவிர, சொந்த சாஸ்திரத்‌ 


தில்‌ நம்பிக்கை கொள்ள மாட்டார்கள்‌, 


ஆனால்‌ இந்த நிலைமை நீடித்து நிற்கப்‌ போவ தில்லை 
யென்பது நிச்சயம்‌, சுதந்திர மடைந்த நாம்‌ முனைந்தால்‌, 
இதற்கு ஒரு மார்க்கத்தைக்‌ கண்டு பிடிப்பது பிரமாத 
மல்ல, இதற்கென்றே கலாசாலைகள்‌, ஆஸ்பத்திரிகள்‌, 
யோக இச்சை சாலைகள்‌ முதலியன ஏற்படுத்தலாம்‌. 
அதற்கென தனிப்‌ பட்டங்கள்‌ கொடுத்தும்‌ ஊக்கத்தை 


ஊண்டாக்கலாம்‌, 
சர்வாங்காசனம்‌ செய்யும்‌ விதம்‌ 


விரிப்பில்‌ மல்லாந்து படுக்கவும்‌, இரண்டு கைகளும்‌ 
39-வது இத்திரத்தி லுள்ளபடி. பக்கத்தில்‌ நீட்டியிருக்க 
வேண்டும்‌. இரண்டு கால்களையும்‌ சேர்த்து வைத்துக்‌ 
கொள்ளவும்‌. மூச்சைப்‌ பிடித்து, இரண்டு கால்களையும்‌ 
40-வது இத்திரத்தி இள்ளபடி தூக்கவும்‌. அப்படியே 
இன்னமும்‌ புட்டம்‌, முதுகு முதலியவைகனைத்‌ தாக்கி, 


சர்வாங்காசனம்‌ 219 
41-வது சித்திர நிலைக்கு வரவும்‌. பிறகு இரண்டு கைகளை 
யும்‌ மடக்கி, இடுப்புக்குக்‌ கழே பிடித்து, 42-வஅ சித்திரத்‌ 
தில்‌ உள்ளபடி உடலை நேராய்‌ நிமிர்த்தவும்‌. தலை முன்‌ 
பக்கம்‌ குனிந்து முகவாய்க்கட்டை மார்பில்‌ அழுந்தூம்படி. 
பார்த்துக்‌ கொள்ளவும்‌, மூச்சை சாதாரணமாய்‌ விடவும்‌ 
வாங்கவும்‌ செய்யலாம்‌. முதுகும்‌ கால்களும்‌ வளையாமல்‌ 
நேராய்‌ இருக்க வேண்டும்‌, கால்களை விறைப்பாய்‌ 
வைத்துக்‌ கொள்ளக்‌ கூடாது. மிகத்‌ தளர்த்தியாகத்‌ 
தொய்யும்படி. விட்டுவிடவும்‌ கூடாது, வாய்‌ மூடியிருக்க 
வேண்டும்‌, கைகளின்‌ மேல்‌ சரீர பாரம்‌ பூராவையும்‌ 
போட்டுப்‌ பிடிக்கக்‌ கூடாது, கைகள்‌ லேசாய்த்‌ தாங்கி 
யிருக்க வேண்டும்‌. அவரவர்களுக்கு வேண்டிய நேரம்‌ இந்த 
ஆசனத்தில்‌ இருந்து விட்டு, இறங்கும்‌ போது இடுப்பின்‌ 
அடியில்‌ தாங்கும்‌ கைகளை த்‌ தளர்த்தி, கைகளின்‌ மேலேயே 
உடலை மெதுவாக நழுவவிட்டுக்‌ கொண்டே வந்து, கால்‌ 
களைத்‌ தரையில்‌ அமர்த்தவும்‌, பிறகு கைகளைப்‌ பக்கங்‌ 
களில்‌ நீட்டிவை த்து இளைப்பாறவும்‌, 


சிலருக்கு எடுத்ததும்‌ படத்திலுள்ள படி. செய்ய வரா அ, 
அதிலும்‌ அதிக வயதாகிச்‌ செய்பவர்களுக்கு * ஆசனங்கள்‌ 
எல்லாம்‌ மிகச்‌ சரியாய்‌ வரும்‌” என்று எதிர்பார்க்க முடி 
யாது, சற்று ஏறத்தாழ இருந்தாலும்‌, பலன்‌ என்னமோ 
ஒன்னு தான்‌. ஒவ்வொரு ஆசனமும்‌ செய்ய முயற்சி எடுத்‌ 
துக்‌ கொண்டாலே போதும்‌, சரியான நிலை வந்த பிறகு 
தான்‌ பலன்‌ கிடைக்கு மென்‌ பதில்லை. ன்ட்‌ மெச்‌ 
சுதலும்‌, சபாஷ்‌ பட்டமும்‌ வேண்டியதில்லை. “அத சரி 
யில்லை, இது சரியில்லை என்ற வாதங்கள்‌ வேண்டாம்‌, 
நமக்கு வேண்டுவதெல்லாம்‌ குணம்தான்‌. 


220 ஆரோக்கிய ரகசியம்‌ 


மற்றப்‌ பயிற்கெளைச்‌ செய்து உடலைத்‌ தன்வசத்தில்‌ 
வைத்திருப்பவர்களுக்கு, இந்தச்‌ சர்வாங்கா சனத்தைச்‌ 
செய்ய சுலபமாய்வரும்‌, மற்றவர்களுக்குச்‌ சிறிது கஷ்ட 
மாய்‌ இருக்கும்‌. அநேகருக்கு இரண்டு கால்களை மட்டும்‌ 
தான்‌ தூக்கவரும்‌, புட்டத்தையும்‌ இடுப்பையும்‌ சேர்ந்தாற்‌ 
போல்‌ தூக்கவே முடியாது, இருந்தாலும்‌ பரவாயில்லை, 
சோர்வடையக்‌ கூடாத. விடா முயற்சியுடன்‌, கைகளை 
நன்கு ஊன்றி, முடிந்த மட்டும்‌ உடலைத்‌ தூக்க முயற்சி 
செய்யவேண்டும்‌. அப்படியும்‌ தூக்க முடியவில்லையானால்‌, 
40-வது இத்திர நிலைக்குக்‌ கால்களைத்‌ தூக்கி, மறுபடி 
89-வ அ இத்திர நிலைக்கு வரவும்‌, ஆனால்‌ கால்களைத்‌ தரை 
யில்‌ வைத்து விடக்கூடாது, தரைக்கு மூன்று, நான்கு 
அங்குலம்‌ சந்து இருக்கும்போதே, மறுபடியும்‌ கால்களை த்‌ 
தூக்க, 40-வ.து சத்திர நிலைக்கு வரவும்‌. இம்மாதிரி இடை 
விடாமல்‌ ஆறு தடவைகள்‌ செய்யவும்‌, பிறகு அரை 
நிமிஷம்‌ ஓய்வெடுத்துக்‌ கொண்டு, மறுபடியும்‌ ஆறு தடவை 
கள்‌ செய்யவும்‌, இம்மாதிரி மூன்று அல்லது ஆறு தடவை 
கள்‌ தினமும்‌ செய்து கொண்டு வந்தால்‌, இல நாட்களில்‌ 
இடுப்பையும்‌ சேர்த்துத்‌ தூக்க முடியும்‌. இப்படியே 
41-வது இத்திர நிலைக்குவர முயற்சிக்க வேண்டும்‌. பிறகு 
கைகளை இடுப்படியில்‌ கொடுத்துத்‌ தாங்கிக்‌ கொள்ளலாம்‌. 


இலருக்கு முதுகு நேராய்‌ நிமிராத, சிலருக்கு முக, 
வாய்க்‌ கட்டை மார்பில்‌ இடிபடாஅ, சிலருக்குக்‌ கால்களை த்‌ 
தலைப்பக்கம்‌ சாய்த்து வைத்துக்‌ கொண்டால்தான்‌ செய்ய 
வரும்‌, இக்‌ குறைகளெல்லாம்‌ நாளாவட்டத்தில்‌ பழகப்‌ 
பழக மறைந்து விடும்‌, முகவாய்க்‌ கட்டை மார்பில்‌ இடிக்க 
வேண்டு மென்பதற்காகச்‌ சிலர்‌ வாயை “ஆ? வென்று 


சர்வாங்காசனம்‌ 291 


திறர்‌அ, முகவாய்க்‌ கட்டையை மார்பில்‌ இடிக்கப்‌ பார்ப்பார்‌ 
கள்‌, அப்படி வாயைத்‌ திறந்து முகவாய்க்‌ கட்டையை 
இடிக்கக்‌ கூடாது, வாய்‌ எப்பொழுதும்‌ மூடியே இருக்க 
வேண்டும்‌, முதுகைச்‌ சரியாய்‌ நிமிர்த்தி கைகளை இன்ன 
மும்‌ இடுப்புக்கு அடியில்‌ முதுகுப்‌ பக்கம்‌ தள்ளிப்‌ பிடித்‌ 
தால்‌, சில நாட்களில்‌ முகவாய்க்‌ கட்டை மார்பில்‌ இடித்து, 
ஜாலந்திர பந்தம்‌ (Chin 10015) ஏற்படும்‌, 


சிலருக்கு முதுகெலும்பு வளைக்க வராததினால்‌, கால்‌ 
களை நேராய்‌ நிமிர்த்த வராது. இலருச்குச்‌ கால்கள்‌ பின்‌ 
பக்கம்‌ இருந்தால்தான்‌ செய்யவரும்‌. அதனால்‌ பாதக 
மில்லை, ஆனால்‌ நாளா வட்டத்தில்‌ நிமிர்த்திக்‌ கொள்ளலாம்‌ 


கால்கள்‌ தலைக்கு நேராய்‌ இருக்க வேண்டி அ முறையா 
னாலும்‌, சிலருக்கு அப்படி நேராய்‌ வைத்திருக்க வேண்டு 
மானால்‌, கஷ்டத்துடன்‌ தான்‌ வைத்திருக்க முடியும்‌, அப்படி 
வைப்பதனால்‌ கைகள்‌ அதிகம்‌ தாங்கிப்‌ பிடிக்க வேண்டி 
ட யிருக்கும்‌, அதனால்‌ சிலருக்குக்‌ கைகள்‌ திமிர்‌ பிடித்தாற்‌ 
போலவும்‌ ஆஃ விடுவ அ முண்டு, சிலருக்குச்‌ சுண்டு விரல்‌, 
மோ திர விரல்‌ முதலியவைகளுக்கு, ஏதோ உணர்ச்சி இழர்‌ 
தாற்‌ போல்‌ ஒருவித மதமதப்பு ஏற்படும்‌, ஆகையால்‌ 
கைகளின்‌. மேல்‌ உடல்‌ பளு முழுவதையும்‌ போட்டு விடா 
மல்‌, லேசாய்ப்‌ பிடித்துக்‌ கொள்ள வேண்டும்‌. அப்படிச்‌ 
செய்தால்‌ இக்‌ குறைக ளெல்லாம்‌ ஏற்படாது, அப்படிக்‌ 
சைகளால்‌ லேசாய்‌ உடலைப்‌ பிடிப்பதனால்‌, கால்கள்‌ சற்று 
தலைப்‌ பக்கம்‌, மூன்று நான்கு அங்குலம்‌ தள்ளி யிருந்தா லும்‌ 
பரவா யில்லை. குணம்‌ என்னமோ உண்டு, 


222 ஆரோக்கிய ரகசியம்‌ 


இலர்‌ கால்களை விறைப்பாய்‌ வைத்துக்‌ கொள்வார்கள்‌, 
அப்படி வைத்தக்‌ கொண்டால்‌, கால்களுக்கு அதிக 
இரத்தம்‌ செல்லும்‌, அதனால்‌, ஈம்‌ மனதும்‌ அவ்விடத்‌ 
துக்கே செல்லும்‌, ஈமக்குத்‌ தைராய்ட்‌ கோளத்தக்கே 
அதிக இரத்தம்‌ பாய வேண்டியதால்‌, நாம்‌ மனதைத்‌ 
தைராய்ட்‌ கோளத்தினிடமே செலுத்த முயற்சிக்க 
வேண்டும்‌, 


முதலில்‌ இந்த ஆசனம்‌ செய்பவர்களுக்கு முழங்கை, 
முதுகு, கழுத்து முதலியவை வலிக்கும்‌. இல நாட்களில்‌ 
வலி மறைந்து விடும்‌, நீண்ட நேரம்‌ செய்பவர்களுக்கு 
முழங்கை, கழுத்துப்‌ பின்புறம்‌ முதலிய இடங்களில்‌ காய்‌ 
கட்டி விடும்‌, 


மேற்‌ சொன்ன மூறைகளெல்லாம்‌ உடல்‌ சாதாரண 
நிலையி லுள்ளவர்களாலும்‌, இளம்‌ வயதினர்களாலுர்‌ தான்‌ 
செய்ய முடியும்‌, அதிக வயதானவர்களாலும்‌, நோயுள்ளவர்‌ 
களாலும்‌, கனத்த சரீரம்‌ உள்ளவர்களாலும்‌ செய்ய 
முடியாது, அவர்களுக்குச்‌ சில குறுக்கு வழிகள்‌ இருக்‌ 
இன்றன. 

1, சுவரின்‌ ஓரமாய்ப்‌ படுத்து, புட்டத்தைச்‌ 
சுவரில்‌ ஒட்டும்படி. வைத்து, இரண்டு கால்களை மேலே 
தூக்கிச்‌ சுவரின்‌ மேல்‌ போட்டு, நேராய்‌ வைத்துக்‌ கொள்ள 
வும்‌. கைகளை மடக்‌, முழங்கைகளை ஊன்றி, மூச்சைப்‌ 
பிடித்து, இரண்டு குதிக்கால்கள்‌ மட்டும்‌ சுவரில்‌ இருக்க, 
புட்டம்‌, இடுப்பு, முதுகு இவைகளை ஈன்கு தூக்கிக்‌ 
கைகளை இடுப்படியில்‌ கொடுத்துத்‌ தாங்கிப்‌ பிடித்துக்‌ 
கொள்ளவும்‌, மூச்சை செளகரியம்‌ போல்‌ இழுக்கவும்‌ 


சர்வாங்காசனம்‌ 223 


விடவும்‌ செய்யலாம்‌. கைகளால்‌ நன்கு இடுப்பைத்‌ தாங்கிய 
பின்‌, சுவரில்‌ ஊன்றியிருக்கும்‌ குதிக்கால்களில்‌ ஒன்றை 
மட்டும்‌ சுவரை விட்டுக்‌ சளெப்பி, தலைப்பக்கம்‌ நேராய்‌ 
நிமிர்‌ த்தியவாறே பின்‌ பக்கம்‌ கொண்டு வரவும்‌. பிறகு 
இன்னமும்‌ கைகளைச்‌ சற்று நன்கு தாங்கக்‌ கொண்டு, 
மற்றொரு காலையும்‌ சுவரை விட்டுக்‌ செப்பி, காலை வளைக்‌ 
காமல்‌, தலைப்பக்கம்‌ கொண்டு வந்து, முன்கொண்டுவந்த 


காலுடன்‌ சேர்த்து வைத்துக்‌ கொள்ளவும்‌. 


சிலருக்கு இதைச்‌ செய்யவும்‌ சரம மாயிருக்கும்‌. 
கைகள்‌ சரியாய்த்‌ தாங்கிப்‌ பிடிக்காததினால்‌, உடல்‌ சரிந்து 
விடும்‌. ஒருகாலை சுவரை விட்டு எடுத்து, இரண்டாவது 
காலை எடுக்கும்போஅ, கை நழுவிக்‌ ழே உடல்‌ வந்து 
வீடும்‌, கைகளை விரித்து வைத்து இடுப்பைப்‌ பிடிக்காமல்‌, 
உடலை நெருக்கிக்‌ கைகளை வைத்து உறுதியாய்‌ நிமிர்த்திப்‌ 
பின்‌ பக்கம்‌ தாங்கிப்பிடித்தால்‌ தான்‌, மற்ற காலைத்தூக்க 
முடியும்‌. உதவிக்கு ஆள்‌ பக்கத்தில்‌ இருந்தால்‌, முதல்‌ 
கால்‌ தலைக்கு மேல்‌ வந்தவுடன்‌, அதைச்‌ சிறிது நேரம்‌ 
பிடிக்கச்‌ சொல்லி இரண்டாவது காலை எடுத்தால்‌ சுலமாய்ச்‌ 


செய்ய வரும்‌. 


9, சுவர்ப்‌ பக்கம்‌ செல்லாமலே, ஆள்‌ உதவியிருப்‌ 
பவர்கள்‌ இதைச்‌ செய்யலாம்‌, மல்லாந்து படுத்து 89-வது 
சித்திரத்தில்‌ உள்ளபடி கால்களைக்கொண்டு வரவும்‌, பிறகு 
உதவி செய்பவர்‌, கால்களைப்‌ பிடித்துத்‌ தூக்கி 40-வது 
இத்திர நிலைக்குக்‌ கொண்டு வரவேண்டும்‌. பின்‌ சாதகர்‌, 
கைகளை மடக்‌, முழங்கைகளை ஊன்றி இடுப்படியில்‌ 
கைகளைக்‌ கொடுத்த, 41-வ ௮ இத்திரத்தி ௮ள்ளபடி பிடித்‌ 


844 ஆரோக்கிய ரகசியம்‌ 


துக்‌ கொள்ளலாம்‌. கால்களைச்‌ சற்றுத்‌ தலைப்‌ பக்கம்‌ 
சாய்த்துக்‌ கொண்டால்‌ ஆள்‌ உதவி யில்லாமல்‌, தன்னாலே 
கூட சிறி நேரம்‌ நிற்க வரும்‌. இம்மாதிரி சில நாட்கள்‌ 
வரை, பிறருடைய உதவியுடன்‌ செய்து கொண்டே வந்தால்‌ 
பிறகு தனியாய்ச்‌ செய்யவரும்‌, 
tA 
8. ஒரு முழத்துச்த்ச்‌ சற்று உயரமான படுக்கை 
ஒன்றை நன்றாய்க்‌ கயிற்றால்‌ கட்டித்‌ தயார்‌ செய்தி 
கொள்ள வேண்டும்‌. அல்லத ஜந்து, ஆறு தலையணைகளைச்‌ 
சேர்த்து கயிற்றால்‌ நன்கு கட்டிக்‌ கொள்ளலாம்‌. விபரீத 
கரணிக்கு செய்வதற்குத்‌ தயார்‌ செய்துக்‌ கொள்வதைப்‌ 
போலச்‌ செய்துக்‌ கொள்ள வேண்டும்‌. அந்தப்‌ படுக்‌ 
கைக்கு முன்புறம்‌ உட்கார்ந்து, பிறகு மெதுவாய்ப்‌ பின்‌ 
புறம்‌ சாய்ந்து படுத்து, கால்களைத்‌ தூக்கி, சர்வாங்காசன 
நிலைக்கு வரவும்‌, பின்புறம்‌ அதிகம்‌ தள்ளிப்‌ படுத்தால்‌ 
சர்வாங்காசன நிலை வராது, ஆகையால்தான்‌ உட்காரும்‌ 
போதிருந்தே படுக்கையின்‌ முன்‌ பக்கம்‌ முனையில்‌ உட்கார 
வேண்டும்‌. இடுப்பையும்‌, முதுகையும்‌, நன்றாய்ப்‌ படுக்கை 
தாங்கியிருக்கும்‌. இப்படிச்‌ ல நாட்கள்‌ செய்துகொண்டே 
இடுப்படியில்‌ கைகளைக்‌ கொடுத்து இடுப்பைத்‌ தாங்க 
முயற்சி செய்ய வேண்டும்‌. அப்படிச்‌ செய்து கொண்டே 
வந்தால்‌, சல நாட்களில்‌ ஈன்கு இடுப்பைப்‌ பிடிக்க வரும்‌, 
அப்பொழுது படுக்கையைத்‌ தள்ளி விட்டுச்‌ செய்யலாம்‌. 


4, சர்வாங்காசனப்‌ பலகையின்‌ உதவியாலும்‌ செய்‌ 
யலாம்‌, அல்லது இரண்டடி அகலத்தில்‌ ஆறு ஆறரை அடி 
நீளத்தில்‌, கழுத்துப்‌ பட்டைக்குக்‌ கீழே மடக்கும்படி 
இரண்டு ஒல்களை வைத்துச்‌ செய்ய வேண்டும்‌, தலை, கழே 


சத்தம்‌ 41] சர்வாங்காசனம்‌ . [பக்கம்‌ 219 
(ஆரம்ப நிலை 8) | 


பட 


ஓத்திரம்‌ 42] [ பக்கம்‌ 219 
சர்வாங்காசனம்‌ 


சர்வாங்காசனம்‌ 225 


நழுவி விடாமல்‌ தலைக்குப்‌ பின்புறம்‌ பலசையினால்‌ ஒரு 
தடை ஏற்படுத்தலாம்‌, இதை இரண்டு பாகமாகப்‌ பிரித்துத்‌ 
.தலைப்புறம்‌ சிறிய பலகை, உடல்புறம்‌ பெரிய பலகை என்று 
வைத்துக்கொள்ள வேண்டும்‌, தலைப்புறச்‌ சிறிய .பலகை 
யில்‌, மடக்கும்‌ இடத்தைத்‌ தள்ளி, மூன்று அங்குலம்‌ 
விதம்‌ இடம்‌ விட்டு, மூன்று, நான்கு கொக்கிகளை மாட்ட 
வேண்டும்‌. இக்‌ கொக்கிகள்‌ முதலில்‌ றிய அளவாகவும்‌ 
பிறகு இருக்க; இருக்க நீளத்தில்‌ பெரிய அளவாசவும்‌ இருக்க 
- வேண்டும்‌. பிறகு உடல்புறப்‌ பலகையில்‌ மடக்கு மிடத்தி 
“லிருந்து சற்று தள்ளி, மூன்று அங்குலத்திற்கு ஒரு வளைய 
மாய்‌, மூன்று, நான்கு வளையங்களைப்‌ பொருத்த வேண்டும்‌. 
ஆசனம்‌ செய்வோர்‌ அதில்‌ படுத்துக்கொள்ள வேண்டியத. 
ஒருவர்‌ பலகையை மடித்துத்‌ தூக்கிக்‌ கழுத்தப்புறப்‌ 
பலசையிலிருக்கும்‌ கொக்கியை, உடல்புறப்‌ பலகையிலிருக்‌ 
கும்‌ வளையத்தில்‌ மாட்டிவிட வெண்டும்‌, செய்பவர்‌ அப்‌ 
பலகையின்‌ மீதே தன்‌ உடல்‌ பளுவைப்‌ போட்டுப்‌ படுத்‌ 
திருக்க வேண்டியது, ஆரம்பத்தில்‌ நீண்ட கம்பியை வளை 
யத்தில்‌. மாட்டினால்‌, பலகை நேரோய்‌ இராமல்‌ சற்றுக்‌ 
கால்புறம்‌ வாட்டமாய்‌! இருக்கும்‌. செய்பவருக்கும்‌ 
இடம்‌ இருக்கும்‌. இல நாட்கள்‌ பொருத்துச்‌ சற்று 
பலகையை கேராய்‌ நிமிர்த்த வேண்டும்‌. அப்பொழுது நீளத்‌ 
தில்‌ குறைந்த கொக்கியை மாட்டிவிட வேண்டும்‌. இப்படி 
கொக்கியின்‌ நீளத்தை ௩மது செளகரியம்போல்‌ உபயோகிக்‌ 
'கலாம்‌; பக்கங்களில்‌ கால்‌ ஈழுவி விடுவ அபோல்‌ இருந்தால்‌, 
'பக்கங்களிலும்‌ சட்டத்தினால்‌ தடை ஏற்படுத்தலாம்‌, அல்‌ 
"லது கால்‌ பக்கப்‌ பலகையில்‌ பெல்ட்‌ இணைத்துக்‌ கட்டி 
விடலாம்‌. ' எப்படியும்‌ ஈமது செளகரியம்‌ போல்‌ இர்தப்‌ 
பல்கையைச்‌ செய்து கொள்ளலாம்‌. ல்‌ இடமாய்‌ 


15 


226 ஆரோக்கிய ரகசியம்‌ 


ஆனால்‌ இம்‌ மாதிரி பலகையை எல்லோராலும்‌ செய்து 
கொள்ள முடியாது. பணக்காரர்களால்‌ தான்‌ செய்து 
கொள்ள முடியும்‌, ஆயீரக்‌ கணக்கில்‌ மருந்தகளுக்கா கவும்‌, 
டாக்டர்களுக்காகவும்‌ செலவு செய்யும்‌ பணக்காரர்களுக்கு 
இதைச்‌ செய்வது பிரமாத மில்லை. ஆனால்‌ இதற்கும்‌ தூக்கி 
நிறுத்த மற்றவர்களின்‌ சகாயம்‌ வேண்டி யிருக்கிற அ. 
அதற்குப்‌ பதில்‌ அந்த ஆளைக்‌ கொண்டு தூக்கி நிறுத்தச்‌ 
சொல்லி, அவர்‌ மேலேயே கால்களைப்‌ போட்டுத்‌ தாங்கச்‌ 
சொல்லி நிற்கலாம்‌. இதை எல்லோராலும்‌ செய்ய முடியும்‌. 
இம்‌ மாதிரி முறைக ளெல்லாம்‌ நோயாளிகளுக்கும்‌, மிக 
மிக பலவீனமானவர்களுக்கும்‌, ஒரு காரியமும்‌ செய்ய முடி 
யாமலும்‌, எழுந்திருக்க சக்தி யில்லாமலும்‌ இருப்பவர்‌ 
களுக்குத்தான்‌ உபயோகம்‌. அதிக கனமானவர்களும்‌ 
இதை உபயோகிக்கலாம்‌. அவரவர்களுக்குத்‌ தகுந்தாற்‌ 


போல்‌ உயரம்‌ கலம்‌ வைத்துக்‌ கொள்ளலாம்‌. 
வி 


சுவர்களும்‌, மிக வயதானவர்களும்‌, மற்றவர்‌ சகா 
யத்தினால்‌ பிடித்துக்‌ கொண்டோ அல்லது பலகையின்‌ 
உதவியினாலோ செய்யலாம்‌. சிறு குழந்தைகளை நாமே 
உட்கார்ந்து, ஈமது இடது காலை மடித்துக்‌ குழந்தையின்‌ 
முதுகுக்கு முட்டுக்‌ கொடுத்து, ஈமது வலது காலை அகல 
மடித்துத்‌ தலைக்கு முட்டுச்‌ கொடுத்‌,௪, குழந்தையின்‌ கால்‌ 
கனா ஈமது கைகளால்‌ சர்வாங்காசன நிலைக்குத்‌ தூக்கிப்‌ 
பிடித்துக்‌ கொள்ளலாம்‌. ஆரம்பத்தில்‌ முஅகு சரியாக, 
நேராக, நிமிர்ந்து இருக்க வேண்டு மென்ப தில்லை, நாளுக்கு 
காள்‌ நிமிர்த்திக்‌ கொள்ளலாம்‌. இத்திரம்‌ 86ஐ கவனிக்க 
வும்‌. அல்லது 87-வ.த சித்திரப்‌ படிக்கும்‌ செய்யலாம்‌. 


ற. க. +o. 
வாங்காரசனம்‌ 
பம்‌ 227 


இந்த ஆசனங்களைச்‌ செய்பவர்கள்‌ ல விதிகளைக்‌ 
கட்டாயம்‌ ஞாபகத்தில்‌ வைத்துக்கொள்ள வேண்டும்‌. 
வாய்‌ மூடி யிருக்க வேண்டும்‌, மூக்கின்‌ வழியாகத்தான்‌ 
மூச்சு வாங்கவும்‌ விடவும்‌ வேண்டும்‌. அதிகம்‌ பேசக்‌ 
கூடாது. அவசியமானால்‌ ஓரிரு வார்த்தைகளைப்‌ பேசலாம்‌, 
அநேகமாய்‌ உமிழ்நீர்‌ ஊறுது. அப்படி ஊறினாலும்‌, சர்‌ 
வாங்காசனம்‌ செய்யும்போது விழுங்கக்‌ கூடாத. வாயில்‌ 
அடக்கி வைத்திருந்து, சர்வாங்கானத்தைக்‌ கலைத்த பின்‌ 
தப்பலாம்‌; அல்லது விழுங்கலாம்‌. அம்மல்‌, இருமல்‌, 
கொட்டாவி முதலியன வரும்போல்‌ இருந்தால்‌, இறங்கி 
விடவேண்டும்‌. சர்வாங்காசன த்தில்‌ இருந்து அம்மவோ, 
இருமவோ, கொட்டாவி விடவோ கூடாது, இல்லை யானால்‌ 
மார்புப்‌ பிடிப்பு, சுளுக்கு, காது நோய்‌, இம்‌ மாதிரி ஏதா 
வது உண்டாக விடும்‌. ஜுரத்துடனும்‌ தலைவலியுடனும்‌ 


ஆசனம்‌ செய்யக்‌ கூடாது. 


இப்பொழுது சொன்ன மாதிரிகளை யெல்லாம்‌, எல்‌ 
லோரும்‌ செய்ய வேண்டு மென்ப தில்லை, சரியானபடி. 
மசய்ய வராதவர்களுக்காகப்‌ பல உபாயங்கள்‌ எடுத்துச்‌ 
சொல்லப்‌ பட்டிருக்கன்றன. அவரவர்களுக்கு எது 
செளகரியமோ அதை முதலில்‌ பழகலாம்‌, ஆனால்‌ அம்‌ 
மாதிரியே எப்பொழுதும்‌ செய்யாமல்‌, சரியான நிலைமைக்கு. 
வர முயற்சி செய்து வரவேண்டும்‌. 


முறட்டுத்‌ தனமாய்‌ எந்த ஆசனத்தையும்‌ பழகக்‌ 
கூடாது. “இன்றே ஐந்த நிமிஷங்கள்‌ வரை செய்துவிட . 
வேண்டும்‌; பத்து நிமிஷங்கள்‌ வரை செய்துவிட வேண்டும்‌?” 


அன்று ஆத்திரப்‌ படக்கூடாது. மிச ,சாவதானமாகச்‌ 


228 ஆரோக்கிய ரகசியம்‌, 


செய்ய வேண்டும்‌. ஆரம்ப சூரத்தனமாய்ச்‌ செய்து விட்டு 
“கழுத்து சளுக்கிவிட்டது; கழுத்து வலிக்கிறது; முஅகு. 
வலிக்கிறது?” என்று விட்டுவிடுவதை விட, நிதானமாய்ப்‌. 
பழனொல்‌ ஒரு: கஷ்டமும்‌ வராது. லேசாய்‌ வலித்தாலும்‌: 
இல நாட்களில்‌ மறைந்து விடும்‌, 


ஆரம்ப சாதகர்கள்‌, சர்வாங்காசன த்தை எப்படிச்‌ 
செய்தாலும்‌ அதிக நேரம்‌ செய்ய முடியாது. முதல்‌ 
வாரத்தில்‌ ஒரு நிமிஷமா ௧, மூன்று தடவைகள்‌ செய்யலாம்‌. 
ஒவ்வொரு தடவைக்கும்‌ மத்தியில்‌ ஒரு நிமிஷம்‌ ஓய்வு 
எடுத்தக்‌ கொள்ளலாம்‌. ஓய்‌ வெடுத்துக்‌ கொள்ளும்‌ 
போத, நன்கு படுத்துக்‌ கண்களை மூடி, உடலைத்‌ தளர்த்தி 
ஓய்‌ வெடுத்துக்‌ கொள்ள வேண்டும்‌. அடுத்த வாரம்‌ 
இரண்டு நிமிஷங்கள்‌ வீதம்‌ மூன்று தடவை பழகலாம்‌. இவ்‌: 
வாறு வாரத்திற்கு ஒவ்வொரு நிமிஷம்‌ வீதம்‌ நேரத்தை 
அதிகப்‌ படுத்திக்‌ கொண்டே வந்து, பத்து நிமிஷங்கள்‌ 
வீதம்‌ மூன்று தடவை வரை செய்யலாம்‌. பிறகு பல: 
தடவை செய்வதைக்‌ குறைத்துக்‌ கொண்டு, பதினைந்து 
நிமிஷங்கள்‌ வீதம்‌ இரண்டு தடவைகள்‌ செய்ய வேண்டும்‌... 
பிறகு ஒரே தடவையில்‌ அரை மணி நேரம்‌ கூட அப்படியே 
நிற்கப்‌ பழகலாம்‌. இந்த ஆசனம்‌ அரை மணிக்கு மேல்‌ 
செய்ய வேண்டியதில்லை. 


பலன்‌ உயிர்க்கோள மாகிய தைராய்ட்‌, நன்கு இரத்‌ 
தத்தினால்‌ போவிக்சப்படுவதால்‌, ௮௮ நல்ல ஆரோக்கியம்‌ 
அடைறெது. அதனால்‌ சகல .ரோய்களும்‌ விலகுகின்றன. 
நரம்பு பலவீனம்‌, இரத்த மின்மை, சோம்பல்‌, தலைவலி, 
அஜீரணம்‌, மலச்சிக்கல்‌, மூலம்‌, வயிற்றுவலி, குன்மம்‌, 


சர்வாங்காசனம்‌ 229 
மூத்திரக்‌ கோளாறுகள்‌, மார்புவலி, இருதய பலவீனம்‌; 
இரத்தக்‌ கொதிப்பு, ௮ப்பெண்டிசடிஸஸ்‌, சகல வாதங்கள்‌, 
காலில்‌ குத்தல்‌, காலின்‌ கணுக்களில்‌ நீர்‌ தங்குதல்‌, பெரும்‌ 
வியாதி, மலேரியா, மலேரியாக்‌ கட்டி, மற்ற ஜு5ரங்கள்‌, 
மலட்டுத்தனம்‌, தைமஸ்‌ கோளாறு, தைராய்ட்‌ பலவீனம்‌, 
வீர்ய மின்மை, டான்ஹில்‌, கிளாண்ட்‌ கட்டிகள்‌, கண்ட 
மாலை, யானைக்கால்‌, ஆல்புமின்‌, டயாபெடீஸ்‌, டயாரியா, 
_ஹிஸ்டிரியா, ஹைட்ராலிக்‌, காக்காய்‌ வலிப்பு முதல்‌ சகல 
தொற்று நோய்களையும்‌ போக்கும்‌ சக்தி உள்ளத. ஆனால்‌ 
அவரவர்களின்‌ ரோய்‌, வயது முதலியவைகளை அனுசரித்த 
மற்றும்‌ சில ஆசனங்களையும்‌ இதன்கூடச்‌ சேர்த்துச்‌ செய்ய 
வேண்டியதா யிருக்கும்‌. 


தறிப்பு வழக்கமாய்‌ ஆசனம்‌ செய்யும்‌ சகோதரிகள்‌ 
கர்ப்பங்‌ கொண்டால்‌ இந்த ஆசனத்தை மூன்று மாதங்கள்‌ 
வரை செய்யலாம்‌. கர்ப்பமான பெண்மணிகள்‌ புதிதாய்‌ 


ஆரம்பித்அச்‌ செய்யக்‌ கூடாது, 


சர்வாங்காசனத்தின்‌ சாதனைகள்‌ 


சர்வாங்காசனம்‌ செய்யும்‌ விதத்தைப்‌ பற்றித்‌ 
'தெரிர்க கொண்டோம்‌. ௮௮ எப்படி சகல பிணிகளுக்கும்‌ 
௪ஞ்சீவியாய்‌ இருக்க முடிறெது என்பதை ஆராய்வோம்‌. 
உடலில்‌ எந்த ஒரு பாகத்துக்கும்‌ இரத்தம்‌ அவசியம்‌ 
வேண்டும்‌. இரத்தம்‌ அங்கு செல்லா விட்டால்‌ உணர்ச்சி 
இருக்காது. அந்த பாகம்‌ உபயோகப்‌ படாது. அப்படி 
யாகாமல்‌ உடம்பில்‌ எல்லா மூலை முடுக்குகளுக்கும்‌ 
இரத்தத்தை அனுப்பிக்‌ கொண்டே இருப்பத இருதயமே. 
இத ஒரு பம்பிங்‌ ஸ்டேஷனைப்‌ போன்றத. : 


230. ஆரோக்கிய ரகசியம்‌ 


பூமியின்‌ ஆகர்ஷண சக்தியை எல்லோரும்‌ அறிவர்‌. 
பூமியான அ எந்த ஒரு வஸ்‌.தவையும்‌ தன்‌ பக்கமே இழுச்‌ 
கும்‌ சக்தி உடையது. நரம்‌ எவ்வளவு பலங்கொண்டு ஒரு 
கல்லை வானத்தில்‌ வீசி எறிந்தாலும்‌, ஈமது பலத்துக்குத்‌ 
தகுந்தாற்போல்‌ அந்தக்‌ கல்‌ மேலே சென்றபிறகு மே 
தரன்‌ விழும்‌. காற்றில்‌ பறக்கக்‌ கூடிய வஸ்துக்களும்‌ காற்று 
அடக்கம்‌ பூமியைத்தான்‌ வந்தடையும்‌. 


அந்த வேலை ஈமது சரீரத்திலும்‌ நடைபெறுகிற ௮... 
பாதம்‌, கால்‌, அடை, வயிறு இவற்றிற்கு இரத்தத்தை 
அனுப்ப, இருதயம்‌ அதிகம்‌ வேலை செய்ய வேண்டியதில்லை. 
பூமியின்‌ ஆகர்ஷண சக்தியினால்‌ அந்தப்‌ பாகங்களுக்கு. 
இரத்தம்‌ தானாகவே இழுத்துக்‌ கொள்ளும்‌. ஆனால்‌ இரு 
தயத்தின்‌ மேல்‌ பாகங்களுக்காப்‌ போகத்தான்‌ இருதய 
மான ஆகர்ஷண சக்தியை எதிர்த்துப்‌ போராட வேண்டி 
யிருக்கிறது. இருதயம்‌ அடிக்கும்‌ ஓவ்வொரு அடிப்பும்‌ 
இரத்தத்தை அடித்து அடித்து அனுப்பும்‌ சப்தமே. நாம்‌ 
மிறந்தது முதல்‌, ஏன்‌, கருவி லிருக்கும்போ திருந்த 
இருதயம்‌ அடிக்க ஆரம்பித்த, இறக்கும்‌ வரையில்‌ வேலை 
செய்கிற. 


மனிதன்‌ ஆசோக்கிய விதிகளை அனுசரித்து, உடலை 
உழைப்பாலும்‌, உணவாலும்‌ உறக்கத்தாலும்‌ காப்பாற்றும்‌ 
வரை, உடலுக்கு முக்கியமாய்‌ இருதயத்திற்கு யாதொரு. 
கெடுதலும்‌ உண்டாகாது, ஆனால்‌ இயற்கை விதிப்படி 
அறுபது வயதிற்குமேல்‌ தைராய்ட்‌ கோளத்தினுடைய 
வேலை குறைவதால்‌, இருதயமும்‌ சற்று நிதானமாய்த்தான்‌ 
வேலைசெய்யும்‌. ௮ப்பொழுஅ இரத்த நரம்புகளின்‌ வழிகன்‌ 


சர்வாங்காசனம்‌ 231 


இறுத்து இரத்த ஓட்டமும்‌ மட்டுப்‌ படும்‌. இரத்த போஷ 
ணையும்‌ மட்டுப்பட்டு, நரம்புகளின்‌ வழிகளும்‌ சுருங்குவ 
தால்‌, எல்லா அவயவங்களும்‌ தளர ஆரம்பிக்கின்றன. 
ஜனனேர்திரியங்களும்‌ தன்‌ வேலையைக்‌ குறைத்து வந்து 
நிறுத்திக்‌ கொள்ளுகின்றன. படிப்படியாய்‌ முதுமை 
அடைந்து பஞ்சேந்திரியங்களின்‌ வேலைகளும்‌ மட்டுப்‌ 
பட்டுக்‌ கடைசியில்‌ குழந்தை நிலைமைக்கு வந்து, சாவு .ஏற்‌ 
படுகிறது. இதற்கு நூறு வருடங்கள்‌ ஆகும்‌, என்று 
மனித ஆயுளைக்‌ கணக்‌ கெடுத்‌ திருக்கிறார்கள்‌. 


ஆனால்‌ மனிதன்‌, கட்டுக்கடங்கா நடத்தை யினாலும்‌, 
ஆகாரத்தினாலும்‌, சோம்பேறித்‌ தனத்தினாலும்‌ நோய்களை 
அடைகிறான்‌. அதைப்‌ போக்கப்‌ பல விஷ மருந்துகளை 
ஊூகளின்‌ மூலமாகவும்‌, வேறு பல உபாயங்களினாலும்‌, 
இரத்தத்துடன்‌ கலக்கும்படிச்‌ செய்து கொள்கிறான்‌. இப்‌ 
படித்‌ தன்‌ உடலைக்‌ கெடுத்துத்‌ தன்‌ பூரண ஆயுளை அனுப 
விக்காமல்‌ இறந்து விடுகிறான்‌. “இயற்கையாய்‌ இறப்பவர்‌ 
களை விட மருந்துகளினால்‌ இறப்பவர்கள்‌ தான்‌ அதிகம்‌” 
என்று மகாத்மா காந்தி அடிகளே சொல்லியிருக்கிறார்‌. இம்‌ 
மாதிரி மருந்துகளைச்‌ சாப்பிட்டு எத்தனை பேர்‌ நடைப்‌ 
பிணங்களாகத்‌ இரிஏன்றனர்‌ | இவர்கள்‌, தைராய்ட்‌ கெட்டு, 
இருதயம்‌ பாழடைந்து, அவயவங்கள்‌ தேய்ந்து ஒன்றுக்கும்‌ 
உதவா வாழ்க்கை வாழ்கின்றனர்‌. 


இவர்க ளெல்லோரும்‌ பழையபடி. ஆரோக்கியமாக 
இருக்க வேண்டுமானால்‌, சர்வாங்காசனத்தைச்‌ செய்தால்‌ 
தான்‌ முடியும்‌. சர்வாங்காசனத்தைச்‌ செய்யும்‌ போது. 
தலை, புஜம்‌ மட்டும்‌, ழே தரையில்‌ இருக்க மற்ற பாகங்க 


292: ஆரோக்கிய ரகசியம்‌ 


ளெல்லாம்‌ மேல்‌ . தூக்கப்பட்‌ டிருக்கன்றன. பூமியில்‌, 
தலை, புஜம்‌ முக்கியமாய்க்‌ கழுத்து, பதிந்திருக்கின்‌ றன. 
கழுத்தில்‌ தைராய்ட்‌ கோளமிருப்பதை முன்பே விவரிக்கப்‌ 
பட்டிருக்கிறது. இப்பொழுது பூமியின்‌ ஆகர்ஷண சக்தி 
யானது கழுத்துக்கு அதிக இரத்தத்தை வரவழைக்கிறது. 
அதனால்‌ தைராய்டிற்கு இரத்த போஷணை தாராளமாய்க்‌ 
இடைக்கிறது., தைராய்டும்‌ பல மடைறெத. அதனால்‌ அது, 
எப்பொழுதும்‌ ஹார்மோனை இரத்தத்தில்‌ சரிவர கலக்கச்‌ 
செய்கிறது. அதனால்‌ இரத்தம்‌ போஷணை அடைகிறது. 
நாடி, ஈரம்புகள்‌ கெடாமல்‌ இருக்கின்‌ றன. உடலிலுள்ள அவ 


யங்க ளெல்லாம்‌ புத்துணர்ச்சி பெற்றுப்‌ பல மடைகின்றன. 


இதில்‌ ஒரு பரம இரகசியம்‌ இருக்கிற ௮. தைராய்ட்‌ 
வேலை செய்ய, எப்படி இரத்த போஷணை அவசியமோ, 
அதைப்போல இருதயம்‌ வேலை செய்ய தைராய்ட்‌ ஹார்‌ 
மோன்‌ அவசியம்‌, இரண்டும்‌ தொக்க நின்று தொண்‌ 
டாற்றுன்றன. அதனால்தான்‌ சர்வாங்காசனம்‌ செய்‌ 
பவர்களுக்கு முதுமையில்‌ இளமை கிடைக்கிறது. குரங்‌ 
இன்‌ தைராய்ட்‌ கோள ஆப்பரேஷனின்றி வாலிபம்‌ அடை 
யும்‌ இரகசியமும்‌ இதுவே. இழந்த வாலிபம்‌ பெறும்‌ இர, 
கசியமும்‌ இதுதான்‌. எதுவரை சர்வாங்காசனம்‌ செய்து 
தைராய்டை நல்ல நிலைமையில்‌ வைத்திருக்கிறோமோ 
அதுவரை முதுமையும்‌ அணுகா அ. எந்தவித வியாதிகளும்‌ 
வராது, எல்லா அவயவங்களும்‌ எப்பொழுதும்‌ ஒழுங்காய்‌ 


அதன தன்‌ வேலைகளைச்‌ செய்த வரும்‌, 


தைராய்டின்‌ ஹார்மோன்‌, நாட்டைப்‌ பாதுகாக்கும்‌ . 


சேனை களின்‌ ஆயுதங்களைப்‌ போன்றது. உடலில்‌ புகும்‌ 


ர்வாங்காசனம்‌ 
அர்வாங்கா, 233 


பலவித இருமிகளை எதிர்ப்பது; இரத்தத்தில்‌ இருக்கும்‌ 
வெள்ளை அணுக்கள்‌ தான்‌, ஆனாலும்‌ அதற்குச்‌ சக்தி 
அளித்து வெற்றிபெற வைப்பது தைராய்ட்‌ ஹார்மோன்‌ 
தான்‌. இவைகளால்‌ ஊக்கப்பட்ட இரத்த அணுக்கள்‌, சர்வ 
ஆயுத பாணிகளாகிய ரக்ஷா சைனியத்தைப்‌ போன்றவை. 
இந்த அணுக்கள்‌ எதுவரை ஹார்மோன்‌ ஆயு தங்களைப்‌ 
பெற்றுப்‌ பலம்‌ பொருந்தியதாய்‌, ஈமது தேகத்தைப்‌ பாத 
காக்கின்றதோ, அதுவரை வியாதி எனும்‌ சத்துரு உடலுக்‌ 
குள்‌ நுழைய மாட்டான்‌, i 


காலரா, பிளேக்‌, அம்மை மற்றும்‌ என்னென்ன 
தொற்று நோய்கள்‌ உண்டோ அவை, இந்த சர்வாங்‌ 
காசனத்தைப்‌ பழகுபவர்களிடம்‌ ஒன்றும்‌ செய்யாது. 
தொற்று நோய்க்‌ கிருமிகள்‌ இரத்தத்தில்‌ அபிவிர்த்தி ஆக 
முடியாத. இரத்தத்திலுள்ள வெள்ளைக்‌ கிருமிகளுடன்‌ 
கடக்கும்‌ சண்டையில்‌, கோய்க்‌ இருமிகள்‌ கொல்லப்பட்டு 
விடும்‌. இம்‌ மாதிரியே எந்த நோய்களையும்‌ அணுக வொட்‌ 


படாஅ. 


சரி. தொற்று நோய்கள்‌ அணுகாது. மற்ற கோய்க 
ஊராகிய வயிற்றுவலி, தலைவலி, மற்றும்‌ வயிற்று அவயவங்‌ 
கள்‌ கெடுவதால்‌ உண்டாகும்‌ ரோய்களுக்‌ கெல்லாம்‌ என்ன 


செய்வது? என்று கேட்கலாம்‌. 


இவைகளெல்லாம்‌ தானே சேடிக்‌ சொள்ளும்‌ வியாதி 
களே. பகுத்தறிவை ஈன்கு உபயோகித்து, நடத்தை, 
பழக்க வழக்கம்‌, ஆகாரம்‌ இவைகளைச்‌ சீர்திருத்திக்‌ 
கொண்டு, சர்வாங்காசனமும்‌ பழகி வந்தால்‌ எல்லாம்‌ சரி 
யாய்‌ விடும்‌. 


234 ஆரோக்கிய ரகசியம்‌ 


ஈமக்கு வரும்‌ நோய்களை மூன்று விதங்களாகம்‌: 
பிரிக்கலாம்‌. 


1. காமே தேடிக்‌ கொள்ளும்‌ கோய்‌, இது, நமது: 
கவனிப்புக்‌ குறைவாலும்‌, அசட்டையினாலும்‌, ஆகாரத்தினா 
அம்‌, பழக்க வழங்கங்களினாலும்‌ உண்டாவது. 


2. நம்‌ அ௮ூமதியில்லாமல்‌ உட்புகும்‌ கோய்‌. இத, 
பயங்கரத்‌ தொற்று நோய்க்‌ கிருமிகளால்‌ உண்டாவது. 


8. பரம்பரை நோய்‌, இது க்ஷயம்‌, காசம்‌, கரம்‌ 


பான்‌, குஷ்டம்‌, மேகம்‌, வலிகள்‌ போன்றவை. 


இம்‌ மூன்றுவித நோய்களும்‌ சர்வாங்காசன த்தினால்‌: 
குணமாகச்‌ கூடியவைகளே. இருந்தாலும்‌, வியாதி உள்ளவர்‌ 
கள்‌ வியாதிகளைப்‌ போக்கிக்‌ கொள்ளுவதற்காக ஆசனம்‌: 
செய்வதா யிருந்தால்‌, அதில்‌ சில கட்டுப்பாடுகளைக்‌ கட்டா 
யம்‌ அனுசரிக்க வேண்டும்‌. அப்படி அனுசரித்தால்‌, ல. 
மாதங்களில்‌ குணமாகக்‌ கூடிய வியாதிகள்‌, சில வாரங்களி' 
லேயே கூட குணமாகிவிடும்‌. ஆரோக்கிய வாழ்வு வாழ 
லாம்‌. அத ஒன்றும்‌ அப்படிப்‌ பிரமாதமான கட்டுப்‌: 
பாடுகளல்ல. மிகச்‌ சுலபமாக ஒவ்வொருவரும்‌ அனுசரிக்கக்‌- 
கூடியவைகளே. அதாவது, ஆசனப்‌ பயிற்சியுடன்‌ அந்‌: 
தந்த வியாதிக்குத்‌ தக்கபடி, ஆகார நியமங்களும்‌, வாழ்க்‌ 
கைத்‌ திட்டத்தையும்‌ கைக்‌ கொண்டால்‌, அநேகமாய்‌ 
எல்லாவித வியாதிகளையுமே தடுத்து விடலாம்‌. சிற்சில 
வியாதிகளுக்கு வேறு சில ஆசனங்களும்‌ செய்ய வேண்டி. 
யிருக்கும்‌. 


சர்வாங்காசனம்‌ , 235 


ஹலாசனம்‌ செய்தால்‌ ஈரம்புகள்‌ உணர்ச்சி அடையும்‌ 
என்று சொன்னோ மல்லவா? அத்துடன்‌ சர்வாங்காசன 
மும்‌ செய்தால்‌, அதன்‌ உணர்ச்‌ இரட்டிப்பாகும்‌. ஆனால்‌, .. 
பதினைந்து, இருபது, நற்பது நாட்கள்‌ என்று அவ்‌ வப்‌ 
போத பிரம்மச்சரியம்‌ கைக்‌ கொண்டு மனத்‌ தூய்மை - 
யுடன்‌, விடாமல்‌ காலை, மாலை ஹலாசனமும்‌, சர்வாங்கா 
சனமும்‌ பழக வேண்டும்‌, ்‌ 


தழந்தை, பெற்றேர்களின்‌ சின்னம்‌ 


ஆம்‌; குழந்தைகள்‌ பெற்றோர்களின்‌ பாவ புண்ணியம்‌ - 
களின்‌ சின்னங்கள்தான்‌. பெற்றோர்கள்‌ தம்‌ அறியாமை 
யினாலும்‌, சுகாதாரப்‌ பழக்க வழக்கங்களைக்‌ கைக்‌ 
கொள்ளாததினாலும்‌, அத்து மீறிய ஈடத்தையாலும்‌, . 
தேகப்‌ பயிற்சியை உதாசீனம்‌ செய்வதினாலும்‌, சோம்‌ 
பேறித்‌ தனத்தினாலும்‌, அசட்டு மதிப்பினாலும்‌, தங்கள்‌ உட 
லக்‌ செடுச்‌ துக்கொண்டு, ஆரோக்கிய மிழர்‌ அ, நோய்களுக்கு . 
இரை யாகின்றனர்‌. ஆனால்‌, அந்த குறைகள்‌ அவர்களோடு 
மட்டும்‌ போவதில்லை. அவர்களின்‌ செயலான அ, அவர்‌ 
களின்‌ சாட்யெொக - சன்னமாக - உருவமாக - முத்திரை 
யாக - ஆஸ்தியாக குழைந்தைகள்‌ பிறந்து விடுகின்றன ; . 
பாவம்‌! குழந்தைகள்‌ என்னத்தைக்‌ கண்டது 1 உலகம்‌ 
அறியாது; பாவம்‌ புண்ணியம்‌ இன்னதென்பது தெரி 
யாது; இனிமேல்‌ வளர்ந்து, உலகத்தை அறிந்து வாழ 
வேண்டும்‌. அப்பேர்ப்பட்ட ஒரு பிராயத்தில்‌ அவை 
களுக்குத்தான்‌ எத்தனைவித வியாதிகள்‌! எத்தனைவித 
மருந்துகள்‌ ! ஒரு வீட்டில்‌ மூன்று நான்கு குழந்தைகள்‌ 
இருந்து விட்டால்‌ போதும்‌. ஒன்றுமாறி ஒன்றுக்கு... 


236 ்‌ ஆரோக்கிய ரகசியம்‌ 


ஏதாவது நோய்கள்‌ வந்து கொண்டே யிருக்கும்‌. மருத்த 
- வர்கள்‌ வீட்டுக்குப்போவ அம்‌, மருந்துகளை மணிக்‌ கணக்‌ 
- இல்‌ கொடுக்கவுமே வீட்டில்‌ உள்ளவர்களுக்கு சரியாய்விடும்‌, 


“பிறந்த குழந்தையை ஆறு மாதம்‌ வரை பேயும்‌ 
- வளர்க்கும்‌ ?? என்று பெரியவர்கள்‌ சொல்லுவார்கள்‌. அப்‌ 
படி: யென்றால்‌ *இயற்கை ஆரோக்கியத்துடன்‌ பிறக்கும்‌ 
குழக்தைக்கு ஆறு மாதங்கள்‌ வரை எவ்வித ரோயும்‌ வரா அ? 
- என்பது பொருள்‌. முன்‌ பெல்லாம்‌ வீட்டில்‌ பெரியவர்‌ 
கள்‌, இன்னவர்கள்‌ என்ற மரியாதை இருந்தது, வீட்டில்‌ 
கட்டு திட்டங்கள்‌ இருந்தன. விரதங்கள்‌, நோன்புகள்‌ 
. முதலியவைகளை பக்தி சிரத்தையுடன்‌ அனுஷ்டிப்பார்கள்‌. 
எதிலும்‌ மிதமாய்‌' இருப்பார்கள்‌, இப்பொழுதோ காலை 
யில்‌ கலியாணம்‌ ; மாலையில்‌ ஆகாய விமானத்தில்‌ பறக்கும்‌ 
யாத்திரை! உடனே தனிக்‌ குடித்தனம்‌, வாழ்க்கையில்‌ 
கட்டுப்பாடு இடையாது. மனம்போன போக்கு. இதில்‌ 
. ஆரோக்கியம்‌ சீர்‌ கேடடைறெஅ, இந்த நிலைமையில்‌ அவர்‌ 
- களுக்கு ஜனிக்கும்‌ குழந்தைகள்‌ மட்டும்‌ எப்படி பலமாய்‌, 
. ஆரோக்யெமாய்‌ இருக்கும்‌? தந்தையோ தொண்ணூறு 
-இசாத்தல்‌ எடை? தாயோ எழுபது. இராத்தல்‌. அவர்‌ 
களுக்குப்‌ பிறக்கும்‌ குழந்தைகளோ மூன்று அல்லது 
நான்கு இராத்தல்‌, பிறந்தபோதி லிருந்து குழந்தைக்கு 
_ மருந்துகள்‌! ஊ௫கள்‌ | குழந்தை மருந்துகளினலேயே வளர்‌ 
இறத; மருந்‌ துகளினாலேயே வாழ்கிறது; கடைசியில்‌ மருந்து 
.சளினாலேயே செத்து மடிகிறது, எல்லாம்‌ மருந்து மயம்‌! 


புனர்‌ ஜன்மம்‌ இருக்கிறதோ இல்லையோ, ௮௮ பெரிய 
-வாதத்திற்‌ குரிய விஷயம்‌. ஆனால்‌, ஈம்‌ கண்முன்பே நமது 


சர்வாங்காசனம்‌ 237- 
பாவ, புண்ணியத்தின்‌ உருவம்‌, குழந்தையாகக்‌ காட்சி: 
ய்ளிக்கின்‌ றதைக்‌ காண்டிறோம்‌, 


காளைப்‌ பருவத்தில்‌ கட்டுச்‌ கடங்காமல்‌ திரிந்த வாலி” 
பர்கள்‌, பிறகு கலியாணம்‌ செய்து கொண்டால்‌, அவர்‌ 
களுக்குப்‌ பிறக்கும்‌ குழர்தைகள்‌, அவர்களின்‌ செய்கை 
களுக்கு ௮த்தாட்சியாகக்‌ காட்ச அளிக்கின்றன. பிறருக்குத்‌ - 
தெரியாமல்‌ பல கொடூரச்‌ செயல்களில்‌ ஈடுபட்டிருக்கலாம்‌, 1) 
ஆனால்‌ அவர்களின்‌ குழந்தைகள்‌ ௮.க்‌ குற்றங்களை உலகத்‌- 
திற்குப்‌ பறை சாற்றி விடுகின்றன. மேகங்களில்‌ பல தினுசு, 
மழை பெய்யும்‌ மேக மல்ல, அதனால்‌ உலகத்துக்கு க்கம 
முண்டு, மேக வியாதி, உடல்‌ ஆரோக்கியத்தை இருட்டடிப்‌ 
பதனால்‌, இதற்கும்‌ “மேகம்‌” என்று பெயர்‌ வந்தது 
போலும்‌! இது தவிர வெட்டை ரோய்‌, கரப்பான்‌ முதலி” 
யவைகளையும்‌ குழந்தைகளுக்கு ஆஸ்தியாக வைக்கிறார்‌ 
கள்‌. இவைக ளல்லாமல்‌ பரம்பரைச்‌ சொத்துகள்‌ வேறு 
இருக்கின்றன. க்ஷயம்‌, காசம்‌, குஷ்டம்‌, வலிகள்‌... 
வாதம்‌ போன்ற பல. இது தவிர அரேக குழந்தைகள்‌ 
அங்சுஹீன மாகப்‌ பிறக்கின்றன. குருடு, செவிடு, ஊமை 
முதலியவைக ளெல்லாம்‌, அநேகமாய்த்‌ தலைச்சன்‌ குழந்தை 
களுக்குத்தான்‌ ஏற்படும்‌, பெற்றோர்களின்‌ தீமையின்‌ 
வேகம்‌ தலைச்சன்‌ குழந்தைக்கு முதலில்‌ தாக்குகிறது. . 
பிறகு இவர்களும்‌ சிர்பட, குழந்தைகளும்‌ அதற்குத்‌ 
தகுந்தபடி பிறக்கின்றன. 


்‌ அழகான குழந்தைகள்‌, ஆரோக்கியமான குழவிகள்‌, 
'குண்டு குழந்தைகள்‌ முதலியன பிறப்ப. தெல்லாம்‌, பெற்‌ 
றோர்களாக வேண்டியவர்களின்‌ கையில்‌ இருக்கறது, 


238 ஆரோக்கிய ரகசியம்‌ 


குழந்தையைத்‌ தெய்வமாக வழிபடும்‌ காடல்லவா நமத 
நாடு! 


ஒரு ஏழை விதவை, தன்‌ பன்னிரண்டு வயப்‌ பிள்‌ 
“னையை அழைத்து வந்தாள்‌. என்‌ மனைவியிடம்‌ தன்‌ 
குறைகளைச்‌ சொன்னாள்‌, “என்‌ புருஷன்‌, பையன்‌ சிறு 
குழந்தையாக இருக்கும்போதே இறந்து விட்டார்‌. அவர்‌ 
இருக்கும்போது அர்‌ நடத்தையினால்‌ தன்‌ உடலையும்‌ கெடுத்‌ 
தக்‌ கொண்டார்‌. என்‌ உடலும்‌ கெட்டது. அனால்‌ இந்‌ 
தச்‌ குழந்தையை எப்படியோ வளர்த்தேன்‌. இப்பொழுது 
இல வருஷங்களாக இவனுக்கு இந்திரியம்‌ தானாகவே வெளி 
வந்து விடுறது, உட்கார்ந்திருந்தால்‌ அவன்‌ கால்‌ நிஜார்‌ 
நனைந்து விடும்‌. சிறு நீர்‌ வரும்‌ வழியில்‌ எப்பொழுதும்‌ 
இந்திரியம்‌ கசி்துக்‌ கொண்டேயிருச்கும்‌. இங்கிலிஷ்‌ வைத்‌ 
தியம்‌ எல்லாம்‌ பார்‌ த்தாயிற்று. பலனில்லை. யோகாசனத்‌ 
தினால்‌ பலன்‌ உண்டாகலா மென்று நம்பி வந்தேன்‌ !'? 
என்றாள்‌. “இச்‌ சறுவனுக்குத்‌ அர்ச்‌ சகவாசம்‌ உண்டா??? 
'என்று கேட்டேன்‌. அதெல்லாம்‌ இல்லை என்று சொன்‌ 
னாள்‌. 
அப்படி இருந்தாலும்‌ எப்படிக்‌ கண்டு பிடிப்பது? -இந்‌ 
திரியம்‌ உற்பத்தியாகித்‌ தன்‌ சக்தியைச்‌ சேகரித்துக்கொள் 
னும்‌ இந்தப்‌ பருவத்தில்‌, ௮௮ உடலுடன்‌ சேராமல்‌ வெளி 
வந்து விடுறெது என்றால்‌, ௮௮ பையனின்‌ செயலா ?. பெற்‌ 
ச நறோர்களின்‌ செயலா? 


இச்‌ சிறுவனுக்குச்‌ சர்வாங்காசனம்‌ மட்டும்‌ பயிற்சி 


அளிக்கப்பட்டது. தினம்‌ ஐந்த நிமிஷங்கள்‌ முதல்‌ 
பத்து நிமிஷங்கள்‌ வரை செய்தான்‌. நாற்பது நாட்கள்‌ 


2 ட்‌ 4 
சர்வாங்காசனம்‌ 239 


இம்‌ மாதிரி செய்த பின்‌ . மறுபடியும்‌ அவர்கள்‌ 
அந்தார்கள்‌. “பாதி குணமாக இருக்கறது” என்றார்‌ 
கள்‌. பிறகு புஜங்காசனம்‌, சலபாசனம்‌, தனுரா 
சனம்‌, பாதஹஸ்தாசனம்‌, ஹலாசனம்‌ முதலியவை 
களைச்‌ சொல்லித்‌ தந்த, சர்வாங்காசனத்தையும்‌ பத்து 
நிமிஷங்கள்‌ செய்யச்‌ சொன்னேன்‌. ஒரு மாதத்தில்‌ 
அந்தக்‌ குறை அறவே நீங்கிவிட்டதாக வந்து அறிவித்தார்‌ 
கள்‌, பிறகு தாயும்‌ அர்த ஆசனங்களைப்‌ பழூத்‌ தனக்‌ 
குள்ள குறைகளை நீக்கிக்‌ கொண்டாள்‌. 


வாலிபன்‌ செய்யும்‌ வினை, அவனோடு மட்டும்‌ போவ 
இல்லை. மனைவிக்கும்‌ அதைப்‌ பரிமாறுநிறான்‌, எத்தனை 
பெண்கள்‌ தங்கள்‌ அன்பகரமான வாழ்க்கையை என்‌ 
மனைவிக்குச்‌ கடிதம்‌ மூலம்‌ வரைகின்றனர்‌ ! நேரிலும்‌ வந்து 
சொல்லுகின்றனர்‌! ஆனால்‌ எல்லோருக்கும்‌ முதலில்‌ 
சர்வாங்காசனமும்‌, பிறகு மேற்சொன்ன மற்ற ஆசனங்‌ 
சுளுமே விமோசனம்‌ அளிக்க வல்லது. வெட்டை கோய்க்‌ 
கும்‌, மற்றும்‌ இதன்‌ சம்பந்தப்பட்ட நோய்களுக்‌ கெல்லாம்‌ 
மருந்து, சர்வாங்காசனப்‌ பயிற்சியும்‌, உணவுப்‌ பத்தியமும்‌ 


தான. ' 


வாலிப உலகத்தார்‌ வரையும்‌ கடிதங்கள்‌, பயங்கர 
. மானவை, “சரியான வாலிபப்‌ பருவத்தை அடைந்தவர்‌ 
கள்‌ துன்மார்க்கத்தில்‌ சென்று கெடுகின்றனர்‌” என்றால்‌ 
௮௮ சவகாச தோஷம்‌ எனலாம்‌. பக்த, பன்னிரண்டு 
வயது முதல்‌ தன்னைத்‌ தானே கெடுத்து, பிறகு பெரியவர்க 
ளாகி ஏதுக்கும்‌ லாயக்கல்லாமல்‌ போனவர்களைப்‌ பற்றி 


அன்னத்தை சொல்ல! இம்மாதிரி யானவர்கள்‌ தங்கள்‌ 


240 ஆரோக்கிய ரகசியடி 


செய்கைகளை 'வரைகின்‌றனர்‌.. என்ன சமூகம்‌! என்ன 
மக்கள்‌ | என்ன வாழ்க்கை முறை! எந்தப்‌ பெற்றோர்கள்‌ 
தங்கள்‌ குழந்தைகளுக்கு இதைப்பற்றி எடுத்துச்‌ சொல்லப்‌: 
போூன்றனர்‌ ! எந்தப்‌ பள்ளிக்கூடத்தில்‌, இதன்‌ ஈன்மை 
' இமைகளைப்‌ பற்றிப்‌ போதிக்கப்‌ படுகின்றன ? பையன்‌ 
வாலிபனான பின்‌ “கலியாணம்‌ வேண்டாம்‌?” என்கிறான்‌. 
பெற்றோர்களிடம்‌ இதன்‌ "இரகசியம்‌ எடுத்துச்‌ சொல்ல 
முடியுமா? சிலர்‌ எப்படியோ கலியாணமும்‌ செய்து வைத்து 
விடுகின்றனர்‌. 


இவர்களே இக்‌ கதி யென்றால்‌, தப்பித்‌ தவறி இவர்‌ 
களுக்குப்‌ பிறக்கும்‌ குழந்தைகள்‌ எப்படி இருக்கும்‌? நோய்‌: 
களுக்கு இருப்பிட மாகவும்‌, எலிக்குஞ்சு களாகவும்‌, 
எலும்பும்‌ தோலுமாய்க்‌ காட்சி அளிப்பதில்‌ ஆச்சரிய: 
மென்ன ? இக்‌ குழந்தைகள்‌ பெரியவர்களாகிச்‌ சாதிக்கிற 
காரியர்தான்‌ என்னவோ ! மனித குலம்‌ இருக்க இருக்க 
க்ஷீணிக்கத்‌ அடங்‌ விட்டத. இரண்டு தலைமுறைக்கு முன்‌ 
பிருந்த உடல்‌ உறுதி, ஆரோக்கியம்‌ இந்தத்‌ தலைமுறைக்‌ 
குக்‌ காணோம்‌. இனி வருவஅ அதைவிட மிக மோசமாய்‌: 
இருக்கும்‌. இப்படியே சென்றுக்‌ கொண்டிருந்தால்‌ மனித 
குலம்‌ உய்வ தெப்படி | சர்வாங்காசனப்‌ பயிற்சியைத்‌ தவிர 
இதற்கு வேறு ஒரு மார்க்கமும்‌ இல்லை. | 
டான்சில்‌ 
இ காலத்தில்‌ டான்சில்‌ (கர!) (தொண்டை 
யில்‌ சதை வளருவ.ஐ) எங்கு பார்த்தாலும்‌ , சகஜமாய்‌: 


இருக்கறது. இ பெரும்பாலும்‌ சிறுவர்களுக்கே' வருது 
தானாலும்‌, பெரியவர்களுக்கும்‌ வருவதுண்டு, * 


சத்திரம்‌ 45 1 


[ பக்கம்‌ 316 


. 


இத்திரம்‌ 45... மத்ஸ்யாசனம்‌ (தலையணையுடன்‌) 


ஈவாங்காகனம்‌ :- - ்‌ 
LU 241 


வாயின்‌. உள்ளே. தொண்டையில்‌, உள்‌ .நாக்கற்கு 
இரண்டு பக்கங்களிலும்‌, செறு சுண்டைக்காய்‌ அளவு சதை 
உருண்டைகள்‌: இருக்கின்றன. இம்‌ மாதிரி எல்லோருக்கும்‌ 
இருக்கும்‌. இவைகள்‌ வீங்கிப்‌ பெருத்துப்‌ போவதற்கே 
டான்ஸில்‌? எனப்‌ பெயர்‌, சிலருக்குப்‌ புண்ணா யிருக்கும்‌, 
இலருக்குச்‌ சீழும்‌ கோத்துக்‌ கொள்ளும்‌, ஆக்ட்‌ 

இந்த டான்ஹில்‌ உள்ளவர்களுக்கு ஆகாரம்‌ சரியாகச்‌ 
சாப்பிட முடியாது, உடல்‌ பலவீனமாய்‌ விடும்‌, அடிக்‌ 
கடி ஜுரம்‌ வரும்‌, டான்ஹில்‌ மிகப்‌ பெருத்துத்‌ தொண்‌ 
டையின்‌ வழியை அடைத்துக்‌. கொண்டவர்கள்‌, சாதம்‌, 
காய்கறி போன்றவைகளையும்‌ கடித்து விழுங்கச்‌ இிரமப்‌ படு 
வார்கள்‌. கஞ்சியாய்‌ இருந்தால்‌ பரவா யில்லை... அப்படியும்‌ 
விழுங்கும்‌ போது வலி எடுக்கும்‌.. -இதற்குப்‌ பயந்‌.து சிலர்‌ 


சாப்பிடவும்‌ யோசிப்பர்‌, 


இந்த வியாதி, . ஆகாரத்தில்‌ அயோடின்‌ (700106) 
சத்‌.துக்‌ குறைவினாலும்‌, வாயின்‌ வழியே சுவா௫ப்பதினாலும்‌ 
உண்டாகிற ௪, இப்பொழுதஇிருக்கும்‌ நிலங்களில்‌ பூசாசம்‌ 
மிகவும்‌ குறைந்து விட்டிருக்கிற த. சாதாரணமாய்‌ “ஒரு 
ஐம்பது வருஷங்களுக்கு முன்‌. ஒரு மூலிகை செய்யும்‌ 
குணத்தில்‌, பாதி அளவு கூட இந்தக்‌. காலத்தில்‌ அதே 
மூலிகை குணம்‌ செய்றெநில்லை?' என்று டாக்டர்களே 
ஒப்புக்‌ கொண்டிருக்கின்றனர்‌. ஆகாரச்‌ சத்தும்‌ ௮ம்‌ 
மாதிரி தானே இருக்கும்‌! மனித குலத்தின்‌ தசம்‌ குறைந்து 
வருவதைப்போல, இயற்கையின்‌ தரமும்‌ குறைந்து வரு 
றது போலும்‌! அப்படி யிருக்க அந்த இயற்கை தரும்‌ 
அரைகுறைச்‌ சத்துள்ள காய்கறி, ரை, தானியங்களையும்‌, 

16 


242 ஆரோக்கிய ரகசியம்‌ 


நன்றாக லேசு வைத்து, அந்த ஜலத்தையும்‌ சாக்கடையில்‌ 
கொட்டி விட்டு, சக்கையைச்‌ சாப்பிடுகிறோம்‌. இப்படி 
சாப்பிடுவ தனால்‌ டான்ஹில்‌ மட்டும்‌ என்ன? மற்றும்‌ எது 
வேண்டுமானாலும்‌ உண்டாகலாம்‌ அல்லவா ? அயோடின்‌ 
சத்து அதிகம்‌ வேக வைப்பதில்‌ அழிக்கப்‌ படுகிறது. பின்‌ 
வெந்த ஜலத்தையும்‌ வீணாய்க்‌ ழே கொட்டி விடுகிறோம்‌, 
இதைத்‌ தடுத்து, அளவாய்‌ ஜலம்‌ விட்டு, அதிக நேரம்‌ வேக 
வைக்காமல்‌, அப்படியே சாப்பிடும்‌ பழக்கத்தை ஏற்படுத்‌ 


திக்‌ கொண்டால்‌, இம்‌ மாதிரி நோய்க ளெல்லாம்‌ வராது, 


எட்டு வயதுள்ள ஒரு பெண்‌ குழந்தை மிக பலவீன 
மாய்‌ இருந்சுத; டான்ஹிலும்‌ இருந்தது, டாச்டர்கள்‌ 
ஆப்பரேஷன்‌ செய்வத தவிர வேறு மார்க்க மில்லை என்ற 
னர்‌. பெற்றோர்கள்‌ இந்தப்‌ பலவீன த்தில்‌ ஆப்பரேஷன்‌ 
செய்யப்‌ பயந்து யோக சிகிச்சையினால்‌ பலம்‌ உண்டாக்க 
லாம்‌” என்று வந்தனர்‌. வெறும்‌ சர்வாங்காசனம்‌ மட்டும்‌ 
சொல்லித்‌ தரப்பட்டது, ஆகாரத்தில்‌ பத்தியம்‌ ; ஒன்றும்‌ 
பிரமாதமான பத்திய்‌ மல்ல. முதலில்‌ ஒரு மாதம்‌ சீரை, 
காய்கறிகளின்‌ சூப்‌ கொடுக்க வேண்டியத; பிறகு சூப்‌ 
புடன்‌ காய்கறிகளையும்‌ அப்படியே சாப்பிட வேண்டியது ; 
அவ்வளவுதான்‌. என்ன ஆச்சரியம்‌ | இரண்டு மாதங்களில்‌ 
குழந்தை ' நன்றாய்‌ விளையாட ஆரம்பித்தது. ஒவ்வொரு 
அங்கமும்‌ சுறு சுறுப்பாய்‌ வேலை செய்யத்‌ தொடங்கிற்று. 
பலவீனம்‌ இருந்த இடம்‌ தெரியவில்லை ; கூடவே டான்ஹில்‌ 
இருந்த இடமும்‌ தெரியவில்லை. 


இ.த என்ன! மாயமா? மந்திரமா? எப்படி. டான்ஸில்‌ 
போயிற்று? அதில்தான்‌ சர்வாங்சாசன மகமை இருக்கிற௮. 


சர்வாங்காசனம்‌ 243 


தைராய்ட்‌ இரஸத்தில்‌ பெருவாரியாக அயோடீன்‌ 
சத்து இருக்கிற ௫. இக்‌ குழந்தைக்கு, அந்த சக்தி சரிவரக்‌ 
இடைக்கா ததினால்தான்‌ பலவீனம்‌ உண்டாயிற்று, டான்‌ 
விலும்‌ அதனால்தான்‌ உண்டாயிற்று, பலவீன த்தைப்‌ 
போக்கடிப்‌ பதற்காகச்‌ சர்வாங்காசனப்‌ பயிற்சி கொடுத்த 
தில்‌, வாடின தைராய்டிற்கு இரத்த போஷணை கிடைத்த. 
தைராய்ட்‌ சுக மெய்தியது, வழக்கப்படி அது அயோடின்‌ 
சத்துள்ள இரஸத்தை உற்பத்தி செய்ய ஆரம்பித்த. 
கூடப்‌ பத்திய ஆகார உணவின்‌ மூலம்‌ அயோடீன்‌ சத்தும்‌ 
சேர்ந்தது, பலம்‌ உண்டாயிற்று, வீங்கின டான்ஹிலும்‌ 


சுருங்கிற்‌ அ), 


“வாயின்‌ வழியே சுவாரிப்பதினாலும்‌, டான்ஸில்‌ 
உண்டாகிறது! என்று சொன்னேன்‌ அல்லவா? காற்றை 
சுவாசிக்க இயற்கை அளித்தது மூக்கு. ஆனால்‌ சிலர்‌ அதை 
உபயோகப்‌ படுத்துவ தில்லை. வாயின்‌ வழியாகவும்‌ சுவாசிக்‌ 
கின்றனர்‌, சில குழந்தைகள்‌, ஏன்‌, பெரியவர்கள்‌ கூட 
“ஆ!” என்று வாயைப்‌ பிளந்து தூங்குவார்கள்‌, வாயில்‌ ஈக்‌ 
கள்‌ நுழைந்தாலும்‌ தெரியாது; மிக வயதானவர்கள்‌, முற்‌ 
நின சரீரமான தினால்‌, அவர்களுக்கு ௮த சசஜம்‌ என்று 
சொல்லலாம்‌. அப்படியும்‌ அவர்களை டான்ஸில்‌ பாதிப்‌ 
பதும்‌ இல்லை. இளம்‌ பிள்ளைகளின்‌ கதி என்ன? மூக்கின்‌ 
வழியே சுவாஇத்தால்‌, மூக்கில்‌ இருக்கும்‌ மயிர்கள்‌, காற்றில்‌ 
உள்ள தூசுகளை வடிகட்டி, சுத்தக்‌ காற்றை உள்ளே அனுப்‌ 
பும்‌. வாயின்‌ வழியே சுவாசித்தால்‌, வாயில்‌ ஈரப்‌ பசை 
இருக்கும்‌ வரை, காற்றிலுள்ள தூசுகள்‌ ஈரத்தில்‌ படியலாம்‌, 
சிறிது நேரத்தில்‌ வாயிலுள்ள ஈரப்‌ பசையும்‌ உலர்ந்து 
விடும்‌, பிறகு சாற்று, அப்படியே உள்ளே போக வேண்டி 


244 ஆரோக்கிய ரகசியட்‌ 


யதுதான்‌. சல குழந்தைகள்‌ “சர்‌, புர்‌' என்று பெரிய 
வர்களை ப்போல குறட்டையும்‌ விடுவார்கள்‌. அப்படி வாயின்‌ 
வழியே காற்றை இழுக்கும்‌ போது, தொண்டையில்‌ இருக்‌ 
கும்‌ தசைகள்‌ அழற்சி அடைகின்றன. காற்றிலுள்ள 
இருமிகளால்‌ அவைகள்‌ தாக்சவும்‌ படுகின்றன. ' பிறகு 
டான்ஹில்‌ வருகிற த, 


இதை நிவர்த்திக்கும்‌ மார்க்க மென்ன? * வாயை மூடி, 
மூக்கின்‌ வழியே சுவாசிக்க வேண்டும்‌” என்று சலபமாய்ச்‌ 
சொல்லி விடலாம்‌, என்னதான்‌ வாய்‌ மூடிச்‌ தூங்கினாலும்‌, 
பிறகு வழக்கப்படி இறந்து கொள்ளும்‌, அதற்கும்‌ ஒரு 
குறுக்கு வழி இருக்கிறது, மூன்று அங்குலம்‌ அகலமான 
அணியை நீளக்‌ கிழித்துக்‌ கொண்டு, பிரார்த்தனைக்குப்‌ 
பால்‌ காவடி எடுப்போர்‌, வாயைக்‌ கட்டிக்‌ கொள்வதைப்‌ 
போல, கட்டிப்‌ படுத்துக்‌ கொள்ள வேண்டும்‌. இல்லை 
யானால்‌ : லூகோபிளாஸ்டர்‌ ? என்னும்‌ ஒரு வகைப்‌ பசைத்‌ 
அணி மருந்துக்‌ கடைகளில்‌ கிடைக்கும்‌, அதை ஒன்‌ 
றரை அங்குலம்‌ கிழித்து, வாயை மூடி, உதட்டின்‌ மேல்‌ 
ஒட்டவைக்து விட வேண்டும்‌, சிறுவர்களுக்கும்‌ அப்‌ 
படியே. இப்படிச்‌ லெ காட்கள்‌ செய்த வந்தால்‌ வாய்‌ மூடிப்‌ 
படுக்கும்‌ வழக்கம்‌ உண்டாகி விடும்‌, பிறகு இப்படி செய்ய 
வேண்டிய தில்லை. வயிறு புடைக்கத்‌ தின்ற வுடனே படுத்‌ 
தாலும்‌ வாய்‌ திறந்து விடும்‌, ஆகையால்‌ பாதி வயிறு காலி 
ஆன பின்பே படுக்க வேண்டும்‌, அதாவது சாப்பிட்டு 
இரண்டு மூன்‌ அ மணி கேரம்‌ பொறுத்தே படுக்க வேண்டும்‌, 


“இந்த வாயைத்‌ இறந்து படுக்கும்‌ வழச்சம்‌, தாய்மார்‌ 
களின்‌ ஒரு சிறு அசட்டையினால்தான்‌ உண்டாூற.து 


ன்‌ ஈங்காசனம்‌ 
ர்க்‌ 245 


என்று சொன்னால்‌ மிகையாகாது, குழந்தை தூங்கும்‌ 
போது தலையணையில்‌, தலையின்‌ மேல்‌ பக்கம்‌ மட்டும்‌ இருக்‌ 
கும்படி பார்த்துக்‌ கொள்ள வேண்டும்‌, லெ குழந்தைகள்‌ 
தலை முழுவதையும்‌, கழுத்து, மார்பு வரை, தலையணையில்‌ 
வைத்துத்‌ தூங்கும்‌. அப்பொழுது வாய்‌ தானாகத்‌ திறந்து 
விடும்‌. இந்தப்‌ பழக்கம்‌ பெரியவர்களான பிறகும்‌ ஏற்படு 
இறத. இரவில்‌ தாய்‌ படுக்கப்‌ போகும்‌ முன்‌, * குழந்தைகள்‌ 
தலையணையின்‌ மேல்‌ சரியாய்த்‌ தலையை வைத்துத்‌ தூங்கு 
இறார்களா ? என்று பார்க்க வேண்டும்‌, இல்லையானால்‌ தலை 
யணையைச்‌ சற்றுப்‌ பின்னுக்கு இழுத்து பாதி தலை மட்டும்‌, 
தலையணையில்‌ இருக்கச்‌ செய்ய வேண்டும்‌, அப்படிச்‌ செய்‌ 
தால்‌, வாயைக்‌ கட்டவேண்டிய அவசிய மில்லை, வாய்‌ மூடி 


யிருக்கும்‌ 


இந்தக்‌ காலத்தில்‌ டான்ஹில்‌ என்றால்‌ உடனே டாக்‌ 
டர்கள்‌ ஆப்பரேஷன்‌ செய்யவேண்டு மென்கிறார்கள்‌. அந்த 
வளர்ந்த சதையைக்‌ கத்தரித்து எடுத்து விடுகிறார்கள்‌. 
இரண்டு, மூன்று நாட்களில்‌ புண்‌ ஆறிச்‌ சரியாய்‌ விடுகிறது, 
இது சகஜயாய்‌ நடக்கிறது, ஆனால்‌ இந்தக்‌ கேசுகளில்‌ 
ஏதாவது ஒன்று ஆபத்தாக முடிவதும்‌ உண்டு. சதையைக்‌ 
கத்தரிக்கும்‌ கத்திரி, பக்கத்தில்‌ எங்காவது தப்பித்‌ தவறி 
பட்டு விட்டால்‌, உயிர்‌ பிழைப்பது துர்லபம்‌, இம்‌ மாதிரி 
அநேக கேசுகள்‌ நடந்திருக்கன்றன. ₹ மருந்து பூசுவதினா 
லேயே குணப்படுத்தலாம்‌ என்று பல மருந்துகள்‌ விளம்‌ 
பரத்தில்‌ காணுகிறோம்‌. அதன்‌ அனுபவம்‌ தெரியாது, 
ஆனால்‌ ஒன்று மட்டும்‌ நிச்சயம்‌, “்‌ சர்வாங்கா சன த்தினால்‌ 
டான்சிலைக்‌ குணமாக்க முடியும்‌” என்பத நிரூபணமாய்‌ 


விட்டது, 


246 ஆரோக்கிய ரகசியம்‌ 


எத்தனை சங்கத வித்வான்‌௧ளின்‌ தொண்டையை 
இந்த டான்ஹில்‌ வந்து கெடுத்து விட்டது! ஆப்பரேஷன்‌ 
செய்த பின்‌ முன்போல்‌ பாட வருவ தில்லை. அவர்களும்‌ 
சர்வாங்காசனம்‌ செய்தார்களானால்‌ முன்போல்‌ பாடலாம்‌, 
வந்தவர்கள்‌, ஆப்பரேஷன்‌ இல்லாமல்‌ போக்கடித்துக்‌ 
கொள்ளலாம்‌, சரியாய்ப்‌ பாடவராத பாடகர்கள்‌, சர்வாங்‌ 
காசனம்‌ செய்வார்களானால்‌, சாரீரம்‌ இனிமையாய்‌ அமை 
யும்‌. எவ்வளவு நேரமானாலும்‌ அனாயா சமாகப்‌ பாடலாம்‌, 
குரல்‌ சொன்னபடி கேட்கும்‌. தொண்டையை சரியாக்க 
இலவங்கம்‌, வால்மிளகு போன்ற மாற்று மருந்துகள்‌ பல 
இருக்கின்றன. இவைகளை உபயோகிக்காமலேயே, ௬௧ 


மாகப்‌ பாடலாம்‌, 


கண்டமாலை 


மாங்காய்‌ மாலை, காசு மாலை என்றெல்லாம்‌ கேள்விப்‌ 
பட்டிருப்பீர்கள்‌. ஆனால்‌ “கண்டமாலை? என்பதைப்‌ பற்றிக்‌ 
கேள்விப்‌ பட்டிருக்கிறீர்களா ? இதை எங்கும்‌ வாங்க 
முடியாத, எந்தக்‌ கடைகளிலும்‌ விற்காத, அந்த ஆப 
ரணங்கள்‌ அழகைத்‌ தரும்‌; இது விகாரமாய்‌ இருக்கும்‌, 
இத கண்டத்தை - கழுத்தைச்‌ சுற்றி சிறு சிறு கட்டிகளாக 
வருவதால்‌ கண்டமாலை” என்று பெயர்‌ வைத்தார்கள்‌ 


போலும்‌! 


இதுவும்‌ தைராய்ட்‌ கெடுவதால்தான்‌ வருகிறது, 
தைராய்ட்‌ கோளங்கள்‌, தன்‌ இரசத்தைச்‌ சரிவரச்‌ சுரக்காத 
போது, சரீரத்தில்‌ அயோடின்‌ சக்தி குறைதிறது, உடலில்‌ 
ஏற்படும்‌ மாறுதல்களை யெல்லாம்‌ சரி செய்வது தைராய்ட்‌ 
இரசமே, தசை நார்களைச்‌ சீர்செய்து கட்டுவதும்‌, வேண்‌ 


0 6. 
வாங்காசனம்‌ 
சர்‌ 247 


டாத கழிவு பதார்த்தங்களைக்‌ கழிப்பதும்‌, இத்‌ தைராய்ட்‌ 
இரஸமே, இத சரிவரக்‌ கிடைக்காத போது அவயவங்‌ 
களில்‌ பல பெருகவும்‌, வீங்கவும்‌ செய்கின்றன, 


சிலருக்குத்‌ தாடைக்குக்‌ ழே கழுத்தைச்‌ சுற்றிக்‌ 
கட்டிகளாக இருக்கும்‌, சிலருக்குக்‌ சழுத்தில்‌ ஒரு பக்கம்‌ 
மட்டும்‌ அப்படியே வீங்கி இருக்கும்‌, சிலருக்கு பல 
கட்டிகளாக வெளியிலும்‌ தெரியச்‌ செய்யும்‌. ஒரு சிலருக்கு 
மிகவும்‌ முற்றிக்‌ கட்டிகள்‌ மேல்‌ கட்டிகளாக, சிறுசாகவும்‌ 
பெரிசாசவும்‌ காய்த்துத்‌ தொங்கும்‌. மனிதனின்‌ அழகைக்‌ 
கெடுக்க இதைவிட வேறென்ன வேண்டும்‌ | 


மாங்காய்மாலை, காசு மாலை போட்டவர்கள்‌, கழுத்‌ 
தைத்‌ திருப்புவது ஒரு தினுசாய்‌ இருக்கும்‌. பணத்தின்‌ 
பெருமையோ ! அல்லது கனத்தின்‌ அழுத்தமோ | என்று 
எண்ணத்‌ தோன்றும்‌, ஆனால்‌ இந்தக்‌ கண்டமாலை வந்தவர்‌ 
கள்‌, பணத்தின்‌ பெருமையாய்‌ இல்லா விட்டாலும்‌, கட்டி 
களின்‌ கனம்‌ அழுத்துவதால்‌ கழுத்தைத்‌ திருப்பவும்‌ 
கஷ்டப்படுவார்கள்‌, 


இதை, மிக ஆரம்பப்‌ பருவத்திலேயே தக்க சிகிச்சை 
செய்து கொண்டால்‌ குணமாய்‌ விடும்‌, இல்லையானால்‌, பிறகு 
குணப்‌ படுத்துவது கஷ்டம்‌. முடியாது என்று கூடச்‌ 
சொல்லலாம்‌. சிலருக்கு வலி இருக்கும்‌. அதனால்தான்‌ 
கழுத்‌.த இருப்ப முடிவதில்லை. சிலருக்கு வலி இருக்கா அ, 
சிலருக்குக்‌ கட்டிகள்‌ உடைந்து சீழ்‌ வரும்‌; ஆனால்‌ லேசில்‌ 
ஆராத, மிகவும்‌ ஜாக்ரெதையாய்‌ ஆற்ற வேண்டும்‌, 
சிலருக்குக்‌ கட்டிகள்‌ உள்ளேயே உடைந்து சீமும்‌ இரத்த 


248 ஆரோக்கிய ரகசியம்‌ 


மும்‌ தொண்டைக்கு உள்ளே சென்றுவிடும்‌; அவர்கள்‌ 
வாந்தி செய்வர்‌; சீழும்‌ இரத்தமும்‌ வரும்‌. இம்‌ மாதிரி 


கேசுகள்‌ பிழைப்பது கஷ்டம்‌, 


தற்காலத்தில்‌ இதற்கு * அல்ட்ரா வயலெட்‌? சிகிச்சை 
தருகிறார்கள்‌, அந்த ரஸ்மி, தைராய்டைத்‌ தூண்டி 
விடுகிறது. பல நாட்கள்‌ இப்படிச்‌ செய்தால்‌, தைராய்ட்‌ 
கிளர்ச்சி ௮டைந்து, தன்‌ வேலையைச்‌ சரிவரச்‌ செய்கிறது, 
பிறகு இக்‌ கட்டிகள்‌ தானாகக்‌ கரைந்து விடுகிறது, ஆனால்‌ 
எத்தனை பேருக்கு இச்‌ சிகிச்சை அளிக்க முடியும்‌! நகரங்‌ 
களில்‌, பெரிய ஆஸ்பத்திரிகளில்‌ மட்டும்‌ இச்‌ சிசிச்சை 
அளிக்கப்படுகிறது, மற்ற இடங்களி லுள்ளவர்களுக்கு ? 


இந்த வியாதிக்கு, மேல்‌ நட்டார்‌ கழுத்துப்‌ பயிற்சியைச்‌ 
செய்யச்‌ சொல்லுகின்றனர்‌. சாதாரணமாய்‌ உள்ளவர்கள்‌ 
இம்‌ மாதிரி வராமல்‌ இருப்பதற்காகச்‌ செய்யலாம்‌. இதை 
வியாதியின்‌ ஆரம்ப நிலையில்‌ உள்ளவர்களால்‌ கூட செய்ய 
முடியாது, கழுத்தை விறைப்பாய்‌ வைத்துக்‌ கொண்டு, 
இரண்டு முஷ்டிகளைத்‌ தாடைக்குக்‌ கீழ்‌ கொடுத்து நெக்கிப்‌ 
பின்புறம்‌ தலையைச்‌ சாய்ப்பது; பிறகு முன்‌ பக்கம்‌ 
வளைப்பது; இம்‌ மாதிரி பல சொல்லுகின்றனர்‌. சாதாரண 
மாய்‌ ஒரு இடத்தை அழுத்தினால்‌, முன்பைவிட அந்த 
இடத்தில்‌ அதிக இரத்தம்‌ வரத்தான்‌ செய்யும்‌, அந்த 
முறைப்படி இந்தப்‌ பயிற்சியிலும்‌ இரத்தம்‌ வரலாம்‌, 
அதனால்‌, தைராய்டிற்கும்‌ சிறிது பலன்‌ என்னமோ உண்டு, 
ஆனால்‌, சர்வாங்காசன த்தில்‌ கிடைப்பதைப்‌ போல, முழுப்‌ 
பலன்‌ இதில்‌ கிடைக்கும்‌ என்று எதிர்பார்க்க முடியாது, அப்‌ 
படிக்‌ கிடைத்தாலும்‌ அரை குறையாகத்தான்‌ கிடைக்கும்‌, 


ர்வாங்காசனம்‌ . 
சாவாங்‌ 249 


சர்வாங்காசன த்தில்‌, தைராய்ட்‌ பூமியின்‌ பக்கம்‌ 
இருப்பதால்‌, இயற்கை ஆகர்ஷண சக்தி அதற்குத்‌ தானாக 
இரத்தம்‌ பாயும்படி செய்கிறது. அதனால்‌ செய்பவர்களுக்‌ 
குக்‌ கஷ்டமில்லை, மிகப்‌ பலவீன மானவர்களும்‌, கோய்‌ 
வாய்ப்‌ பட்டவர்களும்‌ செய்து குண மடையலாம்‌, ஆனால்‌ 
மேல்நாட்டூப்‌ பயிற்சி யான அ திடசாலிகளால்‌ தான்‌ செய்ய 
முடியும்‌. ஆகவே, “எப்படியும்‌ அவர்களும்‌ தைராய்டை 
ஊக்குவித்தாலே பலன்‌ காண முடியும்‌ என்ற முடிவுக்கு 
வந்திருக்கின்றனர்‌ ' என்று தெரிகிறது. அதுவரைக்கும்‌ 
திருப்தியே, ஆனால்‌ செய்யும்‌ முறையில்தான்‌ வித்தியாசம்‌, 


இந்த வியாதிக்கு மற்றொரு முறையும்‌ டாக்டர்கள்‌ 
சிபாரிசு செய்கின்றனர்‌. தைராய்டின்‌ அயோடின்‌ சத்து 
குறைவினால்‌, இம்‌ மாதிரி வியாதிகள்‌ உண்டாகின்றன, 
“ஆகாரத்தின்‌ மூலம்‌ அதைச்‌ சரிப்படுத்திவிடலாம்‌? என்‌ 
ன்றனர்‌, கடல்‌ பாசியிலும்‌, கரைகளிலும்‌, அயோடின்‌ 
சத்து அதிகம்‌ இருக்கிறதாம்‌. அது எந்த வகைப்‌ பாசி, 
எந்த வகை சீரை என்பது அவர்களுக்குத்தான்‌ தெரியும்‌! 
“எதைச்‌ சாப்பிடலாம்‌, எதைச்‌ சாப்பிடக்‌ கூடா அ” என்பதை 
யெல்லாம்‌ நாம்‌ யாரிடம்‌ போய்க்‌ கேட்பது? “பூசாரத்தின்‌ 
சத்து குறைந்து விட்டதால்‌, அதில்‌ இந்தக்‌ கடல்‌ பாசிகளை 
எருவாக உபயோகப்‌ படுத்தினால்‌, விளையும்‌ பொருள்கள்‌ 
அயோடின்‌ சத்து உடைய தாய்‌ இருக்கும்‌”? என்கின்றனர்‌, 
இவைகளெல்லாம்‌ மேல்‌ நாடுகளில்‌ நடக்கலாம்‌, . இங்கு 
இடைக்கக்‌ கூடிய சாதாரண எருவுக்கே திண்டாடும்‌ குடியா 
னவன்‌, இவற்றை யெல்லாம்‌ எங்கு தேடிப்‌ போடப்‌ போகி 
றான்‌? ஆனால்‌, முறை என்னமோ வரவேற்கக்‌ கூடியது 


தான்‌, 


250 ஆரோக்கிய ரகசியம்‌ 


காய்கறி, சை முதலியவைகளின்‌ வெந்த நீரைக்‌ 
கொட்டாமல்‌, பாலும்‌, வெண்ணெயும்‌ நிறையச்‌ சாப்பிட்‌ 
டாலே போதும்‌. கூட சர்வாங்காசனம்‌ செய்தால்‌ நிச்சய 
மாய்ப்‌ பூண பலன்‌ உண்டு, வெண்ணெயைக்‌ கையில்‌ 
வைத்அக்கொண்டு ரெய்க்கு ௮லைவானேன்‌ ? சர்வாங்காசன 
வெண்ணெய்‌ கையில்‌ இருக்கவே இருக்கிறத. அதைச்‌ 
செய்து பலன்‌ பெறுவோமே | 


இந்த வியாதி பெரியவர்களுக்கு மட்டும்‌ மல்ல, இறு 
குழந்தைகளுக்கும்‌ வருகிறது, கிளாண்ட்‌ கட்டி என்பர்‌, 
ஒன்றும்‌ சாப்பிடமாட்டார்கள்‌, அடிக்கடி ஜுரம்‌ வரும்‌, 
சாப்பிட்ட ஆகாரம்‌ ஜீரணமாகாத, உடம்பு நாளுக்கு 
நாள்‌ இளைத்து விடும்‌, இரத்த சோகை உண்டாகும்‌, 
கண்ணில்‌ ஒளி மங்‌ விடும்‌, அவர்கள்‌ படும்‌ பாடு காணச்‌ 
சகிக்காது. அப்பேர்ப்பட்ட குழந்தைகளை நாம்‌ ட்ட 
இருந்து காலைப்‌ பிடித்தப்‌ பொறுமையாய்ச்‌ செய்விக்க 
வேண்டும்‌. விடாமல்‌ இருபது நாட்கள்‌ செய்தால்‌, பிறகு 
நாளுக்கு நாள்‌ குணமாவதைக்‌ காண்பீர்கள்‌. மூன்று, 
நான்கு, மாதங்களில்‌ பூராவும்‌ கரைந்த, குழந்தை முன்‌ 
போல்‌ ஆரோக்கியமாய்‌ விடும்‌, 


வாய்ப்‌ புண்‌ சிலருக்கு வருவ அண்டு, இதை ஒருவித 
அம்மை என்று சொல்லுவர்‌. இ௫ு வந்தால்‌ எ அவும்‌ சாப்பிட 
முடியா அ; விழுங்க முடியாது, தாடையின்‌ 8ழ்‌ கோளங்கள்‌ 
( Glands) வீங்கிவிடும்‌, அதை நெறி என்று சொல்லு 
வர்‌. இதற்கு இளநீர்‌, வெண்ணெய்‌, கஞ்சி முதலிய காரம்‌, 
புளிப்‌ பில்லாத வஸ்அக்களாகக்‌ கொடுத்து குணப்‌ படுத்த 
வேண்டும்‌, சிலருக்கு நல்ல ஜுரம்‌ அடிக்கும்‌, ஜுர மில்‌ 


சர்வாங்காசனம்‌ 251 
லாதபோ அ, சர்வாங்காசனமும்‌ செய்து, காரம்‌, புளி இல்‌ 
லாப்‌ பத்தியமும்‌ இருந்தால்‌, வெகு சீக்கிரம்‌ குணமாய்‌ 
விடும்‌, 


புட்டாளம்மை அல்லது பொன்னுக்கு வீங்கி என்பர்‌, 
இத ஒரு தொற்று கோய்‌, கோளங்கள்‌ வீங்குவதே இதற்‌ 
குக்‌ காரணம்‌. இதற்கும்‌ நல்ல ஜுரம்‌ அடிக்கும்‌, வீக்கம்‌ 
தெரிந்த பின்‌ ஜுரம்‌ தணியும்‌. பிறகு மேலே சொன்ன 
பத்தியங்களுடன்‌ இருக்க வேண்டும்‌, ஜுரம்‌ அடிக்கும்‌ 
சமயம்‌ சர்வாங்காசனம்‌ செய்யக்கூடாது, போன பின்‌ 
செய்யலாம்‌, 


ஏன்‌, எல்லோருமே செய்தால்‌ ஒன்றுமே வராமல்‌ 
நிம்மதியாய்ப்‌ பயமற்று இருக்கலாமே! நாம்‌ எவ்வளவு 
சுத்தமாய்‌ இருந்தாலும்‌, குழந்தைகள்‌ பள்ளியில்‌ போய்‌ 
மற்றக்‌ குழந்தைகளுடன்‌ பழகுவ தனால்‌, பல நோய்கள்‌ பரவ 
ஏவாகின்றன. நம்‌ குழந்தைகளை, திடமாய்‌, ஈல்ல ஆரோக்‌ 
இய தைராய்ட்‌ உடையவர்களாய்‌ இருக்கச்‌ செய்து விட்டால்‌, 
இம்‌ மாதிரி தொற்று வியாதிகளுக்‌ கொல்லாம்‌ பயப்பட 
வேண்டிய அவசிய மில்லை அல்லவா ? காலரா, அம்மை, 
கக்குவான்‌, க்ஷயம்‌ இவைகள்‌ எல்லாம்‌, “எப்பொழுது பல 
வீனப்‌ படுவோம்‌, உள்‌ அழைந்து விடலாம்‌” என்று காத்‌ 
இருக்கின்றன. சர்வாங்காசனம்‌ செய்து உடலை உறுதி 
யான கோட்டையாக்க விட்டால்‌, இவைகள்‌ எல்லாம்‌ 
என்ன தான்‌ வந்து தாக்னொலும்‌ கோட்டைச்‌ சுவர்‌ தக 
ராது; வியாதிகள்‌ எனும்‌ விரோதி உள்‌ நுழைய மாட்டான்‌, 
நாம்‌ எந்த விதத்‌ தொற்று ரோய்‌ உள்ள இடத்திற்கும்‌ 
தாராளமாய்ப்‌ போகலாம்‌; பழகவும்‌ செய்யலாம்‌, 


252 ஆரோக்கிய ரகசியம்‌ 
அப்பேண்டி சிடிஸ்ஸ்‌ 


ஒரு அன்பர்‌ ; படித்த மேதாவி, பல நாட்களாகவே 
வயிற்று வலி இருப்பதாகச்‌ சொல்லி வந்தார்‌. நான்‌, “ஆச 
னம்‌ பழகுங்கள்‌ சுக மாகும்‌” என்று சொல்லி வந்தேன்‌, 
்‌ அவருக்கு அதில்‌ சிரத்தை யில்லாமையினாலோ அல்லது 
சமயம்‌ வாய்க்காததினலோ, அவர்‌ அதைக்‌ கவனிக்காமல்‌ 
இருந்தார்‌. வயிற்று வலியின்‌ கடைசிக்‌ கட்டம்‌ “அப்பெண்டி 
சிடிஷி 2ல்‌ (Aறpendicitis ) வந்து முடிர்தது. ஒரு பெரிய 
டாக்டர்‌ சோதனை செய்து ££ அப்பெண்டிக்ஸில்‌ £ீழ்‌ 
கோத்து விட்டத, ௮ வெடித்தால்‌ உயிருக்கே ஆபத்து, 
வரும்‌, ஒரு வாரத்திற்குள்‌ இதை ஆப்பரேஷன்‌ செய்க்‌ 
கொள்ள வேண்டும்‌?” என்ற முடிவைத்‌ தெரிவித்தார்‌, 
வீட்டில்‌ யோசித்து வருவதாகச்‌ சொல்லி வந்து விட்டார்‌ 


அந்த அன்பர்‌, 


ஏனெனில்‌, அவருக்கோ ஆப்பரேஷன்‌ செய்த கொள்‌ 
வதில்‌ இஷ்டமில்லை, பயத்தின்‌ காரண மல்ல. கடவுள்‌ தந்த 
இயற்கை உடலை அறுத்து, ஆப்பரேஷன்‌ தழும்புடன்‌ தன்‌ 
ஆயுளை அனுபவிக்க அவர்‌ மனம்‌ ஒப்ப வில்லை. ஆசனம்‌ 
செய்வது என்ற தீர்மானத்திற்கு வந்தார்‌. சர்வாங்காசனம்‌ 


சொல்லித்‌ தந்தேன்‌. 


பத்து நாட்களுக்குப்‌ பின்‌ அவர்‌ தன்னைப்‌ பரிசோதித்த 
டாக்டரைப்‌ பார்க்கச்‌ சென்றார்‌, அந்த டாக்டர்‌ இவரைப்‌ 
பார்த்ததும்‌, பயந்து விட்டார்‌; பேச நா வெழ வில்லை; பார்‌ 
வையை எடுக்கவில்லை; அப்பெண்டிக்ஸ்‌ குடல்‌ வெடித்து 
இறந்தபின்‌, அவருடைய ஆவி தான்‌ தன்னிடம்‌ வந்திருப்ப 


சர்வாங்காசனம்‌ A 253 


தாக நினைத்தா விட்டார்‌, பிறகு அந்த நண்பரே பேச 
ஆரம்பித்தார்‌, “நான்‌ சாக வில்லை, ஆசனம்‌ - செய்து 
பிழைத்து விட்டேன்‌, அதைத்‌ தங்களுக்குத்‌ தெரிவித்துப்‌ 
போகவே வந்தேன்‌ ”” என்றார்‌. அதன்பின்‌ டாக்டருக்குத்‌ 
தைரியம்‌ வந்தது, “ அப்படியா | ஆசனம்‌ என்றால்‌ என்ன? 
அதனால்‌ எப்படிப்‌ பிழைக்க முடியும்‌? எங்கே படுங்கள்‌. 
சோதிக்கலாம்‌ |?” என்றார்‌. சோதித்தார்‌. அப்பெண்டிக்ஸ்‌ 
குடல்‌ இருக்கு மிடத்தை அழுத்தினார்‌. வலி இல்லை. £ழ்‌ 
கோத்துக்‌ கொண்டிருந்த இடம்‌ தெரியவில்லை. அவருக்கு 
ஆச்சரியம்‌ தாங்க முடியவில்லை, பிறகு நடந்த விருத்தார்‌ 
தத்தைக்‌ கேட்டார்‌, ஆசன மமையை அன்பர்‌ எடுத்‌ 
தரைத்தார்‌, “அப்படியானால்‌ அதை விட வேண்டாம்‌, 
தொடர்ந்து செய்யுங்கள்‌ '? என்று டாக்டர்‌ சொன்னார்‌. 


மேற்படி அன்பர்‌ தொடர்ந்து இன்னும்‌ பல ஆசனங்‌ 
களைச்‌ செய்து, நோய்கள்‌ எனும்‌ பிடியிலிருந்தே விடுதலை 
அடைந்தார்‌. அத்துடன்‌ அவர்‌ நிற்க வில்ல, அவருடைய 
நண்பர்கள்‌ யார்‌ யார்‌ உண்டோ, அத்தனை பேருக்கும்‌ 
அவரே பிரசாரம்‌ செய்ய ஆரம்பித்து விட்டார்‌. அரேக 
ருக்கு பிரமிக்கத்‌ தக்க விதம்‌, பல நோய்களைக்‌ குணப்‌ 
படுத்தியும்‌ இருக்கிறார்‌, 


அசாரப்‌ பையிலிருந்து சிறு குடல்‌ ஆரம்பிக்கிறது. 
௮.௮, பல சுருளைகளாக மடங்கி நடு வயிற்றில்‌ இருக்நறெது, 
அதைத்‌ தொடர்ந்தாற்‌ போல்‌ பெருங்குடல்‌ அல்லது மலச்‌ 
குடல்‌ ஆரம்பிக்றறெது. மேற்படி சறுகுடலி லிருந்து 
பெருங்குடல்‌ ஆரம்பிக்கும்‌ இடத்தில்‌, ஒரு நாகப்பூச்சி 
யைப்போல்‌, பென்ஹில்‌ கனத்தில்‌, மூன்று அல்லது 


254 ஆரோக்கிய ரகசிய 


நான்கு அங்குல நீளத்தில்‌, ஒரு குடல்வால்‌ தொங்கி 
கொண்டிருக்கிறது, அதற்குத்தான்‌ “அப்பெண்டிக்ஸ்‌' என்‌ 
பது. ௮௮ நோய்‌ கொள்வதுதான்‌ பயங்கர அப்பெண்‌ 
டிஹிடிஸ்‌ வியாதி யாகும்‌. அர்தக்‌ குடல்‌ வாலின்‌ உப 
யோகம்‌ இன்னதென்று தெரியவில்லை, பல பெரிய டாக்டர்‌ 
களாலும்‌ “இது எதற்காக ஏற்பட்டது??? என்று தீர்மான 
மாய்ச்‌ சொல்ல முடியவில்லை, 


ஆனால்‌, “ஆகார நியம மில்லாமல்‌, கண்டபடி சாப்பிடு 
பவர்களுக்குத்‌ தண்டனை அளிப்ப கற்காகவே, இந்தக்‌ குடல்‌ 
வால்‌ இயற்கையாய்‌ அமைந்திருக்கிறது” என்பது என்‌ 
முடிவு. சிருஷ்டியில்‌ எந்த ஒரு பாகத்தையும்‌ நாம்‌ புறக்‌ 
கணிக்க முடியா அ அல்லவா? 


நாம்‌ சாப்பிடும்‌ ஆகாரம்‌, ஆகாரப்‌ பைக்குச்‌ சென்று, 
பிறகு சிறு குடலுக்குச்‌ செல்லுறது. அங்கு சத்தூக்‌ 
கள்‌ கிரகிக்கப்பட்டூப்‌ பெருங்‌ குடலுக்குத்‌ தள்ளப்படு 
கிறது, அப்படித்‌ தள்ளும்‌ போது இந்தச்‌ குடல்‌ வாலுச்‌ 
குள்ளும்‌ சென்று வருகிறது, வேளை, நேரக்கணக்‌ 
“தின்றி சாப்பிடுறெவர்களுக்கு ௪தா இதற்குள்‌ சென்று 
வருதலால்‌ அது அழன்று பலவீன மடைந்து விடும்‌, 
பிறகு, அதனுள்‌ சென்ற வஸ்து வெளிவர முடியா த. 
அங்கேயே தங்கி அழுகுநறெ.அ, பிறகு வயிற்றுவலி ஆரம்ப 
மாகிறது, அதற்கு நாம்‌ செய்வ தென்ன? மருந்தைச்‌ 
சாப்பிடுகிறோம்‌. மருந்தின்‌ வேகத்தால்‌, அடைபட்ட 
இடத்திலுள்ள பொருள்‌ அசைந்து வெளியில்‌ வருகிற. 
பிறகாவது ஆகார நியமமாய்‌ இருக்கிறோமா? கண்டபடி 
தின்ன ஆரம்பிக்கிறோம்‌, மருர்துதான்‌ இருக்கிறதே, 


சர்வாங்காசனம்‌ 255 


அப்படி வலித்தால்தான்‌ என்ன? மருந்து சாப்பிட்டால்‌ 
போகிற ! மறுபடியும்‌ வயிற்றுவலி, பிறகு மருந்து, நாளாக 
ஆக எப்பொழுதோ ஒருகாள்‌ வந்து கொண்டிருந்த வயிற்று 
வலி, அடிக்கடி வர ஆரம்பிக்கெது, மருந்தென்னும்‌ 
சாட்டையால்‌ அடித்தடித்து ஒட்டுகிறோம்‌. கடைசியில்‌, 
மருந்துக்கும்‌ அசையாமல்‌ கழிவுப்பொருள்கள்‌ குடல்‌ வாலி 
லேயே தங்கி விடுகின்றன; பலவீனப்‌ பட்டுப்‌ போறெது; 
சக்தியற்றுப்‌ போகிற த; பிறகு அழுக ஆரம்பிக்கிறது. பிறகு 
சொல்ல முடியாத, பொறுக்க முடியாத வலி உண்டாகிறது, 
இந்த வயிற்று வலி வந்தவர்கள்‌, பதி வந்தால்‌ சாப்பிடவும்‌ 
பயப்‌ படுவார்கள்‌, சாப்பிட்டால்‌ வலி பொறுக்க முடியாது. 
எவ்வளவுக்‌ கெவ்வளவு வயிறு என்றும்‌, குடல்கள்‌ என்‌ 
அம்‌, பாராமல்‌, பஞ்சு இணிப்பதுபோல்‌ திணித்தார்களோ, 
அவ்வளவுக்கும்‌ சாப்பிட அஞ்சுவர்‌, வலி பொறுக்க முடி 
யாமல்‌ குளம்‌ குட்டைகளில்‌ விழுந்து இறந்தவர்கள்‌ 
அநேகர்‌. 


இவர்களுக்கு ஆப்பரேஷன்‌ செய்து அடைபட்டு, 
உணர்ச்சி யற்றுப்‌ போன குடல்வாலை நீக்கி விடுவர்‌. 
இலருக்கு அடைத்த பொருள்கள்‌ அழுகிச்‌ சீழ்‌ கோத்துக்‌ 
கொண்டு, குடல்‌ வால்‌ வீங்கி விடும்‌, அசாத்திய வலி 
எடுக்கும்‌. இது மிக ஆபாத்தான நிலை, உடனே ஆப்ப 
ரேஷன்‌ செய்து சீழ்‌ பிடித்த குடல்‌ வாலையை அகற்ற 
வேண்டும்‌, இல்லையானால்‌, சீழ்‌ வெடித்து வயிற்றில்‌ கொட்டி 
விடும்‌, அவ்வளவுதான்‌ ; வாழ்க்கை முடிந்த அ. 


ஒரு தடவை ஆப்பரேஷன்‌ செய்து கொண்டவர்கள்‌, 
அதன்‌ பின்பாவது ஆகார நியமத்துடன்‌ இருக்க வேண்டும்‌, 


256 ஆரோக்கிய ரகசியம்‌ 


கண்ட நேரத்தில்‌ கண்டதை யெல்லாம்‌ சாப்பிட ஆரம்பித்‌ 
தால்‌, மறுபடியும்‌ வயிற்றுவலி வர்‌.தவிடும்‌. ஆப்பரேஷன்‌ 
செய்த இடத்தில்‌, மறுபடியும்‌ ஆகாரக்‌ கழிவின்‌ உறுத்தல்‌ 
ஏற்படும்‌. இலபேருக்குச்‌ மும்‌ பிடித்துவிடும்‌. இவர்‌ 
களுக்கு விமோசனமே கிடையாது என்று விஞ்ஞானம்‌ 
சொல்லுகிறது. எந்த டாக்டரும்‌, எந்த ஆஸ்பத்திரி 
யிலும்‌, இரண்டாவது தடவை ஆப்பரேஷன்‌ செய்ய மாட்‌ 
டார்கள்‌. செய்தால்‌ உயிருக்கே ஆபத்து. . வலியுடன்‌ சில 
நாட்கள்‌ இருந்து வாழ்க்கையைச்‌ க்ரெம்‌ முடிக்க 
வேண்டியதுதான்‌. இதுதான்‌ தற்போதுள்ள விஞ்ஞானத்‌ 
தில்‌ முன்னேற்ற மடைந்த டாக்டர்களின்‌ முடிவு, 


ஆனால்‌ யோக மார்க்கம்‌ இப்பேர்ப்பட்டவர்களுக்கு 
அபயம்‌ அளிக்கிறது. அப்பெண்டிஷஹிடிஸுக்கு ஆப்ப 
சேஷனே தேவையில்லை. ஒருதடவை ஆப்பரேஷன்‌ செய்து 
கொண்டவர்களுக்கு, மறுபடியும்‌ வயிற்றுவலி வந்தால்‌, 
அவர்கள்‌ வாழ்க்கையைச்‌ சக்கரம்‌ முடிக்க வேண்டுமென்ற 
அவசிய மில்லை, சீழ்‌ பிடித்து வெடித்து விடும்‌ என்ற 
நில்மையி லுள்ளவர்களுக்கும்‌ ஆப்பரேஷன்‌ வேண்டிய 
தில்லை. எத்தனையோ பேர்‌, இந்த வலியால்‌ பீடிக்கப்பட்டு 
ஆசனம்‌ பழகி குணமடைந்‌ திருக்கின்றனர்‌. சர்வாங்கா 
சனமே இதற்கு விமோசனம்‌ அளிக்க வல்லது இதன்‌ 
மகிமையை இனித்‌ தான்‌ உலகமும்‌ உணரப்‌ போடறது, 
அந்த நாள்‌ அதிக தூரத்திலில்லை, 


சர்வாங்காசன நிலையைச்‌ சற்று கவனியுங்கள்‌, சிரசு, 
கழுத்து, புஜங்கள்‌ மட்டும்‌ தரையில்‌ இருக்க, மற்ற பாகங்‌ 
கள்‌ மேல்‌ நோக்கித்‌ தலை ஜோய்‌ இருக்கிறது, ஒரு புட்டி 


சர்வாங்காசனம்‌ 257 
யின்‌ அடியில்‌ தங்‌னை அழுக்கு, தலைழோய்‌ இிருப்பின 
உடன்‌, அங்கு காலி அ வாய்ப்புறம்‌ வந்து விடும்‌. அதைப்‌ 
போல்‌, குடல்‌ வாலில்‌ அடைபட்ட அழுக்கு வஸ்துக்களை, 
பூமியின்‌ ஆகர்ஷண சக்தி ழே இழுக்கிறது, அந்த 
அழுக்கு வழக்கம்‌ போல்‌ பெருங்குடலில்‌ சேர்க்கப்படு 
இறத. அத்துடன்‌ சர்வாங்காசன த்தில்‌ தைராய்ட்‌ கோளத்‌ 
தின்‌ ஆட்சி ஒங்க, மற்ற ஜீரணக்‌ கருவிகளும்‌ தங்கள்‌ காரி 
யங்களைச்‌ சரிவரச்‌ செய்றெது குடல்‌ வாலும்‌, சலைச்சுமை 
நீங்கனாற்போல்‌ ஒய்வு பெறுநறெஅ. இழ்‌ பிடி.த்திருந்தா லும்‌, 
சர்வாங்காசன த்தில்‌, அர்த இடம்‌ காலி அஃ, ஈல்ல இரத்தம்‌ 
பாய இடம்‌ கிடைப்பதால்‌, ழும்‌ மாறி விடுறெது, 


அப்பெண்டி ஹிடிஸ்‌ உள்ளவர்கள்‌ சர்வாங்கா சனத்‌ 
தைத்‌ தினம்‌ காலை, மாலை வெறும்‌ வயிற்றில்‌ செய்ய வேண்‌ 
டும்‌, பத்து நிமிஷங்களில்‌ ஆரம்பித்து பதினைந்து, இருபது 
நிமிஷங்கள்‌ வரை செய்யலாம்‌, ஒரே வாரத்தில்‌ பாதி ௮ல்‌ 
லது முக்கால்‌ பங்கு குணமாய்‌ விடும்‌, ஒரு மாதத்தில்‌ பூரா 
வும்‌ குண மடையலாம்‌. பிறகு எப்பொழுதும்‌ செய்தால்‌, 
ரோய்‌ எனும்‌ அரக்கனுக்கு அஞ்ச வேண்டியதே யில்லை, 


டாக்டர்‌ என்ன சேய்வார்‌ ? 


ஆசனம்‌ போட்டதின்‌ மூலமாக * அப்பெண்டிடிஸ்‌ ” 
என்ற வியாதியைப்‌ போக்கக்‌ கொண்ட ஈண்பரைச்‌ சமீ 
பத்தில்‌ சந்தித்தேன்‌. அவர்‌ ல காலமாகப்‌ பக்தி மார்க்‌ 
கத்தில்‌ அதிகம்‌ ஈடு பட்டிருக்கிறார்‌. புதிதாய்‌ அன்று கழுத்‌ 
தில்‌ தள மணி மாலை விளங்கிற்று, “பக்தியில்‌ மனதை 
அதி இவிரமாய்ச்‌ செலுத்துடிறீர்கள்‌ போல்‌ இருக்கெது?? 
என்றேன்‌. பல கலைகளைக்‌ கற்ற மேதாவி, தளி மாலையை 

17 


2 58 ஆரோக்கிய ரகசியம்‌ 


இக்‌ காலத்தில்‌ அணிலதென்றால்‌ ஆச்சரிய மல்லவா? 
அதனால்‌ அப்படிக்‌ கேட்டேன்‌. அவர்‌ புன்முறுவலுடன்‌ 
“இந்தத்‌ துளசி மாலை ஒரு அன்புப்‌ பரிசு. இது தங்களுக்‌ 
குக்‌ இடைத்திருக்க வேண்டிய௫. அவ்வளவு தூரம்‌ சிரமம்‌ 
கொடுப்பானேன்‌ என்று .நானே இதை ஏற்றுக்‌ சொண்‌ 
டேன்‌ ” என்றார்‌. எனக்கு ஒன்றும்‌ புரியவில்லை, அன்புப்‌ 
பரிசாவது! எனக்குக்‌ கடைப்பதாவது | அப்படி எனக்‌ 
குக்‌ கிடைக்க வேண்டியது, எனக்குத்‌ தெரியாமல்‌ இவ 
ருக்கு எப்படி. வந்தது? ஒருகால்‌ சுயகலம்‌ அதிகமாய்‌ 
விட்டதோ! பொன்‌ மாலையாய்‌ இருந்தால்‌ அப்படி நினைக்க 
இடமிருக்கிறது. துளி மணி மாலையை அப்படி நினைக்க 
முடி யவில்லையே ! இதில்‌ ஏதோ மர்ம மிருக்கறது?? என்று 
என்‌ மனம்‌ மேலும்‌ விஷய மறிய ஆவல்‌ கொண்டது, அவர்‌ 


நடந்ததை சொன்னார்‌ ; 


“ஒரு பணக்காரர்‌; எனக்கு மிக வேண்டியவர்‌. வயது 
நாற்பது இருக்கும்‌. அவருக்குப்‌ பல வருடங்களாகவே 
பல நோய்கள்‌ வந்து, பல மருந்துகளை அருந்தி வந்தார்‌. 
அனால்‌ சுக மென்னமோ கண்டபாடில்லை. ஒன்று போனால்‌ 
ஒன்று மாறி வந்து கொண்டிருந்தது, கடைசியில்‌ உடம்பி 
அள்ள நல்ல இரத்தமே போய்‌ நீர்‌ கோத்துக்‌ கொண்டது. 
கை, கால்களில்‌ நீர்‌ கோத்து வீக்கம்‌ கொண்டஅ, அர்த 
ஊரில்‌ இருந்தால்‌ சரியான சிகிச்சை செய்‌ துசொள்ள முடி 
யாது? என்று எண்ணிச்‌ சென்னைக்குத்‌ தன்‌ மனைவியுடன்‌ 
வந்தார்‌. பல பிரபல டாக்டர்களிடம்‌ சிிச்சைப்‌ பெற்றார்‌, 
பெரிய ஆஸ்பத்திரிகளில்‌ தங்கனார்‌. குணம்‌ ஏதும்‌ காண 
வில்லை. உடம்பெல்லாம்‌ ஊசியினால்‌ சல்லடைக்‌ கண்க 
ளாகத்‌ துளைத்ததுதான்‌ மிச்சம்‌, உடலில்‌ சக்தி யில்லாத 


சர்வாங்காசனம்‌ 259 


துடன்‌ ஊூகள்‌ குத்தின பாதை பொறுக்க முடி யாமல்‌ 
அவஸ்தைப்‌ பட்டார்‌, டாச்டர்கள்‌ இனித்‌ தேறாது” என்று 


“சரி, இறப்பதென்னமோ நிச்சயம்‌. சொந்த ஊருக்‌ 
குச்‌ சென்று, சுற்றத்தார்கள்‌ இருக்கு மிடத்தில்‌ இறப்‌ 
போம்‌” என்று அவர்கள்‌ புறப்பட்டார்கள்‌, ஊருக்குப்‌ 
போவதற்கு முன்‌ என்னைப்‌ பார்த்துப்‌ போக வந்தார்கள்‌. 
நடந்த விருத்தாக்தத்தைச்‌ சொன்னார்கள்‌, அவர்‌ மனை 
வியோ கண்ணீரும்‌ கம்பலையுமாய்‌ நின்றார்‌. பார்க்கப்‌ பரி 
தாபமாய்‌ இருந்தது, “சரி, நீங்கள்‌ இறப்பது நிச்சய 
மென்று தீர்மானித்து விட்டீர்கள்‌. கடைசியில்‌ நான்‌ 
சொல்லுகிறபடி கொஞ்ச நாளைக்குச்‌ செய்து விட்டு இறந்து 
விடுங்கள்‌, ஒருகால்‌ குணமானாலும்‌ ஆகலாம்‌ ” என்றேன்‌. 


அந்த அம்மாளின்‌ முகம்‌ மலர்ந்தது, “நீங்கள்‌ எதைச்‌ 
செய்யச்‌ சொன்னாலும்‌ செய்றேன்‌. எப்படியும்‌ என்‌ 
கணவர்‌ பிழைத்தால்‌ போ தும்‌” என்றார்‌. “வெள்ளத்தில்‌ 
மூழ்‌சத்‌ தத்தளிப்பவன்‌ ஒரு அரும்பைக்‌ கண்டாலும்‌, 
அதைப்‌ பிடித்துக்‌ கமை ஏறிவிடலாம்‌' என்று எண்ணு 
வானாம்‌, அதைப்‌ போல *எதனாலாவது தன்‌ கணவர்‌ 
பிழைக்க மாட்டாரா? என்ற ஆவல்‌. ஈண்பருக்‌ கென்னமோ 
“இனி என்ன செய்து என்ன ஆகப்‌ போூறது?' என்ற 
விரக்தி ஏற்பட்டிருர்தது, என்‌ வற்புறுத்தலினாலும்‌, 
மனை வியின்‌ வேண்டு கோளினாலும்‌ என்‌ யோசனைக்கு இணங்‌ 
இனார்‌. அவரைச்‌ சர்வாங்காசன நிலைக்குக்‌ கால்களைத்‌ 
தூக்‌, என்‌ உடல்மேல்‌ தாங்‌ யிருக்கும்‌ வண்ணம்‌ பிடித்‌ 
அக்‌ கொண்டேன்‌, ஒரு நிமிஷம்‌ கூட அவரால்‌ இருக்க 


260 ஆரோக்கிய ரகசிய 


முடியவில்லை, அவ்வளவு வலி, உடம்பெல்லாம்‌. இம்‌ 
மாதிரி மூன்று, நான்கு தடவைகள்‌ செய்தேன்‌, “இப்‌ 
படியே தினசரி காலை, மாலை, வெறும்‌ வயிற்றில்‌ செய்து 
வாருங்கள்‌. முதலில்‌ வலிக்கத்தான்‌ செய்யும்‌; பிறகு 
குறைந்து விடும்‌, அதிக வலி யில்லாமல்‌, கஷ்டமில்லாமல்‌ 
எவ்வளவு நேரம்‌ நிற்க முடிகிறதோ, நிற்க வேண்டும்‌, 
ஆனால்‌ விடாமல்‌ செய்து வர வேண்டும்‌.” என்றேன்‌, 
அப்படியே செய்வதாக வாக்களித்து, இருவரும்‌ சொந்த 
ஊர்‌ சென்றனர்‌, 


அனறு மாதங்கள்‌ சென்றன, ஒருநாள்‌ என்‌ வீட்டு 
வாசலில்‌ உட்கார்ந்திருந்தேன்‌. மேற்படி தம்பதிகள்‌, எதிர்‌ 
பா.ராவிதமாய்‌ வந்தனர்‌, பெரிய ரோயாளியாய்‌, எழுர்‌ 
திருக்கவும்‌ முடியாமல்‌, இரத்தமே இல்லாமல்‌, நீர்‌ கோத்து 
விகாரமாய்‌ இருந்தவர்‌, அந்த அறி குறிகள்‌ எ அவு மில்லாமல்‌ 
வேகமாய்‌ நடந்து வந்தார்‌, நான்‌ ஆச்சரியத்தால்‌ பேசவும்‌ 
முடியாமல்‌, தலையை மட்டும்‌ ஆட்டி வரவேற்றேன்‌. அவர்‌ 
மனைவி என்‌ முன்‌ வந்து, தன்‌ கழுத்தில்‌ அணிந்திருந்த 
காசுமாலை, மாங்காய்மாலை, மற்றும்‌ தங்கச்‌ சங்கலிகள்‌ என்‌ 
னென்ன உண்டோ, மாங்கல்யம்‌ தவிர, மற்றெல்லா நகை . 
களையும்‌ ஒவ்வொன்றாய்க்‌ கழற்றிக்‌ கோவிலில்‌ உற்சவருக்‌ 
குச்‌ சாத்துவது போல்‌ என்‌ கழுத்தில்‌ போட்டார்‌, எனக்கு 
ஒன்றுமே புரியவில்லை. “(இது என்ன கூத்து? எதற்காக 
அம்மா இப்படிச்‌ செய்கிறீர்கள்‌ ? ” எனு கேட்டேன்‌, 


அந்த அம்மாள்‌ “*இவைக ளெல்லாம்‌ உங்களுக்கே 
சொந்தம்‌, எனக்கு நீங்கள்தான்‌ மாங்கல்யப்‌ பிச்சை 


அளித்தீர்கள்‌, உங்களால்தான்‌ என்‌ கணவர்‌ பிழைத்தார்‌ 4 


14 ப்‌ oO 
சாவாங்காசனம்‌ த: 
261 


என்று கையெடுத்துக்‌ கும்பிட்டார்‌. 


எனக்கு ஒரே ஆனர்‌ . 
தம்‌. ஈகைகள்‌ கிடைத்ததற்‌ கல்ல, * 


என்‌ ஈண்பர்‌ பிழைத்து 
விட்டார்‌ ; பெரிய பெரிய டாக்டர்களாலும்‌ இனிப்‌ பிழைக்க 
மாட்டார்‌ என்று கைவிடப்‌ பட்டவர்‌ பிழைத்து விட்டார்‌!” 
என்னே சனங்களின்‌ மகிமை | 


பிறகு, என்னை நான்‌ சமாளித்துக்‌ கொண்டு, “இதற்‌ 
கெல்லாம்‌ நான்‌ உரியவனல்ல, எனக்கு உயிர்‌ தந்தவர்‌ 
ஒருவர்‌ இருக்கிறார்‌. அவர்‌ சொல்லித்‌ தந்த அசனம்தான்‌ 
உங்களுக்குச்‌ சொல்லிக்‌ கொடுத்தேன்‌.. இந்த மரியாதைக 
ளெல்லாம்‌ அவருக்குச்‌ சேர வேண்டியது, இந்தப்‌ 
பொருள்களை அவர்‌ தொடவும்‌ மாட்டார்‌? என்றேன்‌. 
அவர்கள்‌ * நீங்கள்‌ தான்‌ எங்களுக்குக்‌ கண்கண்ட தெய்‌ 
வம்‌. இவைக ளெல்லாம்‌ உங்களுடையது ??' என்றனர்‌, 
நான்‌ என்ன தடுத்தும்‌ கேட்பதாய்‌ இல்லை. ££ எங்கள்‌ ஞாப 
கார்த்தமாய்‌ இருக்கட்டும்‌?” என்றனர்‌. ** அப்படியானால்‌ 
ஒரு துளசிமணி மாலையை கொடுத்தால்‌ போதும்‌. கான்‌ எப்‌ 
பொழுதும்‌ உங்கள்‌ ஞாபகார்த்தமாகவே அணிந்திருப்‌ 
பேன்‌. பொன்‌ மாலைகளைக்‌ கழற்றி விடுவேன்‌, அணிய 
முடியாது” என்றேன்‌. அதன்பின்‌ அவர்களுடைய ஆனந்த 
வெறி ஒரு படியாக அடங்கிற்று. ஒரு அளசி மணி மாலையை 
வாங்கித்‌ தந்தனர்‌. பொன்‌ மாலைகளை அவர்களுக்குக்‌ 
கொடுத்து விட்டேன்‌. 4 அந்த அன்புக்‌ சாணிக்கைதான்‌ 
இது.” 


இப்பொழுது சொல்லுங்கள்‌ இது தங்களுக்குச்‌ சேர்‌ 
வேண்டிய தல்லவா??” என்று என்னையே கேள்வி கேட்டார்‌. 
இவைகளைக்‌ கேட்ட தம்‌ அர்த ஆபரணங்கள்‌ எல்லாம்‌ என்‌ 


262 ஆரோக்கிய ரகசியம்‌ 


கழுத்தில்‌ விழுந்தால்‌ எவ்வளவு சந்தோஷ முண்டாகுமோ, 
அதைவிடப்‌ பன்‌ மடங்கு சந்தோஷ மேற்பட்டது, மான 
கமாக அம்மாலைகளை யோக ஆசனங்களைக்‌ கண்டு பிடித்த 
யோகிகளுக்கு அணிவித்த, மனமார வாழ்த்தினேன்‌. 
வாழ்க யோசாசனம்‌! வாழ்க மக்கள்‌ இனம்‌! அந்த அம்மை 
யாரின்‌ பதி பக்திக்குத்‌ தலை வணங்கினேன்‌. சாவித்திரி, 
“தன்‌ கணவன்‌ சத்யவானின்‌ உயிரைக்‌ கவர்ந்துச்‌ சென்ற 
காலனை, சாகசத்தால்‌ வென்று உயிரை மீட்டினாள்‌ ' என்று 
கதையில்‌ படிக்கிறோம்‌. கலியுக சாவித்திரியான இந்த 
அம்மையாரின்‌ உதவியினால்‌ கணவர்‌ உயிர்‌ பெற்றார்‌. 


மருந்துகளினாலும்‌, ஊசிகளினாலும்‌ கண்டபடி சித்ர 
வதை செய்யப்பட்ட உடலை, சர்வாங்காசனம்‌ சர்‌ திருத்தி 


விட்டத. 


முதலில்‌ சாதாரணமாய்‌ ஜுரம்‌ வருகிறது என்று 
வைத்துக்‌ கொள்வோம்‌. அதற்குக்‌ கொடுக்கும்‌ மருந்தின்‌ 
வேகத்தால்‌ ஜுரம்‌ என்னமோ தணிகிறது, அம்மருந்தின்‌ 
வேகம்‌ உஷ்ணமாய்‌ மாறி, இருமல்‌ வருகிறது; பிறகு இரும 
அக்கு மருந்து. இருமலுக்கு மருந்து சாப்பிட்டால்‌ ௮ 
போய்‌ வயிற்றுவலி; பிறகு மருந்து. ௮தன்‌ பின்‌ சீதபேதி; 
அதற்காக மருந்து, குளிர்ந்த வஸ்தக்களாய்‌ சாப்பிடுவது, 
அதனால்‌ மார்ச்சளி; ஜுரம்‌. அதற்கும்‌ மருந்து, இதற்‌ 
குள்‌ உடலில்‌ உள்ள சுண்ணாம்புச்‌ சத்து குறைந்து விடு 
இறத, உடம்பெல்லாம்‌ நமைச்சல்‌; மறுபடியும்‌ அதற்கு 
மருந்‌ துகள்‌, மேல்‌ பூச்சுகள்‌, ஊசிகள்‌, பிறகு கண்‌ எரிச்சல்‌, 
தலைவலி, அதற்கு மருந்துகள்‌, இதற்குள்‌ நரம்புகள்‌ 
தளர்ந்து விடுகின்றன; கோளங்கள்‌ கெட்டு விடுகின்றன, 


2 a 0 
ஈங்காசனம்‌ : 
சாவ 263 


இரத்தத்திலுள்ள சிவப்‌ : பணுக்கள்‌ குறைகின்றன ; நீர்‌ 
கோத்துக்‌ கை, கால்கள்‌ வீங்கி விடுன்றன. இருதயம்‌ 
பலவீன மாகிறது, இற்‌ நிலைமையில்‌ டாக்டர்தான்‌ என்ன 
செய்வார்‌ ? ஊரில்‌ பல வீடுகளில்‌ நடைபெறும்‌ வழக்கங்கள்‌ 
தான்‌ இவை. 


இர்‌ சிலைமையிலிருந்து தேர வேண்டுமானால்‌, அடிப்‌ 
படைக்‌ காரணத்தை அறிந்து சிகிச்சை அளிக்க வேண்டும்‌. 
அது தான்‌ தைராய்ட்‌ சீர்திருத்தம்‌, இந்த நிலைமையில்‌ எந்‌ 
தத்‌ தைராய்ட்‌ மருக்‌ துகளும்‌ குண மளிக்காது. குணத்திற்‌ 
குப்‌ பதில்‌ ஆபத்தைத்தான்‌ உண்டாக்கும்‌ ஆனால்‌ சர்வாங்‌ 
காசனத்தின்‌ மூலம்‌, இயற்கை முறையில்‌ தைராய்டுக்கு 
சிசிச்சை அளிக்கப்‌ படுகிறது தைராய்ட்‌ குணமாக ஆக 
நரம்புகள்‌, தசைகள்‌, இருதயம்‌ மற்ற அவயவங்கள்‌ புத்து 
யிர்‌ பெறுகின்றன, இரத்த அறைகள்‌ பல மடைகின்றன. 
நீர்‌ குறைகிறது. வீக்கம்‌ வடிகன்ற த. பழைய மிலைமைக்கு 
உடல்‌ மாறுது. சர்வாங்காசனம்‌ ஒன்றைத்‌ தவிர வேறு 
எந்த விதமான சிகிச்சைகளும்‌ இதற்கு உபயோகப்படாது. 


சர்வாங்காசனழம்‌, யானைக்‌ காலும்‌ 


யானைக்கால்‌ ஒருவிதக்‌ கிருமிகளால்‌ உண்டாவது, முக்‌ 
இயெமாய்‌ ஜலத்தின்‌ மூலமே இது பரவுகிறது, சில இடங்‌ 
களில்‌ உள்ளவர்களுக்கு அனேகமாய்‌ இந்த வியாதி இருப்‌ 
பதைப்‌ பார்க்கலாம்‌. காரணம்‌, அங்குள்ள ஜலத்தில்‌ இதன்‌ 
இருமிகள்‌ இருப்பதுதான்‌. இந்த ஜலத்தையே உபயோ 
இக்கும்‌ ஒரு சிலருக்கு இர்‌ தோய்‌ வருவதில்லை. அவர்‌ 
களுக்கு இந்த நோய்க்‌ கிருமிகளை எதிர்த்து நிற்கும்‌ சக்தி 
அதிகமாய்‌ இருக்கலாம்‌, 


264 ஆரோக்கிய ரகசியம்‌ 


முதலில்‌ ஜஈ.ரத்தில்‌ ஆரம்பிக்கும்‌. அடிக்கடி ஜு-பரம்‌ 
வரும்‌, பிறகு ஒரு நாள்‌ பார்த்தால்‌, கால்‌ சற்றுக்‌ கனத்‌ 
திருக்கும்‌. அதற்கு எந்த மருந்தும்‌ எடுக்காத, காசு 
செலவு செய்து மருந்துகளும்‌, ஊசிகளும்‌ போடுவ அதான்‌ 
மிச்சம்‌, நாளுக்கு நாள்‌ கால்‌ வீங்கிக்‌ கொண்டே 
போகும்‌. அடிக்கடி ஜ-ரம்‌ வரும்‌. சிலருக்கு வாரம்‌ வாரம்‌ 
வரும்‌, சிலருக்கு மாத மிருமுறை வரும்‌, சிலருக்கு மாதம்‌ 
ஒரு முறை வரும்‌. மாதம்‌ தப்பினாலும்‌, தப்பலாம்‌; ஜஈரம்‌ 
வருவது மட்டும்‌ தப்பாது, திராத வியாதி இது. நாட்டு 
வைத்தியம்‌, ஆங்கில வைத்தியம்‌, யூனானி வைத்தியம்‌ 
மற்றும்‌ என்னென்ன வைத்தியங்கள்‌ உண்டோ, அவற்றை 
யெல்லாம்‌ செய்து பார்த்தும்‌ குணமடையாதப்‌ பலரைக்‌ 
கண்டிருக்கிறேன்‌. சிலருக்கு யானைக்‌ கால்‌ மட்டும்‌ அல்ல; 
யானைக்‌ கைகூட உண்டாவ தண்டு, கால்‌ கனத்து 
விடுவதைப்‌ போலக்‌ கையும்‌ கனத்து விடும்‌, 


இந்த வியாதியின்‌ ஆரம்ப நிலையி லுள்ளவர்கள்‌ சர்வாங்‌ 
காசனம்‌ செய்தால்‌ குணமாகும்‌, ஜாம்‌ வராத; காலும்‌ 
வற்றும்‌. ஆனால்‌ மிகவும்‌ முதிர்ந்து, கால்‌ மிகப்‌ பருத்தப்‌ 
போனவர்கள்‌, செய்தால்‌ இன்னும்‌ பருத்து விகாரமாகா 
மல்‌ இருக்கும்‌, வழக்கமாய்‌ வரும்‌ ஜாமம்‌ வராது, ஆனால்‌ 
கால்‌ என்னமேர அப்படியேதான்‌ இருக்கும்‌, 


சென்னையில்‌ ஒரு வியாபாரி, வயது அறுபத்திரண்டு, 
யானைக்கால்‌ வந்து பத்து, பன்னிரண்டு வருடங்கள்‌ ஆக 
இருந்தன. எத்தனையோ மருந்துகள்‌! எத்தனை எத்த 
ஊயோ ஊசிகள்‌ ! எல்லாம்‌ ஒரு கை பார்த்தாக விட்டன ! 
பல ஆயிரம்‌ செலவழிர்தும்‌ பலன்‌ கிட்டவில்லை, மாதம்‌ 


சர்வாங்காசனம்‌ தக 


தவறாமல்‌ ஜம்‌ வந்து கொண்டிருந்த து. ஒரு தடவை 
நான்‌ கோகலே ஹாலில்‌ ஆசனங்கள்‌ செய்து காட்டி, ௮ தன்‌ 
குணங்களை விளக்கனேன்‌. ௮க்‌ கூட்டத்திற்கு அந்தக்‌ 
கனவான்‌ வந்திருந்தாராம்‌, சர்வாங்காசன. மகிமையைக்‌ 
கேட்டு, வீட்டிற்குச்‌ சென்றதும்‌ அதைச்‌ செய்து பார்த்‌ 
தாராம்‌, சரியாகச்‌ செய்ய வரவே, விடாமல்‌ அதைச்‌ 
செய்திருக்கிறார்‌. நாளுக்கு நாள்‌ உடலில்‌ ஒரு புத்துணர்ச்ச 
ஏற்பட்டது. கால்‌ வீக்கம்‌ குறைவதாய்த்‌ தெரிந்தது, 
வழக்கமாக வரும்‌ ஜு5ரமும்‌ வரவில்லை, இன்னும்‌ ஊக்கத்‌ 
அடன்‌ அதிக நேரம்‌ செய்ய ஆரம்பித்தார்‌, கால்‌ நன்றாக 
வடிர்தே விட்டத, பிறகு ஒரு நாள்‌, அதாவது ஆறு மாதங்‌ 
களுக்குப்‌ பின்‌ இந்தச்‌ சந்தோஷ சமாசாரத்தை என்னி 
டம்‌ தெரிவித்துக்‌ கொண்டார்‌; ்‌ 


ததிகால்‌ வலி:--குதிகால்‌ வலி வந்தவர்கள்‌ குதிகாலை 
நன்றாக ஊன்றி நடக்கவே மாட்டார்கள்‌, அப்படி ஊன்‌ 
தினால்‌ உள்ளே ஏதோ எலும்பு குத்துவதபோல, ஒருவிதக்‌ 
குத்து வலி எடுக்கும்‌. சிலரால்‌ காலையில்‌ படுக்கையை விட்டு 
எழுந்ததும்‌ கால்‌ ஊன்றி நடக்கவே முடியாது, சற்று 
ஈடமாடியப்‌ பின்‌, சிறிது பரவாயில்லைப்‌ போல்‌ தோன்றும்‌, 
இவர்களுக்கும்‌ என்னென்னமோ வைத்தியங்கள்‌ ஈடக்கும்‌. 
குணம்‌, ரூபாயில்‌ ஒரு அணா அல்லது இரண்டு அணா 


கிடைக்கலாம்‌. இதற்கும்‌ சர்வாங்காசனமே ஏற்ற மருந்து, 


கால்‌, பாதம்‌ இவற்றில்‌ வீக்கம்‌ --ஒரு அம்மையாருக்கு 
பத்து. வருடங்களாக ஒரு காலில்‌ மட்டும்‌ வீக்கம்‌. அஅ 
பிரசவ சமயத்தில்‌ ஏற்பட்டது, வற்றவே யில்லை, சிறிது 
தூரம்‌ ஈடர்தால்‌ இன்னும்‌ வீங்கிக்‌ கொள்ளும்‌, குத்தலும்‌ 


266 ஆரோக்கிய ரகசியம்‌ 


குடைச்சலும்‌ ௮திகமாூ விடும்‌, ஒத்தடங்கள்‌, சைலங்கள்‌, 
ஊசிகள்‌, மருந்துகள்‌, ஒன்றும்‌ குணம்‌ அளிக்கவில்லை, எப்‌ 
படியோ ஆசன. மகிமையைக்‌ . கேள்விப்பட்டு சிகிச்சை 
காக வந்தார்‌. அவருக்கு வயது நாற்பது இருக்கும்‌, 
அவரால்‌ தனித்து நின்று சர்வாங்காசனம்‌ செய்ய முடிய 
வில்லை. சுவரின்‌ உதவியைக்‌ கொண்டு செய்யுமாறு சொன்‌ 
னேன்‌. அர்த அம்மையார்‌ இரண்டு மாதங்களுக்குப்‌ பின்‌ 
வந்து, “முக்கால்‌ பங்கு குணமாகி விட்டது. வீட்டில்‌ இப்‌ 
பொழுது நடமாடி வேலை செய்கிறேன்‌ ” என்று சொன்னார்‌, 
இன்னும்‌ கேசத்தை அதிகரித்து பத்து, பதினைந்து நிமிஷங்‌ 


கள்‌ வரை செய்யச்‌ சொன்னேன்‌. 


ழழங்கால்‌ வாயுப்‌ பிடிப்பு ( 1618011800) இது பரம்‌ 
பரை வியாதி என்று சொல்லுவார்கள்‌. நாற்பது வயதானவர்‌ 
களுக்கு, அவர்கள்‌ குடும்பத்தில்‌ இந்த வியாதி முன்பு இருந்‌ 
இருந்தால்‌ வருவது சகஜம்‌. ஆனால்‌ இந்தக்‌ காலத்தில்‌ 
அப்படி யில்லாமல்‌ புதிதாகவும்‌ வருகிறது, சிறு வயதின 
ருக்கும்கூட வருறெ௫. உட்கார்ந்தால்‌ எழுந்திருக்க முடி 
யாது. எழுந்தால்‌ உட்கார முடியாது, ஈடந்தால்‌ சரியாக 
நடக்க வராது, பத்து அடி வைத்த பின்தான்‌ சரியாக 
நடக்க வரும்‌. இலர்‌ ழே உட்கார முடியாமல்‌ நாற்காலி 
களிலும்‌, திண்ணைகளிலும்‌ உட்காருவார்கள்‌. சாப்பாடு, 
மற்றும்‌ வெளிக்குப்‌ போதல்‌ முதல்‌ யாவும்‌ உயரத்திலேயே 
நடக்கும்‌. இதற்கும்‌ எத்தனையோ மருந்‌ துகள்‌ இருக்கின்றன, 
அவ்வளவையும்‌ அவர்கள்‌ உபயோகப்‌ படுத்திக்கொண்டு 
தான்‌ இருக்கிறார்கள்‌, உபயோகப்படுத்தும்‌ வரை ஏதோ 
சற்று குணமாய்‌ இருக்கும்‌. விட்டுவிட்டால்‌ பழைய 
நிலைக்கே வந்து விடும்‌, இவர்கள்‌ காலையும்‌ மாலையும்‌ தவறா 


சர்வாங்காசனம்‌ 267 
மல்‌. சங்வாங்காசனம்‌ செய்தால்‌ கட்டாயம்‌ குணம்‌ 
தாணலாம்‌. 


நமது உடலில்‌ சதா ஆக்க வேலையும்‌, அழிவு வேலையும்‌ 
நடர்‌து கொண்டே இருக்கின்றன. பல அவயவங்கள்‌ இவை 
களுக்காக ஏற்பட்டு அதை நடத்திக்‌ கொண்டிருச்சன்றன. 
இந்த வேலைகளை நடத்தும்‌ அவயவங்களை யெல்லாம்‌ ஆண்டு 
அடக்கி ஆளும்‌ ஒரு அவயவம்‌ இருக்கறது, அததான்‌ 
தைராய்ட்‌. தைராய்ட்‌ கோளமான து தன்‌ ஆட்சியை நேர 
டியாகச்‌ சிறுநீர்‌ பிரித்தி (110008) மேல்‌ செலுத்து 
றது. ஆகாரப்‌ பிசகினாலும்‌, நடத்தைக்‌ கோளாறினாலும்‌, 
தேகப்‌ பயிற்சியின்‌ அசட்டையினாலும்‌, தைராய்ட்‌ கெடுதி 
றதஅ.ஈரம்புகள்‌ பலவீன மடைகின்றன, இறு நீர்‌ பிரித்தியும்‌ 
தன்‌ வேலையைச்‌ சரிவரச்‌ செய்ய முடியால்‌ தடுமாறுற து, 


மூத்திரக்காய்‌, சாக்கடை நீர்‌ சுத்தம்‌ செய்யும்‌ ஒரு யந்‌ 
திரம்‌ போன்றது. சரீரம்‌ முழுவதற்கும்‌ பாய்ந்தோடி. வரும்‌ 
இரத்தம்‌, முதலில்‌ மூத்திரக்‌ காய்க்கு வருகிறது. இரத்தத்தி 
ஓள்ள வேண்டாத வஸ்துக்களை யெல்லாம்‌ பிரித்‌ ௯ மூத்‌ 
திரப்‌ பைக்கு அனுப்புகிறது, அதன்‌ பின்‌ அந்த இரத்தம்‌ 
இருதயத்திற்குச்‌ செல்லுகிறது, அவ்வளவு முக்கியமான 
வேலையைச்‌ செய்யும்‌ கருவி எவ்வளவு ஜாக்கிரதையுடன்‌ 
காப்பாற்றப்பட வேண்டும்‌? பல காரணங்களால்‌ கேடுறச்‌ 
செய்றோம்‌ அப்படி அது பலவீனப்‌ படும்போது இரத்‌ 
தத்திலுள்ள அர்நீர்‌ சரியாக அசுற்றப்படாமல்‌, அப்படியே 
இரத்தத்துடன்‌ செல்லுகிறது, மறுபடியும்‌ அத சரீரம்‌ முழு 
வதும்‌ பரவுகிறது. பரவி வரும்போது முட்டுக்களில்‌ சாதா 
ரணமாய்த்‌ தங்‌ விடும்‌, இதைத்‌ தவிர பூமியின்‌ ஆகர்ஷண 


268 ஆரோக்கிய ரகசியம்‌ 


சக்தி அதைக்‌ 8ழ்ப்‌ பாகம்‌ இழுத்து, கணுக்கால்‌, குதிகால்‌, 
முட்டி, பாதம்‌ இம்‌ மாதிரி இடங்களில்‌ தங்கச்‌ செய்கிறது, 
அததான்‌ இம்‌ மாதிரி வலிகளுக்குக்‌ காரணம்‌, 


சர்வாங்காசனம்‌ செய்யும்‌ போது மூன்று காரியங்கள்‌ 
நடைபெறுகின்றன, 1, தைராய்ட்‌ பலம்‌ பெறுறெத, 
2. சர்வாங்காசன நிலையில்‌ கால்‌ பாகம்‌ மேலே இருப்பதால்‌ 
அங்குள்ள கெட்ட நீரை பூமியின்‌ ஆகர்ஷண சக்தி 
ழே இழுத்துக்‌ கலைத்‌, இரத்தத்துடன்‌ சேர்ப்பிக்றெ.௮, 
8. தைராய்ட்‌ மூலம்‌ பலம்‌ அடைந்த மூத்திரக்‌ காய்கள்‌ 
அதை வடிகட்டி வெளி யேற்றுகன்றன, 


இவைகள்‌ எல்லாம்‌ ஒரே நாளில்‌ ஈடப்பவை யல்ல, பல 
நாட்கள்‌, பல மாதங்கள்‌, காலையும்‌ மாலையும்‌ சர்வாங்கா 
சனத்தைச்‌ செய்தால்தான்‌ பலன்‌ தெரியும்‌. தினம்‌ 
பத்து நிமிஷங்கள்‌ முதல்‌ இருபது நிமிஷங்கள்‌ வசை செய்ய 
வேண்டும்‌. 
தஷ்ட ரோகம்‌ 


இதைப்‌ பெருவியாதி என்றும்‌ சொல்லுவர்‌, உண்மை 
யில்‌ பெரிய வியாதிதான்‌. இதைவிட மனிதனைச்‌ £ீரழிக்‌ 
கக்‌ கூடிய வியாதி வேறு ஒன்று இருக்கவே முடியாது, 
என்ன பயங்கரம்‌! என்ன கொடூரம்‌! எவ்வளவு கொடி 
யது! நினைத்தாலே உடல்‌ சிலிர்க்கிறது! நெஞ்சம்‌ பதைக்‌ 
றது! மனம்‌ சஞ்சலப்‌ படுகிறது! இவர்களுக்கு விமோ 
சனம்‌ இல்லையா? 


சமீபத்தில்‌ இந்த வியா தியஸ்தர்களுக்காக ஏற்பட்டிருக்‌ 
கும்‌ ஒரு சானிடோரியத்தைப்‌ (8100170117) பார்க்கும்‌ 


0 a ப்‌ . 
காசனம்‌ 
சர்வாங்கா 269 


சந்தர்ப்பம்‌ எற்பட்டது, ஆண்களும்‌, பெண்களுமாக சன்‌ 
னஞ்‌ சிறு குழந்தைகள்‌ முதல்‌ முதியவர்கள்‌ வரை, பல வய 
தினர்கள்‌ இக்‌ கொடுமையான வியாதிக்கு இரையானவர்கள்‌ 
இருந்தார்கள்‌. முகத்தில்‌ ஒரே ஏக்கத்தின்‌ சாயல்‌, எல்லோ 
ரிடத்திலும்‌ தென்பட்டது, “இன்ப உலகில்‌ மனிதர்க 
ளாகப்‌ பிறந்தும்‌, மற்றவர்களுடன்‌ சகஜமாய்ப்‌ பழகி இன்‌ 
பம்‌ அனுபவிக்க முடிய வில்லையே? என்ற ஏக்கத்தைத்‌ 
தவிர வேறு என்ன இருக்க முடியும்‌ | இவர்களில்‌, நல்ல 
படி த்‌. தவர்கள்‌, வித்துவான்‌௧ள்‌, அறிவாளிகள்‌, கவிகள்‌ 
கூட இருக்கின்‌ றனர்‌. எல்லோருடைய வாழ்வும்‌ வீணே ! 
பெரியவர்‌ களாவது, எப்படியோ தைரியப்படுத்திக்கொண்டு 
இருக்கலாம்‌, ஒரு பாவமு மறியாச்‌ சிறுவர்‌, இறுமியர்‌ 
என்ன செய்தனர்‌! ஏன்‌ இந்தக்‌ கொடிய தண்டனை ! 


இந்த வியாதி மூன்று விதமாய்‌ வரமுடியும்‌, மேற்‌ 
சொன்ன குழந்தைகள்‌ என்ன பாவத்தைக்‌ கண்டன? 
பெற்றோர்களின்‌ வியாதி அவர்களுக்கும்‌ தொடர்ந்திருக்‌ 
கிறது. ஒருகால்‌ பெற்ற தாய்‌: தந்தையர்களுக்‌ தில்லா 
விட்டாலும்‌, அவர்களின்‌ பாட்டன்‌, பாட்டி இவர்களில்‌ 
யாருக்காவது இருந்தாலும்‌ பேரக்‌ குழந்சைகளுக்கு வருவ 
அண்டு, இது பரம்பரை வழி, இரண்டாவது, தானே 
தன்‌ துஷ்ட சகவாசத்தால்‌ தேடிக்‌ கொள்வது. உடம்‌ 
பில்‌ தெம்பிருக்கும்‌ போ ௮, இற்‌ நோய்‌ தலை காட்டாது. வன 
்‌ சற்று குறைந்ததும்‌ மேகம்‌, பிரமேகம்‌, சரந்திப்‌ புண்‌, 
படை, படர்த்‌ தாமரை என்று முதலில்‌ தோன்றும்‌. 
அதற்கு வைத்தியமும்‌ செய்வார்கள்‌. சிலருக்கு ௮௮ 
பெரும்‌ வியாதியாய்‌ மாறிவிடும்‌. மூன்றாவது, ஈம்மை 
அறியாமலும்‌, ஈம குடும்பத்தில்‌ யாருக்கும்‌ இல்லாவிட்‌ 


270 ஆரோக்கிய ரகசிய 


டாலும்‌, நாம்‌ பலவீனமாய்‌ இருக்கும்‌ போதும்‌, சிறு பரு 
வத்தில்‌ குஷ்‌ ரோகிகளுடன்‌ பழதுவ தாலும்‌, மற்றும்‌ பல 
விதங்களிலும்‌ தொற்றும்‌, இது எந்த விதத்தில்‌ வந்தா 
அம்‌, வந்தது, வந்தத தான்‌, 


இந்த வியாதியஸ்தர்கள்‌ மற்றவர்களுடன்‌ பழகாமல்‌ 
தனித்த சானிடோரியங்களில்‌ இருந்தால்‌, அரேகமாய்‌ 
இரண்டு தலைமுறையிலாவ து குறைக்கலாம்‌. மற்ற தேசங்‌ 
களிலெல்லாம்‌ அவ்வாறு செய்து தான்‌ குறைத்திருக்‌ 
. ன்றனர்‌. ஈமது நாட்டில்‌ மற்றெல்லா சாட்டினரைவிட 
அதிக குஷ்ட ரோ கள்‌ இருக்கின்றனர்‌, “உலசுத்தி லிருக்‌ 
கும்‌ குஷ்ட ரோகிகளின்‌ எண்ணிக்கை ஐந்த எ௯்தம்‌, அதில்‌ 
பாதி, இரண்டரை லக்ஷம்‌ மட்டும்‌ ஈமது இந்தியாவில்‌ 
இருக்கிறார்கள்‌ '? என்று புள்ளி விவரம்‌ சொல்லுன்றஅ, 
என்னே பயங்கரமான உண்மை! இவைகளில்‌ விட்டுப்‌ 


போனவைகள்‌ எத்தனையோ! இவைகளை ஒழிப்ப தெப்படி? 


ஆனால்‌ இவர்களுக்‌ கெல்லாம்‌ சிகிச்சை பெற எத்தனை 
ஆஸ்பத்திரிகளில்‌, எத்தனை இடங்கள்‌, படுக்கைகள்‌ இருக்‌ 
இன்றன என்றால்‌, 2000 தான்‌! நாறு குஷ்ட ரோகி 
களுக்கு ஒரு படுக்கைக்கூட இல்லை, மற்றவர்கள்‌ எல்லாம்‌ 
நம்மிடையே வசித்து, ஈமக்கு இவ்‌ வியாதியைப்‌ பரவச்‌ 
செய்துக்‌ கொண்டிருக்கன்றனர்‌ ! இந்த நோய்‌ பரவ இதை 
விட வேறு என்ன வேண்டும்‌? 


சிலர்‌ இதை வெளியில்‌ சொல்ல வெட்கப்‌ படுவர்‌, மூடி 
மூடி வைப்பர்‌, “என்ன ஒருவிதமாய்‌ இருக்கிறதே! என்‌ 
றால்‌; “அ பூச்சிக்‌ கடி.” என்பர்‌, “ஏதோ படை? என்‌ 


சர்வாங்காசனம்‌ 271 


பர்‌, இதை மூன்று பருவங்களாகப்‌ ' பிரிக்கலாம்‌, முத 
லில்‌ சிறு சிறு படைபோல்‌ சிவப்பாகவோ, வெளுப்‌ 
பாகவோ தோலின்மேல்‌ எப்‌ பாகத்திலும்‌ தென்படலாம்‌, 
இலருக்குதி தடித்துப்‌ படைபோல்‌ ஓரங்களில்‌ வெப்பாய்‌ 
மட்டும்‌ இருக்கலாம்‌. மற்ற பாசங்களை விட இங்கு 
உணர்ச்சி குறைவாய்‌ இருக்கும்‌. லேசான இறூனால்‌ 
தொட்டால்‌ தெரியாது; கிள்ளினாலும்‌ நோகாது, மற்ற 
படைகளாய்‌, பத்துகளாய்‌ இருந்தால்‌ உணர்ச்சி தட்டும்‌. 
எப்பொழுது உணர்ச்சி இல்லையோ அப்பொழுததே ௮௮ 
பெரு வியாதியின்‌ ஆரம்பம்‌ என்று முடிவாய்ச்‌ சொல்ல 
லாம்‌. சல நாட்களில்‌ உடம்பெல்லாம்‌ இதைப்‌ போலப்‌ 
பரவி விடும்‌. இது முதற்‌ பருவம்‌, இந்தச்‌ சமயத்தில்‌ இது 
பிறருக்குத்‌ தொற்றா அ. 


பிறகு தோல்கள்‌. தடித்து, மடிப்புகள்‌ விழ ஆரம்பிக்‌ 
கும்‌. முகத்தில்‌ தோல்‌ வெப்பாய்த்‌ தடிக்கும்‌. காது, 
உதடு, மூக்கு இவைகள்‌ ௮ திகமாய்த்‌ தடிக்கும்‌. சதைகள்‌ 
திறு இறு உருண்டைகளாய்‌ வளரும்‌. முட்டிகளில்‌ நரம்பு 
கள்‌ புடைத்து வீங்கும்‌. அடிக்கடி ஜுரமும்‌ வரும்‌, 
ஜுரம்‌ வந்து போனபின்‌ இன்னும்‌ சற்று இதில்‌ அபி 
விர்த்தி- என்றால்‌ அதிக இன்னங்கள்‌ காணும்‌, இது 
இரண்டாவ பருவம்‌. இப்‌ பருவத்தில்‌ இவர்களின்‌ எச்‌ 
இல்‌, சளி மு.தலியவைகளின்‌ மூலமாக வெகு எளிதில்‌ பிற 
ருக்குத்‌ தொற்றும்‌, 

பிறகு மூன்றாவது பருவம்‌. இதில்‌ தான்‌ நோயாளி 
அதிக குரூபி யாகிறுன்‌. சதைகள்‌ வெடித்து நீர்‌ வடியும்‌, 
புண்கள்‌ ஏற்படும்‌, இவர்கள்‌ காலுக்கு உணர்ச்சி யில்லாத 


272 - ஆரோக்கிய ரகசியம்‌ 


தால்‌ அடிபட்டாலும்‌ தெரியா. து நெருப்பை மிதித்தாலும்‌ 
உணர்ச்சி யிராது. அடிபட்டு இரத்தம்‌ வடியும்‌. காயம்‌ 
ஆராத. அதிக புரையோடும்‌. கால்‌, கை விரல்கள்‌ பொத்து 
வடியும்‌, அழுகிக்‌ குறைந்து கொண்டு வரும்‌. கண்‌ இமை 
கள்‌ மூட முடியா அ, இலருக்கு மூக்கையும்‌ அரித்து விடும்‌. 
இந்த நிலைமையில்‌ மனிதனைக்‌ காணச்‌ ௪௫க்காது. இவர்‌ 
களுக்குத்‌ தொற்றுக்‌ கிருமிகள்‌, இந்தச்‌ சமயங்களில்‌ வெளி 
யில்‌ இருக்காது, சரீரத்தினுள்‌ புகுந்து ஜீவ சக்தி ௮ணுக்‌ 
களையும்‌, ஈரம்புகளையும்‌ குறைத்துக்‌ கொண்டிருக்கும்‌. அத 
னால்‌ தான்‌ அங்கங்கள்‌ உணர்ச்சி யற்று, வளர்ச்சி குன்றி 


அழுகிப்‌ போகின்றன, 


சிலர்‌ இதைக்‌ கர்ம வியாதி என்பர்‌. தொற்றாது 
என்பர்‌. இம்‌ மாதிரி மூட நம்பிக்கைகளில்‌ எல்லாம்‌ மூழ்கி 
விடக்‌ கூடாது. எத்தனை குஷ்ட ரோகிகள்‌ தங்கள்‌, தங்‌ 
கள்‌ குடும்பங்களிலேயே இருக்கின்றனர்‌ | தெருக்களில்‌ 
பிச்சை யெடுக்கன்றனர்‌ ! பஸ்‌ ஸ்டாண்டுகளில்‌ தவறாமல்‌ 
இவர்களைத்‌ தரிசிக்கலாம்‌ | இவர்களோடு மற்ற சாதாரணப்‌ 
பிச்சைக்காரர்களும்‌ சேர்க்து பழகுகன்றனர்‌. அவர்களும்‌ 
நாளடைவில்‌ குஷ்ட ரோகிகளாய்‌ மாறி விடுகின்றனர்‌. இந்த 
லட்சண த்தில்‌, குழந்தைகள்‌ வேறு உண்டாய்‌ விடுகின்றன! 
“ஏன்‌, இவர்கள்‌ எல்லாம்‌ இம்‌ மாதிரி இருந்து கொண்டு 
மற்றவர்களுக்குத்‌ தொற்றச்‌ செய்கின்றார்கள்‌ ? பிச்சைக்‌ 
கா.ர விடுதிகள்‌ இல்லையா? சானிடோரியங்கள்‌ இல்லையா? 
போவதற்‌ கென்ன?” என்று ஒரு ஈண்பர்‌ கேட்டார்‌. 
எல்லாவற்றிற்கும்‌ *இல்லை' என்பது போல்‌, இதற்கும்‌ 
“இடம்‌ இல்லை? என்ற பதில்தான்‌. பிச்சைக்கார விடுதி 
இவர்களுக்கு “ஜெயில்‌” போல்‌ இருக்கிறதாம்‌, வேளா 


சர்வாங்காசனம்‌ 273 


வேளைச்கு நல்ல சாப்பாட்டை சாப்பிட்டு இருப்பது ஜெயி 
லாம்‌! பிச்சை எடுப்பது சுதந்திரமாம்‌ | இப்படியும்‌ சிலர்‌ 
நினைக்கின்றனர்‌. இது சாதாரணப்‌ பிச்சைக்கா ரர்களின்‌ 
நியாயம்‌, இவர்கள்‌ சுதந்திரமாய்‌ வாழ்ந்‌ து பெரும்‌ வியா திக்கு 
இசையாகின்றனர்‌. குஷ்டரோகிகள்‌ சானிடோரிய த்தில்‌ 
சேர வேண்டுமானால்‌, மிக மிகப்‌ பெரிய சிபாரிசுகள்‌ வேண்‌ 
டும்‌. இந்தப்‌ பிச்சைக்காரர்களுக்கு யார்‌ பொரிசு செய்‌ 
வார்கள்‌! இந்த நிலைமையில்‌ நமது நாட்டின்‌ சுகாதாரம்‌ 
இருக்கிறத! இவைகளி லிருந்தெல்லாம்‌ நாம்‌ தடுக்கப்‌ பட்டு 
பயமில்லாமல்‌ வாழ வேண்டுமானால்‌, ஈமது உடல்‌ உறுதி 
யாய்‌, ஈமது இரத்த அணுக்கள்‌ நல்ல திடம்‌ பொருந்திய 
தாய்‌ .இருக்க வேண்டும்‌. அப்படி யிருந்தால்‌ எந்தவித 
ரோய்க்‌ கிருமிகளும்‌ அணுகாத, அப்படி ௮ணு னாலும்‌, 
அபிவிர்த்தி ஆகாமல்‌ அழிக்கப்‌ பட்டு விடும்‌, அந்த 
அபூர்வ சக்தி சர்வாங்காசனம்‌ செய்வதினால்‌ தான்‌ 


ஏற்படும்‌, 


இர்த வியாதி வந்து நலிந்து கொண்டிருப்பவர்களுக்‌ 
கும்‌ சர்வரங்காசனம்‌ அபயம்‌ அளிக்கிறது, ஆரம்ப நிலையில்‌ 
உள்ளவர்கள்‌ வெகு லேசாய்ப்‌ போக்கடித்துக்‌ கொள்ள 
லாம்‌, இரண்டாவது நிலைமையில்‌, சற்று முதிர்ந்தவர்களும்‌ 
சர்வாங்காசனம்‌ செய்து குண மாகலாம்‌. முற்றும்‌ முற்றி 
அங்கங்கள்‌ அழுகி, குறுக, அங்க ஹீன மானவர்களும்‌ 
சர்வாங்காசனம்‌ செய்து நோய்‌ எனும்‌ நரகத்திலிருந்து 
மீளலாம்‌. லெ பத்தியங்களை மட்டும்‌ வெகு ஜாக்கிரதை 
யாச அனுசரித்து வரவேண்டும்‌, 

18 


214 ஆரோக்கிய ரகசியம்‌ 
துஷ்டரோக நிவாரணம்‌ 


6 கோய்கள்‌ எல்லாவற்றையுமே மருந்துகளினால்‌ 
வென்று விடலாம்‌” என்ற நம்பிக்கை எல்லோர்‌ மனதிலும்‌ 
பசுமரத்‌ சாணி போல்‌ பதிந்து விட்டிருக்கிறது, நோயின்‌ 
அடிப்படைக்‌ காரணம்‌ என்ன? எதனால்‌ அர்த ரோய்‌ 
வருகிறது? அத எப்படி யெல்லாம்‌ வேலை செய்யக்‌ 
கூடியது? அதன்‌ தன்மை என்ன? எந்த நிலைமையில்‌ 
தற்சமயம்‌ இருக்கறது? என்பதற்‌ கெல்லாம்‌ பதில்‌ 
தெரிந்து, பிறகு ஒவ்வொன்றிற்கும்‌ பரிகாரம்‌ தேட 
வேண்டும்‌, 


நோய்‌ வருவதற்கு அடிப்படைக்‌ காரணம்‌, உடல்‌ 
சுகாதாரம்‌ கெட்டுப்‌ பலவீன மடைவதினால்தான்‌, ஆகவே 
நோயாளி சுக மடைய வேண்டுமானால்‌, இன்னமும்‌ மேற்‌ 
கொண்டு பலவீனமாகாமல்‌, உடல்‌ பலம்‌ பெற ஒரு வழியில்‌ 
சிகிச்சை அமைய வேண்டும்‌. மற்றொரு வழியில்‌, அசன்‌ 
தன்மை, நிலைமை அறிந்து, அவ்வியாதி குறைய வழி தேட 
வேண்டும்‌, 


பெரு வியாதிக்காரர்களுக்கு அந்த நோய்‌, நாளாக ஆக 
ஒரு பக்கம்‌ உடலைப்‌ பலவீனப்‌ படுத்திக்‌ கொண்டு, ஒரு 
பக்கம்‌ கோய்‌ அபிவிர்த்தி யாகிக்‌ கொண்டிருக்கும்‌, இந்த 
நோய்க்குப்‌ பலவித மருந்துகள்‌ இருக்கின்றன. “இத்த 
வைச்தியர்கள்‌, பெரும்‌ கோயைத்‌ இிர்க்கத்‌ தங்கள்‌ 
முறையைவிட சிரேஷ்டமான வைத்தியமில்லை? என்பார்‌ 
கள்‌. ஆயுர்வேத வைத்தியர்‌, “எங்கள்‌ வைத்தியம்தான்‌ 


இதற்கு ஏற்றது? என்பார்கள்‌, யூனானி வைத்தியம்தான்‌ 


சர்வாங்காசனம்‌ 275 


இதற்கெல்லாம்‌ கேட்கும்‌” என்பார்கள்‌, யூனானி வைத்தி 
யர்கள்‌. “அதெல்லாம்‌ சரியான முறையில்‌ செய்பவர்கள்‌ 
இக்‌ காலத்தில்‌ இல்லை ஸார்‌! *ஹோமியோபதிதான்‌ £ சரி 
யான அ? என்பார்கள்‌, ஆனால்‌ இவ்வளவு வைத்தியங்களுச்‌ 
கடையிலும்‌ கோயாளிகள்‌ பெருகிக்‌ கொண்டுதான்‌ வரு 
கின்றனர்‌. ஆங்கில வைத்தியத்தைப்‌ பற்றிச்‌ சொல்லவே 
தேவை யில்லை, மற்றவைகளைப்‌ பற்றிக்‌ கவலையே கடை 
யாது. அவர்கள்‌ செய்வது சரியோ என்னவோ. அதை 
ஏற்றுக்‌ கொண்டுதான்‌ ஆக வேண்டும்‌; வேறு விதி 
திடையாத. இதுவரை எத்தனையோ வித சிகிச்சைகள்‌ 
செய்தாகி விட்டன. சமீபத்தில்‌ ' சல்பெட்ரான்‌? என்ற 
மருந்தைக்‌ கண்டு பிடித்திருக்கன்றனர்‌, இனிமேல்‌ “இந்த 
வியாதியை வென்று விடலாம்‌? என்று சொல்லுகின்றனர்‌, 
அதன்‌ குணம்‌ இனி ஈடைமூறையில்‌ பார்த்தால்‌ தான்‌ 
தெரியும்‌. 


சாதாரணமாய்‌ இந்த வியாதியஸ்தர்களுக்கு உப 
யோகிப்பதெல்லாம்‌ “நீரடிமுத்து” என்ற விதையிலிருந்து 
தயாரித்த எண்ணெயைத்தான்‌. பெரிய பெரிய மருந்து 
களை யெல்லாம்‌ பெரிய பணக்காரர்கள்‌ உபயோகிக்கலாம்‌. 
சாதாரணமானவர்கள்‌ உயர்ந்த மருந்‌ அகளுக்கு எங்கே செல்‌ 
வார்கள்‌! அர்த எண்ணெயையே ஊச மூலம்‌ குத்துவார்கள்‌; 
உடலிலும்‌ தடவுவார்கள்‌ ; சில சமயம்‌ குடிக்கவும்‌ கொடுப்‌ 
பார்கள்‌, அர்த. நோயாளிகளிடம்‌ இந்த எண்ணெயின்‌ 
வாசனை வீசுவதை நன்கு அறிந்து கொள்ளலாம்‌. அந்த எண்‌ 
ணெய்‌ மிகமிகக்‌ கசப்பான த. அதில்‌ சருமத்திலுள்ள கிருமி 
களைக்‌ கொல்லும்‌ சக்தி இருக்கிறது. ஏதோ ஆரம்ப நிலைமை 
யில்‌ உள்ளவர்கள்‌ இதனால்‌ குண மடையலாம்‌, அதவும்‌ 


276 ஆரோக்கிய ரகசியம்‌ 


வெகு நீண்ட இச்சை எடுத்துக்‌ கொண்டால்தான்‌ பலன்‌ 
கிடைக்கும்‌. அதற்குப்‌ பல வருஷங்கள்‌ ஆகும்‌, வேறு 
வைத்திய முறைகளிலும்‌ ஏதோ ஓரிரண்டு கேசுகள்‌ குண 
மாகலாம்‌. ஆனால்‌ எல்லா முறைகளையும்‌ அனுசரித்துப்‌ 
பார்த்தும்‌, குணமாகா தவர்கள்‌ எத்தனையோ பேர்களுண்டு, 


சித்த புருஷர்கள்‌ தொட்டமாத்திரத்தில்‌ குணமாகும்‌ 
வித்தையை நாம்‌ பார்த்ததில்லை; ஏட்டளவில்‌ படித்திருக்‌ 
கிறோம்‌; கேட்டு மிருக்கிறோம்‌. அப்படி இந்தக்‌ காலத்தில்‌ 
இருந்தால்‌, மாட்டுக்கார பாபாவின்‌ மரப்‌ பட்டைக்குப்‌ 
படை யெடுத்தாற்‌ போல்‌ படை யெடுத்துவிட மாட்டார்‌ 
களா! ஒருகால்‌ அப்படி படை யெடுத்துவிட்டால்‌, “தாங்கள்‌ 
மோக்ஷம்‌ அடையும்‌ காரியம்‌ தடைப்படுமே' என்று 
முற்றும்‌ அறக்த முனிவர்கள்‌, தங்கள்‌ சத்தின்‌ மமையை 
வெளிக்குக்‌ காட்டாமலும்‌ இருக்கலாம்‌! மந்திரம்‌, மாயம்‌, 
மண்‌, மணி, விபூதி, தீர்த்தம்‌ என்பன வற்றி லெல்லாம்‌, இற்‌ 
தக்‌ காலத்து நடை முறையில்‌ குணம்‌ காண முடிவ தில்லை. 
ஒருகால்‌ அதன்‌ சக்தி இக்‌ காலத்தில்‌ குறைந்த விட்டிருக்க 
லாம்‌! இக்‌ காலத்தில்‌ எல்லாமுமே நேருக்கு நேர்‌ பிரத்தி 
யட்சப்‌ பிரமாணங்களுடன்‌ செய்து காட்டினால்தான்‌ ஈம்பப்‌ 


படுகின்றன. 


பூனாவுக்கு அடுத்து $லொனொவ்லா' என்ற ஊர்‌ 
இருக்கிறது. அங்கு, ஸ்வாமி. தவலயானந்தா அவர்கள்‌ 
கைவல்ய தாமா” என்னு ஓர்‌ ஆஸ்ரமம்‌ நிறுவி இருக்கிறார்‌. 
அவர்‌ நன்கு படித்த உடற்‌ கூறப்‌ பேராசிரியர்‌. அவர்‌ “இந்த 
யோக ஆசனங்கள்‌ எவ்விதம்‌ நோய்களைத்‌ தீர்க்கிறது” 
என்பதை விஞ்ஞான ரூபமாய்ப்‌ பல ஆராய்ச்சிகள்‌ செய்த, 


சர்வாங்காசனம்‌ 277 


மேல்‌ நாட்டு விஞ்ஞானிகளும்‌, அறிவாளிகளும்‌ ஒப்புக்‌ 
கொள்ளும்‌ விதத்தில்‌, பல உதாரணங்களுடனும்‌ பட விளக்‌ 
கங்களுடனும்‌, பிரத்தியட்சப்‌ பிரமாணங்களுடன்‌ விளக்கி 
யுள்ளார்‌. அவர்‌ ஈடத்திவந்த ஆராய்ச்சிகளை “யோக 
மிமான்சா? என்ற ஆங்கிலப்‌ பதிப்பில்‌ வெளியிட்டுள்ளார்‌, 


அதன்‌ பைண்ட்‌ வால்யூம்கள்‌ பெரிய வாசக சாலை 
களில்‌ கிடைக்கும்‌. அவருடைய ஆசிரமத்தில்‌ குஷ்ட சோக 
களும்‌ குண மடைந்திருக்கின்றனர்‌. கால்‌, கை விரல்கள்‌ 
அழுகி அங்கம்‌ தேய்ந்தவர்களும்‌, சர்வாங்காசன இச்சை 
யினாலும்‌, பால்‌,பழ ஆகார கியமங்களினாலும்‌, , பூரணமாகக்‌ 
குணமடைக்‌ திருக்கின்றனர்‌. 


என்னிடத்திலும்‌ எத்தனையோ பேர்‌ சர்வாங்காசனம்‌ 
கற்றுப்‌ பலன்‌ கண்டிருக்கின்‌ றனர்‌. ஒரு படித்த வாலிபன்‌ 
கலியாணம்‌ செய்ய முயற்சிக்கும்போத, சில பத்துகள்‌ 
உடம்பில்‌ கண்டன. பெரும்‌ வியாதியின்‌ ஆரம்ப நிலை 
என்று அறிந்து மனம்‌ புழுங்கினர்‌. என்னிடம்‌ சிகிச்சைக்‌ 
காக வந்தனர்‌. சர்வாங்காசனம்‌ சொல்லித்‌ தந்து காசம்‌, 
புளி இல்லாத பத்தியம்‌ இருக்கச்‌ சொன்னேன்‌. ஒரு 
வருஷத்தில்‌ பூரண பலன்‌ அடைந்தார்‌, பிறகு எல்லா 
விதத்திலும்‌ சோதனை செய்து, * அவ்வியா தியின்‌ அறிகுறி 
இறிதகூட உடம்பில்‌ இல்லை” யென்று. தெரிந்தபின்‌ இப்‌ 
பொழு அ கலியாணம்‌ செய்துகொண்டு சுகமாய்‌ இருக்கிறார்‌. 
இம்‌ மாதிரி பல சொல்லிக்கொண்டே போகலாம்‌, 


இந்த வியாதியஸ்தர்கள்‌ செய்ய வேண்டிய மறைகள்‌ : 
சர்வாங்காசன ச்தை முசல்‌ வாரம்‌ மூன்று நிமிஷங்கள்‌ 


278 ' ஆரோக்கிய ரகசியம்‌ 


வீதம்‌ மூன்று தடவைகள்‌ செய்ய வேண்டும்‌, இடையில்‌ 
இரண்டு அல்லது. மூன்று நிமிஷங்கள்‌ ஓய்வு எடுத்துக்‌ 
கொள்ளலாம்‌. பிறகு சாந்தி ஆசனம்‌ ஐந்து நிமிஷங்கள்‌. 
அடுத்த வாரம்‌ நாலு நிமிஷங்கள்‌ வீதம்‌ மூன்று தடவை ;. 
இவ்வாறே ஓவ்வொரு வாரத்திலும்‌ ஒரு நிமிஷம்‌ வீ தம்‌ அதிக 
மாக்கி, கடைசியில்‌ பத்து நிமிஷங்கள்‌ வீதம்‌ மூன்று 
தடவைகள்‌ செய்ய வேண்டும்‌, அப்படியே ஒரே தடவையில்‌, 
அரை மணி நேரம்‌ நிற்க முடிந்தாலும்‌ நிற்கலாம்‌. பிறகு 
கடைசியில்‌ சாந்தி ஆசனம்‌ கட்டாயம்‌ செய்ய வேண்டும்‌, 
இதைக்‌ காலை, மாலை நேரங்களில்‌ வெறும்‌ வயிற்றில்‌ செய்ய 
வேண்டும்‌, . இத்துடன்‌ புஜங்காசனம்‌, பஸ்சிமோத்தானா, 
மத்ஸ்யாசனம்‌, சிரசாசனம்‌ செய்தால்‌ இன்னமும்‌ சக்க 
மாய்க்‌ குண மாகும்‌, 


'நாடி சுத்தி, காலை, மத்தியானம்‌, மாலை ஆக மூன்று 
வேளை களில்‌ ஐந்து நிமிஷங்கள்‌ வீதம்‌ செய்ய வேண்டும்‌, 
காலை, மாலை ஆசனம்‌ முடித்த பிறகு செய்யலாம்‌, மத்தி 
யானம்‌ உணவுக்கு முன்பும்‌ செய்யலாம்‌. 


ஆகா ரம்‌, வியாதியின்‌ நிலைமைக்குத்‌ தக்கபடி மாறும்‌. 
ஆரம்ப நிலையிலுள்ளவர்கள்‌ காரம்‌, புளி மட்டும்‌ தள்ளி, 
பால்‌, பழங்கள்‌ நிறைய சேர்த்துக்கொண்டு, மேற்படி. ஆச 
னங்கள்‌ செய்ய வேண்டும்‌, சற்று முற்றினவர்கள்‌ வெறும்‌ 
பால்‌, பால்‌ சாதம்‌, ஆப்பிள்‌, திராக்ை, அத்தி, சாத்து 
குடி போன்ற பழங்களை மட்டும்‌, எவ்வளவு சாப்பிட 
முடியுமோ அவ்வளவு சாப்பிட வேண்டும்‌, பச்சை வாழைப்‌ 
பழம்‌, மாம்பழம்‌, கொய்யா, அன்னாசி, பப்பாளி போன்‌ 


றவை கூடாது, நன்கு பசித்தப்‌ பின்‌ சாப்பிட வேண்டும்‌, 


சர்வாங்காசனம்‌ 279 


இவ்வாறு பத்தியம்‌ கைக்கொண்டு, சர்வாங்காசனத்தைத்‌ 
தீவிரமாய்‌, விடாமல்‌, காலை, மாலை செய்து வருவார்க 
ளானால்‌, நோயின்‌ நிலைமைக்குத்‌ தக்கபடி ஒரு வருடம்‌, 
இரண்டு வருடங்களில்‌ குணமாகும்‌, வாழ்நாள்‌ முழுதும்‌ 
நகர வேதனைப்‌ படுவதைவிட ஒரு வருஷம்‌, இரண்டு வரு 
ஷங்கள்‌ கஷ்டப்படுவது மேலல்லவா? 


சர்வாங்காசனத்தில்‌ தைராய்ட்‌ கோளம்‌ நன்கு 
போவிக்கப்‌ படுகிறது, பாலிலுள்ள அயோடீன்‌ சத்தும்‌ 
கிடைக்கிறது. ஆகவே உடல்‌ பலம்‌ பெறுகிறது, இரத்தத்‌ 
திலுள்ள கிருமிகள்‌ வியா திக்‌ கிருமிகளைப்‌ கொல்லும்‌ சக்தி 
அடைறெது. நாளாவட்டத்தில்‌ அதைக்‌ கொன்றும்‌ நீர்க்‌ 
கிறது, நரம்புகளுக்கு மீண்டும்‌ தைராய்ட்‌ இரசத்தினால்‌ 
உணர்ச்சி கிடைக்கிறது. நல்ல இரத்தப்‌ பாய்ச்சல்‌ அவ்‌ 
விடங்களுக்கு வருவதால்‌ இரணம்‌ ஆறிப்‌ பழையபடி நல்ல 
சருமத்தைச்‌ சிருஷ்டிக்கறது 


குஷ்ட ரோக சானிடோரியத்தில்‌ ஒரு முக்ய உத்தி 
யோகம்‌ வகிக்கும்‌ நண்பர்‌ எனக்குத்‌ தெரிந்தவர்‌, அவரிடம்‌ 
யோக ஆசன மகிமையைப்‌ பற்றி பல தடவை சொல்லி 
யிருக்கிறேன்‌. கடைசியில்‌ குஷ்ட ரோகிகள்‌ சிலரைத்‌ தேர்ந்‌ 
தெடுத்து அவர்களுக்கு மருந்து சிகிச்சையுடன்‌, ஆசனவய்‌ 
களும்‌ செய்விக்கிறார்களாம்‌. இதை அர்‌ நண்பர்‌ எனக்குத்‌ 
தெரிவித்தார்‌, எனக்கு மிகுந்த சந்தோஷ மேற்பட்டஅ, 
அதைத்‌ தெரிவித்துக்‌ கொண்டேன்‌, “ நீங்கள்‌ இதற்காகச்‌ 
சந்தோஷப்பட்டு விடாதீர்கள்‌. வியாதி குணமானாலும்‌ டாக்‌ 
டர்கள்‌ * தங்கள்‌ மருந்தின்‌ சிசிச்சையினால்தான்‌ குண 
மடைந்தது” என்று தீர்ப்பளிப்‌ பார்கள்‌, ஆசனத்தில்‌ எல்‌ 


280 ஆரோக்கிய ரகசியம்‌ 


லாம்‌ அவர்களுக்கு நம்பிக்கை கிடையாது, ஆகையால்‌ 
நான்‌ சில குஷ்ட ரோகிகளை அனுப்புகிறேன்‌, நீங்கள்‌ அவ 
ருக்கு ஆசனங்களைச்‌ சொல்லித்‌ தந்து குணப்‌ படுத்‌ அங்கள்‌, 
பிறகு இந்த சிகிச்சையைப்‌ பற்றி, காம்‌ ௮ரசாங்கத்திடமே 
பேசுவோம்‌” என்றார்‌. இம்‌ மாதிரி பெரும்‌ வியாதியஸ்தர்‌ 
களை வைத்து யோக சிகிச்சையும்‌, உணவுப்‌ பத்தியமும்‌ சரி 
வரக்‌ கொடுத்து அவர்களைக்‌ கவனிக்க வேண்டுமானால்‌, தனி 
விடுதியும்‌, பணியாட்களும்‌, பணமும்‌ தேவை. இவைகளெல்‌ 


லாம்‌, தனிப்பட்டவர்களால்‌ எவ்வாறு செய்ய முடியும்‌? 


சந்தேகமே வேண்டாம்‌, லொனொவ்லாவில்‌ * கைவல்ய 
தாமா? ஆசிரமத்திற்குச்‌ சென்று பார்த்தால்‌, உண்மை 
தெரிந்து விடுகிறது. இப்பொழுது முதன்‌ முதலாக, நமது 
சுதந்திர பாரதத்தில்‌ இதற்கென்றே யோக கலா சாலை 
ஒன்றைப்‌ பூனாவில்‌ திறந்திருக்கின்றனர்‌. ஸ்வாமி, ஸ்ரீ குவல 
யானந்தா அவர்கள்‌ தான்‌ அதற்குத்‌ தலைவராக இருக்கிறார்‌, 
இனி நமது நாட்டுக்கு யோகம்‌ தான்‌, 


மேகப்படை ECZEMA 


வாகனப்படை - தேர்ப்படை, யானைப்படை, குதிரைப்‌ 
படை, காலாட்படை. என்றெல்லாம்‌ கேள்விப்பட்டிருப்பீர்‌ 
கள்‌. கையாட்படையாகிய, ஐந்தாம்‌ படையைப்‌ பற்றியும்‌ 
தெரியும்‌. ஆனால்‌ மேகப்படை எந்த வர்க்கத்தைச்‌ 
'சேர்ந்ததோ | உண்மையில்‌ மேகங்கள்‌ நம்‌ நாட்டில்‌ படை 
எடுத்தால்‌, இந்த உணவுப்‌ பஞ்சமாவத ஒரு வாராய்த்‌ 
இரலாம்‌| அதற்குப்‌ பதில்‌ மக்களின்‌ மேல்‌, அல்லவா 
அத படை யெடுத்திருக்கிறது! மனித ஆரோக்கியத்தை 
இருட்டடிப்பதால்‌ இதற்கு இப்‌ பெயர்‌ வந்தது போலும்‌ ! 


சர்வாங்காசனம்‌ 281 


ஆம்‌, வாஸ்தவத்தில்‌ “மேகப்படை” ஆரோக்யெ 
இருட்டடிப்பு தான்‌. சிலருக்கு பில்லை, பில்லைகளாய்‌, சரீரம்‌ 
பூராவும்‌ இருக்கும்‌, சிலருக்குக்‌ கரும்புள்ளிகள்‌, செம்புள்ளி 
கள்‌ விழும்‌, சிலருக்குக்‌ காலில்‌ கணுக்கால்களுக்கு மேல்‌, 
ஒருஜாண்‌ அளவு கறுப்பாய்க்‌ கட்டிவிடும்‌, இவைகளில்‌ 
நமைச்சல்‌ பொறுக்க முடியாது, வலி தாங்க முடியாத, 
சிலர்‌ கத்துவர்‌, அவர்களுடைய கைகள்‌ தம்புறா ஸ்ருதி 
மீட்டுவதைப்‌ போல்‌ சொறிந்துக்‌ கொண்டே யிருக்கும்‌. 
இரத்தம்‌ பீறிட்டாலும்‌, சொறிவதை விட மனம்‌ வராது, 
சொதியச்‌ சொறிய இதமாய்‌ இருக்கும்‌. இவர்கள்‌ உடலை 
மூடித்‌ திறிவர்‌. பிறர்‌ எதிரில்‌ சட்டையைக்‌ கழற்றமாட்‌ 
டார்கள்‌. வேஷ்டியைத்‌ தரையில்‌ புளக்‌ கட்டுவர்‌, அதைப்‌ 
பார்த்துத்தான்‌, மற்றவர்களும்‌ இதுவும்‌ ஒரு நாகரிகம்‌ 
என்று கினைத்து, இந்தத்‌ துணிப்‌ பஞ்ச காலத்திலும்‌ 
வேஷ்டியைத்‌ தரையில்‌ புரளக்‌ கட்டுகின்றார்கள்‌ போலும்‌ ! 


ஒரு அன்பர்‌ வந்தார்‌, பார்க்சு நல்ல ஆரோக்கியம்‌ 
உள்ளவர்போல்‌ தான்‌ இருந்தார்‌. நல்ல ஆடை நாகரிக 
மாய்‌ அணிந்திருந்தார்‌, அவர்‌ “எனக்கு ஒருவித படை 
இருக்கிறத. அதற்கு நான்‌, எட்டு வருடமாய்ச்‌ செய்யாத 
வைத்திய மில்லை. எத்தனையோ ஊசிகள்‌ குத்திக்‌ கொண்‌ 
டேன்‌; மருந்துகள்‌ விழுங்கனேன்‌ ; ஆயுர்வேத, சித்த 
வைத்திய, மற்ற வைத்தியங்களெல்லாம்‌ பார்த்தாய்‌ விட்‌ 
டது; ஹோமியோ -பதியையும்‌ ஒருகை பார்த்தாய்‌ விட்ட அ, 
குடலைப்‌ பிரட்டும்‌-வெகுட்டும்‌, நாட்டுப்புற எண்ணெயை 
யும்‌ குடித்தாய்‌ விட்டத. பத்தியங்கள்‌ எல்லாம்‌ அனுஷ்‌ 
டித்தாய்‌ விட்டன. அட்டைகளைக்‌ கடிக்க விட்டும்‌ பார்த்‌ 
தாய்‌ விட்டது. ஆனால்‌, எதற்குமே மறைய வில்லை, சிறிது 


282 ஆரோக்கிய ரகசியம்‌ 


மறைந்தாற்‌ போல்‌ இருக்கும்‌. மறுபடியும்‌ வந்து விடும்‌, 
நமைச்சல்‌ பொறுக்க முடிவதில்லை, நாலுபேர்‌ முன்னிலை 
யில்‌ நகாணமாய்‌ இருக்கறது, “இதை யோகாசனத்தால்‌, 
குணமாக்க முடியுமா ?? என்று தங்களைப்‌ பார்க்க வந்தேன்‌”? 
என்றார்‌, அது இருக்கும்‌ இடத்தைக்‌ காட்ட முடியுமா ?? 
என்றேன்‌. வேஷ்டியைச்‌ சற்று விலக்கிக்‌ காட்டினார்‌, 
கணுக்காலுக்கு மேல்‌ ஆறு அங்குலம்‌ வரை அப்படியே 
தடித்துப்‌, புண்கள்‌ பக்கு கட்டினாற்போல்‌, சாம்பல்‌ பூத்‌ 
அம்‌, கறுத்தும்‌ இருந்தத. “நான்‌ சொல்வது போல்‌ செய்‌ 
வீர்களா ? விடாமல்‌ செய்ய வேண்டும்‌, ஆறு மாதங்கள்‌ 
வரை என்‌ சொற்படி ஈடப்பீர்களென்றால்‌, உங்களுக்கு வழி 
சொல்லுவேன்‌ ” என்றேன்‌. “அறு மாதங்கள்‌ என்ன ஒரு 
வருடமானாலும்‌ கவலை யில்லை, இந்த எட்டு வருடங்களாய்‌ 
எவ்வளவோ கஷ்டப்‌ பட்டேன்‌. “இனி இத தீரும்‌, நான்‌ 
சுகமாய்‌ இருக்கலாம்‌? என்ற நம்பிக்கையும்‌ இழந்து விட்‌ 
டேன்‌. ஆகையால்‌ “நீங்கள்‌ சுக மாகும்‌” என்று சொன்‌ 
னால்‌, எத்தனை மாதங்களானாலும்‌ செய்யத்‌ தாயார்‌” என்‌ 
ரூர்‌. அவருக்கு சர்வாங்காசனம்‌ சொல்லித்‌ தந்தேன்‌, 
நல்ல உடல்‌ அமைப்பான தினால்‌ மிகக்‌ கச்சிதமாய்ச்‌ செய்ய 
வந்தது. “இம்‌ மாதிரி ஐந்து கிமிஷங்களாக மூன்று 
தடவை செய்யுங்கள்‌, ஒரு மாதமானபின்‌ பத்து நிமிஷம்‌ 
களாக மூன்று தடவை செய்யுங்கள்‌. பிறகு முடிந்தால்‌ அப்‌ 
படியே முப்பது நிமிஷங்கள்‌ நிற்க முடிந்தால்‌ செய்யுங்கள்‌, 
ஆகாரத்தில்‌ புளி சேர்க்கக்‌ கூடாது, எலுமிச்சை சேர்க்க 
லாம்‌, காரம்‌ கூடாது; அவசியமானால்‌ மிக லேசாய்ச்‌ 
சேருங்கள்‌, சாம்பார்‌, இரஸம்‌ சாதத்தைவிட தயிர்‌ சாதம்‌ 
அதிகம்‌ சாப்பிடவும்‌, பால்‌ நிறைய குடிக்கலாம்‌, தினம்‌ 
ஒரு ஆப்பிளைச்‌ சேர்த்து வாருங்கள்‌, தவிட்டுடன்‌ அரிசி, 


ச்ர்வாங்காச்னம்‌ 283 


கஞ்சி வடிக்காமல்‌ சமைத்துச்‌ சாப்பிடுங்கள்‌, நிறைய காய்‌ 
கறி கீரைகள்‌ சேர்த்துக்‌ கொள்ளுங்கள்‌ ” என்றேன்‌, 


ஆனு மாதங்களுக்குப்‌ பின்‌ அந்த ஈண்பர்‌ வந்தார்‌. 
“எப்படி யிருக்கிறது?” என்றேன்‌, காலைக்‌ காட்டினார்‌. 
எனக்கே ஆச்சரியமாய்‌ இருந்தது, கறுத்து, வெடித்து, 
புண்கள்வந்து தடித்து இருந்த இடத்தில்‌ ஒரு மாசரவது, 
அடையாளமாவது இருக்க வேண்டுமே! மற்ற இடத்தி 
அள்ள சர்மம்‌ போலவே, அந்த நிறத்தைப்‌ போலவே, 
அதற்கும்‌ இதற்கும்‌ ஒரு வித்யாச மில்லாமல்‌ மாறிவிட்‌ 
டிருந்தது, “நீங்கள்‌ வேறு ஏதாவது வைத்தியம்‌ செய்தீர்‌ 
களா? ?? என்றேன்‌, ஏனெனில்‌, இவ்வளவு சீக்கிரம்‌, இந்த 
மாதிரி முற்றும்‌ குணமாய்‌ விடும்‌ என்று நான்‌ எதிர்‌ 
பார்க்க வில்லை, * ஆறு மாதங்கள்‌ செய்தால்‌ சிறிது குணம்‌ 
தெரியலாம்‌. பிறகு வந்தால்‌, “மறுபடியும்‌ ஒரு ஆறு மாதங்‌ 
கள்‌ செய்‌” என்று சொல்லுவோம்‌. முன்பே “ஒரு வருடம்‌” 
என்னு சொன்னால்‌, “ஆள்‌ மலைத்து விட்டால்‌ என்‌ செய்வது? 
என்ற நான்‌ எதற்கும்‌ ஆறு மாதங்கள்‌ இருக்கட்டும்‌” என்று 
சொல்லி வைத்தேன்‌. அவர்‌ “மருந்தாவது! மாயமாவது | 
அதுகள்‌ எல்லாம்‌ முன்பே செய்து அலுத்துப்‌ போய்‌ 
விட்டேனே ! நீங்கள்‌ சொன்ன மாதிரியே அரை மணிகேரம்‌ 
செய்தேன்‌. இரண்டு மாதங்களில்‌ சிறிது குணம்‌ தெரிய 
ஆரம்பித்தது. பிறகு இன்னும்‌ அதிக உற்சாகத்துடன்‌ 
காலை, மாலை அரை, அரை மணி நேரம்‌ விடாமல்‌ செய்தேன்‌. 
நாளுக்கு நாள்‌ மறைந்து வந்தது, இப்பொழுது அதன்‌ 
தளும்புகூட இல்லாமல்‌ அறிவிட்டத. எல்லாம்‌ உங்கள்‌ 
கருணையே?” என்றார்‌. “என்னால்‌ ஒன்று மில்லை, உங்கள்‌ 
முயற்சியினால்‌ தான்‌ நீங்கள்‌ ௬௧ மடைந்தீர்கள்‌, நான்‌ 


284 ஆரோக்கிய ரகசியம்‌ 


“ஆசனம்‌ செய்‌” என்று சொல்லி விட்டு, நீங்கள்‌ செய்யாமல்‌ 
இருந்தால்‌ குணம்‌ உண்டாகி யிருக்குமா? முதலில்‌ நீங்கள்‌ 
என்னைத்‌ தேடிவராமல்‌ இருந்திருந்தால்‌ நான்‌ சொல்லப்‌ 
போகிறேனா எல்லாம்‌ முயற்சி தான்‌ காரணம்‌. இவ்வளவு 
நல்ல முறையை ஈமது யோகிகள்‌ கண்டு பிடித்து ஈமக்‌ களித்‌ 
திருக்கிறார்களே ! அவர்களுக்குத்தான்‌ உங்கள்‌ நன்றி 
எல்லாம்‌ செலுத்த வேண்டியத?” என்றேன்‌. 


நீர்‌ வியாதிகள்‌ 


இடுப்புக்குச்‌ சற்று மேலே, முதுகுத்‌ தண்டிற்கு 
இரண்டு பக்கங்களிலும்‌ பக்கத்துக்கு ஒன்றாக இரண்டு 
மூத்திரக்‌ காய்கள்‌ இருக்கின்றன. இதைச்‌ சிறுநீர்‌ பிரித்தி 
என்றும்‌ சொல்லுவர்‌, இவைகளைப்பற்றி, முன்‌ பல தடவை 
களில்‌ சொல்லப்பட்டிருக்கறன. இவை முந்திரிக்‌ கொட்டை 
யைப்‌ போன்ற வடிவமும்‌ சற்றேறக்குறைய நான்கு அங்‌ 
குல நீளமும்‌,இசண்டு அங்குல அகலமும்‌, ஒரு அங்குல 
பருமனும்‌ உள்ளதாக இருக்கும்‌. இவற்றினுள்‌ பூராவும்‌ 
"மயிரிழை போன்ற மிகச்‌ சிறிய இரத்தக்‌ குழாய்கள்‌ குறுக்‌ 
கும்‌ நெடுக்குமாய்ப்‌ பின்னப்பட்டு வலை போல்‌ இருக்கும்‌, 
இவைகளை ஈமஅ சரீரத்தின்‌ வடிகால்‌ என்று சொல்லலாம்‌. 
அன்னப்‌ பட்சி, பாலும்‌, நீரும்‌ கலந்து வைத்தால்‌, பாலை 
மட்டும்‌ பிரித்துச்‌ சாப்பிட்டு, நீரை வைத்து விடுமாம்‌; 
அதைப்‌ போலவே, இந்த மூத்திரக்‌ காய்களும்‌ செய்‌ 
கின்றன என்றால்‌ மிகையாத, சரீரம்‌ முழுவதிற்கும்‌ 
சென்று, அவைகளுக்கு வேண்டிய சக்தியை அளித்து, 
வேண்டாத கழிவுகளையும்‌, தேய்ந்து மாய்ந்து போன 
பொருள்களையும்‌ எடுத்து வரும்‌ இரத்தமானது, . இந்த 


சர்வாங்காசனம்‌ 285 


வடிகாலுக்கு வந்துதான்‌, பிறகு இரத்தாசயத்திற்குச்‌ 
செல்ல வேண்டும்‌, அப்படி வடிகாலுக்குள்‌ அர்த இரத்தம்‌ 
புகுர்‌.து வருவதற்குள்‌, அங்கு மிக வேகமாய்‌ வேண்டாத 
பொருள்களைப்‌ பிரிக்கும்‌ வேலை நடைபெறுகிறது. இரத்‌ 
தத்திலுள்ள நீரையும்‌, வேண்டாத பொருள்களையும்‌ பிரி த்து 
இரத்தத்தை இருதயத்திற்கு அனுப்பிவிட்டு, கழிவுப்‌ 
பொருள்களை ஒரு வாய்க்காலின்‌ மூலமாகச்‌ இறு நீர்ப்‌ 
பைக்கு அனுப்புகிறது. அந்த வாய்க்காலின்‌ கனம்‌ ஒரு 
அங்குலத்தில்‌ ஐந்தில்‌ ஒரு பங்கும்‌, பத்து அல்லது பன்னி 
ரண்டு அங்குல நீளமும்‌ இருக்கும்‌. சிறு நீர்ப்பை அடி 
வயிற்றின்‌ 8ழ்ப்‌ பாகத்தில்‌ இருக்கிறது. அதில்‌ சுமார்‌ 
அரைப்படி, நீர்‌ பிடிக்கும்‌. இசத்சுத்திருக்‌ அ பிரிந்த அசுத்த 
நீர்‌ ஒவ்வொரு சொட்டாய்‌ இதில்‌ வர்து சேரும்‌, சிறு 
நீர்ப்பை பாதி நிறைந்ததும்‌, சிறு நீர்‌ விடும்‌ உணர்ச்சி 
ஏற்படும்‌, 


இந்தச்‌ சிறு நீரில்‌ நூற்றுக்குத்‌ தொண்ணூற்று ஐக்‌ 
பங்கு ஜலமும்‌, ஜந்து பங்கு மற்றப்‌ பொருள்களும்‌ 
இருக்கும்‌. அந்தப்‌ பொருள்களில்‌ பாதி அளவு, தசை 
களும்‌, எலும்புகளும்‌ அழிவதால்‌ ஏற்படும்‌ கழிவுப்‌ 
பொருள்‌ களாகிய யூரியாவும்‌, மீதியில்‌ யூரிக்‌ ஆசிட்‌, 
சோடியம்‌ குளோரைட்‌ எனும்‌ உப்பும்‌, சல்பேட்டும்‌ 
இருக்கும்‌. நீரின்‌ கிறம்‌ வெண்ணிற மஞ்சளாய்‌ இருக்கும்‌, 
இந்த மாதிரி ஆரோக்கியமாய்‌ இருக்கும்‌ ஒவ்வொருவருக்‌ 
கும்‌ இருக்க வேண்டிய தாகும்‌. 


பிட்யூடரி, தைராய்ட்‌, கல்லீரல்‌, பாங்கிரியாஸ்‌ முத 
லியவைகள்‌ ஒன்றுக்‌ கொன்று சம்பந்தப்‌ பட்டவைகள்‌ 


286 ஆரோக்கிய ரகசியம்‌ 


என்று முன்பே விவரிக்கப்‌ பட்டிருக்கிறதா. இவைகளில்‌ 
எதற்காகிலும்‌ ஒன்றிற்குச்‌ சற்று  அசெளகரியமோ, 
நோயோ உண்டானாலும்‌, ௮து மூத்நிரக்காய்களைப்‌ பாதிக்‌ 
கும்‌. இவைகளைப்‌ பாதிப்பது என்றால்‌ என்ன ? கண்டபடி 
நேர மில்லாத நேரங்களில்‌ சாப்பிடல்‌, ஒழுங்கான தேகப்‌ 
பயிற்சி இல்லாமை, சரீர உழைப்பு இல்லாமை, ரெய்யும்‌, 
இனிப்புப்‌ பண்டங்களும்‌ அதிகமாய்ச்‌ சாப்பிடல்‌, அதிக 
உறைப்பு, பெருங்காயம்‌, ஊறுகாய்கள்‌ சேர்த்துக்‌ கொள்‌ 
ளல்‌ முதலியவைகள்‌ தான்‌. மற்றும்‌ தீவிரமான பலவித 
நோய்கள்‌ வந்து அதற்காகச்‌ சாப்பிட்ட மருர்துளினாலும்‌, 
குத்திக்‌ கொண்ட ஊூ மருந்துகளினாலும்‌ பாதிக்கப்பட 
லாம்‌. ஒழுக்கம்‌ மீறிய ஈடிவடிக்கைளினாலும்‌ ஏற்படலாம்‌. 
இறு நீரைச்‌ கொண்டு சோதித்தால்‌ “எந்தவிதக்‌ கோளாறு? 
என்று கண்டு பிடி ச்துவிடலாம்‌, 


நீர்‌ சம்பந்தமான வியாதி என்றால்‌ டயாபெடீஸ்‌ என்று 
நினைத்துக்‌ கொள்வார்கள்‌. அதிலும்‌ பலவிதங்கள்‌ இருக்‌ 
இன்றன. டயாபெடீசைப்‌ பற்றி முன்‌ அத்தியாயங்களில்‌ 
விவரிக்கப்பட்டிருக்கறன, மற்றொன்று ஆல்பூமின்‌ என்‌ 
னும்‌ பயங்கர வியாதி. 


ஆல்பூமின்‌, அதிக கொழுப்புள்ள ௪,த்து நிறைந்த 
ஆகாரம்‌, மாவுப்‌ பொருள்‌ முதலியவற்றைச்‌ சாப்பிட்டுக்‌ 
கொண்டு, சரீர உழைப்பு இல்லாமல்‌ இருப்பவர்களுக்கு, 
சிறு நீரில்‌ இது காணும்‌. இதற்கும்‌ பல மருந்துகள்‌ இருக்‌ 
இன்றன. உப்பில்லாப்‌ பத்தியம்‌ இருக்க வேண்டும்‌. பால்‌ 
சாதம்‌, தயிர்‌ சாதம்‌ சாப்பிடலாம்‌. இந்த கடும்‌ பத்தியத்‌ 
துடன்‌ ஊசியைக்‌ கொண்டு குத்துதல்‌ ஒரு பக்கம்‌ ஈடக்கும்‌, 


சர்வாங்காசனம்‌ 287 


இவ்வியாதி வந்தவருக்கு வேறு நரகம்‌ வேண்டாம்‌. தலை 
வலி, மயக்கம்‌, ஆயாசம்‌ முதலியன வெல்லாம்‌ உண்டாகும்‌. 


சிறு குழந்தைகளுக்கு ஆல்பூமின்‌ இருந்தால்‌ வலிப்பு 
வரும்‌. கர்ப்பங்‌ கொண்ட பெண்கள்‌ அதிக ஜாக்கிரதை 
யாய்‌ இருக்க வேண்டும்‌, வாய்க்கு நன்றாய்‌ இருக்ற 
தென்று ஊறு காய்களையும்‌ மற்றும்‌ வேண்டாத ஆகாரங்‌ 
களையும்‌ சாப்பிடுவார்கள்‌, அவர்களுக்கும்‌ ஆல்பூமின்‌ 
வரும்‌. சிகிச்சை செய்தால்‌ மறைந்தாற்போல்‌ இருக்கும்‌, 
ஆனால்‌ பிரசவ சமயத்தில்‌, மறைந்திருந்து தாக்கும்‌ எதிரி 
யைப்‌ போல மீண்டும்‌ தோன்றும்‌, அப்படி இருந்தால்‌ 
வலிப்பு நிச்சயம்‌ வரும்‌, பிரசவத்தின்போது வந்தால்‌ 
தாய்‌, குழந்தை ஆதிய இரண்டு உயிர்களுக்குமே ஆபத்அ. 
இவைகளில்‌ சில ஆயுதக்‌ கேடும்‌ முடியலாம்‌. இதில்‌ 
யார்‌ உயிர்‌ பிழைப்பர்‌' என்று சொல்ல முடியாது, பிரசவ 
மான பின்பும்‌ வலிப்பு வரும்‌. அப்‌ பலவீனமான நிலையில்‌ 
வலிப்பு வந்தால்‌ தரங்கச்‌ சக்தி வேண்டுமே! உடனே தக்க 
சிகிச்சையை டாக்டர்கள்‌ முலம்‌ செய்தால்‌ ஒருகால்‌ 


பிழைத்துக்‌ கொள்ளலாம்‌, 
நீரில்‌ கல்‌ 


“திறு நீர்‌ போக வேண்டும்‌? என்ற உணர்ச்சி 
ஏற்பட்ட போது போகாமல்‌ அடக்‌ வைத்திருப்பது, 
கடின ஜலத்தை அருக்துவதூ, “பிராஸ்பேட்‌? என்னும்‌ 
கோளம்‌ வீங்கிச்‌ சிறு நீர்‌ வரத்‌ தடைப்படுவது முதலிய 
காரணங்களால்‌, நீரில்‌ உள்ள உப்புக்கள்‌ உறைர்‌ அ கற்களாக 
மாறுவதுண்டு, இவை சிறு மணல்‌ போல்‌ இருக்கும்‌, 
நிறையச்‌ சுத்த ஜலம்‌ அருர்அவகாலும்‌, சரியான தேகப்‌ 


288 ஆரோக்கிய ரகசியம்‌ 


பயிற்சி செய்வதாலும்‌, நீக்கி விடலாம்‌, இல்லையானால்‌, 
உள்ளேயே தங்கி நாளுக்கு காள்‌ பெரிதாகச்‌ லெ சமயம்‌ 
சிறு நீர்‌ போகும்‌ வழி.பில்‌ வந்து அடைத்துக்‌ கொள்ளும்‌. 
அப்பொழுது வலி பொறுக்க முடியாது, பிராண சங்கட 
மாய்‌ இருக்கும்‌. : ஆப்பரேஷன்‌ செய்து அந்தக்‌ கல்லை 
எடுப்பதைத்‌ தவிர வேறு மார்க்க மில்லை, பிராஸ்பேட்‌ 
கோளம்‌ வீங்கி இறுகீர்‌ வரத்தடைப்‌ பட்டால்‌, சர்வாங்கா 
சனம்‌ செய்தால்‌, பிசாஸ்பேட்‌ கோளத்தின்‌ வீக்கம்‌ நீங்கி, 
சிறுநீர்‌ தாராளமாய்ப்‌ போகமுடியும்‌. அத்துடன்‌, தனு 
சாசனம்‌, பஸ்சிமோத்தானாசனம்‌ முதலிய பயிற்சிகளும்‌ 


செய்தால்‌ ஈல்ல, 
அழற்சிகள்‌ 


அச்யூட்‌ நெப்ரைட்டீஸ்‌, . சரானிக்‌ நெப்ரைட்டீஸ்‌, 
முதலியவைகளும்‌ உண்டாகும்‌ பெரியம்மை, தட்டம்மை, 
டைபாயிட்‌ ஜுரம்‌, மலேரியா ஜுரம்‌, டிப்திரியா, 
டான்ஹில்‌, அதிக காபி, டீ குடி, புகையிலை பழக்கங்கள்‌, 
மதுபான வகைகள்‌ முதலியவைகளினால்‌ இவைகள்‌ உண்டா 
கும்‌, தேக மெலிவு, பலவீனம்‌, செறுமூச்சு, பார்வைக்‌ 
குறைவு, இரத்தக்‌ கொதிப்பு முதலியவைகள்‌ ஏற்படும்‌. 
அடிக்கடி நீர்‌ இறங்கும்‌, அஷ்ட சகவாசத்தினால்‌, சந்திப்‌ 
புண்‌, வெட்டை இவைகளினாலும்‌ இப்படி ஆவ அண்டு, 
இவை முற்றினால்‌ சீழும்‌, இரத்தமும்‌ வரும்‌, க்ஷயம்‌, 
புற்று நோய்‌ போன்ற பயங்கர நோய்களும்‌ மூத்திரக்காய்‌ 
களில்‌ வரும்‌. ஆனால்‌ இது வருவ அ மிகமிக அபூர்வம்‌, 


நல்ல வேளையாக நமக்கு இரண்டு மூத்திரக்‌ காய்களை 
இயற்கை அளித்திருக்தறெது, ஏதாவது கெடுதல்‌ ஏற்‌ 


சர்வாங்காசனம்‌ ” 289 


பட்டால்‌ முதலில்‌: ஒன்றிற்குத்தான்‌ ' ஏற்படும்‌, அந்த 
சமயம்‌ இதன்‌ வேலையையும்‌ சேர்த்து மற்றது செய்யும்‌. 
பிறகுதான்‌ மற்றதுக்கும்‌ தொற்றும்‌. : ஆசையால்‌ ஒரு 
மூத்திரக்காய்‌ கெட்டு விட்டால்‌, அதை ஆப்பரேஷன்‌ 
பண்ணி எடுத்து விடுவதும்‌ உண்டு, இரண்டும்‌ கெட்டால்‌ 
அவ்வளவுதான்‌. இவைகளுக்‌ செல்லாம்‌ காம்‌ இரையாகா 
மல்‌ இருக்க வேண்டுமானால்‌, சர்வாங்காசனப்‌ பயிற்சியே 


சிறந்த மார்க்கம்‌. 


“தனுராசனம்‌ செய்தால்‌ “ட்யாபடீஸ்‌' என்னும்‌ 
வியாதி போகும்‌ என்று முன்பு சொல்லி, இன்னும்‌ லெ 
ஆசனமும்‌ செய்ய வேண்டு மென்று சொல்லி யிருக்கிறோ 
மல்லவா ?? அத இந்தச்‌ சர்வாங்காசனமே. இந்த ஆசனத்‌ 
தின்‌ மூலம்‌ தைராய்ட்‌ வளம்‌ பெறுகிறது. இத வளம்‌ பெறு 
வதால்‌ பாங்கிரியாஸ்‌, குண்டிக்காய்‌, கல்லீரல்‌ முதலியவை 
சிரடைகன்றன. இவைகளெல்லாம்‌ தைராய்ட்‌ ஆளுகைக்கு 
உட்பட்டவையே,' நீர்‌ சம்பந்தமான எந்த வியாதிகள்‌ 
இருந்தாலும்‌ சர்வாங்காசனம்‌ ஒன்றைப்‌ பழகுவதினாலேயே 
குண மாக்கி விடலாம்‌. 


ஒரு பெரிய பணக்காரர்‌. நீரில்‌ அல்பூமின்‌ இருக்‌ 
கின்ற சென்று பல வருடங்களாய்‌ மருந்துகள்‌ சாப்பிட்டும்‌ 
ஊசிகளைப்‌ போட்டுக்‌ கொண்டும்‌, பத்தியங்களைக்‌ காத்‌.தம்‌, 
குண மாகவில்லை, அவர்‌, சர்வாங்காசனத்தையும்‌ புஜங்‌ 
காசனம்‌, தனுராசனம்‌, பஸ்சிமோத்தானாசனம்‌ முதலிய 
வைகளையும்‌ செய்தார்‌. மூன்றே மாதங்களில்‌ குணமாய்‌ 
விட்டது, அவர்‌ சர்வாங்காசனம்‌ செய்தஅ, தினம்‌ பத்து 
நிமிஷங்கள்‌ தான்‌. இப்பொழுது அவருடைய குடும்பம்‌ 

19 


290 4 ஆரோக்கிய ரகசியம்‌ 


பூராவுமே காலையில்‌ ஆசனங்களைப்‌ போட்டு, டாக்டர்‌ பில்‌ 
களைக்‌ குறைத்து வந்திருக்கன்றனர்‌. எந்த மருந்தும்‌ 
வேண்டிய தில்லை; ஊசியும்‌ வேண்டிய தில்லை. சர்வாங்‌ 
காசனம்‌ ஒன்றே இம்‌ மாதிரி நீர்‌ ரோகங்களுக்‌ கெல்லாம்‌ 
ஏற்ற சஞ்சீவி, 


இரத்த அழக்கழம்‌, இருதய வியாதிகளும்‌ 


இருதயம்‌ ஈம்‌ உயிர்‌ உள்ளளவும்‌ அடித்துக்‌ கொண்டே 
யிருக்கும்‌. இருதயம்‌ ஒவ்வொரு தடவை அடிக்கும்‌ 
போதும்‌, இரத்தத்தை அடித்து அனுப்புகிறது. இருதயத்‌ 
தில்‌ நான்கு அறைகள்‌ உண்டு, கெட்ட இரத்தமான ௮, 
கெட்ட இரத்தநாளத்தின்‌ (Inferior vena cava) வழியாக 
இருதயத்தின்‌ முதல்‌ அறையில்‌ வருறெஅ. பிறகு ௮௮ 
மற்றொரு அறைக்கு அனுப்பப்படுகிறது, அங்கிருந்து நுரை 
ஈரல்களுக்குப்‌ பிராணவாயுவைப்‌ பெற, பரவிச்‌ செல்கிறது, 
அங்கு ஈரம்‌ சுவாசிக்கும்‌ பிராண வாயுவினால்‌, சுத்தம்‌ 
செய்யப்பட்டு மறுபடியும்‌ இருதயத்தின்‌ மூன்றாவது 
அறைக்கு வருகிறது, பிறகு நான்காவது அறையிலிருர்‌ அ, 
பெரிய இரத்த நாளங்களின்‌ ( Aorta ) வழியாக வந்து 
பல கிளைகளாகப்‌ பிரிக்க, உடல்‌ முழுவதும்‌ பரவுகிறது. 
இருதயம்‌ அடிக்கும்‌, அடிப்பினால்‌ தான்‌, ஒரு அறையில்‌ 
சேர்ந்த இரத்தம்‌ மற்றொருஅறைக்கும்‌, அதிலிருந்து 
அரை ஈரலுக்கும்‌, அரை ஈரலி லிருந்து மூன்றாவது அறைக்‌ 
கும்‌, அங்கு வந்து சேர்ந்த இரத்தத்தை நான்காவது 
அறைக்கும்‌, பிறகு சரீரம்‌ பூராவிற்கும்‌ பரவச்‌ செய்‌ 
கிறது, இப்படி இடைவிடாமல்‌ வேலை செய்யும்‌ இருதய 
மான அ உருவத்தில்‌, அவரவர்களின்‌ கை முஷ்டி அளவு 


சர்வாங்காசனம்‌ 291 


தான்‌ இருக்றெஅ. இது சரிவர வேலை செய்ய வேண்டு 
மானால்‌, தைராய்டின்‌ அணை வேண்டும்‌. ஆனால்‌ தைராய்ட்‌, 
அட்ரேனல்‌ கோளத்தின்‌ மூலம்‌ தன்‌ வேலையைச்‌ செய்விக்‌ 
கிறது. இந்த அட்ரேனல்‌ கோளம்‌, இரண்டு மூத்திரக்‌ 
காய்களின்‌ மேல்‌ இருக்றெது. அதன்‌ இரசம்‌ இரத்தத்தில்‌ 
கலக்க தனியாக ஈரம்பு வழிகள்‌ இடையாத. இரத்தம்‌ 
அதன்‌ வழியே பாய்ந்து செல்லும்போது அதன்‌ இரசத்தை 
யும்‌ சேர்த்‌ துக்கொண்டு செல்லுறெ து. 


இருதயம்‌ கின்று போனால்‌ உடனே சாவுதான்‌. “அப்‌ 
படி. நின்றுவிட்ட இருதயத்தை அட்ரேனல்‌ கோளத்தின்‌ 
இரசத்தினாலான மருந்த ஊ௫ூ மூலம்‌ செலுத்தினால்‌, ௮௮ 
மறுபடியும்‌ ஐந்‌ து நிமிஷங்களோ, பத்து நிமிஷங்களோ ஓடச்‌ 
செய்ய முடியும்‌?” என்று டாக்டர்கள்‌ பல ஆராய்ச்சிகளின்‌ 
மூலம்‌ கண்டு பிடித்திருக்கிறார்கள்‌. பெரிய தனவந்தர்கள்‌, 
தங்கள்‌ சொத்தைப்‌ பற்றி ஒரு ஏற்பாடும்‌ செய்யாமல்‌ 
இறந்து விட்டால்‌, இந்த மருந்தை ஊூ மூலம்‌ செலுத்தி 
விவரம்‌ அறிய முடிறெதாம்‌, ௮தே போல, பெரிய இராணுவ 
உத்தியோகஸ்தர்கள்‌ இரணகளத்தில்‌ இறந்துவிட்டால்‌, 
உடனே இம்‌ மருந்தின்‌ மூலம்‌ உயிர்ப்பித்து, மேற்‌ கொண்டு 
யுத்தம்‌ ஈடத்த வேண்டிய பல இரகசியங்களை அறிய 
முடிறெதாம்‌, இம்‌ மாதிரி கடந்த இரண்டாவது யுத்தத்‌ 
தின்‌ போது பல ஈடர்திருக்கின்றன. ஆகவே * அட்ரேனல்‌ 
கோளத்தின்‌ இரசம்‌ இருதயத்‌ அடிப்புக்கு முக்யமான அ? 
என்ற தெரிகிறது, ஆனால்‌, இந்த சிச்சையை இருதயம்‌ 
நின்று விட்ட உடனேயே செய்யப்பட வேண்டும்‌, 


292 ஆரோக்கிய ஈகசியம்‌ 


இரத்த அமுக்கம்‌ ( Blood Pressure) srற்பது ஐம்‌ 
பது வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு வரலாம்‌, அதிக 
பொறுப்பான காரியங்களை வஇூப்பவர்கள்‌, அதிக மனக்‌ 
கிளர்ச்சிக்கு ஆளாகின்றனர்‌. ஒவ்வொரு அளர்ச்சிபின்‌ 
போதம்‌ அட்ரேனல்‌ கோளம்‌ அதிக இரசம்‌ கக்கும்‌, 
அதனால்‌ அடிக்கடி இருதயம்‌ அதிவேகமாய்த்‌ அடிக்கும்‌, 


ஒரு பூனை ஈன்றாய்‌ கிம்மதியாய்த்‌ தூங்கக்‌ கொண்டிருக்‌ 
தது. அதன்‌ அருூல்‌ நாய்‌ குலைப்பதைப்‌ பதிவு செய்த ஒரு 
கிராமபோன்‌ ரிகார்டை வைத்தார்கள்‌, அத உடனே 
எழுக்து உடலை வில்போல்‌ வளைத்து, ஈகங்களை நீட்டிக்‌ 
கொண்ட அ, மபிர்க்‌ கால்கள்‌ எல்லாம்‌ குத்திட்டு நின்றன. 
அச்‌ சமயம்‌ அப்‌ பூனையின்மேல்‌ “ ப்சூவோசோஸ்‌ கோப்‌? 
என்னும்‌ கருவியை வைத்துப்‌ பார்த்தபோது, அட்ரேனல்‌ 
கோள த்திலிருர்‌௮, குபு குபு வென்று இரசம்‌ கசிக்து வந்து 
கொண்டிருந்த தாம்‌, அதிலிருந்து ஒவ்வொரு அதிர்ச்சி 
அல்லது சளர்ச்சியின்போதும்‌, அட்ரேனல்‌ இரசம்‌ அதிக 
மாக இரத்தத்தில்‌ கலக்கப்‌ படுகிறது என்று நன்றாய்த்‌ தெரி 
கிறது அல்லவா? ஆகையால்‌, மனதிற்கு அடிக்கடி 
கிளர்ச்சி உண்டாகும்‌ காரணத்தினாலும்‌ இரத்த அமுக்கம்‌ 


அதிகம்‌ உண்டாகலாம்‌, 


ஒருவருக்குச்‌ சாதாரணமாய்‌ இரத்த அமுக்கம்‌ 100, 
120 இருக்தால்‌ சரியானது, அல்லத அவரவர்களின்‌ 
வயதில்‌ பாதியையும்‌, அதனுடன்‌ கூட _நாறையும்‌ கூட்டி 
னால்‌ எவ்வளவு வருமோ, ௮௮ அவர்களுக்கு சரியா யிருக்க 
வேண்டிய அளவாகும்‌. சிலருக்கு 80, 90 இருப்பதும்‌ 
உண்டு, அதனால்‌ ஒரு அபாயமும்‌ வராது, என்றாலும்‌ 


சர்வாங்காசனம்‌ 293 


கஷ்டங்க ளென்னமோ, பல உண்டு 140, 150, 160, 180 
என்று ஆகும்போது இருதயம்‌ அளவுக்கு மீறித்‌ அடிக்‌ 
கும்‌. அப்பொழுது ஆயாசம்‌, மயக்கம்‌, தலைவலி, பட 
படப்பு, நிதான மிழத்தல்‌ முதலியன வெல்லாம்‌ உண்‌ 


டாகும்‌, 


சிலருக்குக்‌ காபி இருதயம்‌, டீ இருதயம்‌, மதுபான 
இருதயம்‌, புகையிலை இருதயம்‌, புகை இருதயம்‌ என்றும்‌ 
பல. விதம்‌ இருக்கும்‌, அதாவது, இவைகளை அதிகம்‌ உப 
யோகிப்பதால்‌, இருதய தசைகள்‌ வீங்கிச்‌ சாதாரண இரு 
தயத்தை விட சற்று பெரிதாகவும்‌, அதனுள்‌ கரம்புகள்‌ 
சரியான படி இல்லாமல்‌ சிதைந்தும்‌ இருக்கும்‌, இவர்களுக்‌ 
கும்‌ சற்று வயதானதும்‌ இரத்த அமுக்கம்‌ வருவ அண்டு, 


சரீரம்‌ அளவுக்கு மீறிப்‌ பருத்து இருப்பவர்களுக்கும்‌ 
இரத்த அமுக்கம்‌ அதிகமாய்‌ இருப்பது சாதாரணம்‌, 
அதிகமாய்‌ இருக்கும்‌ சதைப்‌ பா கங்களுக்கெல்லாம்‌ இரத்தம்‌ 
போகவேண்டு மல்லவா? அதற்காக இருதயம்‌ தீவிரமாக 
அடித்து அனுப்பவேண்டி யிருக்கிறது. எத்தனை நாள்‌ தான்‌ 
இம்மாதிரி இருதயம்‌ கஷ்டப்பட முடியும்‌! சற்று வய 
தானதும்‌, அதன்‌ அடிப்பு சில சமயம்‌ அதிகமாகவும்‌, லெ 
சமயம்‌ மெதுவாகவும்‌ நடக்கும்‌. அற்பவேலை செய்தாலும்‌ 
மூச்சு திணறும்‌; மேல்‌ மூச்சு வாங்கும்‌. இவர்கள்‌ 
முதலில்‌ உணவுப்‌ பத்திய மிருந்து, உடலை ஆசனங்களால்‌ 
கரைத்துக்‌ கொண்டால்தான்‌, மீதமுள்ள ஆயுளைச்‌ சுகமாய்‌ 
அனுபவிக்கலாம்‌. இல்லையானால்‌, நரக வேதனை தான்‌. பலூ 
னில்‌ காற்று அதிகமானால்‌ என்ன நேரும்‌? அக்‌ கதிக்குத்‌ 


தான்‌ ஆளாவார்கள்‌. பாவம்‌! டாக்டர்கள்‌ என்ன செய்வார்‌ 


294 ஆரோக்கிய ரகசியம்‌ 


கள்‌ ! “அசையக்கூடா து; படுக்கையிலேயே இருக்க வேண்‌ 
டும்‌; ஈடமாடினாலும்‌ இருதயம்‌ தாங்காத? என்பார்கள்‌, 
இவர்கள்‌ அசையா அ இருக்க இருக்கச்‌ செல்லக்‌ குழந்தை 
போல்‌ சதை, தன்பாட்டுக்கு வளர்ந்து கொண்டே போகும்‌, 
இம்‌ மாதிரி கேசுகள்‌ எல்லாம்‌ டாக்டர்களுக்கு நிரந்தர 
பென்ஷன்‌ மாதிரி, சலனமற்ற சர்வாங்காசனத்தைப்‌ 
பிறர்‌ உதவியைக்கொண்டு, ஆரம்பத்தில்‌ மிகச்சிறிய அளவு 
ஒரு நிமிஷம்‌ வீதம்‌ பலதடவை செய்து, தினம்‌ இனம்‌ 
சிறிது நேரத்தை அதிகமாக்கிக்‌ கொண்டு வர வேண்டும்‌, 
அப்பொழுது தான்‌ தைராய்ட்‌ கோளம்‌ விழிப்‌ படைந்து 
கொழுப்பு வஸ்அக்களைக்‌ கரைக்கும்‌. உடல்‌ கனம்‌ குறை 
யும்‌. இருதயம்‌ கஷ்டமில்லாமல்‌ தன்‌ வேலையைச்‌ செய்யும்‌. 


சிலருக்கு இரத்தம்‌ சரி வரச்‌ சுத்தமாகா ததினால்‌ இரு 
சய நோய்கள்‌ வருவ அண்டு, இரத்தம்‌ இரண்டு இடங்‌ 
களில்‌ சுத்த மடைறெதஅ, ஒன்று, மூத்திரக்‌ காய்களில்‌, 
அங்கு இரத்தத்திலுள்ள கழிவு பதார்த்தங்கள்‌ வடி கட்டப்‌ 
படுகிறது, இரண்டாவ அ, அரை ஈரல்களில்‌ சுத்தமடைறெ௮, 
இசத்தத்திலுள்ள கரிமலவாயு பிரிந்து மூச்சாக வெளியில்‌ 
செல்லுகிறது. தாம்‌ இழுக்கும்‌ பிராண வாயுவினால்‌ இரத்‌ 
தம்‌ சிவப்பாக மாறி சுத்தி யடைந்து, சக்தி உண்டாகி 
இருதயத்திற்குச்‌ செல்லுகிறது, இவைகளில்‌ எங்காகலும்‌ 
அதன்‌ வேலைகள்‌ சரிவர ஈடவா விட்டால்‌, இருதயம்‌ பலவித 
கோளாறுகள்‌ அடையும்‌. மூத்திரக்காய்‌ பழுதடைந்து, 
அசுத்தத்தைச்‌ சரிவர நீக்கா விட்டாலும்‌, இருதயம்‌ பழு 
தடையலாம்‌, அரை ஈரல்‌ பழுதடைந்து, பிராணவாயு சரி 
வரக்‌ இடைக்கா விட்டாலும்‌ இருதயம்‌ பழுதடையலாம்‌, 


மூத்திரக்காய்க்‌ கோளாறைச்‌ சீர்‌ செய்யாமல்‌, இருதயத்‌ 


சர்வாங்காசனம்‌ 295 


அக்கு மட்டும்‌ வைத்தியம்‌ செய்வதால்‌ பலன்‌ இல்லை, முத 
லில்‌ மூத்திரக்காய்‌ சீர்‌ திருத்தம்‌ செய்ய வேண்டும்‌. அதற்‌ 
குச்‌ சர்வாங்காசனம்‌ தான்‌ உகந்தது. அரை ஈரல்‌ குறைக்கு, 
சர்வாங்காசனம்‌, முக்கிெயமானாலும்‌, அதனுடன்‌ புஜங்கா 
சனம்‌, தனுராசனம்‌, பத்மாசனம்‌ முதலியவைகளையும்‌ 
செய்ய வேண்டும்‌, அவைகளுடன்‌ கூட நாடி சுத்தியும்‌ 
செய்ய வேண்டும்‌, 


இருதய வியாதி யுள்ளவர்களுக்கு அஜீரணம்‌, வாயு 
உபத்திரவம்‌ முதலியவைகள்‌ ஏற்படும்‌, தைராய்ட்‌ குறை 
இருந்தால்‌, என்ன தான்‌ ஏற்படாது, ஆகையால்‌ சர்வாங்‌ 
காசனமே சிறந்த மருக்த, அதிக பொறுப்பான வேலை 
யுள்ளவர்கள்‌ அவைகளைச்‌ சற்றுக்குறைத்து, அவ்வப்போது 
ஓய்வு எடுத்‌ துக்கொண்டு சர்வாங்காசனம்‌ செய்ய வேண்டும்‌, 
காபி, டீ, புகையிலை வஸ்‌ துக்களால்‌ இரத்த அமுக்கம்‌ இருக்‌ 
தால்‌, சிறிது சிறிதாக அப்‌ பழக்கங்களைக்‌ குறைத்து வந்து 
பூரணமாய்‌ விட்டுவிட வேண்டும்‌. சர்வாங்காசனப்‌ பயிற்‌ 


சியைபும்‌ விடாமல்‌ செய்ய வேண்டும்‌, 


சிலருக்குப்‌ பலவித சோய்களும்‌, ஐ-5ரங்களும்‌ வந்து 
மிகக்‌ கடுமையான மருந்துகளைச்‌ சாப்பிட்டு இருதய வால்வு 
கள்‌ (7௨176) பமுதடைக்‌ திருக்கும்‌. 


இப்பொழு தெல்லாம்‌ இம்‌ மாதிரி வால்வுகள்‌ இருதயத்‌ 
தில்‌ கெட்டுவிட்டால்‌, இருதயத்தை உடலிலிருந்து தனி 
யாக எடுத்த, கெட்ட பாகத்தைத்‌ திருத்தி, மறுபடியும்‌ 
வைத்து விடுகின்றனர்‌. இருதயத்தை எடுத்து திருத்தி 
வேலை செய்யும்‌ வரைக்கும்‌, பிளாஸ்டிக்‌ இருதயத்தினால்‌, 


296 ஆரோக்கிய ரகசியம்‌ 


இரத்தம்‌ பழையபடி அடித்து அனுப்ப ஏற்பாடு செய்கன்‌ 
றனர்‌. இவைகளெல்லாம்‌ மிக ஆச்சரியப்படக்‌ கூடிய விஞ்‌ 
ஞான முன்னேற்றமே ஆகும்‌, இன்னும்‌ சல நாட்களில்‌, 
கெட்டுப்‌ போன இருதயத்தை அகற்றி விட்டு, பிளாஸ்டிக்‌ 
இருதயத்தையே வைத்து வெற்றி கண்டாலும்‌ ஆச்சரியப்‌ 
படுவ தற்‌ இல்லை. அப்பொழுது காம்‌ சாதாரணமாய்‌ “அவ 
அக்கு இயதயமே இல்லை ” * கடின இருதயம்‌ படை த்தவன்‌ ? 
என்று சொல்லும்‌ சொல்‌ உண்மையாய்‌ விடும்‌; அப்‌ 
பொழுது, இவ்வாறு சொல்லாம்‌; அவன்‌ “பிளாஸ்டிக்‌ இரு 
தயம்‌ படைத்தவன்‌” அ௮தனால்‌....... ப்ட்‌ 


இவைகளெல்லாம்‌ எல்லோருக்கும்‌ நடக்கக்‌ கூடி 
யனவா? இருதயத்தை இழப்பானேன்‌ ! பிளாஸ்டிக்‌ இரு 


னேன்‌ | சர்வாங்காசனம்‌ செய்தால்‌ 


தயத்துடன்‌ உலாவுவா 
இருதயம்‌ சீரடைறெஅ. ஆனால்‌, இரத்த அமுக்க முள்ளவர்‌ 
களும்‌ அதன்‌ சரியான காரணமறிந்து, ஒரு ஆசன கிபு 
ணரின்‌ ஆலோசனையின்‌ பேரில்‌ ஆசனங்களைப்‌ பழச 
வேண்டும்‌, எதைப்‌ பழகலாம்‌, கூடாது என்பதெல்லாம்‌, 
அவரவர்களின்‌ உடல்‌ நிலை, வயது, நோயின்‌ தன்மைகளைப்‌ 


பொறுத்து இருக்கிறத. 
பிள்ளை வாம்‌ 


“கருப்பத்‌ தடைப்‌ பிரசாரம்‌ பலமாய்‌ நடைபெறும்‌ 
'இர்க நாட்களில்கூட, இந்தப்‌ பிரசாரம்‌ அவசியமா ?”” என்று 
தோன்றும்‌, அதைப்‌ பிள்ளையில்லா தவர்களிடம்‌ கேட்டுப்‌ 
பாருங்கள்‌. தகுர்த பதில்‌ கடைக்கும்‌. என்ன தான்‌ 
சொத்து, சுகம்‌ இருந்தாலும்‌, தன்‌ அன்பின்‌ அறிகுறியாக 
ஒரு குழந்தைகூட யில்லை யென்றால்‌, அந்த வாழ்வு 


சர்வாங்காசனம்‌ 297 


நிறை வாழ்வு ஆவ தில்லை. இதற்காக எவ்வளவு நோன்பு 
ரோர்க்கின்றனர்‌ ! இராமேஸ்வர யாத்திரைகள்‌ போகின்‌ 
றனர்‌ | தான தருமங்கள்‌ ! யாகங்கள்‌ செய்கின்றனர்‌ ! கட 
வுளை கேர்ந்‌ தக்‌ கொள்ளுகின்‌ றனர்‌! என்ன செய்தும்‌ ஒரு 
பலனும்‌ இடைக்கற தில்லை. அவர்களுடைய இரத்தத்தில்‌ 
சந்தானத்தை உற்பத்தி செய்யும்‌ உயிரணுக்கள்‌ இருந்தால்‌ 
தானே? இவைகள்‌ எல்லாம்‌ செய்வதால்‌ எங்காவது உயி 
ரணுக்கள்‌ உற்பத்தியாகப்‌ போகின்றதா? விழலுக்கு 
இறைத்த நீர்தான்‌ ! 


மலட்டுத்தனம்‌, ஆண்‌, பெண்‌ இருவருக்கும்‌ உண்டு, 
சிலர்‌, குழந்தை யில்லை யென்று மற்றொரு கலியாணம்‌ 
செய்து கொள்வார்‌. கலியாணம்‌ செய்து கொள்ளுவதற்கு 
முன்‌ ஆணின்‌ இரத்தத்தைச்‌ சோதிக்க வேண்டும்‌, அதில்‌ 
ஜீவ அணுக்கள்‌ இல்லையானால்‌, சட்டப்படி இரண்டாவது 
கலியாணத்திற்கு அனுமதிக்கவே கூடாத. பெண்களை விட 
ஆண்களுக்குத்தான்‌ மலட்டுத்தனம்‌ அதிகம்‌, 


மலட்டுத்தனம்‌ பல காரணங்களால்‌ உண்டாகலாம்‌, 
இயற்கையாய்‌ அவர்கள்‌ இரத்தத்தில்‌ உயிர்‌ அணுக்கள்‌ 
இல்லாமல்‌ இருக்கலாம்‌; அல்லது பலவீனமாய்‌ இருக்க 
லாம்‌, வெட்டை, கிரந்தி, மேகம்‌ முதலிய வியாதிகளால்‌ 
பீடிக்கப்பட்டு, உயிர்‌ அணுக்கள்‌ பலவீனப்பட்டு, அழிந்து 
விடுவதும்‌ உண்டு, பெண்களுக்கும்‌, இதே காரணங்கள்‌ 
தான்‌, ஆனால்‌ ஒரு சிலருக்கு கருப்பப்‌ பையின்‌ அமைப்பு 
சரியாய்‌ இருக்காததினால்‌ கரு தரிக்காது, அவர்கள்‌ ஆப்ப 
ரேஷன்‌ செய்து கொள்ள வேண்டியதுதான்‌. மற்ற எந்தக்‌ 
காரணமாய்‌ இருந்தாலும்‌, சர்வாங்காசனம்‌ செய்தால்‌ 


298 ஆரோக்கிய ரகசியம்‌ 


அவர்களுக்குக்‌ கட்டாயம்‌ குழந்தை பிறக்கும்‌. தாது 
விற்கு உயிர்ச்‌ சக்தி அளிப்பது தைராய்ட்‌ இரசம்‌ தான்‌, 
அக்‌ குறையினால்தான்‌ அவர்களுக்குச்‌ சந்தானம்‌ இல்லா 
மல்‌ இருக்கிறது. சர்வாங்காசனம்‌ செய்தால்‌ தைராய்ட்‌ 
ஹார்மோன்‌ சரிவர வேலை செய்து உயிர்‌ அணுக்களை உண்‌ 
டாக்கும்‌, பிறகு குழந்தை பிறக்கும்‌, 


ஹிஸ்டிரியா 


இத மிகவும்‌ சிக்கலான அதிசயமான வியாதி, இர 
வில்‌ எழுந்து இவர்கள்‌ பல காரியங்களைச்‌ செய்வார்கள்‌, 
மறுநாள்‌ ஒன்றும்‌ அவர்கள்‌ செய்தது ஞாபக மிருக்காஅ, 
இலருக்குப்‌ புத்தி சுவாதீன மிருக்காது. இது ஆண்களை 
விடப்‌ பெண்களுக்கு அதிகம்‌ பீடிக்கெறது, சிலர்‌ இதைப்‌ 
பேய்‌ பிடித்தது என்பர்‌, மந்திரம்‌ போடுவர்‌, ஜாதகம்‌ 
பார்ப்பர்‌. கோவில்‌ சுற்றுவர்‌, தைராய்ட்‌ கோளாறை 
இவைகள்‌ எல்லாம்‌ திருத்தவா பொகின்றது? வயதான 
ஸ்திரீகளுக்கு வீட்டு விலக்கு கிற்கும்‌ போது இது உண்‌ 
டாவ துண்டு, எதிலும்‌ ஒரு திகில்‌, பயம்‌, சந்தேகம்‌; 
என்னதான்‌ சமாதானப்‌ படுத்தினாலும்‌ தேற மாட்டார்‌ 
கள்‌. தன்னை மீறி ஆத்திரம்‌, கோபம்‌ முதலியன வரும்‌, 
இந்த சமயத்தில்‌ தான்‌ இவர்கள்‌ மாமியார்‌ ஸ்தானத்தையும்‌ 
வடிக்க வேண்டி யிருக்கிறது, இவர்களை வைத்துக்‌ குடும்பத்‌ 
தில்‌ சமாளிப்பது வெகு கஷ்டம்‌, எந்த வயதினராய்‌ இருர்‌ 
தாலும்‌ சரி, ஆண்‌, பெண்‌ யாரும்‌ ஹீஸ்டிரியாவால்‌ தாக்கப்‌ 
பட்டவர்கள்‌ சர்வாங்காசனம்‌ செய்த குணம்‌ ஆகலாம்‌, 


சிலபெண்களுச்கு வீட்டு விலக்கு நிற்கும்போது 
தைராய்ட்‌ அதிக வேலை செய்யும்‌, அதனாலும்‌, மேற்படி. 


சர்வாங்காசனம்‌ 299 


குணங்கள்‌ உண்டாவ துண்டு, தற்கால விஞ்ஞானம்‌, “அப்‌ 
படி அதிகமாய்‌ வேலை செய்யும்‌ தைராய்டின்‌ ஒரு 
பாகத்தை வெட்டி விட்டால்‌, வேலை மட்டுப்‌ படும்‌? என்று 
சொல்லுகின்றது, “அல்லது அவ்‌ வழியே போகும்‌ சில 
இரத்த நரம்புகளை வெட்டி விட்டால்‌, தைராய்ட்‌ ஹார்மோன்‌ 
இரத்தத்தில்‌ அதிகம்‌ கலக்காத?! என்று சொல்லுகின்‌ 
றது. “இந்த முறைகளைச்‌ செய்தாலும்‌, அவர்கள்‌ மீதமுள்ள 
காலத்தை மற்றவர்களைப்‌ போல சுகமாய்க்‌ கழிக்க முடியும்‌ 
என்று நிச்சயமாய்‌ சொல்ல முடியாது?” என்றும்‌ அதே 
விஞ்ஞானம்‌ ஒப்புக்‌ கொள்ளுகின்றது, எனவே இவைக 
ளெல்லாம்‌ எதற்கு? நிச்சயம்‌ குணமாகு மென்றால்‌ ஒரு 


கைப்‌ பார்க்கலாம்‌, நிச்சய மில்லை என்றால்‌... 


இந்த நிலைகளெல்லாம்‌ “விளக்கு அணைவதற்கு முன்‌ 
சுடர்‌ விட்டு எரிவதற்கு ஒப்பாகும்‌.” அதாவது தைராய்ட்‌ 
வேலை மட்டுப்‌ படுவதற்கு முன்‌ சுடர்‌ விடுவதைப்‌ போல்‌ 
அதிகம்‌ வேலை செய்கிறது. அப்பொழுது உணவில்‌ பத்திய 
மும்‌, மனதை வேறு நல்ல விஷங்களில்‌ செலுத்தி, தூய்மைப்‌ 
படுத்தியும்‌, அதி சிகிச்சையும்‌, நாடி சுத்தி, சாந்தி ஆசனம்‌ 
போன்றவைகளைச்‌ செய்தும்‌ வந்தால்‌, சில நாட்களில்‌ குண 
மாய்‌ விடும்‌, இவர்கள்‌ சர்வாங்காசனத்தைச்‌ செய்யக்‌ 


கூடாது, 
ஜுரங்கள்‌ 
ஜுுரங்களில்‌ பல விதம்‌ இருக்கின்றன. சாதாரண 


ஜுரம்‌ முதல்‌ வாயில்‌ நுழைய முடியாத பெயருள்ள ஜுரங்‌ 
கள்‌ வரை இருக்கன்றன, எல்லா ஐ-ஈரங்களையும்‌ சர்வாங்‌ 


300 ஆரோக்கிய ரகசியம்‌ 


காசனம்‌ தடுக்கக்‌ கூடியதுதான்‌. சில ஜுரங்கள்‌ வந்தால்‌ 
அதன்‌ அடையாளமாக சில குறைகளை உடலில்‌ உண்டாக்‌ 
இச்‌ செல்லும்‌, டைபாயிடுக்கு அதன்‌ குணம்‌ உண்டு, லெ 
ஜூரம்‌ வேண்டாத விருந்தாளிபோல்‌ . அடிக்கடி வரும்‌, 
“மலேரியா? இதற்குப்‌ பெயர்‌ போன, இதற்குக்‌ 
“குனைன்‌' மாத்திரைகளும்‌, அதைவிட சக்தி வாய்ந்த க௪சப்‌ 
புள்ள “பாலூட்ரின்‌” மாத்திரைகளும்‌ விழுங்கப்‌ படுஇன்‌ றன, 
இந்த வியாதி வரக்‌ கூடாத. வந்த பின்‌ என்ன செய்வது? 
விழுங்க வேண்டியது தான்‌. வேறு வழி? ஊசியும்‌ குத்து 
இன்றனர்‌. ஆனால்‌ நிரந்தரமாய்‌ வராமல்‌ இருக்குமா என்‌ 
ரூல்‌, உறுதியான பதில்‌ கிடையாத, சிலருக்கு இந்தக்‌ 
கசப்பு மாத்திரைகள்‌ கணக்கின்றி விழுங்க, விழுங்கி இரு 
தயக்‌ கோளாறு வந்து விடும்‌; காது மந்தமாய்‌ விடும்‌; நரம்பு 
கள்‌ சருமங்கள்‌ தளர்ந்து நிறம்‌ மாறி விடும்‌, சிலருக்கு 
வயிற்றில்‌ மலேரியாக்கட்டி உண்டாகி விடும்‌, மறுபடியும்‌ 
அதைக்‌ கரைக்க வேறு மருந்துகள்‌! மலேரியாக்‌ கட்டி என்‌ 
பது தனியாக ஒரு கட்டி அல்ல, “ஸ்பிளீன்‌” என்ற ஒரு அவ 
யவம்‌ மிருதுவாய்‌ இருக்க வேண்டியது; அது கெட்டியாய்‌ 
வீங்கி விடும்‌, சாப்பிடும்‌ மருந்து, கட்டியை மட்டுமா கரைக்‌ 
கும்‌! உடலையும்‌ கரைத்தால்‌ கேட்பார்‌ யார்‌! இவர்கள்‌ 
படும்‌ அவஸ்தை இவர்களுக்‌ கல்லவா தெரியும்‌, இவர்களும்‌ 
சர்வாங்காசனம்‌ செய்தால்‌ கட்டி கரையும்‌, இனிமேல்‌ 
மலேரியா வராமல்‌ தடுக்கலாம்‌ மற்றும்‌ என்னென்ன ஜ-பரங்‌ 
கள்‌ உண்டோ அத்தனையையும்‌ தடுக்க வல்லது சர்வாங்‌ 
காசனம்‌. ஜுரம்‌ இருக்கும்போது ஆசனம்‌ பழகக்‌ கூடாது, 
மருந்தினால்‌ சுகப்‌ படுத்திக்‌ கொண்டு அதன்பின்‌, இனி வரா 
மல்‌ இருப்பதற்காக ஆசனம்‌ செய்யலாம்‌, 


சர்வாங்காசனம்‌. 301 


புராசி 


அடிக்கடி ஜலதோஷம்‌ பிடிப்பதினாலும்‌, சளி 
கட்டுவதினாலும்‌, இருமல்‌ வருவதினாலும்‌ இது உண்டா 
கும்‌. அரை ஈரலுக்கு அடியில்‌ நீர்‌ போல்‌ கோர்த்துக்‌ 
கொண்டு குத்தலும்‌, வலியும்‌ ஏற்படும்‌, இதை உடனே 
கவனித்து தகுந்த இச்சை அளிக்க வேண்டும்‌. இல்லை 
யானால்‌ சிலருக்கு €ழாய்‌ மாறி மிகத்‌ தொந்தரவு தரும்‌. 
இலருக்கு க்ஷயம்‌-11!, B யில்‌ வைத்து விடும்‌. இதற்கும்‌ 
சர்வாங்காசனமே எடுத்த மருந்து, பூமியின்‌ ஆகர்ஷண 
சக்தி, அர்நீரைக்‌ கலைத்த, குண மாச்குகின்றது, இதற்கு 
நாடி சுத்தி மிக்க துணை செய்யும்‌, 


தடல்‌ பிதுக்கம்‌ 


சிறு குடல்‌ பெருங்குடல்‌ முதலியவைக ளெல்லாம்‌ 
சேர்ந்து ஒருவித சவ்வால்‌ பைபோல்‌ பின்னப்பட்‌ டிருக்‌ 
கும்‌, எந்தக்‌ காரணத்தினாலோ, அந்த சவ்வில்‌ துளை ஏற்‌ 
படுறது. அப்பொழு அ குடலின்‌ ஒரு சிறு அளவு அதன்‌ 
வழியே பிதுங்கி விடுகிறது, சிலருக்கு மர்மஸ்தான த்தின்‌ 
மேல்‌ இருக்கும்‌ சவ்வில்‌ துளை ஏற்பட்டும்‌ ழே இறங்கி 
விடும்‌. இதற்குப்‌ பலவித பெல்ட்டுகள்‌ விற்கின்றன. 
அதை அர்தக்‌ குடல்‌ பிதுங்க ஸ்தானத்தில்‌ வைத்து 
அமுக்கி அணிவார்கள்‌. இவர்களுக்கு மலச்சிக்கல்‌ உண்‌ 
டாகா தவரை ஒரு கஷ்டமும்‌ கிடையாது. இவர்கள்‌ ஆகா 
ரம்‌ வெகு ஒழுங்காய்ச்‌ சாப்பிட வேண்டும்‌. அப்படி 
இல்லாவிட்டால்‌, பிதுங்னெ குடல்களில்‌, அந்த ஆகாசத்‌ 
தண்டுகள்‌ சென்று அழுகும்‌. அப்பொழுது வீங்க விடும்‌, 
ழும்‌ பிடிக்கும்‌. வலி பொறுக்க முடியாது, அந்தச்‌ 


30& ஆரோக்கிய ரகசியம்‌ 


சமயம்‌ பிதுங்னெ குடலை உள்ளே தள்ள முடியாது, அது 
தான்‌ வீங்கி விட்டதே! எப்படி உள்ளே போகும்‌ ! உடனே 
ஆப்பரேஷன்‌ செய்ய வேண்டும்‌, இல்லை யானால்‌ உயிருக்கு 
ஆபத்து தான்‌, அனால்‌ ஆப்பரேஷன்‌ செய்யாமல்‌ சர்வாம்‌ 
காசனம்‌ செய்தால்‌, பூமியின்‌ ஆகர்ஷண சக்தியால்‌ அந்த 
இடச்திலுள்ள அழுக்குகள்‌ அகற்றப்‌ பட்டு குணமாகும்‌. 
எப்பொழுதுமே செய்து வந்தால்‌ இம்‌ மாதிரி ஆபத்துக்கு 
பயப்பட வேண்டிய இல்லை, மலச்சிக்கல்‌ உண்டாகாது. ஜீர 
ணம்‌ சரிவர நடக்கும்‌. ஆனால்‌ குடல்‌ பிதுக்கத்சைப்‌ பூரண 
மாய்ப்போக்க முடியாது, பெல்ட்டை உபயோகிக்க வேண்டி 


யதே. அல்லது ஆப்பரேஷன்‌ செய்துக்‌ கொள்ளலாம்‌, 
வலிப்புகள்‌ 


மற்றும்‌, வலிப்புகளில்‌ பல தினுஈகள்‌ உண்டு, காக்‌ 
காய்‌ வலிப்பு முதற்கொண்டு சகல வலிப்பு களையும்‌ இந்த 
சர்வாங்க ஆசனத்தைச்‌ செய்து சுகப்படுத்திக்‌ கொள்ள 
லாம்‌, சர்வாங்காசனத்தால்‌ தைராய்ட்‌ மாத்திரம்‌ குண 
மடைகிெற்து என்ப தில்லை. அதன்‌ அணைக்‌ கோளமாயெ 
பாராதைராய்டுக்கும்‌ பயிற்சி இடைக்கெது. ௮து உதவி 
மர்திரியைப்‌ போல்‌ இருப்பதால்‌, வலிப்பு போன்‌ ற”வியாதி 
களுக்கு இதன்‌ அணை ௮வ௫யமாஇிறது, 


சர்வாங்காசன மகிமைக்கு ஒரு முடிவே கிடையாது, 
எவ்வளவு வேண்டு மானாலும்‌ சொல்லிக்‌ கொண்டே போக 
லாம்‌, எந்த ஆசனமும்‌ செய்ய முடியாதவர்கள்‌, இந்த ஒரு 
ஆசனத்தை மட்டும்‌ செய்தால்‌ போதும்‌, ஆரோக்யெமாக 
வாழலாம்‌, 


சர்வாங்காசனம்‌ 903 


வாதங்கள்‌ 


வாத சோகத்தில்‌ பல விதம்‌ உண்டு, ஒல்‌ வாதம்‌, சந்து 
வாதம்‌, முக வாதம்‌, கண்‌ வாதம்‌, இருதய வாதம்‌, திமிர்‌ 
வாதம்‌, விரை வாதம்‌ முதல்‌ மற்றும்‌ பல வாதங்களும்‌ 
இருக்கின்றன, இந்த வாதம்களுக்‌ கெல்லாம்‌ பிடிவாதம்‌ 
ஒன்று தான்‌ மருந்து, இத, இருந்து விட்டால்‌ மற்ற 
வாதங்கள்‌ எல்லாம்‌ ஓடி மறைந்து விடும்‌, அதாவது 
“சர்வாங்காசனத்தை விடாமல்‌ செய்வேன்‌? என்ற பிடி 


வாதத்தை கைக்கொண்டால்‌ போதும்‌, 


இலருக்கு எலும்புப்‌ பூட்டுகளில்‌, முக்கியமாக முட்டு 
களில்‌ முதலில்‌ சிறு பில்லை அகலத்தில்‌ வலிக்கும்‌. பிறகு 
நாளுக்கு நாள்‌ வலி அதிகமாடக்‌ ழே உட்காரவும்‌, எழுர்‌ 
திருக்கவும்‌ முடியாது, தலைக்குமேல்‌ விட்டத்திலிருந்து ஒரு 
கயிறு தொங்க விடப்பட்டிருக்கும்‌. அதைப்‌ பிடித்துக்‌ 
கொண்டு இலர்‌ எழுந்திருப்பார்கள்‌. சிலரால்‌ தரையில்‌ உட்‌ 
காரவே முடியாது, பெஞ்ச்‌, நாற்காலிகளில்தான்‌ உட்காரு 
வார்கள்‌, மேஜை மேல்தான்‌ சாப்பிடுவார்கள்‌. மல ஜலம்‌ 
கழிப்பதும்‌ ஐரோப்பியரைப்‌ போல்தான்‌. இதைக்‌ ல்‌ 
வாதம்‌ என்று சொல்லுவார்கள்‌. 


முக வாதம்‌ வந்தவர்களுக்கு முகத்தில்‌ பாதி ஒரு பக்க 
மாய்‌ இழுத்துக்‌ கொண்டிருக்கும்‌. அனால்‌, எல்லோருக்கும்‌ 
அப்படி. ஆவ தில்லை, ஒரு சிலருக்கு மட்டும்‌ அப்படி ஆகும்‌. 
இலர்‌ பேச ஆரம்பித்தால்‌, வாய்‌ ஒரு மாதிரியாய்‌ இழுக்கும்‌. 
பேச்சு குழறி வரும்‌; சிலருக்குத்‌ தாடை இலேசாய்‌ 
. அதிர்ச்சி தரும்‌, இலருக்குச்‌ சரியாய்‌ வாய்‌ திறக்க முடி 
யாஅ, வாய்‌ எலும்பு சேரும்‌ இடத்தில்‌ வலிக்கும்‌, சிலர்‌ 


804 ] ஆரோக்கிய ரகசியம்‌ 


கண்ணை அவர்களையும்‌ அறியாமல்‌, எப்பொழு தும்‌ சிமிட்டிக்‌ 
கொண்டே யிருப்பார்கள்‌ ; அவைகள்‌ கட்டுக்கு அடங்கா ௮, 
சிலருக்குக்‌ கண்‌ இலேசாய்‌ அவ்வப்போது அதிரும்‌. இரு 
தய வாத முள்ளவர்களுக்குச்‌ சற்று அதிகநேரம்‌ உட்கார்ந்து 
வேலை செய்தால்‌ மார்பு வலிக்கும்‌. திமிர்‌ வாத மென்பது, 
கால்களில்‌ இரத்த ஓட்டம்‌ சரியாக இல்லாமல்‌ திமிர்‌ 
பிடித்தாற்போல்‌ இருக்கும்‌. உணர்ச்சியும்‌ அவ்வளவாகத்‌ 
தெரியாது. இத ழ்‌. பாகத்தில்‌ அதிக மிருக்கும்‌ ; 
மேலுக்கு வரவர றிது குறைந்திருக்கும்‌. விரை வாதம்‌ 
இருந்தால்‌ இலருக்கு. விரை வீங்கும்‌. இலருக்கு அளவுக்கு 
மிஞ்சியும்‌ வீங்கும்‌. சிலருக்கு வலிக்கும்‌. சிலருக்கு வலிக்‌ 
காத. இன்னும்‌ பல 


இம்‌ மாதிரி வாதங்கள்‌ எல்லாம்‌ இன்ன காரணத்தினால்‌ 
தான்‌ வருகிறதென்று, நிச்சயமாய்ச்‌ சொல்ல முடியா ௮. 
பரம்பரையாகவும்‌ உண்டாகலாம்‌, ஈரம்பு பலவீன த்தினால்‌ 
உண்டாகலாம்‌, ஆகாரக்‌ கோளாறினாலும்‌ உண்டாகலாம்‌, 
அதிக உழைப்பும்‌, போதமான சத்துள்ள ஆகார மில்லா 
மையினாலும்‌ உண்டாகலாம்‌. சாதாரணமாய்‌ “வாதங்கள்‌ 
எல்லாம்‌ 50, 60 வயதுக்கு மேல்‌ உள்ளவர்களுக்குத்தான்‌ 


ஏற்படும்‌?” 


என்று சொல்லுவார்கள்‌, ஆனால்‌ இந்தக்‌ காலத்‌ 
இல்‌ எல்லா வயதினர்களுக்கும்‌, முக்யெமாக வாலிபர்களுக்‌ 
கும்‌ உண்டாகிற... ஈல்ல சரீர உழைப்பு, சுத்தமான 
பிராணவாயு, ஆரோக்யெ விதிப்படி ஆகாரம்‌ இவைகள்‌ 
இடைக்கும்‌ வசை இரத்தம்‌ ஒரு தடையும்‌ இன்றித்‌ 
தாராளமாய்‌ எல்லா பாகங்களுக்கும்‌ பரவும்‌, தைராய்ட்‌ 
இரசமும்‌ இரத்தத்திற்குத்‌ அணை புரிகிறது. தேய்ந்த 
நாளங்களையும்‌, கழிவுகளையும்‌ சரி செய்றது, அதன்‌ 


ட 
195 நப்‌ 


ஆப்ப 


ண 


ரை ர அணை 


சித்திரம்‌ 46. சர்வாங்காசனம்‌ [பக்கம்‌ 851 


& ன்‌ கத்‌ ச 


சித்திரம்‌ 47, மத்ஸ்யாசனம்‌ [பக்கம்‌ 851 


ஒத்திரம்‌ 48] [பக்கம்‌ 809” 
ஸ்ரீ. KA. R. ஆச்சார்யா ௮. A. 1. T.; F. R. E. 8. (Lon) 
(ஸிடி. காலேஜ்‌ பிரின்ஸ்பால்‌) 


சர்வாங்காசனம்‌ 305 


காரியம்‌ .குறையும்போ௪, இரத்த ஒட்டம்‌, மர்தப்‌' பட்டு, 
சாப்பிட்ட ஆகாரத்திலுள்ள வாயு பதார்த்தங்கள்‌ சரியாய்‌ 
ஜீரணமாகாமல்‌ வாயு சேஷ்டைகள்‌ ௮ இகமாகின்‌றன, 


ஆகையால்‌, நோயின்‌ கார்ண்‌ மறிந்து அதைப்‌ போக்கச்‌ 
சரியான முயற்சி செய்ய வேண்டும்‌. அப்படிச்‌ செய்யாமல்‌ 
சோம்பேறியாக இருந்து. கொண்டு, தட்டுத்‌ தட்டாக சாம்‌ 
பாரையும்‌, பஜ்ஜியையும்‌,' மசால்‌ வடையையும்‌ சர்ப்பிட்டுக்‌: 
கொண்டு, அதோடு. க்கிய விழுங்குவதினால்‌ 


என்ன லாபம்‌? : 


முதலில்‌ ஆகாரச்‌ சர்‌ தருத்தம்‌ வேண்டும்‌ உருளைக்‌ 
கிழங்கு, கடலைப்‌ பருப்பு, முற்றின : வாழைக்‌ காய்‌, துவரம்‌ 
பருப்பு மற்றும்‌ வாயுவை உண்டாக்கும்‌ வஸ்துக்களை யெல்‌ 
லாம்‌ விலக்க வேண்டும்‌, இரத்தம்‌ சுத்தமாக, காடி. சுத்தி 
யில்‌ தீர்க்கமான மூச்சு விடவும்‌ வாங்கவும்‌ செய்ய வேண்டும்‌, 
நரம்புகள்‌ சுறுசுறுப்பாக பலம்‌. பெறச்‌. சர்வாங்காசனம்‌ 
செய்ய வேண்டும்‌, மருந்‌ துகள்‌. எல்லாம்‌. மிரர்த பலனை த்‌ 
தீராத. அவைகளை. உபயோகிக்கும்‌ வரை குணம்‌ தெரியும்‌. 
வீட்டு விட்டால்‌, பழையபடி வியாதி திரும்பி விடும்‌, ஆங்‌ 
லெ அரசாங்கம்‌ வளர்த்துவிட்ட அடிமைப்‌ புத்தி, நமக்குச்‌ 
சுதந்திரம்‌ இடைத்த பின்பும்‌ ஈம்மை விடவில்லை, ஆங்கில 
மருந்தில்‌ இருக்கும்‌ மோகம்‌ நம்மை மயக்குகிறது; அடிமை 
கொள்கெ.து. சுதந்திரம்‌ அடைர்தோமே தவிர, சுய தேக 
ஞானத்தை அடைந்தே மில்லை, உலகத்தில்‌ இருக்கும்‌ 
நதிகள்‌, ஏரிகள்‌, வாய்க்கால்கள்‌ சம்பந்தப்பட்ட எல்லா 
விஷயங்களையும்‌ விழுந்த விழுந்து படிப்போம்‌ *ஈம.து சரீ 
ரத்தில்‌ ஈரம்புகள்‌ எப்படி இருக்கின்றன, இருதயம்‌ எப்படி. 

20 


306 ஆரோக்கிய ரகசியம்‌ 


அமைந்திருக்கிறது, கோளங்கள்‌ என்றால்‌ என்ன?” என்‌ 
பதைப்‌ பற்றி யெல்லாம்‌ அறிய சிறிதும்‌ அக்கறை கொள்ள 
மாட்டோம்‌. “டாக்டர்கள்‌ இதற்கென்று இருக்கவே இருக்‌. 
இறொர்கள்‌, ஈமக்கென்னதிற்கு இந்தக்‌ கவலை யெல்லாம்‌”! 
என்ற அசட்டை போலும்‌! இப்‌ பேர்ப்பட்டவர்களால்‌ 
அவர்களுக்கும்‌ நிரந்தர வருமானம்‌ உண்டு; மருந்துக்‌ 
கடைகளின்‌ கமிஷனும்‌ உண்டு, முற்றும்‌ கை, சால்‌ விழுந்‌ 
அவர்களின்‌ வழிவேறு. அவர்களுக்கு சர்வாங்காசனமுடன்‌ 
சிரசாசனமும்‌ செய்விக்க வேண்டும்‌, இவர்களுக்கு கட்டா 
யம்‌ உதவிக்கு ஆள்‌ வேண்டும்‌. முதலில்‌ சர்வாங்காசனமும்‌, 
ஒரிரு மா தங்களுக்குப்‌ பிறகு சிரசாசனமும்‌ செய்விக்கலாம்‌, 


மற்றும்‌ எல்லாவித வாதங்களுக்கும்‌ சர்வாங்‌ 
காசனமே செய்யலாம்‌. விரை வாதத்திற்கும்‌ சர்வாங்‌ 
காசனமே சிறந்த, 


ஒரு பெரிய மனிதர்‌, வயது ஐம்பத்தைர்‌ அ இருக்கும்‌, 
நல்ல உயரம்‌. வாட்ட சாட்டமான ஆள்‌. ஆனால்‌ அவ்வளவும்‌ 
ஊளைச்‌ சதை, நல்ல தொப்பையும்‌ உண்டு. நல்ல படிப்‌ 
பாளி, உயர்தர கலாசாலைக்குப்‌ பிரின்சபொல்‌, அவரை 
இரண்டு பேர்‌ கக்கத்தில்‌ கை கொடுத்துக்‌ காரிலிருந்து 
தாங்கிக்‌ கொண்டு வந்தார்கள்‌. அவர்‌ ஈடக்க முடியாமல்‌, 
கால்‌ ஊன்ற முடியாமல்‌ கஷ்டப்‌ பட்டு ஈடந்து வந்தார்‌, 
ஒரு ஆசன த்தில்‌ அமரச்‌ சொன்னேன்‌. அவருக்குப்‌ பெரு 
மூச்சு கிற்கச்‌ சிறிது நேர மாயிற்று, பிறகு அவர்‌ தன்‌ 
சோகக்‌ கதையைச்‌ சொல்லத்‌ தொடங்கினார்‌. 


“பல வருடங்களாக இக்சு வியாதியால்‌ கஷ்டப்‌ படுக 
தேன்‌, பார்க்காத. டாக்டர்சளில்லை ; பார்த்து விட்டேன்‌, 


சர்வாங்காசனம்‌ 307 


அருந்தாத மருக துகளில்லை; அருந்தி முடித்தேன்‌, பண்ணாத . 
வைத்தியங்களில்லை ; பண்ணிப்‌ பார்த்தேன்‌. குத்தாத ஊ௫ 
களில்லை; குத்திக்‌ கொண்டேன்‌. பணம்‌ பணமாய்ப்‌ 
பாழும்‌ வைத்தியத்திற்கு தொலைத்து விட்டேன்‌, ஒரு 
வேளை உணவு தவறிவிட்டாலும்‌, மருந்தை விட்ட தில்லை, 
அப்படி யிருர்தும்‌ என்‌ வியாதி சிறிது கூடக்‌ குணமாக 
வில்லை, கடைசியில்‌ யோகாசன மகிமையைக்‌ கேள்விப்‌ 
பட்டு நம்பி வந்தேன்‌ ” என்றார்‌. அவர்‌ எடை 180, 190 
பவுண்டு இருக்கலாம்‌, ழே உட்கார்ந்தால்‌ எழுந்திருக்க 
முடியா அ. இரண்டு பேர்‌ அவரைப்‌ பிடித்தத்‌ தூக்க வேண்‌ 
டும்‌, “இந்த நிலைமையில்‌ அவருக்கு ஆசனம்‌ பழகுவது 
கஷ்டமாய்‌ இருக்குமே? அவர்‌ தொடர்ந்து செய்து வரு 
வாரா??? என்று எனக்குச்‌ சந்தேகம்‌ ஏற்பட்டது, “சிறிது 
கஷ்டமாய்‌ இருக்கும்‌. இருந்தாலும்‌ செய்ய வேண்டும்‌?” 
என்றேன்‌. “என்ன கஷ்டமானாலும்‌ பரவா யில்லை, நான்‌ 
ஏற்றுக்‌ கொள்ளத்‌ தயார்‌” என்றார்‌ அவர்‌. அவரை விரிப்‌ 
பில்‌ மெதுவாய்ப்‌ படுக்கச்‌ செய்அ, நானும்‌ கூட வந்தவரும்‌ 
சேர்த்து, அவருடைய கால்களைத்‌ தூக்கிச்‌ சர்வாங்காசன 
நிலைக்குச்‌ சரியாய்‌ வரா விட்டாலும்‌, முடிந்தவரை தூக்கிப்‌ 
பிடித்துக்‌ கொண்டோம்‌. பிறகு அவரைப்‌ பார்த்து, 
“ஓயா! இம்‌ மாதிரியே தினமும்‌ காலை மாலை முடிந்தவரை 
செய்யுங்கள்‌. சிறிது சிறிதாக கேரத்தை அதிக மாக்கிக்‌ 
கொண்டு வர வேண்டும்‌” என்று சொல்லி அனுப்பினேன்‌. 
இந்தச்‌ சம்பவம்‌ நடந்து சுமார்‌ ஐந்து வருடங்கள்‌ இருக்கும்‌. 


சமீபத்தில்‌ ஒரு பொதுக்‌ கூட்டத்திற்குச்‌ சென்‌ றிருந்‌ 
கேன்‌. ஒரு கனவான்‌ கன வேகமாய்‌ நடந்து என்னிடம்‌ 


வந்தார்‌. என்னைக்‌ தெரிதிறதா?” என்று கேட்டார்‌, 


308 ஆரோக்கிய ரகசியம்‌ 


“எங்கேயோ பார்த்த முகமாய்‌ இருக்கிறதே!” என்று 
யோசித்துக்‌ கொண்டிருந்தேன்‌, அதற்குள்‌ அவரே ஜந்து 
வருடங்களுக்கு முன்‌ நடந்த மேற்படி சம்பவ த்தை எனக்கு 
ஞாபசுப்‌ படுத்தினார்‌, பிறகு தெரிந்து கொண்டேன்‌. 
முகம்‌ அதே முகம்‌. ஆனால்‌ உடலே மாறி விட்டிருர்தஅ, 
இரண்டு பேர்‌ கைலாகு கொடுத்து, பெருஞ்‌ சதையுடன்‌ 
கஷ்டப்பட்டு நடந்து வந்தவர்‌ எங்கே! இவர்‌ எங்கே! 
ஊளைச்‌ சதைகள்‌, தொந்தி யெல்லாம்‌ இருந்த இடம்‌ தெரிய 
வில்லை. உடலில்‌ தெம்பு, சுறு சுறுப்பு, பேச்சில்‌ ஒரு 
வேகம்‌, எல்லாம்‌ சேர்ந்து, அவர்‌ புது ஆளாய்‌ மாறி விட்‌ 
டிருந்தார்‌, பிறகு என்‌ சந்தோஷத்தைத்‌ தெரிவித்துக்‌ 
கொண்டேன்‌. இவருடைய சர்வாங்காசனப்‌ படத்தை 


சித்திரம்‌ 48-ல்‌ பார்க்கவும்‌. 


இவர்‌ சிட்டி காலேஜ்‌ பிரின்ஸ்பால்‌ பெயர்‌. ஸ்ரீ கே. ௭. 
ஆர்‌. ஆச்சாரியார்‌ பி, ஏ. எல்‌. டி., எப்‌, ஆர்‌. ஈ, எஸ்‌, 
(லண்டன்‌) இவர்‌ எழுதி யிருக்கும்‌ கடிதத்தையும்‌ ழே 


காணலாம்‌: 


“அர்இிர்டீஸ்‌” (Aர£her$i5) என்ற வாத கோயால்‌ பீடிக்‌ 
கப்‌ பட்டு, “அந்த வியாதியிலிருந்து மீளலாம்‌? என்ற ஈம்‌ 
பிக்கையை இழந்திருந்தேன்‌. ஜெனரல்‌ ஆஸ்பத்திரியின்‌ 
கைதேர்ந்த டாக்டர்கள்‌ எனது வியாதியைத்‌ தீர்க்க 
சகல விதமான எக்ஸ்ரே சிூச்சையும்‌ செய்து பார்த்தார்‌ 
கள்‌. ஒரு பலனும்‌ ஏற்படவில்லை. ஆயுர்‌ வேத, அலோபதி 
மருந்துகளையும்‌, இன்செக்ஷன்களையும்‌ கைக்கொண்டு 
பார்த்தேன்‌. அதிலும்‌ வியாதி குணமாக வில்லை, கடைசி 
யில்‌ எல்லா டாக்டர்களும்‌ **இந்த வியா தியைக்‌ குணமாக்க 


சர்வாங்காசனம்‌ 309 


முடியாது; வாழ்நாள்‌ முழுதும்‌ அவதிப்பட வேண்டியத 
தான்‌ ? என்று முடிவு கட்டி விட்டார்கள்‌, 


என நண்பர்‌ ஒருவர்‌ 1947-ம்‌ வருஷம்‌ நவம்பர்‌ 
மாதத்தில்‌ ஒரு காள்‌ என்னை ஆசன நிபுணர்‌ ஸ்ரீ. வி, என்‌, 
குமாரசுவாமியிடம்‌ அழைத்துச்‌ சென்றார்‌. 


எனது கார்‌ போர்டிகோவில்‌ போய்‌ நின்றது. என்‌ 
னைக்‌ காரிலிருந்து தூக்கிச்‌ சென்றார்கள்‌. 


வி, என்‌, குமாரசுவாமி எனக்குத்‌ தைரியவார்‌ த்தைகள்‌ 
கூறினார்‌. அவர்‌ என்னுடன்‌ வந்த ஈண்பரின்‌ உதவியோடு 
என்னைச்‌ சர்வாங்காசன நிலையில்‌ கிறுத்தினார்‌. அஅமட்டு 
மல்ல; “சார்வாங்காசனம்‌ எவ்வாறு செய்ய வேண்டும்‌” 


என்பதையும்‌ அவர்‌ எனக்குச்‌ செய்து காட்டினார்‌. 


அன்று முதல்‌ நான்‌ விடாமல்‌ சர்வாங்காசனம்‌ செய்து 
வந்தேன்‌. உதய சூரியனைக்கண்டு மறையும்‌ பனித்துளி 
போல “ஆர்திர்டீஸ்‌” வியாதி, 1948-ம்‌ வருஷ மத்தியில்‌ என்‌ 
னிடமிருந்து விலகி விட்டத, ஒரு வருஷ காலத்துக்குள்‌ 


நான்‌ பூரண குணமடைர்து விட்டேன்‌. 


இப்பொழுதும்‌ நான்‌ சர்வாங்காசனத்தை விடாமல்‌ 
பழகி வருகிறேன்‌, ஒவ்வொரு நாளும்‌ என்‌ தேகத்தில்‌ 
புதுவித குணம்‌ தென்படுவதையும்‌ சுறுசுறுப்பு ஏற்படு 
வதையும்‌ காண்கிறேன்‌. 


இப்படிக்கு, 
கே. எ. ஆர்‌. ஆச்சாரியார்‌, 


310 ஆரோக்கிய ரகசியம்‌ 


மல வியாதியும்‌ தீநம்‌ ! 


மூலத்திற்கு மூலம்‌ மலச்சிக்கலே. சரியான சத்துள்ள 
ஆகாரம்‌ இல்லாததாலும்‌, தேகப்‌. பயிற்சி யின்மையாலும்‌ 
மலச்‌ சிக்கல்‌ ஏற்படுகிறது, சிலருக்கு மலச்‌சிக்கல்‌ இல்லா 
மல்‌ கூட மூல வியாதி ஏற்படுவ அண்டு, இவைகளுக்‌ கெல்‌ 
லாம்‌ ஆகாரக்‌ கோளாறு தான்‌ காரணம்‌, 


மூல வியாதியில்‌ பலவிதம்‌ உண்டு, இரத்த மூலம்‌; 
மூளை மூலம்‌; உள்‌ மூலம்‌; வெளி மூலம்‌ என்பன, இரத்த 
மூலத்தில்‌ இரத்தம்‌ மலத்துடன்‌ வரும்‌, சிலருக்கு வெறும்‌ 
இரத்தமாக வரும்‌. எரிச்சல்‌ வலி, குத்தல்‌ முதலியன 
பொறுக்க முடியாது, வேகமாய்‌ நடக்கவும்‌, உட்காரவும்‌ 


கஷ்டமாய்‌ இருக்கும்‌. 


மூளை மூலத்தில்‌, சிறு சதைகள்‌ உருண்டைகளாயும்‌, 
சிறித நீளமாயும்‌ வளர்ந்திருக்கும்‌, இதைத்‌ தான்‌ முளைக 
ளென்பர்‌, சிலருக்கு இவை மலத்‌ துவாரத்திற்கு உள்‌ 
பக்கங்களில்‌ இருக்கும்‌. இததான்‌ உள்‌ முளை மூலம்‌. சில 
ருக்கு மலத்‌ துவாரத்தின்‌ ஓரங்களில்‌ சதைகள்‌ வளர்ந்து 
விடும்‌, இதுதான்‌ வெளி மூலம்‌. வெளி மூலம்‌ உள்ளவர்‌ 
கள்‌ பாடு இன்னும்‌ கஷ்டம்‌. மலம்‌ கழிப்பது ௩ரக 
வேதனையாய்‌ இருக்கும்‌, வலி, குத்தல்‌, எரிச்சல்‌ பொறுக்‌ 
காமல்‌ அடிப்பர்‌, சில சமயம்‌ இந்த முளைகள்‌ வெடித்து 
ஏராளமாக இரத்தம்‌ கொட்டும்‌, 


சிலருக்கு மூலம்‌ எப்பொழுதும்‌ இருந்‌ து கொண்‌ டிருக்‌ 
காது, அவ்வப்போஅ தலை காட்டி உபத்திர விக்கும்‌. இவை 
களுக்காக எத்தனையோ மருந்துகள்‌, ஊசிகள்‌, லேகியங்‌ 


சர்வாங்காசனம்‌ 311 


கள்‌, களிம்புகள்‌ இருக்கன்றன. இந்த மருந்துகளை உப 
யோகிக்கும்‌ வரையில்‌ தான்‌ குணமாய்‌ இருக்கும்‌, 


ஆனால்‌, மருந்தை எப்பொழுதுமே உபயோகிக்க மனம்‌ 
வருகிறதா? இஷ்டப்‌ பட்டு, ஆசைப்‌ பட்டா மருந்தைச்‌ 
சாப்பிடுகிறார்கள்‌? வேறு வழி! விதி யில்லாமல்‌, நோய்‌ 
பொறுக்க முடியாமல்‌ உபயோ கக்க வேண்டி யிருக்கின்ற, 


என்ன செய்வார்கள்‌, பாபம்‌ | 


“ ஆப்பரேஷன்‌ செய்யாமல்‌ முளையை எடுத்து வீடு 
வேன்‌?” என்பார்கள்‌ இலர்‌, சிலர்‌ மருந்துகளை வைத்துக்‌ 
கட்டுவார்கள்‌. வலி சுமாராய்‌ இருக்கும்‌. மூன்று, நான்கு 
நாட்களுக்குப்‌ பிறகு கட்டை அவிழ்த்து, “இதோ முளை 
வந்து விட்டது பாருங்கள்‌?” என்பார்கள்‌, வேறொன்று 
மல்ல, சீதாப்‌ பழத்திலுள்ள கொட்டையில்லாத சுளையை 
முதல்‌ நாளி?லயே மருந்துடன்‌ வைத்துக்‌ கட்டி விடு 
வார்கள்‌, அறியாத ஜனங்கள்‌ “ ஆமாம்‌”? என்னு நம்புவர்‌, 
எத்தனையோ வித மோசடிகளில்‌ இதுவும்‌ ஒன்று சிறிதா 
வது சிந்திக்கும்‌ சக்தி யிருக்தால்‌ யோசிப்பார்கள்‌. ஆமாம்‌, 
முளை என்பது என்ன? எப்படி உண்டாகிற? மருந்து 
அதை மட்டும்‌ எப்படித்‌ துண்டாய்‌ எடுத்து விடும்‌? அப்‌ 
படிச்‌ சதையைத்‌ அண்டிச்கக்கூடிய சக்தி அம்‌ மரார்அக்கு 
இருக்கு மானால்‌, ௮ம்‌ மருந்து மற்றப்‌ பக்கங்களில்‌ கூடத்‌ 
தானே பட்டிருக்கிறது. அதை ஏன்‌ அண்டிக்க வில்லை??? 
என்று இவ்வாறு சிறிதும்‌ சிந்திக்க மாட்டார்கள்‌, 


என்னே, அறியாமை! 


வைத்தியர்‌ வர்தி போன சில நாட்சுளில்‌ மறுபடியும்‌ 
முளை வலிக்க ஆரம்பிக்கும்‌, பழைய வைத்தியரிடம்‌ சென்‌ 


312 ஆரோக்கிய ரகசியம்‌ 


ரால்‌ “மறுபடியும்‌ வேறு முளை இருக்கறது, கட்டு 
போடவேண்டும்‌” என்பார்கள்‌. 


நம்மில்‌ நூற்றுக்குத்‌ தொண்ணூறு பேருக்காவ து மலச்‌ 
சிக்கல்‌ இருக்கும்‌. அதில்‌ ஐம்பது பேருக்காவது மூலம்‌ 
இருக்கும்‌. இவ்வளவு பேருக்கிருக்கும்‌ இக்‌ கொடிய நோயை 
விரட்ட யாரும்‌ சரியான மார்க்கத்தைக்‌ கடைப்‌ பிடிக்‌ 
கக்‌ காணோம்‌. “உண்டாகும்‌ மார்க்க மென்ன ” என்பதை 
அறிந்து அதை வீலக்கியாவ அ, பிறகு மருந்தை உபயோகத்‌ 
தால்‌ பரவா யில்லை, சில வைத்தியத்தில்‌ பத்தியம்‌ இருக்கச்‌ 
சொல்லுவார்கள்‌. அப்‌ பத்தியமாவ அ சரிவர, மற்ற சமயங்‌ 
களில்‌, கடைப்‌ பிடித்தால்‌, இவ்‌ வியா தியைச்‌ சிறிது வெல்ல 
லாம்‌, “சிலர்‌ மலச்சிக்கலினால்தான்‌ இந்த வியாதி வருகிறது? 
என்ற படுக்கும்போது மாத்திரை, உப்புகள்‌, படுக்கையை 
விட்டு எழுந்ததும்‌, காபி, உப்புகள்‌, சுருட்டு, பீடி, சிகரெட்‌ 
இம்‌ மாதிரி வழக்கப்‌ படுத்திக்‌ கொண்டிருப்பர்‌, இவைகள்‌ 
எல்லாமுமே உத்திபன வஸ்துக்கள்‌ ; தூண்டிவிடக்‌ கூடிய 
வைகள்‌. இம்‌ மாதிரி சுலபமாய்‌ ஏதாவது சாப்பிட்டுப்‌ பரி 
காரம்‌ தேடப்‌ பார்க்கிறார்களே தவிர, துன்பத்தின்‌ அடிப்‌ 
படைக்‌ காரணத்தை நீக்குவ தில்லை, 


மலச்சிக்கல்‌ எ தனால்‌ உண்டாகிறது? உஷ்ண த்‌தினால்‌, 
உஷ்ணம்‌ எதனால்‌ உண்டாகறது? அகாரத்தினால்‌, நெடு 
நேரம்‌ உட்கார்ந்து வேலை செய்பவர்களுக்கும்‌, மூளை வேலை 
அதிக முள்ளவர்களுக்கும்‌ மலச்சிக்கல்‌ உண்டாவ அண்டு, 
இவர்‌ பூரணமாக ஆகார சீர்திருத்தம்‌ முதலில்‌ செய்து 
கொள்ள வேண்டும்‌, ““உஷ்ணமாகும்‌ வஸ்து எத? என்‌ 


பதை ௮றிற்‌.து விலக்க வேண்டும்‌, முக்கியமாய்‌ மூலத்திற்‌ 


சர்வாங்காசனம்‌ 313 


குச்‌ சத்துரு மிளகாய்‌. மிளகாய்ப்‌ பேயை விரட்டினால்தான்‌ 
மூலம்‌ குணப்படும்‌, வைத்தியத்தில்‌ பத்தியமும்‌ இதைத்‌ 
தான்‌ சொல்லுவார்கள்‌. மிளகாயின்‌ இரசம்‌, அதன்‌ 
காரச்‌ சத்து குடலைக்‌ கெடுத்து விடுகிறது. மலச்சிக்கல்‌ 
உண்டாவதற்கும்‌ ௮துவே முக்கிய கா. ரணம்‌, மூல முள்ள 
வர்கள்‌, சிறிது மிளகாயை அதிகமாய்ச்‌ சேர்த்துக்‌ 
கொண்டாலும்‌, ஆசனவாய்‌ எரியும்‌. காற்று அந்த இடத்‌ 
தில்‌ படுவதால்‌ நமக்கு எரிச்சல்‌ தெரிகிறது. “உள்ளே 
என்னமாய்‌ எரியும்‌” என்‌ அ நமக்குத்‌ தெரியவாபோடறெ த! 
“உள்ளே எப்படி இரத்த நரம்புகளை அழித்திருக்றெத, 
புண்படச்‌ செய்திருக்கிறது?! என்பது தெரியுமா? அத 
னால்‌ தான்‌ மலத்துடன்‌ இரத்தம்‌ வருகிற, 


முதலில்‌, உடல்‌ உஷ்ணமானால்‌ மலத்‌.துவாரம்‌ இறுகி 
இறுக்கும்‌, அதனால்‌ மலம்‌ இறங்கும்போது வெடிப்புகள்‌ 
ஏற்பட்டு இரத்தம்‌ வரும்‌, மலத்‌ அவாரத்தில்‌ மலம்‌ வந்து 
தங்கி உலர்ந்து கட்டிகளாய்க்‌ கட்டிவிடும்‌. அப்பொழுது 
குடல்‌ சுவர்கள்‌ அதை அணை த்திருப்பதால்‌, ௮ம்‌ மலச்‌ 
சந்துகளில்‌ குடல்‌ சதைகள்‌ சேர்ந்திருக்கும்‌, அப்படி 
நீண்டநாள்‌ மலச்சிக்கல்‌ ஏற்பட்டு இருந்தால்‌, அச்‌ சதைகள்‌ 
அச்‌ சந்துகளிலுள்ளபடி உருவம்‌ அமைந்து, சதைகள்‌ 
அப்படியே நின்று விடுகின்றன. உஷ்ணம்‌ ஆகும்போது 
அவைகளில்‌ இரத்தம்‌ தேங்கி வெளிவர முடியாமல்‌, வீங்க, 
வலியும்‌, குத்தலும்‌ எடுக்கின்றன. அதை ஆப்பரேஷன்‌ 
செய்து எடுப்பதைத்‌ தவிர வேறு மார்க்க மில்ல, ஆனால்‌ 
சர்வாங்காசனத்தில்‌ அர்த ஆப்பரேஷன்‌ இன்றியே 
இயற்கையாய்ச்‌ சுகமாக வழி யுண்டு, பலவித மூல வியாதி 


314 ஆரோக்கிய ரகசியம்‌ 


உள்ளவர்கள்‌ சர்வாங்காசனத்தைச்‌ செய்து குணம்‌ 
அடைந்‌ திருக்கிறார்கள்‌. 


ஆசனங்களில்‌ எல்லா வற்றிலுமே மலச்‌௫க்கல்களைத்‌ 
தடுக்க வழி யுண்டு, ஆனால்‌ சர்வாங்காசன த்தில்‌ அதன்‌ 
தடுப்புக்‌ குணம்‌: விசேஷமாய்‌ அமைகந்‌இிருக்கற று. மலச்‌ 
சிக்கலைத்‌. தடுப்பதுடன்‌, மூலத்தையும்‌ போக்கடிக்கற ஐ, 
பல வருடங்கள்‌ மூல வியாதியால்‌ கஷ்டப்பட்டு, இராமல்‌ 


கஷ்டப்பட்ட அநேகர்‌ சுக மடைந்திருக்கிருர்கள்‌. 


சர்வாங்காசன த்தில்‌ பூமியின்‌ ஆகர்ஷண சக்தி, மலத்‌ 
அவாரத்திலுள்ள முளைகளிலுள்ள இரத்தத்தை இழுக்‌௪, 
அப்புறப்படுத்தி சாந்தி அளிக்கிறது. மலக்‌ குடலைச்‌ 
சுற்றி இருக்கும்‌ பொடி, இரத்த நாளங்களும்‌ விச்ராந்தி 
அடைகின்றன. நாளுக்கு நாள்‌ குணமடைந்து இரத்த 
மூலம்‌ மறைறெது. வளர்ந்த மூல முளைகள்‌ பூரணமாய்‌ 
மறையாத, ஆனால்‌ சுருங்கி சிறிதாய்‌ விடும்‌, பூரணமாய்‌ 


மறைய வேண்டுமானால்‌ ஆப்பரேஷனே மார்க்கம்‌. 


ஆகார விஷயத்தில்‌ பத்தியம்‌ வேண்டும்‌, கஷ்டமான 
பத்திய மல்ல. அதிசு காரம்‌ சேர்க்கக்‌ கூடா அ. தயிர்‌, பால்‌, 
மோர்‌, வெண்ணெய்‌ நிறையச்‌ சாப்பிட வேண்டும்‌. அரிசி 
யில்‌ தவிடு. நீக்காமல்‌, கஞ்சி வடிக்காத சாதம்‌ நல்லது, 
நிறையக்‌ காய்கறி, நீரைகள்‌, தவிடு எடுக்காத கோதுமை 
ரொட்டி முதலியன சாப்பிடுவ து நல்ல து, 


சென்னை நகரின்‌ பிரபல ஆடிட்டர்களில்‌ ஒருவர்‌ 
ஸ்ரீ டி. எஸ்‌. நாராயண ஜயர்‌. நல்ல செல்வந்தர்‌, அவர்‌ 
எனக்கு நெடுநாளய ஈண்பர்‌, அவருடைய சர்வாங்காசனப்‌ 


சர்வாங்காசனம்‌ 315 


படம்தான்‌ சத்திரம்‌ 49-ல்‌ இருப்பத. அவர்‌ அனுபவ 
பூர்வமாக எழுதியிருக்கும்‌ கடிதத்தைப்‌ பாருங்கள்‌, 


நண்பர்‌ ஸ்ரீ 7. N. குமாரஸ்வாமி அவர்களுக்கு, 


கல்கியில்‌ தாங்கள்‌ எழுதும்‌ ஆரோக்கிய இரகசியக்‌ 
கட்டுரைகளைப்‌ படிக்க ஆரம்பித்ததும்‌, எனக்கும்‌ ஆசனங்‌ 
களைப்‌ போட்டுப்‌ பழக வேண்டும்‌ என்று ஆசை பிறந்தது, 
ஆகவே, சென்ற வருடம்‌ அக்டோபர்‌ மாதம்‌ முதல்‌ ஆசனங்‌ 
கள்‌ போட ஆரம்பித்தேன்‌, சிறு வயதிலிருந்தே என்னை 
வாட்டி வந்த இரத்த மூலம்‌ நீங்கி நான்‌ இப்பொழுது சுக 
மாய்‌ இருக்கிறேன்‌, 


எனக்கு இந்த மூல நோய்‌ ஐந்து வயதிலேயே ஆரம்ப 
மானது, முளைகள்‌ பல உண்டாகி மலம்‌ போகும்போது 
வெளியில்‌ வந்து விடும்‌, மூச்சைப்‌ பிடித்து உள்ளுக்கு 
இழுத்தால்தான்‌ உள்ளே போகும்‌, சில சமயம்‌ கை விரல்‌ 
களை உபயோகித்தால்தான்‌ மூளை உள்ளே போகும்‌, 
நாளுக்கு காள்‌ இது அபிவிருத்தியாகி முற்றி இரத்தம்‌ வர 
ஆரம்பித்தது, வரவர இரத்தம்‌ பீறிட்டுக்‌ கொண்டும்‌ 
வந்தத, 


இதனைப்‌ போக்க எத்தனையோ முயற்சிகள்‌ செய்தேன்‌. 
ஆங்லெ டாக்டர்களிடம்‌ பலவித மருந்துகள்‌, மாத்திரை 
கள்‌, ஊசிகள்‌, களிம்புகள்‌ முதலியவைகளால்‌ இந்த 
நோயைத்‌ தீர்க்க முயற்சித்தேன்‌. “ஆப்பரேஷன்‌ செய்தால்‌ 
தான்‌ முடியும்‌”? என்றனர்‌, கடைசியில்‌ என்‌ நெருங்கிய 
நண்பரான ஒரு ஆங்கிலேய டாக்டரிடம்‌ ஆப்பரேஷனுக்‌ 
குச்‌ சென்றேன்‌, அவர்‌ “ஆப்பரேஷன்‌ செய்தாலும்‌ பிறகு 


316 ஆரோக்கிய ரகசியம்‌ 


இந்த நோய்‌ வராது என்பத நிச்சய மில்லை?? என்றார்‌, 
பிறகு, ஆயுர்வேத, யூனானி மருந்துகளையும்‌ உபயோடுத்‌ 
அத்‌ தீர்த்தேன்‌. பலனில்லை. 


பிறகு தான்‌, நான்‌ சென்ற அக்டோபரில்‌ ஆசனங்கள்‌ 
போட ஆரம்பித்தேன்‌. நான்‌ தற்‌ போஅ செய்யும்‌ ஆசனங்‌ 
கள்‌ : புஜங்காசனம்‌ மூன்று தடவை ; சலபாசனம்‌ மூன்று 
தடவை ; தனுராசனம்‌ மூன்று தடவை ; சர்வாங்காசனம்‌ 
இருபது நிமிஷங்கள்‌ ; மத்ஸ்யாசனம்‌ நான்கு நிமிஷங்கள்‌ ; 
யோக முத்ரா ஆறு தட.வை; சாந்தி ஆசனம்‌ பத்து நிமிஷங்‌ 
கள்‌; இவைகள்‌ முடித்த பிறகு பிராணாயமம்‌ ஐந்து கிமிஷங்‌ 
களும்‌, தியானம்‌ பத்து நிமிஷங்களும்‌ செய்கிறேன்‌. இவை 
களுடன்‌ காபி, டீ விலக்கி, இரண்டு வேளை ஆகாரத்துக்‌ 
கிடையில்‌ மிக எளிய சிற்றுண்டியும்‌ சாப்பிடுகிறேன்‌.. 
தில சமயம்‌ இளநீரும்‌ சாப்பிடுகிறேன்‌, இவைகளால்‌ எனக்‌ 
இருந்த இரத்த மூலம்‌ அறவே அகன்று, மலச்சிக்கல்‌ இல்லா 
மல்‌ சுகமாயிருக்கிறேன்‌. வேலையில்‌ சுறுசுறுப்பும்‌ உற்‌ 
சாகமும்‌ உண்டாக்கி யிருக்கிறது, இவ்வளவும்‌ இந்த 
ஆசனங்களினால்‌ என்றேதான்‌ நம்புகிறேன்‌. 


இப்படிக்கு, 
1, 8. நாராயண ஐயர்‌. 


சர்வாங்கர்சனழம்‌ பெண்மணிகளும்‌ 


சர்வாங்காசனம்‌ பெண்மணிகளுக்கு ஒரு வரப்பிர 
சாதம்‌ போன்றது! ஆம்‌, இ.த ஒரு வரப்பிரசாதம்‌ தான்‌, | 
மருந்துகளையே நம்பி வாழும்‌ சகோதரிகளுக்கு, இந்த சர்‌ | 


சர்வாங்காசனம்‌ 317 


'வாங்காசனம்‌ தான்‌ விமோசனம்‌ அளிக்க வல்லது, பெண்‌ 
குலத்திற்கு ஏற்படும்‌ எல்லா கோய்களையும்‌ சர்வாங்காசனம்‌ 
ஒன்றே நிவர்த்திக்கும்‌ சக்தியுடைய த. 


பெண்களுக்கு இயற்கையாய்‌ அமைந்திருக்கும்‌ 
தாய்மை மிகவும்‌ போற்றக்‌ கூடியது. அர்‌ நிலைமையி லுள்ள 
பெண்கள்‌, பல இன்னல்களுக்கும்‌, நோய்களுக்கும்‌ சுலபமாய்‌ 
ஆளாய்‌ விடுகின்றனர்‌. ஒவ்வொரு பிரசவத்தின்‌ போதும்‌ 
இரத்த மெல்லாம்‌ இழந்து விடுவதால்‌, அப்பொழுது 
தைராய்ட்‌ பல வீனமாய்‌ விடுகிறது, அப்படிப்‌ பலவீனமான 
தைராய்ட்‌, சிலருக்கு அப்படியே யிருந்து, பல வியாதி 
களுக்கு அதுவே காரணமாகவும்‌ அமைந்து விடுகிறது. . 
நல்ல பசி இன்மை, அஜீரணம்‌, உடல்‌ மெலிவு, குழந்தைக்‌ 
குப்‌ பால்‌ இல்லாமை, நரம்பு பலஹீனம்‌, இரத்த மின்மை, 
மயக்கம்‌, தலை வலி, சோர்வு இன்னும்‌ பல ஏற்படுகின்றன. 


இதற்குப்‌ பரிகாரமாகப்‌ பல ஊசிகள்‌, டானிக்குகள்‌; 
மருந்துகள்‌ மலிந்து இடக்கன்றன, அத்தனையும்‌ உபயோ 
த்தும்‌, பல சகோதரிகள்‌ அப்படியே இருக்கின்றனர்‌. 
சிலர்‌ மேலும்‌ மேலும்‌ பலவீன மடைக்துக்‌ கொண்டே 
போகிருர்கள்‌. அப்படிப்பட்டவர்க ளெல்லோரும்‌ சர்வாங்‌ 
காசனம்‌ செய்தார்களே யானால்‌ வியாதிகளின்‌ தொல்லை 
களி லிருந்து விடுதலை பெறலாம்‌. ஆண்களைக்‌ காட்டிலும்‌ 
பெண்களுக்குத்‌ தைராய்ட்‌ கோளம்‌ நன்றாய்‌ இருக்க 
வேண்டியது மிக மிக முக்கியம்‌. அதனுடைய ஆரோக்கி 
யத்தைப்‌ பொறுத்தே பெண்களின்‌ வாழ்க்கை அமைறெது, 
வீட்டு விலக்காதல்‌, பிரசவித்தல்‌, குழைந்கைகளுக்காப்‌ பால்‌ 
கொடுத்தல்‌ முதற்சொண்டு சகலமும்‌ தைராய்டின்‌ துணை 


318 ஆரோக்கிய ரகசியம்‌ 


யுடன்‌ தான்‌ நடக்க வேண்டி யிருக்றெது, தைராய்டின்‌ 
சுகம்‌ கெட்டால்‌, சகல சுகங்களும்‌ கெடும்‌, ஆகவே என்‌ 
அம்‌ சுகமாக, ஆரோக்கியமாக, அழகாக, அமைதியாக 
இருக்கச்‌ சர்வாங்காசனமே நல்லத. எல்லாம்‌ அறர்த துற 
விகள்‌ யோகிகள்‌ மாத்திரம்‌ செய்ய வேண்டு மென்ப 
தில்லை. “£ அப்படி ௮து அவர்களுக்கே உரிமை யுடையது” 
என்றால்‌, இங்கு அதை எடுத்துச்‌ சொல்ல வேண்டிய அவசிய 
மில்லை. இல்லறத்தில்‌ இருந்‌ து கொண்டே, குழந்தை குட்டி 
களைப்‌ பெற்றுக்கொண்டே, கணவன்‌, குழற்கைகள்‌, பந்துக்‌ 
களுடன்‌ வாழ்ந்துக்கொண்டே சர்வாங்காசனம்‌ செய்யலாம்‌, 
இன்பமாய்‌, சுகமாய்‌, ஆனந்தமாய்‌ இருக்கலாம்‌. “நோயற்ற 
3 


. வாழ்வே குறைவற்ற செல்வம்‌ '? என்ற முதியோர்‌ வாக்கின்‌ 


படி வாழலாம்‌, 


அதற்காகக்‌ காசு பணம்‌ செல வில்லை. தனியாகப்‌ 
பயிற்சிக்‌ கருவிகளை வாங்கத்‌ தேடி அலைய வேண்டிய தில்லை. 
மிக எளிய ஏழைக்‌ குடும்ப ஸ்திரீகள்‌ முதல்‌, பணக்கார ஸ்திரீ 
கள்‌ வசை எல்லோரும்‌ செய்து ஆரோக்கியமாய்‌ இருக்க 
லாம்‌, எந்த வயதினரும்‌ செய்யலாம்‌. ஜக்‌.தா முதல்‌ அறு 
பஅ வயதுள்ளவர்களும்‌ இந்த சர்வாங்காசன த்தை செய்ய 
லாம்‌. எவ்வளவு வேலைசளுள்ள பெண்களாய்‌ இருந்தாலும்‌ 
அவர்களுக்கு பதினைர்‌ அ, இருப அ நிமிஷங்கள்‌ ஓய்வு டைப்‌ 
பது அறிதல்ல, மனது வைத்தால்‌ நேரம்‌ கிடைக்கும்‌, 
என்ன தான்‌ குழக்தைகள்‌, குடும்பத்தொல்லைகள்‌ இருக்‌ 
தாலும்‌, காலையில்‌ பதினைந்‌ அ, இருபது நிமிஷங்கள்‌ அதற்‌ 
கென்று ஓ.துக்கி வைக்கலாம்‌. “ காலையிலா! ௮௮ நடக்காத 
காரியம்‌. வீட்டில்‌ அப்பொழுததானே வேலை அதிகம்‌! 
எனலாம்‌, ஆனால்‌ அவர்களுக்கு உண்மையில்‌ ஊக்கம்‌ 


சர்வாங்காசனம்‌ 319 


இருக்குமானால்‌ சாதாரண மாய்ப்‌ படுக்கையை விட்டு எழுந்‌ 
திருக்கும்‌ நேரத்தை விட, சற்று அரை மணி நேரத்திற்கு 
முன்னால்‌ எழுக்து விட்டால்‌, நேரம்‌ கடைத்து வீடுதிற.த. 
அப்படி அரை மணி நேரம்‌ தூக்கம்‌ கெடுவதினால்‌ ஒன்றும்‌ 
மோந்து விடாது, ஆசனம்‌ தான்‌ செய்றோமே! எல்லாம்‌ 
சரியாய்‌ விடும்‌. பழக்க மா? விட்டால்‌ ஒரு காள்‌ செய்யா 
விட்டாலும்‌ குறைவு போலத்‌ தென்படும்‌, செய்து பார்த்து 
அனுபவித்தவர்‌ களுக்குத்‌ தான்‌ தெரியும்‌ அதன்‌ மகிமை, 


வயத அதிகம்‌ ஆன ஸ்திரீகளும்‌ சர்வாங்காசனம்‌ 
செய்யலாம்‌. நாற்பது, ஐம்பது, அறுபது, வயதானவர்‌ 
களும்‌ செய்தால்‌, உடலில்‌ நோய்களே அணுகாத, வீட்டி 
அள்ள வேலைகளுக்கு ஈன்கு உதவலாம்‌. ஆத்ம சிக்தனை 
யையும்‌ தூண்டிவிடக்‌ கூடியது இந்த சர்வாங்காசனம்‌, 
எந்தக்‌ காரியத்தை சாதிக்க வேண்டுமானாலும்‌, இந்த உட 
லால்‌ தான்‌ சாதிக்க வேண்டி யிருக்கறது. உடல்‌ உறுதி 
யில்லையென்றால்‌, எந்தக்‌ காரியத்தையும்‌ செய்ய முடியாது, 
மன தும்‌ வராது, உயர்‌ நோக்கங்கள்‌, உயர்‌ கருத்‌.தூச்கள்‌, 
செய்கைகள்‌ எல்லாம்‌ அவரவர்களின்‌ உடல்‌ நிலைமையைப்‌ 
பொறுத்துத்‌ தான்‌ அமையும்‌, ஆகையால்‌ சகோதரிகளே! 
இன்றே விழியுங்கள்‌, ஒரு முடிவுக்கு வாருங்கள்‌. பெண்‌ 
மணிகள்‌ மனது வைத்தால்‌ ஆகாத காரியம்‌ ஓன்னு மில்லை, 
“ சர்வாகாசனம்‌ தினமும்‌ பனைந்து நிமிஷங்களாவஅ செய்‌ 
வேன்‌ ” என்று பிரதிக்ஞை எடுத்துக்‌ கொள்ளுங்கள்‌. 
அன்றே உங்களுக்கு விமோசனம்‌ கிடைத்த மாதிரி, 


நரனு பெண்கள்‌ சந்திக்கும்‌ இடங்களில்‌, * புடவை 


களைப்‌ பற்றியும்‌, ஈகைகளைப்‌ பற்றியும்‌ பேச்சுகள்‌ நடக்கும்‌?” 


320 ஆரோக்கிய ரகசியம்‌ 


என்று சொல்லுவார்கள்‌. ஆனால்‌, அத்துடன்‌ “தங்களுக்கு 
வந்த வியாதிகளைப்‌ பற்றியும்‌ பேசிக்‌ கொள்வர்‌” என்பதை 
யும்‌ சேர்க்க வேண்டியதாய்‌ இருக்றெது. அக்‌ கூட்டத்தில்‌ 
அவரவர்களுக்கு வந்த வியாதிகளின்‌ பிரதாபமும்‌, பெரிய 
பெரிய டாக்டர்கள்‌ வந்து பார்த்த பெருமைகளும்‌ அடிபடும்‌, 
யாருக்குப்‌ பெரிய சிக்கலான வியா திகள்‌ வந்திருக்றறதோ, 
அரந்தம்மாள்‌ பக்கர்‌ தான்‌ அனுதாபம்‌ அதிகம்‌ இருக்கும்‌. 
அந்தம்மாள்‌ தான்‌, அன்றையக்‌ கூட்டத்தில்‌ கெள சவிக்கத்‌ 
தீகுந்தவராகக்‌ கருதப்‌ படுவார்‌. ஏதோ இலேசாய்‌ வியாதி 
வந்தவருக்கோ, ஒன்றுமே வரா தவர்களுக்கோ, சொல்லிக்‌ 
கொள்வ தற்கு ஒன்றும்‌ இருக்கா அ. முகத்தில்‌ ௮சடு தட்ட 
அவர்களுடன்‌ இருக்க வேண்டியதுதான்‌. அவருக்குத்தான்‌ 
உயர்ந்த வியாதிகள்‌ வர வில்லையே பெருமைப்பட ! என்ன 
செய்வார்‌ ! “ஏதாவது ஒரு பெரிய, உயர்ந்த வியாதியாய்‌ 
வரக்கூடாதா? நாம்‌ பெருமைப்‌ படலாமே! நாலுபேர்‌ 
ஈமக்கும்‌ அனுதாபப்‌ படுவார்களே!?? என்று அந்த சமயம்‌ 
தோன்றும்‌, நரகரிகம்‌ அப்படி வளர்ந்து விட்டிருக்றெ ௮, 
வியா தியைச்‌ சொல்லிப்‌ பெருமைப்படும்‌ நாளாக இருக்கறது. 
ஆனால்‌, “பெரிய, பெரிய வியாதிகள்‌ வந்தன ” என்னு சொல்‌ 
வதால்‌ மட்டும்‌ பெருமை இட்டுவ தில்லை. “ஊரிலுள்ள 
“பிரபல டாக்டர்கள்‌” வந்து பார்த்தார்கள்‌ ?' என்று சொல்‌ 
அவதில்தான்‌ பெருமை மிளிரும்‌. சாதாரண நாட்டு முறை 
களைக்‌ கையாண்டிருந்தாலும்‌ சொல்ல மாட்டார்கள்‌ | 
என்னே ! நாகரிகம்‌ வளர்ந்திருக்கும்‌ பெருமை ! 


இம்‌ மாதிரி மனப்பான்மை ஈம்மிடமிருந்‌து ஒழிய 
வேண்டும்‌. நமது சாஸ்திரம்‌, ஈமது கலைக்காகப்‌ பெருமை 
அடைய வேண்டும்‌, பல்லாயிர வருடங்களுக்கு முன்பே 


சித்திரம்‌ 49] [ பக்கம்‌ 815 
ஆடிடர்‌ ஸ்ரீ. 1. 8. நாராயண அய்யர்‌ 


சித்திரம்‌ 60] 


மத்ஸ்யாசனம்‌ 


( ஆரம்ப நிலை 1) 


மத்ஸ்யாசனம்‌ 321 


ஈமது பெரியோர்கள்‌, இந்த ஆசனங்களை நமக்கு அழியாப்‌ 
பொக்கிஷங்களாக வைத்துச்‌ சென்‌ றிருக்கின்‌ றனர்‌. அதைப்‌ 
பழமையில்‌ நம்பிக்கை கொண்ட லெ சன்னியாசிகள்‌, அற 
விகள்‌, யோகிகள்‌ விடாமல்‌ பயிற்ச செய்து வந்தார்கள்‌. 
அதனாலேயே ஆசனங்கள்‌ என்றால்‌ அப்பேர்ப்பட்டவர்கள்‌ 
தான்‌ செய்ய லாயக்கானது என்று ஜனங்கள்‌ நினைத்நிருர்‌ 
தனர்‌. ஆண்களே அப்படி நினைத்தால்‌, பெண்களைப்‌ பற்றிச்‌ 
சொல்லவா வேண்டும்‌! ஆகவே, அந்த மனப்‌ பான்மையைப்‌ 
போக்கி இப்பொழுது * ஆண்‌, பெண்‌ எல்லோரும்‌ செய்ய 
லாம்‌” என்ற மனப்‌ பான்மையை அடைந்த வருகிறார்கள்‌. 
அதலும்‌, “சோய்களுக்கு மருந்தை உபயோடப்பது” என்ற 
ஒரு மனப்‌ பான்மை அநேக வருடங்களாய்‌ வேரூன்‌ தி. விட்‌ 

டிருக்றெது, இப்பொழு அதான்‌ இயற்கை: "முறையா 
ஆசன சிகிச்சை, மூலம்‌ “ தீராத.பல வியாதிகளை த்‌. இர்‌.த்‌.ஐக்‌ 
கொள்ளலாம்‌? என்று: சற்று. தெரிந்து கொள்ள -ஆரம்பித்‌. 
திருக்கிறார்கள்‌, :. ஆகையால்‌ “இதுவே. தருணம்‌. : எல்லோ 
ரும்‌ ஆசனம்‌.செய்து ஆரோக்கியமாக. வாழுங்கள்‌! “. 


21 


அத்தியாயம்‌ 14, 
மத்ஸ்யாசனம்‌ 


க்ஷயம்‌ 


குளம்‌, குட்டைகளிலும்‌, நதிக்கரைகளிலும்‌ மீன்கள்‌ 
இருப்பதைப்‌ பார்த்திருப்பீர்கள்‌. அவைகள்‌ அழுக்குகள்‌, 
எச்சில்‌, கோழை முதலியன கிடைத்தால்‌ லட்டு போல்‌ 
விழுங்கி விடும்‌. புழு, பூச்சி, முதலியவைகளை, அவைகள்‌ 
ஹல்வா போலத்‌ தின்னும்‌. புண்‌ கால்களைக்‌ கண்டால்‌ 
விடாஅ; கொத்திக்‌ கொத்திச்‌ சூழும்‌, சிலர்‌ இதற்காகவே 
புண்ணுள்ள கால்‌, கைகளை ஜலத்தில்‌, மீன்களிருக்கு 
மிடம்‌ பார்த்து வைத்திருப்பார்கள்‌. “மீன்கள்‌ ஈன்றாய்க்‌ 
கொத்திச்‌ சாப்பிட்டால்‌, புண்கள்‌ சக்கரம்‌ ஆறும்‌?” என்பர்‌, 
இயற்கை அவைகளுக்கு என்ன சக்திதான்‌ அளித்திருக்‌ 
தின்றதோ தெரிய வில்லை! அப்‌ புண்களிலுள்ள பயங்கரச்‌ 
கிருமிகள்‌, மீன்களை மட்டும்‌ ஒன்றும்‌ செய்வதில்லை 
போலும்‌ ! குண்டு குண்டாய்க்‌ குஷியாய்த்‌ திரிந்து கொண்‌ 
டிருக்கும்‌. மீன்கள்‌ உள்ள குளம்‌, குட்டைகள்‌ சுத்தமாய்‌ 


இருக்கும்‌ என்பர்‌, 


நல்ல பெயரைத்தான்‌ யோகிகள்‌ இந்த ஆசன த்திற்கு 
அளித்திருக்கன்றனர்‌ ! மத்ஸ்யாசனம்‌ ! மத்ஸ்யம்‌ என்றால்‌ 
மீன்‌. மத்ஸ்யாசனம்‌ என்றால்‌ “£மீனைப்போல்‌ இருக்கும்‌ 
ஆசனம்‌” என்று பொருள்‌. இது பார்ப்பதற்கு மீனைப்‌ 
போன்ற உருவம்‌ இல்லா விட்டாலும்‌, குணத்தில்‌ மீனைப்‌ 
போன்றதே. உடலில்‌ பிரவேசிக்கும்‌ தொற்று நோய்க்‌ 
கிருமிகளையும்‌, பூச்சிகளையும்‌, அழுக்குகளையும்‌, இந்த மத்ஸ்‌ 


மத்ஸ்யாசனம்‌ 323 


யாசனம்‌ எனும்‌ மீன்‌ கபளீகரித்த, உடலெனும்‌ தடா 
கத்தை, எப்பொழுதும்‌ சுத்தமாய்‌ வைத்திருக்கும்‌! என்ன 
அற்புதமான ஆசனம்‌! 


ஜலத்தில்‌, பத்மாசனம்‌ போட்டு, மத்ஸ்யாசனம்‌ செய்‌ 
வதைப்போலப்‌ படுத்து, இரண்டு கைகளைத்‌ தலைக்குமேல்‌ 
கட்டிக்கொண்டால்‌, மணிக்‌ சணக்காய்‌ மீனைப்போல்‌ ஜலத்‌ 


இல்‌ மிதக்கலாம்‌, 


தொற்று நோய்கள்‌ பலவிதத்தில்‌ தொற்றுன்றன, 
சில, சருமத்தின்‌ மூலமாகத்‌ தொற்றும்‌. சல, ஆகாசம்‌, 
குடி நீர்‌ மூலமாகத்‌ தொற்றும்‌, சல, காற்றின்‌ மூலமாக 
நாம்‌ சுவாசிக்கும்போது தொற்றும்‌. 


காற்றின்‌ மூலமாகத்‌ தொற்றும்‌ வியாதிகளில்‌, க்ஷயம்‌ 
மிகப்‌ பயங்கரமானது. சாப்பாட்டு மூலமாகவும்‌ தொற்ற 
லாம்‌. க்ஷயம்‌ என்றால்‌ எல்லோரும்‌ நடுங்குவர்‌. அவ்வளவு 
பயங்கரமானது, க்ஷயம்‌! இதுவும்‌ சரியான பெயர்தான்‌. 
க்ஷயம்‌ என்றால்‌ குறைவு, க்ஷத்தால்‌ பீடிக்கப்பட்ட 
வர்கள்‌ குறைவுபட்ட மனிதர்களே, அவர்கள்‌ மீண்டும்‌ 
நிறை மனிதர்களாக உலகில்‌ வாழவே முடியா அ. அக்ஷய 
பாத்திரத்தைப்‌ பற்றிக்‌ கேள்விப்பட்டிருக்கிறோம்‌, எடுக்க, 
எடுக்கக்‌ குறையாது என்பர்‌. அவ்வகையான அக்ஷய 
பாத்திரத்தை நாம்‌ கண்ணால்‌ பார்த்த தில்லை, எல்லாம்‌ 
படித்த அளவில்தான்‌. ஆனால்‌ க்ஷய பாத்திரத்தை 
(கதய ரோகிகளை) நாம்‌ எங்கும்‌ பார்க்கலாம்‌! 


க்ஷய முள்ள ஒருவன்‌ விடும்‌ மூச்சில்‌, அக்‌ கிருமிகள்‌ 
நிறைந்திருக்கும்‌, அவனுடைய எச்சிலில்‌ நிறைந்திருக்கும்‌, 


324 ஆரோக்கிய ரகசியம்‌ 


அவனுடைய கோழையில்‌ கோடிக்கணக்காய்க்‌ கலந்திருக்‌ 
கும்‌. அவர்களுடன்‌ பழகுகிறவர்களுக்கு, இந்த வியாதி 
சிக்கிரம்‌ தொற்றுவதற்கு இவைகளே காரணம்‌, அவர்க 
ளுடன்‌ பேசும்போது, அவர்களுடைய மூச்சின்‌ மூலமாய்த்‌ 
தொற்றலாம்‌, அவர்கள்‌ உபயோகிக்கும்‌ பாத்திரங்களை 
உபயோகிக்கும்போது தொற்றலாம்‌. அவர்கள்‌ கோழையை 
உமிழ்ந்தால்‌, அதிலுள்ள கிருமிகள்‌ காற்றில்‌ பறந்து தூரத்தி 
அள்ளவர்களுக்கும்‌ தொற்றலாம்‌. அவர்களுடன்‌ கூட 
ஒரே அறையில்‌ படுத்து உறங்கினாலும்‌, அவர்கள்‌ மூச்சினால்‌ 
சாற்று அசுத்தப்பட்டு, ருமிகள்‌ கலந்து, அக்‌ காற்றையே 
அவ்‌ வறையிலுள்ளவர்கள்‌ சுவாரிப்பதினாலும்‌ தொற்றலாம்‌, 
இவ்வளவு சுலபமாய்த்‌ தொற்றக்கூடிய சுபாவமுள்ள இப்‌ 
பயங்கர நோயைத்‌ தடுக்க என்ன செய்ரெிறோம்‌ ! என்ன 
செய்ய முடியும்‌? இதற்கு அழகான புள்ளி விவரங்களை 
அரசாங்கமே தந்திருக்கின்‌ ற.து, 


“இந்த க்ஷய ரோகம்‌ நாளுக்கு நாள்‌ ஈமது நாட்டில்‌ பயங்‌ 
கரமாய்ப்‌ பரவி வருகன்றதாம்‌. மலேரியாவிற்கு அடுத்த 
படியாக, மக்கள்‌ இர்த வியாதியால்‌ பீடிக்கப்‌ படுகின்றார்‌ 
களாம்‌, ஈமது நாட்டில்‌ இந்த வியாதியால்‌ மட்டும்‌ வருடம்‌ 
ஒன்‌ அச்கு ஐந்து லக்ஷம்‌ பேர்‌ மரண மடை௫இருர்களாம்‌. 
இருபத்து ஐந்து லக்ஷம்‌ பேர்‌ இவ்‌ வியாதியால்‌ பீடிக்கப்‌ 
பட்டிருக்கிறார்களாம்‌. (சர்க்கார்‌ புள்ளி விவரங்களுக்கு 
அகப்படா தவர்கள்‌ எத்தனை லக்ஷம்‌ பேர்‌ இருப்பார்களோ!) 
இவர்களுக்கு சுமார்‌ 4000 சிசிச்சை சாலைகள்‌ வேண்டுமாம்‌, 
அப்பொழுதுதான்‌ ஐந்து லக்ஷம்‌ வியாதியஸ்‌ தர்களையாவ த 
வைத்துச்‌ சிகிச்சை அளிக்க முடியுமாம்‌. (மற்றவர்கள்‌ 
என்ன ஆவதோ !) ஆனால்‌ தற்சமயம்‌ ஈமது நாட்டில்‌ இருப்‌ 


மத்ஸ்யா சனம்‌ 325 


பதோ 119 சிகிச்சை சாலைகளும்‌, 19,000 படுக்கைகளும்‌ 
தானாம்‌. இதற்காக 15 வருஷ திட்டமிட்டுப்‌ பல கோடிக்‌ 
கணக்கான ரூபாய்‌, கட்டிடத்திற்காகவும்‌, படுக்கைகளுச்‌ 
காகவும்‌, கருவிகளுக்காகவும்‌, மருந்‌ துகளுக்காகவும்‌, டாக்டர்‌ 
கள்‌ நர்ஸுகளுக்காகவும்‌ வேண்டும்‌? என்று கணக்கு 
கொடுத்திருக்கின்றனர்‌. இந்தக்‌ கணக்கைப்‌ "பார்க்கப்‌ 
போனால்‌, செல்வத்தில்‌ கொழுத்த அமெரிக்காவும்‌, தேசத்‌ 
திற்காகச்‌ செலவிடும்‌ இராணுவச்‌ செலவையும்‌ மிஞ்ச விடும்‌ 
போல்‌ இருக்கிறது. இந்த ஒரு வியாதியைத்‌ தடுப்பதற்கே 
இவ்வளவு என்றால்‌, மற்றுமுள்ள வியாதிகளைத்‌ தடுக்க 
எவ்வளவு ஆகும்‌? மற்றும்‌ ஏனைய அரசாங்கச்‌ செலவு 
களுக்கு என்ன செய்வது? இவைகளைச்‌ சமாளிக்க இன்னும்‌ 
என்னென்ன வரிகள்‌ போடவேண்டி வருமோ! ஏழை 
பா.ரதம்‌ இவைகளை யெல்லாம்‌ கனவு கண்டு கொண்டிருக்க 


வேண்டியததான்‌ ! 


வியா திகள்‌ மலிந்து, அவைகளைப்‌ போக்க ஆஸ்பத்திரி 
கள்‌, படுக்கைகள்‌, மருந்துகள்‌ முதலிய வைகளைப்‌ பெருக்கு 
வதற்குப்‌ பதிலாக, தடுப்பு முறைகளை மேற்கொண்டாலே 
எவ்வளவோ குறைத்து விடலாமே! 


பெருகி வரும்‌ ஜனங்கள்‌, பல இடங்களில்‌ பொ அவாய்க்‌ 
கூடுகின்றனர்‌. அதைத்‌ தடுக்கவும்‌ முடியாத, அப்படிக்‌ 
கூடும்‌ இடங்கள்‌ பல உண்டு, அவைகளில்‌ முக்கியமான தூ 
ஹோட்டல்கள்‌, இவைகள்‌ மக்கள்‌ வாழ்க்கையில்‌ மிக 
இன்றியமை யாததாகி விட்டன. எதிர்‌ காலத்தில்‌ இன்‌ 
னும்‌ முக்கெத்‌ தவம்‌ பெறக்கூடிய தொழில்களில்‌ இதுவும்‌ 
ஒன்னு, ஆனால்‌, தற்காலத்தில்‌ ஹோட்டல்கள்‌ முக்கிய 


326 ஆரோக்கிய ரகசியம்‌ : 


மாய்த்‌ தொற்று நோய்களைப்‌ பரவச்‌ செய்யும்‌ சாலைகளாக 
இருக்கெ தென்றால்‌ மிகையாகாது, இங்கு சாப்பிட்ட பாத்‌ 
இரங்களைச்‌ சுத்தம்‌ செய்யும்‌ முறையை, நேரில்‌ ஒரு தடவை 
பார்த்து விட்டால்‌, மறுபடியும்‌ அவ்விடங்களில்‌ சாப்பிடப்‌ 
பிரியப்பட மாட்டார்கள்‌. கோபப்‌ படுவதில்‌ என்ன பயன்‌! 
வருந்தத்‌ 'தக்க உண்மை! கண்ணுள்ள ஓவ்வொரு வரும்‌ 
காணலாம்‌. 


உதாரணமாக ஒன்றைச்‌ சொல்ல விரும்புகிறேன்‌. கண்‌ 
காட்சி சாலை ஒன்றிற்குச்‌ சென்றிருந்தேன்‌. கடைகளை 
அப்படியே சுற்றிப்‌ பார்த்துக்‌ கொண்டு வரும்போது, ஒரு 
கடையில்‌, ஜனங்கள்‌ விழுந்தடித்து நெருக்கிக்‌ கொண்டு 
நின்றார்கள்‌. மேலே பார்த்தேன்‌, *டீ ஸ்டால்‌? என்று 
இருந்தது. “சரி, இத்தனை பேரும்‌ இதற்காகத்தான்‌ 
நெருக்குகிறார்கள்‌. இந்தக்‌ கடையை ஒரு தரம்‌ சுற்றிப்‌ 
பார்க்கலாம்‌?! என்று சென்றேன்‌. அதன்‌ பின்புறம்‌ வரும்‌ 
போது ஒரு காட்சியைக்‌ கண்டேன்‌, மனம்‌ பதறிற்று! 
உள்ளம்‌: அடி த்தது. ஜனங்கள்‌ சாப்பிட்ட அழகான கப்பும்‌ 
ஸாஸர்களும்‌ கூடையில்‌ வைத்து அங்கு வந்தன. அங்குப்‌ 
பவன்‌, அவைகளை ஒரு தொட்டியில்‌ அமுக்கி, அமுக்கி 
எடுத்து வைத்துக்‌ கொண்டிருந்தான்‌. இன்னும்‌ சற்று 
நெருங்கி ** எதில்‌ அப்படி அமுக்குகிறான்‌ ? என்று பார்த்‌ 
தேன்‌. தொட்டியில்‌ பாதி அளவு காபி இருந்தத |. “இது 
என்ன? காபியிலும்‌ யாராவது கழுவுவார்களா ??”? உண்மை 
யில்‌ அத காபி அல்ல! ஜலம்தான்‌ | காபி, டீ, சாப்பிட்ட 
கோப்பைகளை அதில்‌ அமுக்கி அமுக்கி, அந்த ஜலமும்‌ காபி 
யைப்போல்‌ ஆகிவிட்டிருந்தஅ. பிறகு மற்றொரு ஆள்‌, அந்த 
அமுக்கெ கோப்பைகளை, வழக்கமாய்த்‌ அடைக்கும்‌ அழமுச்‌ 


மத்ஸ்யாசனம்‌ 327 


குத்‌ அண்டினால்‌ அடைத்துத்‌, தட்டில்‌ அடுக்கி வைத்‌ 
அக்‌ கொண்டிருந்தான்‌, அந்தக்‌ கோப்பைகளில்‌ தான்‌, 
முன்‌ பக்கம்‌ வந்ததும்‌, காபியையும்‌, டீயையும்‌ நிறைத்து, 
ஜனங்கள்‌ சுவைத்துச்‌, சுவைத்துக்‌ குடித்துக்‌ கொண்டிருக்‌ 
தனர்‌. இம்‌ மாதிரி எத்தனையோ சொல்லிக்‌ கொண்டு 
போகலாம்‌. கையில்‌ தூக்கித்‌ திரியும்‌ டீக்‌ காரன்‌ முதல்‌, 
நாசரிகமான மோபைல்‌ காண்டீன்‌ (Mobile conteen ) 
அதாவது நடமாடும்‌ ஓட்டல்கள்‌ வரை இதே கதி தான்‌. 
இவர்களுக்கு மந்திரத்தில்‌ ஆகாச கங்கை வருமோ 
என்னவோ? சில இடங்களில்‌ ஜலம்‌ சாப்பிட்ட பாத 
தரத்தைக்‌ கழுவவும்‌ கூட மாட்டார்கள்‌. உள்ளே நடப்‌ 
பதை யார்‌ அறிவார்‌? அறிந்தாலும்‌ தைரியமாய்க்‌ கேட்‌ 
பவர்‌ யார்‌? கேட்டு அவமானப்‌ படுபவர்‌ யார்‌? ஏதோ பசிக்‌ 
குக்‌ கிடைத்ததைச்‌ சாப்பிட்டு விடுகிறோம்‌, சுத்தம்‌, சுகா 
தாரம்‌ எல்லாம்‌ யார்‌ கண்டார்கள்‌ ! 


எத்தனை ஆய ரோகிகள்‌ அந்தப்‌ பாத்திரங்களை உப 
யோகத்‌ திருக்கலாம்‌! இவர்களை யெல்லாம்‌ எக்ஸ்ரே பிடித்‌ 
அப்‌ பார்த்து: ஓட்டல்காரர்கள்‌ உணவு அளிக்க முடியுமா? 
அவசர, அலங்கோல வாழ்வில்‌, இவைகளெல்லாம்‌ சாத்‌ 
தியமா ? இவைகளுக்கெல்லாம்‌ என்ன பரிகாரம்‌? ஜனம்‌ 
களுக்குத்‌ தான்‌ விமோசனம்‌ எப்படி? 


சமீபத்தில்‌ சுகாதர இலாகாவே ஒரு அறிக்கை வெளி 
யிட்டிருந்தது, சுகாதார அதிகாரிகள்‌ திடீரென்று ஒரு பிர 
பலமான ஓட்டலில்‌ நுழைந்து, அங்கு சுத்தம்‌ செய்து வைக்‌ 
திருந்த கோப்பைகளைச்‌ சோதித்தார்களாம்‌. அதில்‌ ஓட்டி 
யிருந்த ஜலத்‌ துளிகளில்‌, சாக்கடை ஜலத்தில்‌ இருப்பதை 


328 ஆரோக்கிய ரகசியம்‌ 


விட அதிகமாக விஷக்கிருமிகள்‌ இருந்தனவாம்‌! என்னே 
பயங்கரம்‌! பொது ஜனங்கள்‌ அவைகளில்‌ தான்‌ சாப்பிடு 
கின்றனர்‌! மேஜை, நாற்காலிகளை நாகரிகமாய்ப்போட்டு, 
மின்னும்‌ தட்டுகளில்‌, ஸ்பூன்களுடன்‌ பட்சணங்களை முன்‌ 
வைத்ததும்‌, ராம்‌ தொண்டை வரை ஸ்பூன்களைச்‌ செலுத்தி 
சாப்பிட்டு விடுகிறோம்‌. க்ஷய ரோகம்‌ பரவக்‌ கேட்க 
வேண்டுமா? 


மனிதன்‌ ஆகாசமில்லாமல்‌ சல. மாதங்கள்‌ இருக்க 
முடியும்‌, ஜலம்‌ அருந்தாமல்‌ சில நாட்கள்‌ இருக்க முடியும்‌, 
ஆனால்‌ காற்றில்லாமல்‌ சில நிமிஷங்கள்‌ கூட மனிதனால்‌ 
உயிர்‌ வாழ முடியாது, அப்படி மனித வாழ்க்கைக்கே 
ஜீவாதாரமான காற்றை இழுத்து நிரப்பும்‌ காற்றுப்‌ பை 


களாகிய நுரை யீ.ரலைத்‌ தாக்கும்‌ கோய்தான்‌ க்ஷயம்‌, . 


என்பது, இக்த க்ஷயம்‌ போக்கு வரவு சாதனங்களாலும்‌, 
காற்றின்‌ மூலமாகவும்‌ தொற்றும்‌, வேகமாகச்‌ செல்லும்‌ 
கார்‌, பஸ்‌, லாரி முதலியவைகள்‌ தெருக்களிலுள்ள தூசு 
களை வாரி தூற்றிக்கொண்டே செல்லும்‌. அத்‌ தூசுகளில்‌ 
க்ஷய ரோகக்‌ கிருமிகள்‌ நிறைந்திருக்கும்‌, க்ஷய ரோகிகள்‌ 
தெருவில்‌ போகும்போது எச்சல்‌, சளி வந்தால்‌ அங்கு 
தானே உமிழ்றொர்கள்‌ ! அச்‌ சளியிலுள்ள கிருமிகள்‌ வேறு 
எங்கு செல்லும்‌? தெருப்‌ புழுதிகளில்‌ கலந்து இம்‌ மாதிரி 
காற்றின்‌ மூலமாய்‌ பிறருக்குத்‌ தொற்றுகிறது, இவ்‌ 
வியாதி மிகப்‌ பயங்கரமானத. க்ஷயத்திலும்‌ பலவிதங்கள்‌ 
இருக்கின்றன. முக்கியமாய்‌ இவ்‌ வியாதி அரை ஈரல்களில்‌ 
தான்‌ பீடிக்கும்‌ என்றாலும்‌, மற்ற பாகங்களுக்கும்‌ வருவ 
தண்டு, அரை ஈரல்களுக்கு காற்றின்‌ மூலமாகத்‌ தொற்ற 
லாம்‌. மற்ற பாகங்களுக்கு, சாப்பிடும்‌ உணவு, ஜலம்‌, 


நி 


மத்ஸ்யாசனம்‌ 329 


பாத்திரம்‌ முதலியவற்றினால்‌ தொற்றலாம்‌. அல்லது 
முதலில்‌ நசை ஈரல்களில்‌ வந்து, இரத்த மூலமாக வேறு 
இடங்களுக்கும்‌ தொற்றலாம்‌, சரீரத்தில்‌ இந்த வியாதி 
வர முடியாத இடமே கிடையாது எனலாம்‌, சிலருக்கு 
அரை ஈரல்களில்‌ அந்த வியாதி வந்து நுரை ஈரலில்‌ பல 
யாகங்களைச்‌ சாப்பிட்டு விடும்‌, சிலருக்கு எலும்புகளில்‌ 
வந்து எலும்பையே சாப்பிட்டு விடும்‌, இலருக்குப்‌ பூட்டு 
களில்‌ வரும்‌, சிலருக்கு மார்பு எலும்புகள்‌ பல மறைந்து 
விடும்‌. சிலருக்கு முதுகெலும்புகள்‌ குறைந்து விடும்‌, 
சிலருக்கு இருதயத்தைப்‌ பீடிக்கும்‌. மூத்திரக்‌ காய்களில்‌ 
தங்க சேஷ்டை செய்யும்‌. குடல்களில்‌ வந்து குடி 
கொள்ளும்‌. ஈரலில்‌ தொற்றும்‌, சிலருக்கு மூளையிலும்‌ 
தொற்றுகிறது, இம்‌ மாதிரி சர்வ வியாபகமாய்‌ இந்த 
ரோய்‌ இருக்கது, 


எக்ஸ்ரே எடுத்துப்பார்த்தால்தான்‌ “க்ஷயம்‌ எங்கெங்கு 
பீடிக்கப்பட்‌ டிருக்கிற.த' என்பது தெரியும்‌, இவ்‌ வியாதிக்‌ 
கிருமிகள்‌ உள்‌ நுழைந்ததும்‌ தன்‌ காரியமாகிய வம்சாபி 
விருத்திக்கு, ஏற்ற இடம்‌ தேடிக்கொண்டு, குடி புகுந்த 
கொள்ளும்‌. உடல்‌ உறுதியாய்‌ இருக்க, இரத்தத்தி லுள்ள 
வியாதிகளை எதிர்க்கும்‌ கிருமிகள்‌ போதிய பலம்‌ பொருந்திய 
தாய்‌ இல்லாவிட்டால்‌, க்தயக்‌ கிருமிகளுடன்‌ ஈடக்கும்‌ 
போரில்‌ அவைகள்‌ தோல்வி அடைந்துவிடும்‌, பிறகு இந்த 
க்ஷய சோகக்‌ கிருமிகள்‌, செளகரியமான இடத்தில்‌ தங்கிக்‌ 
கூடாரம்‌ அடித்துக்கொண்டு, தன்‌ வம்சத்தை விருத்தி 
செய்யத்‌ தொடங்கி விடும்‌, அதற்கும்‌ உணவு வேண்டு 
மல்லவா? அவை ரேஷனை எதிர்பார்க்காது, தன்‌ இஷ்ட 
மாய்‌, வேண்டு மளவு திருப்தியாய்த்‌ தான்‌ தங்க இருக்கும்‌ 


330 ஆரோக்கிய ரகசியம்‌ 


பாகத்தைக்‌ கபளிகரிக்க ஆரம்பித்து விடும்‌, அதனால்தான்‌ I 
க்ஷயம்‌ - குறைவு என்று பெயர்‌ வந்தது போலும்‌! 


அரை ஈரலில்‌ இவை முதலில்‌ நுழைந்த.தும்‌ அப்படியே 
பார்க்கும்‌, காற்று, பிராண வாயு தாராளமாய்ப்‌ புகாத 
இடம்‌ எங்கே என்று தேடும்‌, அவ்விடத்தில்‌ குடி புகுந்தால்‌ 
கேட்பாரில்லை. ஆகையால்‌, அங்கு தங்‌, இஷ்டமாய்‌ 
ஸ்பான்ஜ்‌ கேக்‌ (Sponge Cake) சாப்பிடுவதைப்‌ போல்‌ 
அரை ஈரலைச்‌ சிறிது சிறிதாகச்‌ சாப்பிடத்‌ தடம்‌ விடும்‌, 
ஈமது கோயில்களில்‌ ஜன ஈடமாட்ட மில்லாத பாகங்களில்‌ 
வெளவால்‌ குடியிருப்பதைப்‌ பார்த்திருப்பீர்கள்‌. இம்‌ 
மாதிரி, இந்த க்ஷயக்‌ கிருமிகளும்‌ பிராணவாயு எட்டிப்‌ 
பார்க்காத பாகங்களில்‌ வாசம்‌ செய்யும்‌. பிராண வாயு 
தான்‌ அதற்குச்‌ சத்துரு, பிராண வாயு பட்டால்‌ ௮2 
நசித்து விடும்‌, அதற்குத்‌ தகுந்தாற்போல்‌ தற்கால 
நாகரிகத்தாலோ, அவசர வாழ்வினுலோ, அநேகருக்கு 
முதுகு கூன்‌ தள்ளி, அரை ஈரல்‌ எங்கேயோ பொந்துக்குள்‌ 
அடை பட்டிருப்பது போல்‌ இருக்கிறது, அநேகருக்கு 
மார்பெலும்பு குறுகி, மேடாய்க்‌ கோபுமம்போல்‌ எழும்பி, 
அரை ஈரல்‌ சுருங்கச்‌ சிறைப்பட்டதைப்‌ போல்‌ இருக்கும்‌. 
இத்தகையவர்களிடம்‌ க்ஷயக்‌ கிருமிகள்‌ உள்‌ அழைக்கக்‌ 
அவைகளுக்கு ஈல்ல வேட்டைதான்‌. 


இதனால்‌ பாதிக்கப்‌ பட்டவர்கள்‌, க்ஷயத்தினால்‌ தாம்‌ 
பாதிக்கப்‌ பட்டதாக நினைக்க மாட்டார்கள்‌. ஜூரம்‌ 
அடிக்கடி வரும்‌. சிலருக்கு மாலை நேரங்களில்‌ லேசாய்‌ 
ஜுர மடிக்கும்‌, லேசாய்‌ இருமுவார்கள்‌. மார்பில்‌ வலிக்‌ | 
மும்‌. “சரி, ஏதோ உஷ்ணத்தினாலோ, ஐல அத 


மத்ஸ்யாசனம்‌ 331 


னாலோ இருமல்‌ இருக்கலாம்‌ ” என்று முதலில்‌ அதற்கான 
மருந்துகளைச்‌ சாப்பிடுவார்கள்‌. பிறகு சளியுடன்கூட 
இருமல்‌ வரும்‌, இவைகளெல்லாம்‌ க்ஷய அபிவிர்த்திக்கு 
அடையாளம்‌. இருமினால்‌ சளி கட்டி கட்டியாக வரும்‌. 
முதலில்‌ வெள்ளையாக இருக்கும்‌. நாளுக்கு நாள்‌ மஞ்சள்‌ 
நிறமாக மாறும்‌, ஒருகாளில்‌ நான்கு அவுன்ஸ்‌, ஆறு 
அவுன்ஸ்‌ சளியைக்கூட இருமி இருமி எடுப்பாரும்‌ உண்டு, 
இது மிக அபாயகரமான, இதில்‌ க்ஷயக்‌ இருமிகள்‌ 
நிறைந்திருக்கும்‌. இந்தவிசமான வியாதிக்‌ கொடுமையி 
லிருந்து மீளப்‌ போதிய தற்காப்பு முறைகளைக்‌ கைக்‌ 
கொள்ள வேண்டும்‌. இவர்கள்‌ என்ன தான்‌ சாப்பிட்டாலும்‌ 
தேகத்தில்‌ ஒட்டாது, இவர்களின்‌ சக்தியை யெல்லாம்‌ 
இந்த வியாதியே கொள்ளை கொண்டு விடும்‌. பிராண 
வாயுவே சரியாய்க்‌ கிடைக்காத போது, ஒருவன்‌ பூரண 
மனிதனாய்‌ எப்படி உலாவ முடியும்‌ ? இந்த கிலைமையிலுள்ள 
வர்கள்‌ எந்த வேலைக்குமே லாயக்‌ கற்றவர்களாகி விடுவார்‌ 
கள்‌. அவர்களின்‌ கவலையே அவர்களை அடையாளம்‌ தெரி 
யாமல்‌ மாற்றி விடும்‌, சிலருக்கு ஒரு அரை ஈரலையே சாப்‌ 
பிட்டு விட்டு மறுபக்கம்‌ பரவும்‌, சிலருக்கு ஒரே சமயத்தில்‌ 
இரு அரை ஈரல்களிலும்‌ பரவுவ அண்டு, மூச்சு சரியாய்‌ 
விட முடியாது, மார்பு நுரை ஈரல்களில்‌ வலி எடுக்கும்‌, 
ஆயாசம்‌ ஏற்படும்‌, சுறுசுறுப்பு இருக்காத, எதிலும்‌ ஒரு 
சலிப்பு ஏற்படும்‌, இந்த நிலைமையில்‌ டாக்டரிடம்‌ சென்றால்‌ 
எக்ஸ்ரே எடுக்க வேண்டும்‌? என்பார்‌, முடிந்தவர்கள்‌, 
சக்தி யுள்ளவர்கள்‌ எக்ஸ்ரே எடுத்துப்‌ பார்ப்பார்கள்‌, முடி 
யாதவர்களில்‌ எத்தனை பேருக்குச்‌ சாக்கார்‌ ஆஸ்பத்திரி 
களின்‌ செளகரியம்‌ கிடைக்கப்‌ போகிறது? 


332 ஆரோக்கிய ரகசியம்‌ 


இதற்குச்‌ சிகிச்சை பல விதம்‌ உண்டு, உள்ளுக்கு 
மருந்து சாப்பிடுவதில்‌ பலவிதம்‌. ஊசி மூலம்‌ ஏற்றும்‌ 
மருந்துகள்‌ பலவிதம்‌, இன்னும்‌ பல ஆராய்ச்சிகள்‌ ஈடர்‌.து 
கொண் டிருக்கன்றன. பல புதிய மருந்துகள்‌ வந்த வண்ண 
மாய்‌ இருக்கின்றன, இவைகளில்‌ ஏழை முதல்‌ பணக்‌ 
காரர்கள்‌ வரை உபயோகிக்கும்‌ மருந்துகளும்‌ உண்டு, 
ஆனால்‌ நோய்களுக்கு எல்லோரும்‌ சமம்‌ அல்லவா? ௮தி 
அம்‌ இந்த நோய்‌ ஏழை என்றும்‌, பணக்கார னென்றும்‌ பார 
பட்சம்‌ பார்க்குமா என்ன? ஏழைக்குச்‌ சரியான உணவு, 
போஷணை இல்லாமையால்‌ க்ஷம்‌ பீடிக்கிறது. பணக்‌ 
காரனுக்கு, உடல்‌ உழைப்பு இல்லாததால்‌ க்ஷயம்‌ பீடிக்‌ 
கிறத, 


இவைகளுக்கு ஸ்ரெப்டோமைின்‌, ஏ. பி. மற்றும்‌ 
பலவித மருந்துகளை ஊசி மூலம்‌ ஏற்றுவார்கள்‌, ஈல்ல 
சத்துள்ள ஆகாரத்தைச்‌ சாப்பிட வேண்டும்‌, விசேஷமாக 
தங்கத்தால்‌ செய்த மருந்துகள்தான்‌ இதற்குக்‌ குண 
மளிப்பதாகத்‌ தெரிகிறது. ஏழைகளுக்கு இவை. எங்கு 
கிடைக்கப்‌ போகிறது ! இப்பொழுது இதன்‌ தடுப்புக்காக 
பி, ஹி. ஜி. ஊசியைக்‌ குத்திக்‌ கொள்ள வேண்டும்‌? என்று 
சொல்லி வருறொர்கள்‌. 


இது தவிர பிராண வாயுவை ஊசி மூலம்‌ நுரை 
ஈரலுக்கே ஏற்றுகிறார்கள்‌. மூக்கன்‌ வழியே காற்றுக்‌ 
குழாய்களின்‌ மூலமாய்‌, ௯£யம்‌ பாதித்த இடத்திற்குப்‌ 
பிராண வாயு போக முடியா தபோ அ இப்படிச்‌ செய்வார்கள்‌. 
சிலருக்கு அந்த வியாதி அதிகம்‌ பரவாம லிருப்பதற்காகச்‌ 
லெ காற்று நரம்புகளைத்‌ அண்டித்து விடுவார்கள்‌, மார்பை 


மத்ஸ்யாசனம்‌ 333 


மேல்‌ தூக்கி மத்ஸ்யாசன நிலைமையில்‌ படுக்க வைத்து, 
அப்படியே பிளாஸ்டரைப்‌ போட்டுக்‌ கட்டி. வைப்பார்கள்‌. 
இவ்வாறு பல வித சிகிச்சைகள்‌, பல மாதங்கள்‌, ஏன்‌ சல 
வருடங்கள்‌ கூட செய்‌. குண மாக்குகிறார்கள்‌, குணமான 
வர்கள்‌ கடின வேலைகளைச்‌ செய்ய முடியா அ. அப்படி யிருந்‌ 
தாலும்‌, இவ்வியாதி “மறுபடியும்‌ அவர்களை அணுகாது?” 
என்று கொல்லுவதற்கில்லை. “(அந்த வியாதிவராமல்‌ இருக்க 
என்ன செய்ய வேண்டும்‌??? என்று டாக்டர்களைக்‌ கேட்‌ 
டால்‌, சில மருந்துகளை எழுதிக்‌ கொடுத்து, அதைச்‌ சாப்‌ 
பிட்டுக்‌ கொண்டே வரச்‌ சொல்லுவார்கள்‌. சாப்பிடும்‌ வரை 
குணம்‌ தெரியும்‌. ஆனால்‌ அவனும்‌ மனிதன்‌ தானே? 
எப்பொழுதும்‌ சதா மருக்அபுட்டியுடன்‌ வாழ அவனுக்குப்‌ 
பிடிக்குமா என்ன? மருந்தைக்‌ கண்டால்‌ வெறுப்‌ பேற்படு 
கிறது. மருந்துகளைச்‌ சாப்பிடுவதைச்‌ சிறித கை விட்டா 
அம்‌, மறுபடியும்‌ நோய்‌ வருகிறது, சிலருக்கு மருந்‌ துகளை 
சாப்பிட்டுக்‌ கொண்டிருந்தாலும்‌ வியாதி வரலாம்‌. 


இத்தனைக்கும்‌ மேலாக மற்றொருவித க்ஷயம்‌ இருக்‌ 
கிறது. *காலப்பிங்‌ டி. பி. என்று சொல்லுவார்கள்‌. 
இந்தக்‌ காலத்தில்‌ வாழ்க்கையே “காலப்‌?” அதாவது பாய்ச்‌ 
சல்‌ வேகத்தில்தான்‌ எல்லாமுமே நடைபெறுகின்றன, 
அதற்குத்‌ தாகுந்தாற்போல்‌ வியாதிகளும்‌ வருக்கின்றன 
போலும்‌! பெயரும்‌ ௮ம்‌ மாதிரியே வைக்கிறார்கள்‌. இந்தப்‌ 
பாய்ச்சல்‌ க்ஷயம்‌, தாக்க பத்து, பதினைந்து நாட்களுக்‌ 
குள்‌ ஆளே தீர்ந்து விடுவான்‌. இந்த குறைந்த நாட்களுக்‌ 
குள்‌ “இந்த வியாதி தான்‌? என்று கண்டு பிடித்து அதற்‌ 
குச்‌ சிகிச்சை அளிப்ப தென்பது இயலாத காரியம்‌, 


394 ஆரோக்கிய ரகசீயம்‌ 


எலும்புகளில்‌, பூட்டுக்களில்‌ பிடிக்கும்‌ க்ஷயத்திற்கு 
“பாரிஸ்‌ பிளாஸ்டர்‌? போட்டுக்‌ கட்டி விடுவார்கள்‌. அவர்‌ 
கள்‌ படுக்கையில்‌ கான்‌ இருக்க வேண்டும்‌, அந்தப்‌ பக்கம்‌ 
இந்தப்‌ ப்க்கம்‌ திரும்ப முடியாது, நல்ல சத்துள்ள உணவு 
களாய்ச்‌ சாப்பிட வேண்டும்‌. கால்ஷியமும்‌, மற்றும்‌ பல 
ஊசிகளையும்‌ போடுவார்கள்‌. முதல்‌ கட்டு, ஆறு மாதங்கள்‌, 
பிறகு எட்டு மாதங்கள்‌ என்று பல கட்டுகள்‌ வளர்ந்து 
கொண்டே போகும்‌. வியாதி என்னமோ மிக சாவகாச 
மாய்த்தான்‌ குண மாகும்‌. டாக்டர்கள்‌ தான்‌ என்ன செய்ய 
முடியும்‌? அழிந்துபோன எலும்பைக்‌ சிருஷ்டிக்க முடி 
யுமா? சத்துள்ள ஆகாரத்தனாலும்‌, கால்ஷியத்தினாலும்‌ 


தான்‌ எலும்பை வலுவடையச்‌ செய்ய வேண்டும்‌, 


மற்றும்‌ சல்லீ.ரல்‌, மூத்திரப்பை, குடல்கள்‌ மூளை 
முதலிய இடங்களில்‌ க்ஷயம்‌ வந்தால்‌ அவ்வளவுதான்‌. மனி 
தன்‌ பூரண ஆயுளுடன்‌ சுகமாய்‌ இருக்க முடியா தென்பது 
நிச்சயம்‌. மருந்துகளின்‌ உதவியுடன்‌ வேண்டுமானால்‌ சில 
காலம்‌ உயிரைப்‌ பிடி.த்து வைத்திருக்கலாம்‌ | 


ஆனால்‌, இத்‌ துன்பங்கள்‌ அத்தனைக்கும்‌ யோகாசனம்‌ 
ஒரு அரிய சஞ்சீவியாய்‌ இருக்கிறது. இம்‌ மாதிரி வியாதி 
கள்‌ வராமல்‌ தடுப்பதுடன்‌, வந்தால்‌ அதிகமாகாமல்‌ 
நிச்சயமாய்த்‌ தடுக்கும்‌. பிறகு காளுக்கு காள்‌ நோய்‌ 
குறைந்து குண மாகும்‌. அதற்கு இந்த மத்ஸ்யாசனத்‌ 
தோடு அவரவர்களின்‌ நிலைமைக்குத்‌ தகுந்தபடி, மற்றும்‌ 
சில ஆசனங்ககனளையும்‌, , மூச்சுப்‌ பயிற்சிகளையும்‌ செய்து 
வந்தால்‌, இத்தகைய கொடூரமான வியாதிகள்‌ நம்மை வந்து 
அணுகாமல்‌ தடுக்கலாம்‌, 


நிய ஹு 


மத்ஸ்யாசனம்‌ 335 


ஆசனப்‌ பயிற்சியைத்‌. தினம்‌ தவறாமல்‌ செய்து வர்‌ 
தால்‌, எல்லாவிதமான வியா திகளி லிருந்தும்‌ தப்புவ.தூடன்‌ 
நல்ல தேகத்தடனும்‌, மனோபலத்துடனும்‌, நிச்சயமாக 
வாழலாம்‌, வைத்தியர்களின்‌ உதவி இல்லாமல்‌, பணச்‌ 
செலவு இல்லாமல்‌ ஆரோக்கியமாக வாழலாம்‌, 


மத்ஸ்யாசனம்‌ செய்யும்‌ விதம்‌ 


விரிப்பின்மேல்‌, பத்மாசனம்‌ போட்டு 50-வ.து இத்தி 
ரத்தி லுள்ளபடி. உட்காரவும்‌. பத்மாசன த்திலிருந்த வாறே 
மெதுலாய்ப்‌ பின்‌ பக்கம்‌ சாய்ந்து, 51-வது இத்திரத்தி 
௮ள்ளபடி படுத்துக்‌ கொள்ளவும்‌. பத்மாசன த்தைக்‌ கலைத்து 
விடக்‌ கூடாத. தோள்பட்டைக்கு மேல்‌ பக்கமாய்‌, இரண்டு 
கைகளை த்‌ தரையில்‌ ஊன்றிக்கொண்டு, கழுத்தை வளைத்‌, 
மார்ப்பையும்‌, இடுப்பையும்‌ மேலே வில்‌ போல்‌ தூக்கிப்‌, பின்‌ 
னுக்கு வளைக்கவும்‌. 52-வது இத்திரத்தைக்‌ கவனியுங்கள்‌, 
தலையை நன்றாகத்‌ இருப்பி, உச்ச தரையில்‌ பட வேண்டும்‌, 
பிறகு கைகளை முன்னுக்குக்‌ கொண்டு வந்து துடைகளின்‌ 
மேல்‌ இருக்கும்‌ பெரு விரல்களை, 58-வது சித்திரத்தி லுள்ள 
படி. . பிடித்துக்‌ கொள்ளவும்‌. இரண்டு முழங்கால்களும்‌ 
தரையில்‌ ஒட்டி யிருக்க வேண்டும்‌. வாயின்‌ வழியே மூச்சு 
விடக்‌ கூடாது, வாய்‌ மூடியிருக்க வேண்டும்‌, மூக்கன்‌ 
வழியே தாராளமாய்‌ மூச்சை இழுக்கவும்‌ விடவும்‌ 


செய்யலாம்‌, 


இந்த ஆசனத்தைத்‌ சர்வாங்காசனம்‌ செய்யும்‌ நேரத்‌ 
தில்‌ கால்‌ பங்கு நேரம்‌ செய்ய வேண்டும்‌, உதாரணமாக 
பத்து நிமிஷங்கள்‌ சர்வாங்காசன த்கைச்‌ செய்பவர்கள்‌, 


336 ஆரோக்கிய ரகசியம்‌ 


இரண்டரை கிமிஷங்கள்‌ மத்ஸ்யாசனத்தைச்‌ செய்ய 
வேண்டும்‌. இருபது நிமிஷங்கள்‌ சர்வாங்காசன த்தைச்‌ 
செய்பவர்கள்‌, ஐந்து நிமிஷங்கள்‌ மத்ஸ்யாசன த்தைச்‌ 
செய்ய வேண்டும்‌. முப்பது நிமிஷங்கள்‌ சர்வாங்காசனத்‌ 
தைச்‌ செய்பவர்கள்‌, ஏழரை நிமிஷங்கள்‌ மத்ஸ்யாசனத்‌ 
தைச்‌ செய்ய வேண்டும்‌ ஒரே தடவையில்‌ அதிக நிமி 
ஷங்கள்‌ மத்ஸ்யாசன த்தில்‌ இருக்க முடியாதவர்கள்‌ 
இரண்டு, மூன்று தடவைகளில்‌ மத்ஸ்யாசனத்தைச்‌ 
செய்து, வேண்டிய நேரத்தைப்‌ பூர்த்தி செய்துக்‌ கொள்ள 
லாம்‌. உதாரணமாக நான்கு நிமிஷங்கள்‌ மத்ஸ்யாச 
னத்தைச்‌ செய்ய வேண்டுமானால்‌ அதை, ஒரு தடவை 
இரண்டு நிமிஷங்கள்‌ செய்து, பிறகு அரை அல்லத ஒரு 
நிமிஷம்‌ ஒய்‌ வெடுத்துக்‌ கொண்டு, மற்றொரு முறை இரண்டு 
நிமிஷங்கள்‌ செய்த, ஆக நான்கு நிமிஷங்களைப்‌ பூர்த்தி 
செய்துக்‌ கொள்ளலாம்‌. 


சிலருக்கு சர்வாங்காசனத்தில்‌ அதிக நேரம்‌ நிற்ப 
தால்‌, முது கெலும்பு இடுப்பு அதிகமாய்‌ வலிக்கும்‌, அப்‌ 
பேர்ப்‌ பட்டவர்கள்‌ மட்டும்‌, சர்வாங்காசன நேரத்தை 
இரண்டு தடவைகளாக்்‌கி, இடையில்‌ சர்வாங்காசனம்‌ 
செய்த நேசத்தில்‌, கால்‌ பங்கு கேரத்தை மதஸ்யாசனத்‌ 
தைச்‌ செய்து விட்டுப்‌ பிறகு சர்வாங்காசனம்‌ செய்யலாம்‌, 
அதன்பின்‌ மத்ஸ்யாசனம்‌ மீண்டும்‌ செய்யலாம்‌. 


சிலருக்கு முதலில்‌ பத்மாசனமே போட வராது, 
அவர்கள்‌ மற்ற நேரங்களில்‌ பத்மாசனம்‌ போடப்‌ பழகக்‌ 
கொள்ள வேண்டும்‌. ௮.துவசை சாதாரணமாய்‌ நாம்‌ உட்‌ 


காரும்‌ சுகாசனத்தில்‌ உட்கார்ர்‌. த. மத்ஸ்யாசனம்‌ செய்ய 


சித்திரம்‌ 51 ] மத்ஸ்யாசனம்‌ [பக்கம்‌ 385 - 
( ஆரம்ப நிலை 2) - 


சித்திரம்‌ 52] மத்ஸ்யாசனம்‌ [ பக்கம்‌ 895 
(ஆரம்ப நிலை 8) 


[ பக்கம்‌ 01320 


மத்ஸ்யா சனம்‌: 


சத்திரம்‌ 58 ] 


மத்ஸ்யாசனம்‌ 337 


லாம்‌, அப்போது கைகளை நீட்டி வேறுமனே த்‌ 
மேல்‌ வைத்துக்‌ கொள்ளலாம்‌, 


சிலருக்குக்‌ கால்கள்‌ ழே படியாது; தூக்கிக்‌ கொள்‌ 
ளும்‌. கவனித்துப்‌ படிய வைக்க முயற்சி செய்துக்‌ கொண்டு 
வந்தால்‌, சில நாட்களில்‌ சரியாய்‌ வந்து விடும்‌, இலருக்குத்‌ 
தலையை ஈன்கு திருப்பி, உச்சியைத்‌ தரையில்‌ படிய வைக்க 
முடியாது, கழுத்து வலிக்கும்‌, இதையும்‌ லெ நாட்கள்‌ 
பழக வந்தால்‌ சரியாக வரும்‌, சிலருக்குத்‌ தலைக்குப்‌ பின்‌ 
புறம்‌ கைகளைக்‌ கொண்டு சென்று, தரையை ஊன்றி, 
கழுத்து, மார்பு முதலியவைகளை வளைக்க முடியாது, அப்‌ 
பேர்ப்‌ பட்டவர்கள்‌, கைகளைப்‌. பக்கங்களிலேயே வைத்‌ 
அக்‌ கொண்டு, முழங்கைகளால்‌ ஊன்றிக்‌ கொண்டு, மார்‌ 
பையும்‌, கழுத்தையும்‌ தூக்கி வளைத்துச்‌ செய்யலாம்‌, ௮ல்‌ 
ல.தூ அடித்தடைகளை கைகளால்‌. பிடித்து இழுத்துக்‌ 
கொண்டு உடலைத்‌ திருப்பலாம்‌. எப்படிச்‌ செய்தால்‌ 
செளகரியமோ அப்படிச்‌ செய்யலாம்‌. வாய்‌ மட்டும்‌ கட்டா 
யம்‌ மூடியே இருக்க வேண்டும்‌. - மார்பு ஈன்கு தூக்கி 
வளைக்கப்‌ பட்டு விரிந்து இருக்க வேண்டும்‌.. 


சிறு குழந்தைகள்‌, பெரியவர்களைச்‌ போல, பத்மா 
சனம்‌ போட்டு மத்ஸ்யாசனம்‌ செய்ய முடியா அ, அப்பேர்ப்‌ 
பட்டவர்கள்‌ 45-வது இத்திரத்தி இள்ளபடி முதுகுக்கு 
அடியில்‌ இரண்டு சிறிய தலையணைகளைப்‌ போட்டு செய்ய 
லாம்‌. சித்திரத்தை ஈன்கு கவனியுங்கள்‌. 


எடுத்ததும்‌ ஒரு சிலர்‌ தவிர, பெரும்பாலோருக்கு 
சரியான நிலை வரா.துதான்‌. ஆனால்‌, சரியான நிலையை 
22 


338 ஆரோக்கிய ரகசியம்‌. 


மனதில்‌ இறுத்திப்‌ பயிற்சியை செய்துகொண்டே வந்தால்‌, 
காளடைவில்‌ சரியான நிலை வந்து விடும்‌. முகன்‌. முதலில்‌ 
முது கெலும்பின்‌ நடுபாகம்‌, துடை ஈரம்புகள்‌, கழுத்து 
முதலியன சிறிது வலிக்கத்தான்‌ செய்யும்‌. நாளடைவில்‌ 
சரியாய்‌ விடும்‌, அதிகம்‌ வலித்தால்‌ ஓரிரண்டு நாட்கள்‌ 
செய்யாமலிருந்து விட்டுப்‌ பிறகு பழகலாம்‌. இன்றே இத்‌ 
திரத்தி ஓள்ளபடி செய்துவிட வேண்டும்‌” என்று அவசரப்‌ 
படக்கூடாது. ““இத்திரத்தி லுள்ளபடி. வந்தால்தான்‌ பலன்‌ 
உண்டு? என்றும்‌ கினைக்கக்‌ கூடாத. சிறிதளவே ஆயினும்‌ 
முயற்சியுடன்‌ செய்தால்‌ பலன்‌ உண்டு, இதில்‌ முக்கிய 
மான அம்சம்‌, மார்பை மேலே தூக்கி, உள்‌ இருக்கும்‌ நுரை 
ஈரல்களை தாராளமாய்‌ விரியச்‌ செய்வதே ஆதம்‌, பிறகு 
தான்‌ கால்களைப்‌ பற்றிக்‌ கவனிக்க வேண்டும்‌. கால்களைச்‌ 
சரியானபடி வைப்பதிலும்‌, ஈரம்புகளுச்குப்‌ பலன்‌ இருக்றெ 
தென்றாலும்‌, பிறகு ௮தைச்‌ சரியான நிலையில்‌ நிறுத்திக்‌ 


கொள்ளலாம்‌. 


இர்த ஆசன த்தில்‌ சவனிக்க வேண்டிய முக்கியமான 
விஷயம்‌ ஒன்று இருக்கறது. அதுதான்‌ மூச்சு விடுதல்‌, 
சிலருக்குக்‌ கழுத்தைப்‌ பின்புறம்‌ திருப்பின அம்‌ வாய்‌ “ஆ” 
என்று திறந்து விடும்‌. ஆனால்‌, அதில்‌ கவனம்‌ செலுத்தி 
வாயை நன்றாய்‌ மூடிக்‌ கொள்ள வேண்டும்‌. சிலர்‌ வாயை 
நன்றாய்‌ மூடிக்‌ கொள்ள வேண்டு மென்றால்‌, உதடுகளை 
வாயின்‌ உள்‌ தள்ளி, பற்களால்‌ உதட்டை இறுக்க அழுத்‌ 
திக்‌ கொள்வார்கள்‌. அப்படிச்‌ செய்ய வேண்டிய அவசிய 
மில்லை. சாதாரணமாக இரண்டு உதடுகளையும்‌ சேர்ந்து 
இருக்கும்படி. செய்த, மூக்கால்‌ மட்டும்‌ மூச்சை வாங்கவும்‌, 
விடவும்‌ செய்தால்‌ போ அம்‌, 


மத்ஸ்யாசனம்‌ 339 


பலன்‌ மார்புக்‌ கூடு மேல்‌ தூக்கி வளைக்கப்படுவதால்‌, 
அரை ஈரல்களில்‌, பிராண வாயுவின்‌ சஞ்சாரம்‌ ஈன்கு 
இடைக்கிறத. க்ஷயம்‌, காசம்‌, இருமல்‌, கக்குவான்‌, மார்புக்‌ 


கூடு, முதலியன விலகும்‌, 


தறிப்பு வயிற்றில்‌ ஆப்பரேஷன்‌ செய்துக்‌ கொண்ட 
வர்கள்‌, ஆசன நிபுணர்களின்‌ ஆலோசனையின்‌ பேரில்‌ 
இதைச்‌ செய்ய வேண்டும்‌. 


வழக்கமாய்‌ இரந்த ஆசனத்தைச்‌ செய்யும்‌ ஸ்திரீகள்‌ 
கர்ப்பமானால்‌ ஐர்து மாதங்கள்‌ வரை செய்யலாம்‌. கர்ப்ப 
மானவர்கள்‌ பதிதாய்ச்‌ செய்ய விரும்பினால்‌, மூன்று மாதங்‌ 
கள்‌ வரைதான்‌ இதைச்‌ செய்யலாம்‌, 


மத்ஸ்யாசனத்தின்‌ சாதனை 


நிமிர்ந்து ஈடக்க வேண்டும்‌, நிமிர்ந்து உட்கார வேண்‌ 
டும்‌” என்று சொல்வ தெல்லாம்‌, “அரை ஈரலில்‌, பிராண வாயு 
தாராளமாய்‌ எல்லாப்‌ பக்கங்களுக்கும்‌ செல்ல வேண்டும்‌? 
என்பதற்காகத்தான்‌, “பிராண வாயு நன்றாய்‌ அரை ஈரல்‌ 
களின்‌ உள்ளே எல்லா பாகங்களுக்கும்‌ பரவினால்‌ தான்‌ 
கெட்ட இரத்தமான அ, பிராண வாயுவினால்‌ சுத்த மாக்கப்‌ 
படும்‌” என்று முன்‌ பல அத்தியாயங்களில்‌ விவரிக்கப்‌ 
பட்டுள்ள, அதற்காகவே “உட்காரும்‌ போதெல்லாம்‌ 
பத்மாசனத்தில்‌ உட்காருங்கள்‌ ?” என்று சொல்வது, புஜங்‌ 
காசனத்திலும்‌ நூசை ஈரல்களுக்குத்‌ தாராளமாய்‌ இடம்‌ 
கிடைத்து, பிராண வாயு நிறைய கொள்வதற்கு முடிகிறது, 
ஆனால்‌, இந்த மத்ஸ்யாசனத்தில்‌ இன்னமும்‌ தாசாளமாய்‌ 


340 ஆரோக்கிய ரகசியம்‌ 


அரை ஈரல்கள்‌ விரிந்து மலர்கின்றன. தாமரைப்‌ புஷ்பம்‌ 
தீன்‌ இதழ்களைப்‌ பரப்பி மலர்வது எப்படியோ, அப்படி 
அரை ஈரல்‌ பரவி விரிகிறது, இதற்கு முன்பு அரை குறை 
யாய்‌ இரத்தத்தைச்‌ சுத்தி செய்து கொண்டிருந்தாலும்‌, 
இந்த ஆசன த்தில்‌ நன்றாய்‌, நாம்‌ இழுக்கும்‌ பிராண வாயுவா 
னஅ, அமை ஈசல்களின்‌ ஒவ்வொரு சந்து பொர்தகளிலும்‌ 
அழைந்து, பூரணமாய்ச்‌ சுத்தி செய்கிறது, இசத்தத்தி 
அள்ள கரிமல வாயுவைத்‌ தாராளமாய்‌ வெளியே போக்க 


முடிகறஅ, அதனால்‌ இரத்தம்‌ இன்னமும்‌ சுத்தமாகிறது. 


தீவிர, நுரை ஈரல்களைப்‌ பாதிக்கும்‌ க்ஷயம்‌, காசம்‌, 
இருமல்‌ சம்பந்தமான வியாதிக ளெல்லாம்‌, இந்தப்‌ பிராண 
வாயுவின்‌ பிரவேசத்தால்‌ கூத்து விடுகின்றன. முக்கியமாக 
க்ஷயக்‌ கிருமிகள்‌, நரை ஈரல்களில்‌ எங்காவது சந்து 
பொந்துகளில்‌ ஒளிந்து கொண்டு வித்து வந்தாலும்‌, 
மத்ஸ்யாசன த்தில்‌ அந்த இடம்‌ நன்கு விரிவதால்‌, அங்கும்‌ 
பிராண வாயுவின்‌ பிரவேசம்‌ கிடைக்கறது, அதனால்‌, 
அக்‌ இருமிகள்‌ நலிந்து அழிந்து விடும்‌, மேற்கொண்டு 
அரை ஈரல்களில்‌ பரவாது. ஆனால்‌ குறைவு பட்ட தென்‌ 
னவோ குறைவுதான்‌. அதையும்‌ நிவர்த்திக்க வேண்டு 
மானால்‌, மற்றும்‌ சில ஆசனங்களையும்‌, மூச்சுப்‌ பயிற்சி 
களையும்‌ பழகி வந்தால்‌ குறை நீங்கி விடும்‌, இந்த நுரை 
ஈரல்களை மலர வைக்கும்‌ முறையை அறுசரித்துத்‌ தான்‌, 
டாக்டர்களும்‌ மார்ப்பை மேலுத்குத்‌ தூக்கி வைத்துப்‌ 
பிளாஸ்டர்‌ போடுதிறார்கள்‌. இம்முறை எப்பொழுது, 
எப்படி, எவ்வாறு அவர்கள்‌ கண்டு பிடித்தாலும்‌, அது ஈம்‌ 
பழங்காலப்‌ பெரியோர்கள்‌ அனுசரித்து வந்த யோகாசனங்‌ 
களைச்‌ சேர்ந்த மத்ஸ்யாசன நிலையே யாகும்‌, 


மத்ஸ்யாசனம்‌ 341 


மற்றொரு விதமாகவும்‌ ஒரு குறுக்கு வழி கண்டுபிடித்‌ 
திருக்கிறார்கள்‌. சக்ஷயக்‌ கிருமிகளை அழிக்கப்‌ பிராண வாயு 
தானே வேண்டியது! அதற்காக ஊசியின்‌ மூலமாய்‌, க்ஷயக்‌ 
கிருமிசளால்‌ தாக்கப்பட்ட இடத்திற்குப்‌ பிராண வாயுவை 
குத்திப்‌ பிரயோசம்‌ செய்நின்றார்கள்‌. ஈல்ல யோசனை 
தான்‌. ஆனால்‌ அந்த சிகிச்சை பெறும்‌ நோயாளிக்கு அத 
னால்‌ உண்டாகும்‌ வேதனை சொல்ல முடியா ௮, 


ஒரு அன்பர்‌, இந்தப்‌ பிராண வாயு ஊ௫க்குப்‌ பயந்து, 
சில வருடங்களுக்கு முன்‌ க்ஷய ஆஸ்பத்திரியிலிருந்து தப்‌ 
பித்து வெளியில்‌ வந்து விட்டார்‌. நோராய்‌ என்னிடம்‌ 
வந்து அவர்‌ குறைகளைச்‌ சொன்னார்‌. கோய்‌ ஆரம்பமாூப்‌ 
பல வழுடங்கள்‌ ஆய்‌ விட்டிருந்த, எக்ஸ்ரே படங்கள்‌ 
பல காண்பித்தார்‌, 


“எனக்குப்‌ பல ஊசிகளால்‌ உடலை உழுது விட்டார்‌ 
கள்‌, மருந்துகளால்‌ நிரப்பி விட்டார்கள்‌, எனக்குப்‌ 
பூரண வெறுப்‌ பேற்பட்டு விட்டது. இனி இந்த யோக” 
மார்க்கத்தைத்‌ தான்‌ ஈம்பி உள்ளேன்‌” என்றார்‌, அவ 
ருடைய உடல்‌ நிலைக்குத்‌ தக்க புஜங்காசனம்‌, பஸ்சிமோத்‌ 
தானா, விபரீதகரணி, மத்ஸ்யாசனம்‌, சாந்தி ஆசனம்‌, நாடி. 
சுத்தி முதலியன சொல்லித்‌ தந்தேன்‌. சில மாதங்களுக்‌ 
குப்‌ பிறகு அவர்‌ வந்‌. இனம்‌ உடம்புக்கு ஜுரம்‌ வந்து 
கொண்டிருந்த தி; இப்பொழுது வருவதில்லை, முன்புவிட 
பசிக்கிறது, ருசித்துச்‌ சாப்பிடுறேன்‌, சிறிது சுறுசுறுப்‌ 
பும்‌ தெம்பும்‌ ஏற்பட்டிருக்கிற தூ” என்றார்‌. மற்றும்‌ சர்‌ 
வாங்காசனம்‌, சிரசாசனம்‌, உட்டியாணா, ரெளலி முதலியன 


சொல்லித்‌ தந்தேன்‌, 


342 ஆரோக்கிய ரகசியம்‌ 


மேற்சொன்ன ஆசனங்கள்‌ அவ்வளவும்‌ க்ஷய ரோடு 
கள்‌ செய்யக்‌ கூடியதுதான்‌. ஆனால்‌ ஒவ்வொருவரின்‌ உடல்‌ 
நிலை, வியாதியின்‌ தன்மைக்குத்தக,. சில மாறுதலாயும்‌ 
இருக்கும்‌. சிலருக்கு, சில ஆசனங்கள்‌ செய்தால்‌ பிடிக்‌ 
காஅ, செய்யவும்‌. முடியாது, ஆகையால்‌ பொசுூவாய்‌ 
ஆரோக்யெத்திற்காக ஆசனங்களைச்‌ செய்பவர்கள்‌, எல்லா 
வற்றையும்‌ செய்யலாம்‌. நோய்களுக்காகச்‌ செய்ய வேண்டு 
மானால்‌, ஆசன நிபுணர்களின்‌ ஆலோசனைத்‌ துணையுடன்‌ ' 
செய்வதே நல்லத, 


மார்புக்‌ கூடே மறை! 


சிலருடைய மார்புச்கூடு கோபுரம்போல மேடிட்டு 
இருப்பதைப்‌ பார்த்திருக்கலாம்‌. இதற்குக்‌ கூட்டு மார்பு 
(Pigeon Chest) என்று சொல்லுவார்கள்‌. கால்ஷியம்‌ 
அதாவது சுண்ணாம்புச்‌ சத்து குறைவான, சரியான 
போஷணையற்ற, தேகப்‌ பயிற்சி இல்லாத உடல்‌ என்று 
இவர்களைப்‌ பார்த்ததும்‌ தெரிந்து கொள்ளலாம்‌. அதற்காக 
கால்ஷியம்‌ மாத்திரைகளாக விழுங்குவார்கள்‌. கால்ஷியம்‌ 
ஊசிகளாகக்‌ குத்திக்‌ கொள்ளுவார்கள்‌. காட்லிவர்‌, ஷார்க்‌ 
லிவர்‌ போன்ற சாப்பிடச்‌ சகிக்காத கல்லீரல்‌ எண்ணெய்‌ 
களை யெல்லாம்‌ சாப்பிடுவார்கள்‌, இத்தனையும்‌ சாப்பிட்‌ 
டாலும்‌, மார்புக்‌ கூடு மறையாது, இதனால்‌, எலும்புகள்‌ 
பலப்‌ படுமே தவிர, வளைந்த மார்பெலும்புகள்‌ நிமிராத, 
எலும்புகளை எண்ணி விடலாம்‌. இதை நீக்க வெறும்‌ 
மருந்துகள்‌, சத்துள்ள ஆகாரங்கள்‌ மட்டும்‌ போதாது, 
தகுந்த தேகப்‌ பயிற்சியும்‌ அவசியம்‌, ௮ சரியானபடி 
மத்ஸ்யாசன த்தில்‌ தான்‌ அமைந்திருக்கிறது, மற்றும்‌ சில 


மத்ஸ்யாசனம்‌ 343 


ஆசனங்களிலும்‌ தேகப்‌ பயிற்சிகளிலும்‌, இதற்கு மார்க்க 
மிருந்தாலும்‌, மக்ஸ்யாசன த்தில்‌ தான்‌ ௮தன்‌ பலன்‌ மிகுதி 
யும்‌ அமைந்திருக்கிறது, 


மத்ஸ்யாசனத்தைச்‌ சற்று கவனித்துப்‌ பார்த்தாலே 
அதன்‌ தன்மை தெரியும்‌. மார்பு விரிந்து பரவி இருப்‌ 
பதையும்‌, பக்கங்களில்‌ இழுக்கப்‌ பட்‌ டருப்பதையும்‌ காண 
லாம்‌. இந்த ஆசனத்தைப்‌ பல மாதங்கள்‌ தொடர்ந்து 
செய்‌ வந்தால்‌, மார்புக்‌ கூடு கட்டாயம்‌ மறைந்து போகும்‌, 


மார்புக்‌ கூடுள்ளவர்களின்‌ நுரை ஈரல்களுக்குத்‌ 
தாராளமாய்‌ விரியவும்‌, பிராண வாயுவை ஏற்றுக்‌ கொள்ள 
வும்‌ முடியாது, க்ஷய ரோகக்‌ இருமிகள்‌ உள்‌ நூழைக்தால்‌, 
அவைகளுக்கு நல்ல புகலிடம்‌ கிடைத்த மாதிரிதான்‌. 
அவைகள்‌ சுகமாய்க்‌ குடியேறி நுசை ஈரலையே சாப்பிட்டுக்‌ 


கொண்டிருக்கும்‌, 


இந்தக்‌ காலத்தில்‌ உடை நாகரிகத்தினால்‌, இந்த அலஸ்‌ 
கோலக்‌ கூட்டு மார்பை மறைத்து விடுகின்றனர்‌. சிலர்‌ 
எந்த கேரமும்‌ சட்டை அணிக்தே இருப்பார்கள்‌. இலர்‌ 
ஒன்றன்மேல்‌ ஒன்றாக பாடி, ஷர்ட்‌, கோட்‌ அதுவும்‌ 
போதா தென்று டை, இப்படி காற்று உள்‌ நுழையா தபடி 
அணிந்து கொள்வார்கள்‌. ஏதோ தான்‌ லண்டனில்‌ 
இருப்பதாக நினைப்பு! மார்பை வெளியில்‌ காட்டுவது : 
அநாகரிகம்‌ என்று நினைக்கிருர்கள்‌, ஈமது லட்சிய புருஷர்‌ 
களாய்க்‌ கொண்டாடும்‌ இராமன்‌, கிருஷ்ணன்‌, ௮ர்ஜு 
னன்‌ முதலியோர்களின்‌ சித்திரத்தைப்‌ பாருங்கள்‌ | புஜங்‌ 
கள்‌ தோள்கள்‌ எவ்வளவு அழகாய்‌ அமைகந்திருக்கன்‌ றன! 


344 ஆரோக்கிய ரகசியக்‌ 


அதைப்போல நம்மவர்களில்‌ எத்தனைப்‌ பேருக்கு இருக்‌ 
கின்றன? 


பஞ்ச மகா. யக்ஞங்களில்‌ ஒன்றாயெ யாகம்‌ வளர்த்‌ 
தலைச்‌ சிலர்‌ விடாது கையாளுகின்றனர்‌ | இவர்களுக்கெல்‌ 
லாம்‌ “யாக குண்டம்‌?” என்று ஒன்று தனியாய்‌ வேண்டிய 
தில்லை! வாயே யாக குண்டம்‌; பீடி, சிகரெட்‌, சுருட்டே 
சமிதைகள்‌ ! இவர்சளிடம்‌ சிறைப்பட்டிருக்கும்‌ துரை ஈர 
லின்‌ கதி என்னதான்‌ ஆகும்‌! அதற்கு வாய்‌ மட்டும்‌ 
இருந்தால்‌ கதறும்‌. ஆனால்‌, அப்படிக்‌ கதனுவததான்‌ 
“புகை இருமல்‌” என்று சொல்லுவது! இதற்கு மருந்தே 
இடையாஅ. கஷ்டப்பட்டு இருமுவார்கள்‌. இவர்களுக்கு 
சரியான மருந்து, புகைப்‌ பழக்கத்தை விட்டு விடுவதே 
யாகும்‌, அத்துடன்‌ மத்ஸ்யாசனத்தையும்‌ செய்ய 
வேண்டும்‌, 


சிறுவர்‌, சிறுமிகளில்‌ சிலருக்கு, இம்‌ மார்புக்‌ கூடு 
இருப்பதைப்‌ பார்க்கலாம்‌, **இவர்கள்‌ ஆரோக்கியமாக 
இல்லை? என்பதற்கு அந்த மார்புக்‌ கூடுகள்‌ தான்‌ அத்‌ 
தாட்சி, குழந்தைகளின்‌ இந்த நிலைமை பெற்றோர்களால்‌ 
ஏற்படுவது தான்‌. அவர்கள்‌ ஆரோக்கியமாக இருப்பதற்கு, 
உடலிலுள்ள எலும்புச்‌ சத்‌.து நன்றாய்‌ இருந்தால்‌ தானே | 


முன்பெல்லாம்‌ சிறு வயதிலேயே பிராணாயாமத்தை, 
உபநயனம்‌ நடத்தும்போதே சொல்லித்‌ தருவார்கள்‌, 
ஏழு, எட்டு வயது சிறுவர்களும்‌, இப்‌ பிராணாயாமத்தைச்‌ 
செய்யலாம்‌, நாளடைவில்‌ பிராணாயாமத்தை மறந்ததோ 


j 


டல்லாமல்‌, சத்தை விட்டுச்‌ சக்கையை மட்டும்‌ கைப்பற்றி 
னார்கள்‌, சிலர்‌ சந்தியா வந்தனம்‌ செய்யும்போது, கையை 


மத்ஸ்யாசனம்‌ 345 


மூக்கின்‌ வலத, இடது பக்கம்‌ தொட்டு விட்டு உள்ளம்‌ 
கைகளை மூடி. ஐபிப்‌ பார்கள்‌, அப்படி மூக்கைத்‌ தொடுவ 
தில்‌ அர்த்த மென்ன என்பது அவர்களுக்கே தெரியாது, 
பிராணாயாமம்‌ செய்வதாக பாவனை ! பலன்‌ பூஜ்யம்தான்‌! 
வெறுற்கையால்‌ வாயில்‌ ஆகாரத்தை எடுத்துச்‌ சாப்பிடவே 
தாகப்‌ பாவனை செய்து விட்டால்‌ வயிறு நிறைந்து விடுமா? 
அதைப்‌ போல்தான்‌ பிராணாயாமமும்‌ நடைபெறுகிற. 
இதில்‌ இன்ன இனத்தார்‌. தான்‌ செய்ய வேண்டும்‌ என்ற 
தப்பர்த்தத்தை வேறு நுழைத்து விட்டார்கள்‌ சல 
சுயநலக்‌ கூட்டத்தார்கள்‌. அதனால்‌ மற்றவர்கள்‌ முற்றிலும்‌ 
மறந்தார்கள்‌ ; சந்தியாவந்தனம்‌ செய்கிறவர்களும்‌ சரிவரக்‌ 
கடைப்‌ பிடிக்கா ததினால்‌ அவர்களும்‌ மறந்தார்கள்‌. 


இந்த மத்ஸ்யாசன த்தில்‌ பிராணாயாமத்தின்‌ பலன்‌ 
உண்டு, பிராண வாயு நன்றாய்‌ அரை ஈரல்களுக்குப்‌ ப.ரவுவ 
தால்‌ * பிராணா சக்தி” ஏற்படுற து, 


காசம்‌ ௮ல்லது ஆஸ்அமா நோய்‌ நீங்க புஜங்கா 
சனத்தையும்‌ சர்வாங்காசன த்தையும்‌, மத்ஸ்யாசன த்தை 
யும்‌, மற்றும்‌ சில ஆசனங்களையும்‌ செய்துவர வேண்டும்‌, 
எந்த ஆசனம்‌ என்பது இனிவரும்‌ ஆசனங்களில்‌ காண 
லாம்‌. மத்ஸ்யாசனம்‌ இந்த ஆஸ்த்மாவுக்குத்‌ அணை செய்‌ 
கிறது, மற்றும்‌ இருமல்‌, குரல்‌ சம்பந்தமான பல வியாதி 
களுக்கும்‌ இந்த மத்ஸ்யாசனம்‌ குண மளிக்கிறது, இந்த 
ஆசனம்‌ செய்பவர்களுக்கு இருமல்‌ வராத, 


கக்குவானுள்ள குழந்தைகளுக்கு இந்த ஆசனம்‌ மிக்க 
பயனை அளிக்கும்‌, 45-வது சித்திரத்தி லுள்ளபடி, தலை 
யணையை முதுகுக்கு அடியில்‌ கொடுத்து, தலையைத்‌ 


346 ஆரோக்கிய ரகசியம்‌ 


திருப்பி, உச்சி தரையில்‌ படும்படி. வைத்அச்‌ செய்யலாம்‌; 
தனியாக 4-வது த்திரத்தி. லுள்ளபடியும்‌ செய்யலாம்‌. 
வாய்‌ மூடி இருக்க வேண்டும்‌, சிறு குழந்தைகளுக்கு நாம்‌ 
இட்ட இருந்த செய்விக்க வேண்டும்‌. ஒன்று அல்லது 
இரண்டு நிமிஷங்கள்‌ வீதம்‌ இரண்டு அல்லது மூன்று 
தடவை செய்யலாம்‌, குழந்தைகளுக்கு இருமல்‌, சளி, ஜல 
தோஷம்‌ முதலிய நோய்கள்‌ ஏற்படா அ. 


சர்வாங்காசனம்‌ செய்வதால்‌ முஅகெலும்பின்‌ மேல்‌ 
பாகம்‌ முன்னுக்கு வளைகிறது. அதனால்‌ கழுத்து, மார்பு, 
இடுப்பு முதலியன சற்று வலிக்கும்‌; சிரமமாய்‌ இருக்கும்‌, 
அதற்குப்‌ பரிகாரமாக, இம்‌ மத்ஸ்யாசனம்‌ செய்தால்‌ சரி 
யாய்‌ விடும்‌. இந்த ஆசனத்தில்‌ கழுத்து, மார்பு, நடுபாக 
எலும்புகள்‌ பின்னுக்கு வளைவதால்‌, அந்த எ. அம்ப] ஞர்கள்‌ 
சாந்தி ஏற்படுகிறது. 


கயம்‌, காசம்‌, இருமல்‌ முதலியவைகள்‌ இருக்றெவர்‌ 
கள்தான்‌, இந்த ஆசனம்‌ செய்ய வேண்டு மென்ப தில்லை, 
சாதாரணமானவர்களும்‌ செய்து இம்மாதிரி நோய்கள்‌ 
வராமல்‌ தற்காத்துக்‌ கொள்ளலாம்‌. கோய்‌ உள்ளவர்கள்‌ 
செய்து நோயைப்‌ போக்கிக்‌ கொள்ளலாம்‌, சர்வாங்கா 
சன த்தைச்‌ செய்பவர்கள்‌ மத்ஸ்யாசன த்தைக்‌ கால்‌ பங்கு 


சேம்‌ கட்டாயம்‌ செய்ய வேண்டும்‌. 


கோ ஆடர்‌ ஆசன நண்பர்‌. ஸ்ரீ ற, நாகி செட்டி 
அவர்கள்‌, அவருடைய குழந்தைகளுக்கு இருந்த டான்ஹில்‌ 
குணமானதைப்‌ பற்றியும்‌, மற்றும்‌ அவருடைய குடும்பத்‌ 
தார்களும்‌, ஈண்பர்களும்‌ ஆசனங்களை ச்‌ செய்து பல குணங்‌ 


களை அடைர்து வருவது பற்றியும்‌, எழுதியுள்ள கடிதம்‌ 


மத்ஸயாசனம்‌ 347 


கீழே பிரசுரிக்கப்பட்‌ டிருக்கன்றது. அவர்‌ ஒரு பெரிய 
ஜவுளி வியாபாரி, பொது நலச்‌ தொண்டில்‌ ஆர்வ முள்ளவர்‌, 
கோவை, காந்தி பூங்காவில்‌ நடக்கும்‌ ஆசனப்‌ பிரசாரத்‌ 
திற்கு முக்கிய காரணமானவர்‌. 


கடிதம்‌ 


உயர்‌ திருவாளர்‌ 7. N. குமாரஸ்வாமி அவர்களுக்கு 
நமஸ்தே. உபய க்ஷேமம்‌, 


இப்பவும்‌ என்னுடைய குமாரர்கள்‌ ஜெயராமன்‌, வயத 
12, சாரங்கபாணி வயது 43, இவர்களுக்கு டான்ில்ஸ்‌ 
இருந்தது. அதற்காக பல. வைத்தியங்கள்‌ செய்‌.தும்‌ பிரயோ 
ஜனப்படாமல்‌ “ ஆப்பரேஷன்‌ செய்தால்தான்‌ விமோசனம்‌ 
உண்டு”? என்று டாக்டர்கள்‌ சொல்லி விட்டார்கள்‌. 
நானும்‌ சரி என்பதாக ஒப்புக்‌ கொண்டு, அதற்காக 
நாளும்‌ குறிப்பிட்டாய்‌ விட்ட ௮, 


ஆனால்‌, தாங்கள்‌ “கல்கி? பத்திரிகையில்‌ ன ஆரோக்கிய 
ரகசியம்‌” என்னும்‌ தலைப்புடன்‌ அந்த வாரம்‌ வெளி வந்த 
முதல்‌ பாகம்‌, முப்பத்‌ தொன்பதாவது கட்டுரையில்‌ “டான்‌ 
சில்ஸ்‌ கட்டிகளை ஆப்பரேஷன்‌ இல்லாமலேயே குணப்‌ 
படுத்த முடியும்‌” என்பதாக எழுதி யிருந்ததைப்‌ பார்த்த 
பின்பு, என்னுடைய முடிவை மாற்றிக்‌ கொண்டேன்‌. 
“தாங்கள்‌ சொல்லும்‌ பிரகாரம்‌ ஆசனப்‌ பயிற்சியில்‌ 
சிசச்சை பெறுவது ” என்கிற முடிவுக்கு வந்தேன்‌. 


காரணம்‌, ஏற்கனவே நான்‌ ஜர்‌.ஐு, ஆறு வருஷங்களாக 
யோகா சனங்கள்‌ செய்துக்‌ கொண்டு வருகிறேன்‌, இருர்‌ 


348 ஆரோக்கிய ரகசியம்‌ 


தாலும்‌, இன்ன வியா திக்கு இன்ன ஆசனம்‌ தான்‌ செய்ய 
வேண்டு மென்பது தெரியாது, தங்களுடைய 89-வது 
கட்டுரையை பார்த்த பின்பு தான்‌ தெரிய வந்தத, 


அதுபடி, அவர்களுக்கு சர்வாங்காசனமும்‌, மத்ஸ்யா 
சனமும்‌ என்னுடைய ஓத்தாசையுடன்‌ ஒரு வாரம்‌ கற்றுக்‌ 
கொடுத்தேன்‌. அதன்‌ பின்பு அவர்களே சுதாவாக மேற்படி 
இரண்டு ஆசனங்களையும்‌ போட கற்றுக்‌ கொண்டார்கள்‌. 


அத்துடன்‌ தங்களுடைய அபிப்பிராயத்தையும்‌ எழு 
திக்‌ கேட்டேன்‌. தங்களும்‌, “சர்வாங்காசனம்‌ பத்து நிமி 
ஷங்கள்‌, மத்ஸ்யாசனம்‌ மூன்று அல்லது நான்கு நிமிஷங்கள்‌ 
செய்த வந்தால்போதுமான அ. மூன்று மாதங்களில்‌ குணம்‌ 
தெரியும்‌” என்பதாக 14-7-51, 7-10-51 தேதி தபால்‌ 
களில்‌ எழுதி யிருந்தீர்கள்‌. 


அதுபடி, “தினம்‌ காலையில்‌ சார்வாங்காசனமும்‌, 
மச்ஸ்யாசனமும்‌ இது வரை செய்து வந்ததில்‌, பெருத்‌ 
திருந்த டான்சில்‌ கட்டிகள்‌ கரைந்து விட்டதுடன்‌, ௮.௮ 
சம்மந்தமாக குழந்தைகளுக்கு அடிக்கடி. ஏற்படும்‌ கோளாறு 
களும்‌ இல்லாமல்‌ போய்‌ விட்டன?” என்கிற செய்தியை மிக 
வும்‌ மகிழ்ச்சியுடன்‌ தெரிவித்துக்‌ கொள்ளுகிறேன்‌. 


இப்போது இரு குழந்தைகளின்‌ உடற்‌ கோளாறு 
கள்‌ நீங்கெ பின்பு, என்‌ மனைவிக்கும்‌, என்‌ மகளுக்கும்‌, 
யோகாசனங்களின்‌ பேரில்‌ நம்பிக்கை ஏற்பட்டது, 
அவர்களும்‌ ஆசனங்களை கற்றுக்‌ கொண்டார்கள்‌. செய்து. 
பலனும்‌ அனுபவிக்கிறார்கள்‌. அவர்கள்‌ ஆசனங்களை செய்து. 
வருவதோடு, ஆகார விஷயத்திலும்‌ கூட, பெரும்‌ மாறுதல்‌ 


மத்ஸ்யாசனம்‌ 349 


ஏற்படுத்தி விட்டார்கள்‌. அதாவது காபி, புளி, காரம்‌ 
இவைகளை விலக்கி விட்டார்கள்‌. காய்கறிகளை வேக வைத்த 
தண்ணியை £ீழே கொட்டு மளவுக்கு இல்லாமல்‌, அளவாய்‌ 
தண்ணீர்‌ வைத்து வேக வைப்பதும்‌, சாப்பாடு, கஞ்சி 
வடிக்கு மளவுக்கு இல்லாமல்‌, அளவாய்‌ தண்ணீர்‌ விட்டு 
சமைப்பதும்‌, புளிக்கு பதிலாக லேசாக எலுமிச்சம்‌ பழ 
இரசமும்‌, தக்காளியும்‌ சேர்த்துக்‌ கொள்வதும்‌, காபிக்கு 
பதில்‌ பால்‌ சாப்பிடுவதுமா ௧, இந்தப்‌ படிக்கு சமையல்‌ திட்‌ 
டங்களை, அமுலுக்கு கொண்டு வந்து, அதை ஈடத்தியும்‌ 
வருறொர்கள்‌. இது ஆசனப்‌ பயிற்சிக்கு வெகு ௮. 
சரணையாய்ப்‌ போய்‌ விட்டது, 


“ ஐந்தாறு வருஷங்சளாகத்தான்‌ ஆசனங்களை செய்து 
வருகிறேன்‌”? என்று முன்‌ சொன்னேன்‌ அல்லவா? ௮.தற்கு 
முன்‌ பெல்லாம்‌ ஏதாவது ஒரு உடம்புக்‌ கோளாறு லேசா 
கவோ, சில சமயம்‌ கடினமாகவே இருந்தக்‌ கொண்டே 
தான்‌ இருக்கும்‌, இதற்காக இங்கிலிஷ்‌ வைத்தியத்துக்கோ, 
அல்லத நாட்டு வைத்தியத்திற்கோ, அல்லது இரண்டுக்கு 
மாகவோ, குறைந்தது மாதம்‌ ஒன்றுக்கு, முப்பது, நாற்பது 
ரூபா யாவது செலவாகும்‌. ஆசனங்கள்‌ செய்ய ஆசம்பித்ததி 
லிருந்த, மேற்படி வைத்திய செலவுகள்‌ நாளுக்கு நாள்‌ 
குறைந்து விட்டத. இப்போது எந்த வைத்தியத்திற்கும்‌ 
தம்பிடிகூட செலவில்லை, 


என்‌ நாற்பத்தாறாவது வயதில்தான்‌ ஆசனங்களை ச்‌ 
செய்ய ஆரம்பித்தேன்‌. யோகாசனங்களின்‌ மகிமை இன்ன 


தென்றே தெரியாமல்‌, இத்தனை வருஷங்களையும்‌ வீணாக 


350 ஆரோக்கிய ரகசியம்‌ 


கழித்தோமே, என்பதை நினைத்து வருந்த வேண்டி யிருக்‌ 
கிறது, 


௮.௫ மட்டுமோ, ஆகாரவிஷயத்திலும்‌ கூட ஆரோக்கி 
யத்‌ துக்குப்‌ பரம சத்துருவான, காரம்‌, புளி இவைகளை இஷ்‌ 
டம்‌ போல்‌ சாப்பிட்டும்‌, காய்கறிகளிலும்‌, அரிசியிலும்‌ 
உள்ள சத்தையெல்லாம்‌ வடித்துக்‌ கொட்டி, வெறும்‌ சக்‌ 
சையை சாப்பிட்டும்‌, ஆரோக்கிய வாழ்க்கையை இழம்‌ 
தோமே! என்பதை நினைத்தும்‌ உருக வேண்டி யிருக்கறெஅு, 


“என்னை இளம்‌ வயதினனாக மாற்றக்‌ கூடிய சக்தி 
ஏதாவது இருக்காதா?” என்று நினைத்து வருந்தின அம்‌ 
உண்டு, வருந்தி என்ன பயன்‌ ? இனி இளம்‌ வயது கிடைச்‌ 
குமா! ௮௮ தான்‌ இல்லை, 


ஆகவே, தாங்கள்‌ *கல்்‌க' பத்திரிகையிலும்‌ தனிப்பட்ட 
முறையிலும்‌, தன்னலம்‌ கருதாது செய்துவரும்‌. யோகா 
சனப்‌ பிரசாரத்தின்‌ மூலமாகவாவது இளம்‌ வயதுள்ள 
அன்பர்கள்‌ யோகாசனங்களைப்‌ பயின்று ஈன்மை யடை 


வார்களென்பது திண்ணம்‌. 


என்னுடைய சிறிய ௮ நுபவத்தைக்‌ கொண்டும்‌, பல 
ஆசன ஆசிரியர்கள்‌ வெளியிட்டுள்ள புஸ்‌ தகங்களைப்‌ பார்த்‌ 
அம்‌, பல கட்டுரைகளைப்‌ படித்தும்‌, அதன்‌ உதவியைக்‌ 
கொண்டும்‌, தனிப்பட்ட முறையிலும்‌, கோவை, கார்திப்‌ 
பூங்கா ஆரோக்கிய அபிவிருத்தி சங்கத்தின்‌ சார்பிலும்‌, 
யோகாசனங்களைப்‌ பற்றி ஆடம்பர மின்றி பிரசாரம்‌ செய்த 
வந்திருக்கிறேன்‌. அதவும்‌ ஒரளவுக்கு பயன்‌ அளித்‌ 
திருக்றெ௮, 


மத்ஸ்யாசனம்‌ . 351 


என்னுடைய பிரசாசத்திற்‌ இணங்கி, யோகாசனங்‌ 
களின்‌ பேரில்‌ ஈம்பிக்கை ஏற்பட்டு, பல அன்பர்கள்‌ யோகா 
சனங்களைப்‌ பழகியும்‌, செய்தும்‌, அதன்‌ ஈன்மைகளை 
அறபவித்தும்‌ வருகிறார்கள்‌. அவர்களில்‌ முக்கியமானவர்‌ 
கள்‌ “இங்கிலீஷ்‌ வைத்தியப்‌.பட்டம்‌ பெற்ற இரு டாக்டர்‌ 
கள்‌? என்பதை மகிழ்ச்சியுடன்‌ தெரியப்படுத்திக்‌ கொள்ளு 
கிறேன்‌, 


மேலும்‌ என்‌ மனைவியும்‌, என்‌ மசளும்‌ யோகாசனங்‌ 
கள்‌ செய்து வருவதை அறிந்து, பல சகோதரிகள்‌ என்‌ 
மனைவியிடம்‌ அணுகி, “யோகாசனங்கள்‌ செய்வ த எப்படி.” 
என்று தெரிந்துக்‌ கொண்டுபோய்‌ செய்து வருஜறொர்கள்‌. 


“மேலும்‌ மேலும்‌ எல்லாரும்‌ ஆசனங்கள்‌, கற்றுக்‌ 
கொண்டு ஆரோக்கியமாய்‌ வாழ்க்கை ஈடத்த வேண்டும்‌ ” 
என்பது தான்‌ என்னுடைய கோரிக்கை. அதற்கு தங்க 
ளுடைய ஒப்பற்ற பிரசாரம்‌ ஒன்றே போது மானது. 


இப்படிக்கு, 
P. நாகி செட்டி, 
15 - 12-52. 


இவர்‌ தன்‌ குழந்தைக்கு சர்வாங்காசனம்‌ செய்விப்‌ 
பதைத்தான்‌ 88-வது சித்திரம்‌, காட்டுகின்றது. இப்படி 
முதலில்‌ பழக்கெ பிறகு, அவருடைய பிள்ளை தனியாக 
செய்ய ஆரம்பித்தான்‌, அக்‌ குழந்தையின்‌ இத்திரங்கள்‌ 
தான்‌ 46, 47-ம்‌, 


எனவே, இம்‌ மாதிரி நமது தமிழ்‌ நாட்டில்‌ பல்லாயிரக்‌ 
கணக்கில்‌ செய்து பலன்‌ பெறுகின்றனர்‌, ஆசனங்கள்‌ 


டி 


952 ஆரோக்கிய ரகசியம்‌ 


செய்யும்‌ இல்லங்களி ளெல்லாம்‌, மக்கள்‌ நோய்‌ எனும்‌ 
அரக்கன்‌ வசப்படாமல்‌, இன்பமாய்‌, ஆனந்தமாய்‌, ௬௧. 
மாய்‌ வாழ்கின்றனர்‌. 


ஆகையால்‌ அன்பர்களே ! இடைத்தற்‌ கரிய மானிட 
உடலை, கருத்தாய்க்‌ காப்பாற்றுங்கள்‌. உடலை உறுதியாக்‌ 
குங்கள்‌. ஆரோக்கியம்‌ எனும்‌ ௮ணிகலளை அணிவியுங்கள்‌, 
உடல்‌ சிதையுமுன்‌, உள்ளம்‌ வாடுமுன்‌, ஊன்‌ குறையு 
முன்‌, பொதிகள்‌ தேயுமுன்‌, பொழுது கழியுமுன்‌ ஆச 
னங்களைச்‌ செய்து ஆனந்த வாழ்விற்கு அடி கோலுங்கள்‌, 


தறிப்பு :--இந்த முதல்‌ பாகத்தில்‌ சில முக்கியமான 
ஆசனங்களைப்‌ பற்றி மட்டும்‌ தான்‌ எழுதியிருக்கின்றத, 
இரண்டாவது பாகத்தில்‌ மேலும்‌ சில முக்கியமான ஆசனங்‌ 
களைப்‌ பற்றி எழுதப்பட்‌ டிருக்கன்றன. அவைகளையும்‌ 
படித்தால்‌ தான்‌ ஆசனங்கள்‌ செய்பவர்களுக்கு ஆசனங்‌ 
களின்‌ விஷயங்களைப்‌ பூரணமாய்த்‌ தெரிந்துக்‌ கொள்வ 
தற்கு முடியும்‌, 


5 எல்லாரும்‌ இன்புற்றிநக்க நீனைப்பதுவே 
யல்லாமல்‌ வேறேன்றறியேன்‌ பராபாமே ” 


ஆரோக்கிய ரகசியம்‌. 


இ ணன ட ணர்‌ 


இசண்டாம்‌ பாகம்‌ 


_——— 
அத்தியாயம்‌ 1. 
prs ப 
அதிசய ழனைப்‌ பொறி 


உடலுக்குச்‌ சிரசே பிரதானம்‌. ஆசனங்களில்‌ சிர 
சானம்‌ தான்‌ பிரதானமானது, இசைப்‌ பிரதானமாகக்‌ 
கொள்ளக்‌ கூடிய காரணங்கள்‌ பல இருந்தாலும்‌, அவைக 
ளெல்லாவற்றைக்‌ காட்டிலும்‌, மூளை பாகத்திற்குப்‌ பிர 
தானம்‌ அளிப்பதைத்‌ தான்‌ இது குறிக்கும்‌, சிலர்‌ கண்‌ 
தான்‌ பிரதானமானது எனலாம்‌, சிலர்‌ மூக்குத்தான்‌ 
முக்கியம்‌ என்னலாம்‌. சிலர்‌ புருவம்தான்‌ முக்கிய மென 
லாம்‌. இன்னும்‌ இலர்‌, “பல்‌, உதடு, முகவாய்க்கட்டை 
முதலியவைகள்‌ தான்‌ உயர்ந்தது” என்று சொல்ல 
லாம்‌. ஆயினும்‌ இவைகள்‌ எல்லாமுமே ஒருவருக்கு அழ 
குடையதாயும்‌, அமைப்பாயும்‌ இருந்து விட்டு, மூளை 
மட்டும்‌ சரியாய்‌ அமைய வில்லை என்றால்‌ யாது பயன்‌ ? மனி 
தன்‌ மனிதனாக இருந்தும்‌, மனிதனுக்‌ குரிய குணங்கள்‌ 
அவனிடம்‌ காண முடியாது, ' ஆகவே இவைக ளெல்லா 
வற்றிற்கும்‌ மூளையே மிகவும்‌ பிரதான மென்‌ று[ஏற்படுகிற 
தல்லவா? 


98 


354 ஆரோக்கிய ரகசியம்‌ 


மூக்கு சப்பை யாகவும்‌ இருக்கலாம்‌; நீண்டு மிருக்க 
லாம்‌. உதடுகள்‌ பெருத்தும்‌ இருக்கலாம்‌; சிறுத்து மிருக்க 
லாம்‌. பல்‌ இல்லாத பொக்கை வாயாகவு மிருக்கலாம்‌ ; பல்‌ 
மேடாயும்‌ இருக்கலாம்‌, கண்‌ இறுத்து மிருக்கலாம்‌) 
பெருத்தும்‌ இருக்கலாம்‌. எப்படி யிருந்தாலும்‌ மூளை 
எனும்‌ பகுதி, தன்‌ சொரூபத்சை, தன்‌ இயற்கை நிலையை, 
தன்‌ அறிவுத்‌ திறனை, தன்‌ உறுதிப்பாட்டை, தன்‌ ஆரோக்‌ 
திய நிலையை, தன்‌ தன்மையை இர்ச அவயவங்களில்‌ சித்‌ 
தரித்து விடுனெறது; இரேகைகளை பதித்து விடுகின்றன, 
இதனால்தான்‌ ஒருவரைச்‌ கண்டதும்‌ அவர்‌ முகம்‌ பார்த்து 
அவருடைய நிலையை நிர்ணயிக்க முடிகிறது, 


நல்ல நடத்தை, புத்திசாலித்தனம்‌, திறமை, உறுதிப்‌ 
பாடு, அறிவு போன்ற பல குணங்களை அவரவர்களின்‌ 
முகத்தில்‌ மூளை யானது கோடிட்டு வரைந்து விடுவதைப்‌ 
போல, கொடுமை, அசட்டுத்‌ தனம்‌, சோம்பல்‌, அறி 
வீனம்‌, கர்வம்‌ போன்ற பல குணங்களையும்‌ முகத்தில்‌ 
மூளை யானது பதித்து விடுறது, அவ்வளவு சக்தி 
மூளைக்கு இருக்கிறது. முகப்‌ பூச்சுகளினாலும்‌, முடி. அலங்‌. 
காரங்சளினாலும்‌, உதட்டுச்‌ சாயங்களினாலும்‌, உடை அலங்‌. 


காரங்களினாலும்‌, அணி ஆபரணங்களினாலும்‌ உண்மை 
நிலையை மறைக்க முடியாத, நாடக சினிமாக்களில்‌, தூரத்‌ 
தில்‌ பார்த்து ஈம்மை நாமே ஏமாற்றிக்‌ கொள்ளலாம்‌. மூளை 
யின்‌ சச்தி ஒரு காந்த சக்தியைப்‌ போன்று, யாருக்கு 
இச்சு சக்தி அதிக மிருக்கிறதோ, அவர்கள்தான்‌ வசீகர 
புருஷராக இருக்க முடியும்‌. மகாத்மா காந்தி அவர்களின்‌ 
ஒவ்வொரு அவயவ த்தையும்‌ நாம்‌ தனித்‌ தனியாகம்‌ : 
பிரித்த, சாமுத்திரிகா லக்ஷணப்படி. “எல்லாம்‌ சரியாம்‌ 


| 


சிரசாசனம்‌ 355 


இருக்கின்றதா” என்று பார்த்தால்‌, இதில்‌ ஒன்‌ ஜிரண்டு தேறு 
வதுகூட கஷ்டம்‌, ஆனாலும்‌, அவர்‌ முகத்தைப்‌ பார்த்த 
வுடன்‌, நமக்கு ஒரு அமைதி, அடக்கம்‌, அன்பு, அபி 
மானம்‌, ஆர்வம்‌, மரியாதை, கடமை உணர்ச்சி போன்ற 
பல நல்ல குணங்களெல்லாம்‌ எங்கிருக்தோ உதிக்கன்றன. 
காரணம்‌ அக்‌ குணங்கள்‌ அத்தனையும்‌ அவருடைய மூளையில்‌ 
பண்‌ பட்டு, அதை முகத்திலுள்ள அவயவங்களின்‌ மூலம்‌, 
மின்சாரம்‌ வெளிப்‌ படுத்துவதைப்போல்‌, வெளிப்‌ படுத்திக்‌ 
கொண்டிருக்கின்றன. அவருடைய பொக்கை வாய்ச்‌ இரிப்‌ 


புக்கு, மோகனப்‌ புன்னகைக்கு அடிமை ஆகாதவர்‌ யார்‌ ? 


இதைப்போல எல்லாத்‌ தேசங்களிலும்‌ அந்தர்த பரம்‌ 
பரைக்குத்‌ தகுர்த தோற்ற முடையவர்களிடத்திலும்‌, பல 
ஞானிகள்‌, மேதைகள்‌, வீரர்கள்‌ தோன்‌ றநறார்கள்‌, 


அதனால்‌ தான்‌ பொய்யாமொழிப்‌ புலவரான திரு 


வள்ளுவரும்‌, 


“£ உருவுகண்டு எள்ளாமை வேண்டும்‌ ; உருள்பெருர்‌ 
தேர்க்கு 
அச்சாணி அன்னார்‌ உடைத்து” 
என்று அறுதியிட்டுக்‌ கூறியிருக்கிறார்‌. 


அவ்வளவு பிரதானமான மூளை, மனிதப்‌ பிறவிக்கே 
உரித்தாய்‌ இருக்கிறது. சிருஷ்டி ஜாலங்களில்‌, ஒவ்வொரு 
ஜீவராசிகளின்‌ மூளையும்‌ வெகு விகோதமாய்‌ அமைந்திருக்‌ 
கிறது, ௮தை விவரிக்கின்‌ இங்கு விரியும்‌, சிருஷ்டியில்‌ 
உயர்ந்த மனிதனின்‌ மூளையைப்‌ போல, அவ்வளவு அபி 
விர்த்தியை, எந்த ஜீவராசிகளிடத்தும்‌ பார்க்க முடியாது, 


356 ஆரோக்கிய ரகசியம்‌ 


ஆனால்‌ சில சக்திகள்‌, சிலவற்றிற்கு மனிதனைவிட அதிக 
மாகவும்‌ இருக்கலாம்‌. ஆனால்‌, மனித மூளையைப்‌ போல, 
விஷயங்களைக்‌ இரத்து, அறிந்து, ஆராய்ந்த, அதைச்‌ 
செயல்‌ ஆற்றும்‌ திறனைப்‌ போல, வேறு எந்த உயிர்களின்‌ 
மூளைக்கும்‌ உடையாது, ஆறறிவு, மனிதனுக்குத்தான்‌ 
உரியது. அதை அவன்‌ உபயோூப்பதில் தான்‌, மனிதன்‌ 
மனிதனாக வாழ்வதும்‌, மனிதன்‌ மிருகமாக வாழ்வதும்‌, 
மனிகன்‌ செய்வமாக வாழ்வதும்‌ அமைக்‌ திருக்கிற அ, 


மூளை ஒரு சதைப்‌ பிண்டம்‌. ௮ பத்திரமாய்ப்‌ 
பெட்டிக்குள்‌ இருப்பது போன்று, ஈமது மண்டை ஓட்டி 
னால்‌ நன்கு மூடப்‌ பட்டு வெகு பத்திரமான இடத்தில்‌ 
இருக்கறத. மூளையில்‌ பல பாகங்கள்‌ உண்டு, முன்‌ மூளை, 
மத்தி மூளை, பின்‌ மூளை என்றிருக்கின்றன. இவைகளில்‌ 
குறுக்கும்‌ நெடுக்குமாக எண்ணிறந்த இரத்த நாடிகள்‌ பின்‌ 
னிப்‌ பிறையோடிக்‌ இடக்சன்றன. சரீரத்திலுள்ள சகல 
அவயவங்களுக்கும்‌, சகல பாகங்களுக்கும்‌, மூளைக்கும்‌ 
தொடர்புண்டு, மூளைக்குத்‌ தொடர்பில்லாத அவயவமோ, 
பாகமோ உடலில்‌ இருக்க முடியாது, அந்தந்த அவயவங்‌ 
களுக்கும்‌, பாகங்களுக்கும்‌ மூளையில்‌ அதற்காக இடம்‌ ஒதுக்‌ 
கப்‌ பட்டிருக்கின்றது, வலது பக்க அ௮வயவங்களுக்காக 
இடது பக்கத்திலும்‌, இடத பக்க அவயவங்களுக்காக வலது 
பக்கத்திலும்‌ மூளையில்‌ அறைகள்‌ இருக்கன்றன. இவைக 
ளல்லாஅ, உள்‌ வயிற்று அவயவங்களுக்காகவும்‌ தனியே 
இருக்கின்றன. 


உணர்விற்கு இருப்பிடம்‌ மூளை. மூளைதான்‌ ஒரு 
மனிதனை ஆட்டி வைக்கும்‌ சக்தியின்‌ இருப்பிடம்‌, மூளைமி 


ட 


சிரசாசனம்‌ 357 


லிருந்து இந்த உணர்ச்சி நரம்புகள்‌, அந்தந்த பாகங்களி 
லிருந்து புறப்பட்டு முதுகுத்‌ தண்டில்‌ சேர்ந்து வந்‌, பிறகு 
உடல்‌ பூராவும்‌ பிரிகிற து. முகத்திலுள்ள அவயவங்களுக்கு, 
வெகு சமீபத்திலேயே அதற்கு வேண்டிய நரம்புகள்‌ பிரி 
கின்றன, ஒரு செறு தூசு அல்லத கொசு கண்ணுக்குச்‌ சமீ 
பத்தில்‌ வந்ததும்‌, நாம்‌ உடனே கண்ணை மூடிக்‌ கொள்ளு 
கிறோம்‌. ஒரு சிறு எறும்பு உடலில்‌ கடித்தால்‌ உடனே 
தள்ளி விடுகிறோம்‌, ஈன்கு யோசித்தால்‌, நாம்‌ இதைத்‌ 
தடுக்க வேண்டு மென்று நினைத்துப்‌ பிறகு நாம்‌ அதைத்‌ 
தடுப்ப தில்லை. ஆனால்‌, அப்படி நினைத்த பிறகு தான்‌ நாம்‌ 
தடுக்கிறோம்‌. வெகு விரைவில்‌ இக்‌ காரியம்‌ நடந்து விடுவ 
தால்‌ நாம்‌ உணர்வ தில்லை. ஒரு கணத்தில்‌ “தனக்கு ஏதோ 
அபாயம்‌ வருகிறது” என்று கண்ணிமையிலுள்ள உணர்வு 
நரம்புகள்‌ மூளைக்கு அறிவிக்கின்றன. உடனே கண்ணை 
மூடும்படி மூளையிலிருந்து உத்தரவு வருகிறது, இமை 
மூடிக்‌ கொள்ளுகிறது, எறும்பு கடித்ததை உணர்த்து 
வதும்‌, அந்த நரம்புணர்ச்சி தான்‌. அனை உடனே தள்‌ 
ளவோ, அடிக்கவோ செய்வதும்‌ அந்த ஈரம்புணர்ச்சிதான்‌, 
ஒரு இடத்தில்‌ அடிபட்டால்‌ அறிவ அம்‌ இந்த ஈரம்புணர்ச்சி 
தான்‌. நோகிறது என்று அறிவதும்‌, கோயை அனுபவிப்‌ 
பதும்‌ இந்த ஈரம்புணர்ச்‌சதொன்‌. அதற்காகப்‌ பரிகாரம்‌ 
தேடுவதும்‌ இந்த ஈரம்புணர்ச்சிக்கு இருப்பிடமான 
மூளையே, 


நாம்‌ பார்ப்பவை யெல்லாம்‌ புகைப்படம்‌ போல்‌ மூளை 
யில்‌ பதிவாகி விடுகிறது, கேட்பவை யெல்லாம்‌ கிராம 
போன்‌ ரிகார்டைப்‌ போல்‌ பதிந்து விடுகிறது, இவைகளை 
யெல்லாம்‌ அடிக்கடி நினைத்துப்‌ பார்த்துப்‌ பார்த்துப்‌ 


358 ஆரோக்கிய ரகசியம்‌ 


பழகிக்‌ கொண்டிருந்தால்‌, அப்படியே புதிதாய்‌ இருக்கும்‌, 
இவைகளை நினைக்காமலும்‌, எண்ணிப்‌ பார்க்காமலும்‌ இருந்‌ 
தால்‌, அவை சிறுகச்‌ சிறுக மங்கி மறைந்து விடும்‌, இதற்குத்‌ 
தான்‌ ஞாபக சக்தி என்பது, நினைப்பது, எண்ணுவது 
என்பது மூளையின்‌ அப்‌ பகுதிக்கு இரத்தம்‌ பாய்ச்சுவது 
என்றுதான்‌ பொருள்‌. நாம்‌ நினைத்த மாத்திரத்தில்‌ 
நினை த்த இடத்திற்கு இரத்தம்‌ பாய்வது என்பது இயற்கை 
நியதி, மூளைக்குச்‌ சாதாரணமாய்‌ ஓர்‌ அளவுக்கு இரத்தம்‌ 
சென்று கொண்‌ டிருக்தாலும்‌, இந்த இயற்கை கியதியினால்‌, 
நினை த்தவுடன்‌ விஷயமுள்ள இடத்திற்கு இரத்தம்‌ அதிகம்‌ 
பாய்கிறது; மோதுகிறது; ஊடுருவுகிறது. உடனே நமக்கு 
அந்தப்‌ பழைய நினைவு, புகைப்படலம்‌ விலகினாற்‌ போல்‌, 
“மெல்ல நினைவுக்கு வருகிறது, எவ்வளவுக்கு எவ்வளவு நாம்‌ 
மூளையில்‌ இரத்தத்தைக்‌ கொண்டு செலுத்துகிறோமோ அவ்‌ 
வளவிற்கு தெளிவு ஏற்படுகிறது. ஆகவே, “மூளைப்‌ போஷ 
ணைக்கு, நல்ல ஞாபக சக்திக்கு, மற்ற அவயங்களை அடக்கி 
ஆளும்‌ திறமைக்கு, இரத்தம்‌ மிகவும்‌ அவசியம்‌? என்று 
முடிவாகிறது, அந்தக்‌ காரியத்துக்குத்‌ துணைபுரிவது தான்‌ 
சிரசாசனம்‌. சிரசாசனம்‌ செய்வ தன்‌ மூலம்‌ மூளைக்கு நல்ல 
இரத்தம்‌ தாராளமாகக்‌ கிடைக்கிறது, சிரசாசனத்தின்‌ 
மூலம்‌ மூளை யானது எப்பொழுதும்‌, எந்த வயதிலும்‌, 
இளமையாகவும்‌ பலம்‌ பொருந்தியதாகவும்‌, ஆரோக்கியமா 
கவும்‌ இருக்க உதவுகிறது, 


என்றும்‌ இள்மை! 


ஈஏனையா | சிரசாசனம்‌ செய்பவர்களுக்குத்‌ தான்‌ 
மூளைக்கு இரத்தம்‌ போகுமா? மற்றவர்களுக்‌ கெல்லாம்‌ 


டட 


சிர்சர்சனம்‌ 359 


இரத்தம்‌ மூளைக்கு ஏறாமல்‌ தான்‌ வாழுகிருர்களா 2 அவர்‌ 
களெல்லாம்‌ மூளையை உபயோகிக்க வில்லையா ? இவர்‌ என்‌ 
னமோ புதிதாய்‌ “சிரசாசனம்‌ செய்தால்‌ தான்‌ மூளைக்கு 
நல்ல இரத்தம்‌ இடைக்கும்‌” என்று சாதிக்கிறாசே ” என்று 

பல கேள்விகளைக்‌ கேட்கலாம்‌, 


சிரசிற்கு இரத்தம்‌ எல்லோருக்கும்‌ சென்று கொண்‌ 
டிருப்பதால்‌ தான்‌ நாம்‌ வாழ முடிகிறது; காரியம்‌ செய்ய 
முடிகிறது. அனால்‌ இத ஒரு அளவுக்குத்தான்‌ நடை 
பெறும்‌. இயற்கை ஒரு அளவுடன்‌, தான்‌ வேலை செய்யும்‌, 
உடலிலுள்ள அவயவங்களில்‌ சில, பிறக்தது முதல்‌ தேய்ந்து 
கொண்டே போகும்‌; சில வளர்ச்சி ௮டைக்கது, பிறகு குறை 
யும்‌; சில வளர்ச்சி அடைத்து கொண்டே போகும்‌, இவை 
களில்‌ இருதயமான அ, பிறந்தது முதல்‌ வேலை செய்‌ து நடுவய 
தான அம்‌ குறையும்‌ தன்மை உடைய அ. இஅசுமார்‌ நாற்பது 
வயஅ வசை ஒழுங்காய்த்‌ தன்‌ வேலையைச்‌ செய்யும்‌ அதன்‌ 
பின்‌, அதன்‌ பருமன்‌, எடை, அடிப்பு முதலியவை குறையும்‌, 
இரத்த நாளங்களின்‌ வழி சிறுத்து விடும்‌, இருதயத்தின்‌ 
பெரிய நாடிகள்‌ சர்‌ கெட்டுப்‌ போகும்‌. இரத்தத்திலுள்ள 
சக்தி குறைவுப்‌ படும்‌, இவ்வளவும்‌ இயற்கை ஆரோக்கிய 
விதிகளை அனுசரித்து, வாழ்க்கை எனும்‌ பாதையில்‌ ஒழுங்‌ 
காய்‌ ஈடர்து வருபவர்களுக்குத்தான்‌. இயற்கை விதிகளி 
லிருந்து மாறுபட்டு ஈடப்பவர்களைப்‌ பற்றிச்‌ சொல்லவே 
வேண்டிய தில்லை! இருபது வயதிலும்‌ இருதயம்‌ பலவீன 
மடையலாம்‌, முப்பது வயதிலும்‌ கெடலாம்‌, இவைக 
ளெல்லாம்‌ அவரவர்களின்‌ ஒழுக்கத்தைப்‌ பொருத்‌ திருச்‌ 
கிறது, 


360 ஆரோக்கிய ரகசியம்‌ 


இருதயத்தின்‌ வேலை, தன்னிடம்‌ வரும்‌ இரத்தத்தை 
அடித்‌ தடி.த்அச்‌ சரீர முழுவதற்கும்‌ அனுப்ப வேண்டியது, 
௮௮ அடிக்கும்‌ விசையினால்‌, பூமியின்‌ ஆகர்ஷண சக்தியை 
யும்‌ எதிர்த்துக்‌ கொண்டு, சிறிதளவு சர௫ற்கும்‌ இரத்தம்‌ 
செல்லுகிறது. எப்படி. உயரத்திலுள்ள தண்ணீர்த்‌ தொட்‌ 
டியி லிருந்‌.து இறங்கி வரும்‌ ஜலமான அ, ழே இறங்கும்‌ 
வேகத்தினால்‌, அந்தத்‌ தொட்டியை விட லெ அடி உயரமான 
இடத்திற்கும்‌ வர முடிகிறதோ, அதைப்‌ போல இருதயம்‌, 
சிரசிற்குக்‌ ழே மார்பில்‌ இருந்தாலும்‌, அதிலிருந்து இரத்‌ 
தம்‌ அடித்துத்‌ தள்ளப்‌ பட்டு வரும்‌ வேகத்தில்‌ சிரசிற்கும்‌ 
செல்லுகிறது. இத இருதயம்‌ நல்ல நிலைமையில்‌ உள்ள 
மட்டும்‌ தான்‌. நாற்பது வயதிற்கு மேல்‌ ௮தன்‌ பருமன்‌, 
எடை, அடிப்பு முதலியன குறையும்‌ போது, தலைக்குப்‌ 
போதுமான இரத்தம்‌ இடைக்காஅ, அதனால்‌ மூளைக்குப்‌ 
போஷணை குரையும்‌. 


பிறகு தான்‌, மூப்பின்‌ தோற்றம்‌ உண்டாகத்‌ 
தொடங்குகிறது. மறதி, ௮சதி, கோபம்‌, வெடு வெடுப்பு, 
நரம்புத்‌ தளர்ச்சி முதலியன உண்டாகின்றன. “நாற்பது 
வயதுக்கு மேல்‌ நாய்க்‌ குணம்‌?” என்பார்கள்‌. அத இதனால்‌ 
தானோ என்னவோ | மூப்பின்‌ அறிகுறியாக, முகச்‌ சுருக்‌ 
கம்‌, முடி வெளுத்தல்‌, கண்‌ பார்வைக்‌ குறைவு, ராசிக்‌ 
குறைவு, காது மந்தம்‌, பல்‌ ஆட்டம்‌ முதலியன சிறுகச்‌ 
சிறுக ஆரம்பித்து வளர்ச்சி அடைந்து கொண்டே போகின்‌ 
றன. இதை நாம்‌ விரும்பினாலும்‌ விரும்பா விட்டாலும்‌ 
இயற்கை தன்‌ கடமையைச்‌ செய்தே தீரும்‌, 


இந்தக்‌ காலத்தில்‌ வயதானவர்களுக்குத்தான்‌ இந்த 
அறிகுறிகள்‌ ஏற்படுகின்றன என்ப தில்லை ! இருபது வயது 


சிரசாசனம்‌ 361 


இவர்களும்‌ இருக்கிறார்கள்‌ ! முப்பது வயது பாட்டன்‌ 
மார்களும்‌ வாழ்கிறார்கள்‌ ! நாற்பது வயது தொண்டு கிழவர்‌ 
களும்‌ தென்படுகிறார்கள்‌! என்னே கொடுமை! இருபது 
முப்பது வயதில்‌ மூப்புத்தட்டி, நாற்பது வயதில்‌ கிழமாய்‌ 
விடுவ தென்றால்‌, கேட்கச்‌ சக்க வில்லை ! பார்க்கவும்‌ கூ௬ 
கின்றது! . 


இவைகளை யெல்லாம்‌ திருத்தி வாழ வேண்டுமானால்‌, 
நாம்‌ இயற்கையுடன்‌ சேர்ந்தாற்போல்‌ அதன்‌ குணத்தை 
அறிந்து நாம்‌ போரிட்டு அதை ஜயிக்க வேண்டும்‌. இயற்‌ 
கையின்‌ குணம்‌, எந்தப்‌ பொருளையும்‌ தன்‌ வசம்‌ இழுப்பதே. 
நாமே தலை &ழாக நின்று விட்டால்‌, இயற்கையின்‌ அணை 
கொண்டு இயற்கையை ஜயித்தவர்க ளாகின்றோம்‌. இரத்தம்‌ 
மூளைக்கு ஈன்கு பாய்கிறது. அதனால்‌ மூளை பலப்‌ பட்டு 
மூப்பு, ஈரம்புத்‌ தளர்ச்சி பலஹீனம்‌ முதலியவைகளை 
விரட்டுகிறது, மற்றப்படி மூளையைப்‌ பலப்படுத்த ஒன்றுமே 
செய்ய முடியாது, மூளைக்கு நேராய்‌ பாதம்‌ ௮ல்வாவையோ 
குலாப்‌ ஜாமுனையோ திணிக்க முடியாது, அதற்கு வேண்டி 
யது இரத்த போஷணை தான்‌. 


சிரசாசனம்‌ செய்பவர்கள்‌ வயதானவர்களாய்‌ இருந்‌ 
தாலும்‌, அவர்களின்‌ உள்‌ அவயவங்கள்‌ எல்லாம்‌ திறமை 
யுடன்‌ இருக்கும்‌, உதாரணமாக நமது மாபெருந்‌ தலைவர்‌ 
ஸ்ரீ. நேருஜியை எடுத்துக்‌ கொள்ளலாம்‌. அவர்‌ நாள்‌ தவரு 
மல்‌ சிரசாசனம்‌ செய்கிறார்‌. இதை அவரே பல முறை வெளி 
யிட்டிருக்கிறார்‌. ' அவர்‌ சமீபத்தில்கூட “நான்‌ வயதான 
வன்‌”? என்று சிலா சொ ல்லகிறார்கள்‌. ஆனால்‌ என்‌ உள்ளம்‌, 
உணர்ச்சி எல்லாம்‌ வாலிபர்களைப்‌ போன்றது, நான்‌ வாலி 


362 ஆரோக்கிய ரகசியம்‌ 


பர்களைப்‌ போல்‌ வேலை செய்ய முடியும்‌” என்று சொல்லி 
யிருக்கிறார்‌. இது வெறும்‌ அரசியல்‌ மேடையின்‌ அலங்கார 
வார்த்தை யல்ல. உணர்ச்சியின்‌ வசப்‌ பட்டு உளறும்‌ சொற்‌ 
களல்ல. உண்மையில்‌ அவர்‌ அப்படியேதான்‌ இருக்கிறார்‌. 
அவர்‌ தவறாமல்‌ சிரசாசனம்‌ செய்வதால்‌, அவருடைய உள்‌ 
அவயவங்கள்‌ எல்லாம்‌ தேயா மல்‌ குறையா மல்‌ இருக்கின்‌ 
றன. அதற்குத்‌ தகுந்தாற்போல்‌ அவருடைய பேச்சும்‌, 
செயலும்‌ இருக்கின்றன. 


என்னையே நான்‌ உதாரணமாகச்‌ சொல்ல முடியும்‌, 
இதில்‌ நேருவுடன்‌ நான்‌ சமத்துவம்‌ கொண்டாடுவ தாகவா 
வத, அவருடன்‌ போட்டி போடுவதாக வாவத ஆகாது. 
அவர்‌ தியாகத்தின்‌ சிகரம்‌ ; சேவையின்‌ இருப்பிடம்‌. கான்‌ 
ஒரு சாதாரண வியாபாரி. ஆனால்‌, உடல்‌ ஆரோக்கியத்‌ 
தில்‌ அவருடன்‌ என்னையும்‌ சேர்த்துக்‌ கொள்ள வேண்டி 
யது தான்‌, 


இந்த உண்மையும்‌, ௮தாவது என்‌ உடலின்‌ ஆரோக்கி 
யத்தைப்‌ பற்றிய உண்மையும்‌, சில நாட்களுக்கு முன்பு 
தான்‌ எனக்கே செரிய வந்தது. எனக்கு இப்பொழுது 
வயது ஐம்பத்து ஒன்னு ஆகறது என்‌ குடும்பத்தின 
ருக்காச, என்‌ ஆயுளை இன்ஷ்யூர்‌ செய்ய விரும்பினேன்‌, 
“ஐம்பது வயதிற்குமேல்‌ இன்ஷ்யூர்‌ செய்ய வேண்டுமானால்‌ 
உயரிய டாக்டர்கள்‌ நன்கு பரீக்ஷித்தால்தான்‌ முடியும்‌” 
என்றனர்‌. ஒரு பெரிய டாக்டர்‌ என்னை சுமார்‌ ஒரு மணி 
நேரம்‌ பலவித பரீட்சைகள்‌ செய்து பார்த்தார்‌, என்‌ வய 
தைக்‌ கேட்டார்‌. “ஐம்பத்து ஒன்று ஆறெது” என்று 
சொன்னேன்‌, மறுபடியும்‌ பரீட்டுத்தார்‌. பிறகு அவர்‌ 


சிரசாசனம்‌ 363 


“நீங்கள்‌ ஐம்பத்தோர்‌ வயது என்று சொல்லுன்‌ நீர்கள்‌. 
தோற்றமோ இன்னும்‌ சிறிது குறைத்து மதிப்‌ பிடலாம்‌. 
ஆனால்‌ உங்கள்‌ உள்‌ அவயவங்க ளெல்லாம்‌ முப்பத்து ஐர்து 
வயதினருக்கு எப்படி யிருக்க வேண்டுமோ அப்படி யிருக்‌ 
கின்றது, இருதயம்‌ முப்பத்தைந்து வயத வாலிபரைப்‌ 
போல்‌ இருக்கிறது, நாடிகளும்‌ முப்பத்தைந்து வயது 
இளைஞரைப்‌ போல்‌ அடிக்கின்றன. இத எப்படி சாத்தியம்‌ 
என்னு எனக்குப்‌ புரிய வில்லை” என்றார்‌. 


பிறகு என்‌ வரலாற்றைச்‌ சொன்னேன்‌. “நான்‌ முப்‌ 
பத்தைந்து வயதில்‌ ஆசனம்‌ செய்யத்‌ தொடங்கினேன்‌. 
இதுவசை எந்தக்‌ காரணத்தைக்‌ கொண்டும்‌, ஒரு நாள்‌ கூட 
இடையில்‌ விட்டு விடாமல்‌ செய்கிறேன்‌. ஆசனம்‌ செய்ய 
ஆரம்பித்த பின்‌, ஒருவித வியாதியும்‌ எனக்கு வந்ததே 
யில்லை, மிகவும்‌ ஆரோக்கிய மாகவும்‌, சுறு சுறுப்பாயும்‌ 
இருக்கிறேன்‌ '? என்றேன்‌. அவர்‌ மிகச்‌ சந்தோஷ மடைந்து 
வைத்தியத்‌ தேர்தலில்‌ எனக்கு முதல்‌ வகுப்புத்‌ தேர்வுச்‌ 
சீட்டைக்‌ கொடுத்து விட்டார்‌. 


இதை, அந்த இன்ஷ்யூர்‌ கம்பெனியார்கள்‌ நம்ப வில்லை 
போலும்‌! ஐம்பத்தோரு வயத கிழவருக்கு எல்லா அவய 
வங்களும்‌ சரியாக யிருப்ப தென்றால்‌, இது நடக்கக்‌ கூடிய 
காரியமா ? என்னை ஏதோ தெரிந்தவர்‌ என்று ஒருகால்‌ 
பிரிமியம்‌ குறைவாய்க்‌ கட்டுவதற்காக, அப்படி எழுதப்‌ பட்‌ 
டிருக்குமோ என்று தோன்றிற்றோ என்னவோ ! என்னை 
அந்தக்‌ கம்பெனியின்‌ சொந்த தலைமை டாக்டரைக்‌ 
கொண்டே சோதிக்க வேண்டு மென்றனர்‌. அவரும்‌ முத 
லில்‌ சோதித்த டாக்டரின்‌ சோதனையின்‌ முடிவையே 
ஆதரித்தார்‌. 


364 ஆரோக்கிய ரகசியம்‌ 


எனக்கு மட்டற்ற மகழ்ச்சி உண்டாயிற்று, பிரிமியம்‌ 
குறைவாய்க்‌ கட்ட முடிந்ததே என்பதற்காக அல்ல. “நரன்‌ 
முப்பத்தைந்து வயதுள்ள இளைஞன்‌ ” என்று பெரிய டாக்‌ 
டர்களே எனக்கு அத்தாட்‌ச கொடுத்து விட்டார்களே 
என்றுதான்‌. நான்‌ முப்பத்தைந்து வயதில்‌ தான்‌ ஆசனம்‌ 
செய்ய ஆரம்பித்தேன்‌. அதற்கு மேல்‌ எனக்கு வயது ஆனா 
அம்‌, என்‌ உடலின்‌ வய தென்னவோ முப்பத்தைர்‌ 


தாகவே நின்று விட்டத! 


மார்க்கண்டேயன்‌ வயத என்றும்‌ பதினா முனது 
போல, ஆசனம்‌ செய்பவர்களின்‌ ஆயுளும்‌ இருக்கும்‌ 
போலும்‌! இதற்கு முக்கிய காரணம்‌ ஆசனங்களில்‌ தலை 
சிறந்த இந்த சிரசாசனமே யாகும்‌, 


ராஜகோளம்‌--பிட்யூடரிகோளம்‌ 


இதற்கு முன்பு பல அத்தியாயங்களில்‌ ஈம்‌ சரீரத்தி 
அள்ள கோளங்களைப்‌ பற்றிச்‌ சொல்லப்‌ பட்டிருக்கிறது, 
அப்பொழுது பிட்யூடரி கோள சத்தைப்‌ பற்றியும்‌, பினியல்‌ 
பாடி கோளத்தைப்‌ பற்றியும்‌: லேசாய்த்தான்‌ எடுத்துக்‌ 
காட்டப்‌ பட்டிருந்தது. சர்வாங்காசன அத்தியாயங்களில்‌ 
தைராய்ட்‌ கோளத்தைப்‌ பற்றி மிக விரிவாய்‌ விவரிக்கப்‌ 


பட்டுள்ளது. 


பிட்யூடரி கோளமானஅ, இர்தத்‌ தைராய்ட்‌ 
கோளத்தைவிட இறந்ததும்‌, அதையும்‌, அதைப்‌ போன்ற 
பல கோளங்களையும்‌ கட்டி ஆளும்‌ திறனையும்‌ படைத்தது, 
இதுவே சர்வாதிகாரம்‌ படைத்த ராஜகோள மாகும்‌, அவ்‌ 
வளவு முக்யெமான பிட்யூடரியானது, உருவத்தில்‌ மிச. 


சிரசாசனம்‌ 365 


மிகச்‌ சிறியது, ஒரு பெரிய பச்சை பட்டாணிக்‌ கடலை 
அளவே யுடையது. அதற்குத்‌ துணையான பினியல்பாடி., 
அதில்‌ கால்‌ பங்கு அளவே உடைய, ஒரு பொட்டு, 
ஒரு துளி மாத்திரம்‌ எனலாம்‌, இவை ஈமதா சிரசில்‌ 
மிச மிகப்‌ பத்திரமான இடத்தில்‌ இருக்கின்றன. மண்டை 
யோட்டுப்‌ பெட்டிக்குள்‌ மூனையிருக்கற தல்லவா ? அந்த 
மூளைக்கு மத்தியில்‌, மூளையின்‌ அடிபாகத்தில்‌ இவை இருக்‌ 
இன்றன, பிட்யூடரி ீழேயும்‌, பினியல்பாடி அதற்கு கேர்‌ 
மேலேயும்‌, பெரிய பொட்டு தீழேயும்‌, சிறிய பொட்டு 
மேலேயும்‌ இருப்பத போல்‌ இருக்கின்றன. இந்த பினியல்‌ 
பாடியின்‌ வேலை “பிட்யூடரிக்குத்‌ துணை புரிவதே? என்று 
தெரிகின்றது, “மூர்த்தி சிறிது, ர்த்தி பெரிது? என்‌ 
பார்கள்‌, ௮௮ முற்றிலும்‌ இர்தப்‌ பிட்யூடரி கோளத்துக்‌ ' 
குத்‌ தகும்‌. 


இத, சாஜகோளமாக இருந்து கொண்டு, சில அதிகா 
ரங்களை நேரிலும்‌, சிலவற்றை “தைராய்ட்‌?” என்னும்‌ பிர 
தம மந்திரி கோளத்தின்‌ மூலமாகவும்‌ நடத்துகின்றது மற்ற 
மந்திரிக்‌ கோளங்க ளெல்லாம்‌ தைராய்டை அனுசரித்த 
நடக்கின்றன, ஆனால்‌ எல்லாவற்றின்‌ லகானும்‌ பிட்யூடரி 
யின்‌ கையில்‌ இருக்கின்றது, அத சுமார்‌ இருபது வகை 
யான முக்கிய காரியங்களைச்‌ செய்கின்றது என்று கண்டு 


பிடித்‌ .திறாக்கன்‌ றனர்‌, 


நமது சரீரத்தில்‌ பல அவயவங்கள்‌ இல்லாமல்‌ நாம்‌ 
வாழ முடியும்‌. கைகள்‌ இல்லாமல்‌ இருந்தாலும்‌ வாழ முடி 
யும்‌, கால்கள்‌ இல்லாமல்‌ இருந்தாலும்‌ உட்கார்ந்த வாறே 
நாட்களைக்‌ கடத்தலாம்‌, கண்கள்‌ இல்லாமல்‌ ஜீவிக்கலாம்‌, 


866 ஆரோக்கிய ரகசியம்‌ 


காது கேளாமல்‌ நடமாடலாம்‌. பல்‌ இல்லாமலும்‌ இருக்க 
லாம்‌. மற்றும்‌ ஏதாவது உள்‌ அவயவங்கள்‌ சர்‌ கெட்டா 
அம்‌, அவைகளை எடுத்து விட்டு அரை குறை வாழ்வு வாழ 
லாம்‌, மூக்கு இல்லாமலும்‌ இருக்கலாம்‌. இரைப்பை 
கெட்டால்‌ அதைத்‌ தனியாய்த்‌ அண்டித்து ஆகரரக்‌ 
குழாயி லிருந்து சிறு குடலுக்கே அகாரம்‌ நேராய்ப்‌ 
போகும்படி செய்த விடுகிறார்கள்‌, சிறு குடல்‌ கெட்‌ 
டால்‌ அதை அடைத்து, ஆகாரப்‌ பையி லிருந்து நேரே 
பெரிய குடலுக்கே அகாரம்‌ போகும்படி. செய்து விடு 
கிறார்கள்‌. பெரிய குடலே கெட்டால்‌, கேராய்ச்‌ சிறு 
குடலி லிருந்து மலத்‌ அவரரத்திற்குப்‌ போக வழி செய்து 
விடுகின்றனர்‌. பித்தப்‌ பை பழு தடைந்தால்‌, “அது 
வேண்டிய தில்லை'” என்று வெட்டி எடுத்து விடுகின்றனர்‌. 
அல்லது பித்தப்‌ பைபின்‌ வழியை அப்படியே வெட்டி 
விட்டு விட்டு, கல்லீரலி லிருந்து பித்தநீர்‌ நேராய்‌ டியோ 
டி ன த்திற்குள்‌ வரும்படி செய்த விடுகின்றனர்‌. கெட்டுப்‌ 
போன மூத்திரக்‌ காயை அகற்றி விட்டு ஆரோக்கியமான 
மூத்திரக்‌ காயை வைத்து விடுகின்றனர்‌. 


பல்‌ போனால்‌ தான்‌ என்ன? பீங்கான்‌ பல்லுடன்‌ 
முன்னிலும்‌ அழகாய்ச்‌ சிரிக்க முடிகிறது. கண்‌ போனால்‌ 
கண்ணாடிக்‌ கண்களுடன்‌ காட்சி அ௮ளிச்க முடிறெஅ, கால்‌, 
கைகள்‌ போனால்‌, மாற்று மரக்‌ கை, கால்களுடன்‌ வாழ முடி 
கிறது. இருதயத்தை உடலிலிருந்து எடுத்துச்‌ சீர்‌ திருத்த 
முடிகிற. அதைச்‌ சீர்த்‌ திருத்தும்‌ வசை பிளாஸ்டிக்‌ இரு 
தயம்‌ வைத்து, அதன்‌ வேலை கெடாத படிக்குப்‌ பார்த்துச்‌ 
கொள்கின்றனர்‌. முன்‌ மூளை, பழுது பட்டு எடுத்து விட்ட 
வர்களும்‌ உண்டு, மண்டை யோடு உடைந்தால்‌, வெள்ளி 


| 


சிரசாசனம்‌ 367 


மண்டையோடுடன்‌ வெளியில்‌ வருகின்றனர்‌. காது கேளா 
விட்டால்‌ தான்‌ என்ன? அதற்கும்‌ ஒரு மின்சாரக்‌ கருவி 
இருக்கிறது. அதைப்‌ பொருத்திக்‌ கொண்டால்‌, காது 
கேட்க முடிறெது, ஏன்‌, கழண்டு போன தைராய்ட்‌ 
கோளத்தையே எடுத்து விட்டு, வாலிபக்‌ குரங்கின்‌ 
தைராய்டை வைத்துப்‌ பொருத்தி இளமை அடைய வில்‌ 
லையா? எலும்புகள்‌ ரொறுங்னொலும்‌, உடைந்தாலும்‌ 
உலோக எலும்புகளால்‌ வாழ முடிய வில்லையா? இம்‌ 
மாதிரி விஞ்ஞான மானது பல அற்புதங்களை எல்லாம்‌ 
சாதித்து வருகின்றது. இவைகளை யெல்லாம்‌ செளகரிய 
முள்ளோர்‌ அடையவும்‌ செய்ன்றனர்‌. ஆனால்‌ பிட்யூடரி 
கெட்டால்‌ அதை மாற்றவோ பழுஅ பார்க்கவோ முடியாது, 
அதை உடலி லிருந்து எடுத்து விட்டால்‌ ஒரு சில விநாடி 
களில்‌ உடல்‌ அடித்துக்‌ கட்டையாய்‌ விடும்‌, அவ்வளவு 
முக்கயெத்துவமும்‌ நுண்ணிய தன்மையும்‌ படைத்தது 
பிட்யூடரி கோளம்‌, 


பிட்யூடரி, தன்‌ வேலையைச்‌ சரியாய்ச்‌ செய்தால்‌ 
தான்‌, மனிதன்‌ மனிதனாக இருக்க முடியும்‌. அத தாறு 
மாறாக வேலை செய்தால்‌, மனிதன்‌ எட்டு, பத்து அடி 
உயரமாக ராட்சதனைப்‌ போல வளருவான்‌, ௮ 
வேலையே செய்யாமல்‌ சூம்பிப்‌ போனால்‌, மனிதன்‌ இரண்டு 
மூன்று அடிக்‌ குள்ளமாகவே இருந்து விடுவான்‌. ஆகவே 
மனிதனின்‌ வளர்ச்சிக்கும்‌ இந்தக்‌ கோளத்திற்கும்‌ சம்பந்‌ 
தம்‌ இருக்கிற தென்று தெரிகிறது, 


இந்தப்‌ பிட்யூடரியி லிருந்து பல மருந்துகளைத்‌ தயார்‌ 
செய்‌. து உபயோிக்கிறார்கள்‌, தாய்க்குப்‌ பால்‌ சுரச்கச்‌ 


368 ஆரோக்கிய ரகசியம்‌ 


செய்வ அம்‌ இந்த பிட்யூடரியின்‌ வேலையே. ஆகவே, இதன்‌ 
இசசத்தினாலான மருந்துகளை காளை மாட்டிற்குக்‌ குத்தி 
ஏற்றினால்‌, காளை மாடு கன்றை ஈயா விட்டாலும்‌, பாலைக்‌ 
கொடுக்கிறதாம்‌!!' ““குள்ளமானவர்கள்‌ ஒரு வாரத்தில்‌ ஒரு 
அங்குல உயரம்‌ வளரலாம்‌”? என்று விளம்பரத்தில்‌ காணு 
கன்றோமே! அதவும்‌, இந்த இரசத்திலிருந்து தயார்‌ செய்‌ 
தீன தாண்‌. ஆனால்‌, அதன்‌ சேர்க்கை, பக்குவம்‌ முதலியன 
திட்டமாய்‌ அமைந்திருக்க வேண்டும்‌, இல்லையானால்‌, உட 
லைக்‌ கெடுத்துப்‌ பலவித இன்னல்களை உண்டாக்கும்‌. 
இவைகளை யெல்லாம்‌ டாக்டர்களின்‌ மேற்பார்வையில்‌ சாப்‌ 
பிட வேண்டியவைகள்‌. அப்படிக்கன்றி, உயரமாய்‌ வளர 
வேண்டு மென்று கணக்கின்றி வாங்கச்‌ சாப்பிட்டுப்‌ பலர்‌ 
பல இன்னல்களுக்கு ஆளாகி யிருக்கிறார்கள்‌. ஈரம்புத்‌ 
தடிப்பு, தலை யிடி, அளவுக்கு மீறிய இருதயத்‌ அடிப்பு, 
களைப்பு, பதட்டம்‌, நடுக்கம்‌, ஏன்‌, சிலருக்கு மூர்ச்சை 


யாதல்‌ முதலியனவும்‌ ஏற்பட்டிருக்கன்‌ றன. 


மற்றும்‌ ஒரு விதத்தில்‌ இந்த பிட்யூடரியி லிருந்து . 


எடுத்த மருந்தை உபயோடிக்நறோர்கள்‌. ஸ்திரீகளுக்குப்‌ 


பிரசவ சமயத்தில்‌ சிலருக்குப்‌ பிரசவ வேதனையே உண்டா : 


காமல்‌ நின்‌ அ விடும்‌, அப்பொழுது இரண்டு ஜீவன்களுக்‌ 


கும்‌ ஆபத்துதான்‌. அப்பொழுது இந்தப்‌ பிட்யூடரியி 
லிருந்து தயாரித்த மருந்தை ஊசியின்‌ மூலம்‌ குத்தி ஏற்று 
வார்கள்‌. உடனே வேதனை ஏற்பட்டுக்‌ குழந்தை பிறக்கும்‌, 


சில ஸ்திரீகள்‌, முழு மாதங்கள்‌ வரை கர்ப்பத்தில்‌ குழந்தை 
வளர்ந்தால்‌, குழந்தை பெரிதாக, பிரசவ கஷ்டம்‌ அதிக. 


மாகு மென்னு ஒரு மாதம்‌, இரண்டு மாதங்களுக்கு முன்பே 
பிரசவிப்பது முண்டு, “இது என்ன ? இஷ்டமான போது 


சித்திரம்‌ 54] சிரசாசனம்‌ [பக்கம்‌ 871 
( ஆரம்ப நிலை 1) 


௮ பணம்‌ லி 


சித்தம்‌ 55] சிரசாசனம்‌ [ பக்கம்‌ 371 
( ஆரம்ப நிலை 2) 


சிரசாசனம்‌ [பக்கம்‌ 37 


( ஆரம்ப நிலை 3) 


சித்திரம்‌ 51 | சிரசாசனம்‌ [பக்கம்‌ 912 
( ஆரம்ப நிலை 4) 


சிரசாசனம்‌: ...... 369 


பிள்ளையைப்‌ பெற முடியுமா?” என்று தோன்றுகின்ற 
தல்லவா? இந்தப்‌ பிட்யூடரி ஊசியைக்‌ குத்தினால்‌ இஷ்ட 
 மானபோ.து பிரசவ வேதனையை உண்டாக்கிக்கொள்ளலாம்‌.' 


ஆணுக்கு ஆண்மையையும்‌, பெண்ணுக்குப்‌ பெண்‌ 
மையையும்‌ அளிப்பது இந்தப்‌ -பிட்யூடரியே.  பிட்யூடரி 
தன்‌ வேலையை மாறுபட்டுச்‌ செய்தால்‌, ஆண்களுக்கு மீசை ' 
வளராத. 'தரடைசளில்‌ ரோமம்‌ வளராத, ' பெண்களைப்‌. 
போன்று மிருதுத்‌ தன்மை ஏற்படும்‌. குரலும்‌ பெண்‌ 
களைப்‌ போல்‌ மாதி விடும்‌, சிலருக்கு ஆண்மை யிருக்கா து. 


அதே மாதிரி பெண்களுக்கும்‌ பீட்யூடரி மாறு பாட 
டைந்தால்‌, ஆண்களைப்‌ போல்‌ மீசை வளரும்‌. முரட்டுத்‌ 
தனமும்‌ ஏற்படும்‌, குரலும்‌ ஆண்‌ குரலைப்‌ போல்‌ மாறும்‌, 
சில வருடங்களுக்கு முன்‌ பத்திரிகைகளில்‌ ஒரு வெளி 
நாட்டுச்‌ செய்தி வந்தத, ஒரு பெண்‌ கலியாணம்‌ செய்த 
கொண்டு. இரண்டு குழந்தைகளைப்‌ பெற்றாளாம்‌. பிறகு 
சிறிது சிறிதாகப்‌. பெண்மை. குறைந்து. ஆணாக. மாறி விட்‌ 
டாளாம்‌. பிறகு ஒரு பெண்ணைக்‌ கலியாணம்‌ செய்து 
கொண்டு இரு குழந்தைகளுக்குக்‌ தகப்பன்‌ ஆனாளாம்‌ ! 
சிறிது காலத்தில்‌- மறுபடியும்‌ பெண்ணாய்‌ மாறி விட்டா 
ளாம்‌! அக அந்தப்‌ பெண்‌' தாயாகவும்‌, தகப்பனாகவும்‌, 
மனைவியாகவும்‌, புருஷனாகவும்‌, இருந்தது விந்தை யென்றா 
லம்‌, ௮.து ஆச்சரியப்படக்‌ கூடிய விஷய மல்ல, எல்லாம்‌ 
இர்தப்‌ பிட்யூடரி கோளத்தின்‌ விசித்திரப்‌ போக்குதான்‌, 


மற்றும்‌ பெண்கள்‌ வீட்டு விலக்காவதற்கும்‌, இந்தப்‌ 
பிட்யூடரிக்கும்‌ சம்பந்த முண்டு, இது சரியாக வேலை 
செய்யா விட்டால்‌, பெண்கள்‌ பதினெட்டு இருபது வய 


24 


370 ஆரோக்கிய ரகசியம்‌ 


அடையவர்களானாலும்‌ ருதவாக மாட்டார்கள்‌. சிலருக்கு 
நான்கு மாதங்கள்‌ அறு மாதங்களுக்கு ஒரு தடவை ஏற்‌ 
படும்‌, மற்றும்‌ பல இன்னல்க ளெல்லாம்‌ ஏற்படும்‌, 


இம்‌ மாதிரி உடலில்‌ நடக்கும்‌ பல முக்கியமான காரி 
யங்களுக்‌ கெல்லாம்‌ இந்தப்‌ பிட்யூடரியே மூல காரணமாக 
அமைக்‌ திருக்கிறது. இல காரியங்களை நேராய்‌ இருந்து 
தானே நடத்தி வருகிறது. சல காரியங்களை மற்ற கோளங்‌ 
களைக்‌ கொண்டு நடத்தி .வருகன்றத. அப்பேர்ப்‌ பட்ட 
ஜீவாதாரமான கோளம்‌, என்றும்‌ எப்பொழுதும்‌ ஆரோக்‌ 
கியமாக இருக்க வேண்டியது அவசிய மல்லவா? அத 
ஆரோக்கியமாய்‌ இருக்க வேண்டுமானால்‌, வேறு எதனாலும்‌ 
அதன்‌ ஆரோக்கியத்தை அபிவிருத்தி செய்ய முடியாது, 
இரத்த போஷணை கிடைச்தால்தான்‌ ௮௮ ஆரோச்கியமாய்‌ 
இருக்க முடியும்‌. 


இத்தனை முக்கியமான இந்தப்‌ பிட்யூடரிக்குத்‌ தன்‌ 
வேலைகளை நடத்தத்‌ தனி நரம்பு இணைப்புகள்‌ கிடையாத, 
உடலெங்கும்‌ பாய்க்கு வரும்‌ இரத்தம்‌ தன்னிடம்‌ வந்த 
சொல்லும்போது, அதில்‌ அதன்‌ இரசமான சக்தியை 
பொழிகிறது. இரத்தத்துடன்‌ அதன்‌ இரசம்‌ கலந்து உட 
லெங்கும்‌ செல்லுறெது, அந்தந்த இடத்தில்‌ இருக்கும்‌ 
கோளங்கள்‌, அவயவங்கள்‌ தமக்கு வேண்டியவைகளை 
இயற்கை விதிப்படி பெறுகின்றன. பிறகு அந்தச்‌ சத்தைத்‌ 
தன்னுடைய தாக்க, தன்‌ தனிப்பட்ட குணங்களையும்‌ 
கலந்து வெளியாக்குகின்‌ றது, 


ஒரு மனிதனுக்குப்‌ பிட்யூடரியான அ நாற்பது நாற்பத்‌ 
கைந்து வயது வசைதான்‌ சரியாய்‌ வேலை செய்யும்‌, அதன்‌ 


சிரசாசனம்‌ 371 


பின்‌ இரத்த போஷணை குறைவதால்‌, ௮ தன்‌ சக்தியும்‌ குன்‌ 
அம்‌. அப்பொழுது முதுமை ஏற்படுகிறது, வயதாய்‌ விட்ட 
தென்கிறோம்‌. இந்த மூப்பை வெல்ல, சரீர அவயவங்கள்‌ 
எப்பொழுதும்‌ போல்‌ மாறாமல்‌ வேலைசெய்ய, நாம்‌ இயற்கை 
யுடன்‌ ஓத்துழைத்‌.த, அதனை மாற்ற வேண்டும்‌. அஅதான்‌ 
சிரசாசனம்‌ என்பது, தலைழோக நின்றால்‌, இயற்கையின்‌ 
ஆகர்ஷண சக்தி, இரத்தத்தைத்‌ தன்னிடம்‌ அதிகம்‌ இழுக்‌ 
கிறது, அப்பொழுது பிட்யூடரிக்கும்‌, பினியல்‌ பாடிக்கும்‌ 
நன்றாய்‌ இரத்த போஷணை கிடைக்கிறது. அதனால்‌ அது 
என்‌ அம்‌ இளமை மாறாமல்‌ அதன்‌ காரியம்‌ சரிவர நடக்கு 
மென்பதற்கு ஈமது யோகிகளே சாட்சிகளாவார்கள்‌. 


சிரசாசனம்‌ செய்யும்‌ விதம்‌ 


ஒன்றரை அடி அகலம்‌, இரண்டடி நீளத்தில்‌ ஒரு 
அணி . மடிப்பைத்‌ தயார்‌ செய்துக்‌ கொள்ளவேண்டும்‌. 
பருத்தியிலான அப்பட்டியை மடித்துத்‌ தயார்‌ செய்து 
கொள்ளலாம்‌. அல்லது சாதாரணத்‌ அணிகளை மடித்தும்‌ 
தயார்‌ செய்து கொள்ளலாம்‌, ஒன்றரை அல்லது இரண்‌ 
டங்குல கனமுடையதா யிருக்க வேண்டும்‌. ஆரம்ப சாத 
கர்கள்‌ சிரசாசன த்தை முதலில்‌ சுவரின்‌ ஓரமாகத்‌ தான்‌ 
செய்ய வேண்டும்‌, 


மடிப்பைச்‌ சுவருக்கு ஓட்டினற்போல்‌ வைத்துக்‌ 
கொள்ளவும்‌. மடிப்பிற்கு அரை அடி தூரத்தில்‌ முழங்‌ 
கால்களை மடித்து 64-வது சித்திரத்தி லுள்ளபடி. உட்கார 
வும்‌. இரண்டு கை விரல்களை நன்றாகக்‌ கோர்த்துக்‌ 
கொண்டு 59-வது சித்திரத்தி லுள்ளபடி முழங்கை வரை 


372 ஆரோக்கிய ரகசியம்‌ 


யில்‌ மடிப்பில்‌ இருக்கும்படி வைத்துக்‌ கொள்ளவும்‌. உச்‌ 
சந்‌ தலை, மடிப்பில்‌ படும்படி 86-வது இத்திரத்தி லுள்ள 
படி, தலையை இரண்டு கைகளுக்கும்‌ மத்தியில்‌ வைக்கவும்‌, 
பிறகு முழங்கால்களை த்‌ தரையை விட்டுத்‌ தூக்கிப்‌ பாதங்‌ 
களின்‌ விரல்கள்‌ மட்டும்‌ தரையில்‌ இருக்க, 57-வது சித்‌ 
திரச்தில்‌ இருப்பது போல்‌ நிற்கவும்‌. கூடுமானவரை 
உடலை உயர்த்திக்‌ கால்களைச்‌ சிரசின்‌ சமீபம்‌ மடிக்காம 
லேயே கொண்டு வந்து, சற்று மூச்சைப்‌ பிடித்துக்‌ கால்‌ 
களை உதைத்துக்‌ கொண்டு, மேலே தூக்கி, 58-வது இத்திர 
நிலைக்கு வரவும்‌, இப்பொழுது முழங்கால்களை மடக்கி 
பாதங்கள்‌ சுவரை ஓட்டி யிருக்கும்படி. செய்யவும்‌, அதா 
வது 59-வது சித்திரத்தைப்‌ போல. பிறகு முழங்கால்களை 
நேராகத்‌ தூக்கி இரண்டு பாதங்களையும்‌ நேராக நீட்டி 
60-வ.த சத்திர நிலைக்கு வரவும்‌. இர்‌ நிலையில்‌ வேண்டிய 
நேர மிருந்து கால்களை மடக்கப்‌ படிப்படியாய்‌ 59-வது, 
58-வது இத்திர நிலைக்கு வர்‌.த, கால்களை இறக்கி 57-வது 
சித்திர நிலைக்கு வரவும்‌. பின்‌ 56-வது சத்திர நிலைக்கு 
வர்துஉட்கார்ந்து விரிப்பில்‌ உடலை நன்றாக நீட்டிப்‌ படுத்து, 
உடலைத்‌ தளரவிட்டுக்‌ கண்களை மூடிக்‌ கொண்டு இளைப்‌ 
பாறவும்‌. 


57-வது இத்திர நிலையி லிருந்து கொண்டு மூச்சைப்‌ 
பிடித்து, 58-வது சித்திர நிலைக்கு வந்த பிறகு, மூச்சை 
சாதாரணமாய்‌ விடவும்‌ இழுக்கவும்‌ செய்யலாம்‌; பட 


படப்பு கூடா ௮. 


ஆரம்பத்தில்‌ சுவர்‌ ஓரமாக யிருர்து பழகிக்‌ கொண்டு, 
பிறகு சிறிது சிறிதாகச்‌ சுவரின்‌ உதவி யில்லாமல்‌ செய்ய : 


சிரசாசனம்‌ 5 373 


முயற்சிக்க வேண்டும்‌, ஒரு சிலரைத்‌ தவிர மற்றவர்களுக்‌ 
கெல்லாம்‌, சிரசாசனம்‌ செய்ய உடலைத்‌ தூக்கிச்‌ சுவரில்‌ 
சாற்றும்‌ போது, உடல்‌ முழுவதும்‌ சுவரில்‌ சாய்ந்தே 
இருக்கும்‌, சில நாட்களில்‌ குதிக்‌ கால்கள்‌ மட்டும்‌ சுவரில்‌ 
வைத்அு, மற்ற பாகங்களை சுவரை விட்டு விலக்கித்‌ தனியாய்‌, 
நேராய்‌ இருக்க முயற்சி செய்ய வேண்டும்‌, இன்னும்‌ சில 
நாட்கள்‌ பொருத்து, ஒரு காலை மெதுவாகச்‌ சுவரை விட்டுக்‌ 
கிளப்பி முன்னுக்குக்‌ கொண்டு வர வேண்டும்‌, ஒரு 
காலைச்‌ சுலபமாய்க்‌ கொண்டு வந்து விடலாம்‌. ஆனால்‌ 
இரண்டாவது காலைக்‌ கொண்டு வருவது தான்‌ சிறிது 
கஷ்டம்‌, சிலர்‌ நிலை தவறி, பக்கங்களிலோ, முன்‌ பக்கமோ 
விழுந்து விடுவார்கள்‌, மிக ஜாக்கிரதையாக இரண்டாவது 
காலையும்‌ சுவரை விட்டு எடுக்க வேண்டும்‌, லேசாய்ச்‌ 
சுவரின்‌ பிடிப்பு அதிக மில்லாமல்‌ **காலை வைக்க முடி 
கிறதா?! வென்று பார்த்துக்‌ கொள்ளவேண்டும்‌, பிறகு 
ஒரு விநாடி காலைச்‌ சிறிது விலக்கிப்‌ பார்த்து மறுபடியும்‌ 
சுவற்றில்‌ வைத்து விட வேண்டும்‌, மறுபடியும்‌ காலை ஒரு 
விநாடி விலக்கிப்‌ பார்த்து, விழுந்து விடும்‌ போலிருந்தால்‌, 
மறுபடியும்‌ சுவரின்‌ ஆதரவைத்‌ தேடவேண்டும்‌, இவ்‌ 
வாறு சிறிது சிறிதாக முயற்சி செய்து கொண்டே வந்தால்‌ 
சில நாட்கள்‌ அல்லது சில மாதங்களில்‌ சுவரின்‌ உதவி 
யில்லா மலேயே தனியாய்‌ நிற்க வரும்‌, பிறகு எந்த இடத்‌ 


திலும்‌ சிரசாசனம்‌ போடலாம்‌, 


ஆரம்ப சாதகர்கள்‌ சிரசாசனத்தில்‌ அதிக நேரம்‌ 
இருக்கக்‌ கூடாது, கால்‌ அல்லது அரை நிமிஷமே இருக்‌ 
லாம்‌. பிறகு இறங்கி விட வேண்டும்‌. முதலில்‌ இரண்டு 
மூன்று தடவை சிரசாசன த்தை முயற்சி செய்து நிற்க 


374 ஆரோக்கிய ரகசியம்‌ 


லாம்‌. சரியாய்‌ நிற்க வந்தபின்‌ நிற்கும்‌ நேரத்தைச்‌ சிறிது 
சிறிதாக அதிகப்‌ படுத்திக்‌ கொண்டே போகலாம்‌. அதே 
சமயம்‌ சுவரின்‌ உதவியில்லாமல்‌ செய்யச்‌ சிறிது சிறிதாகப்‌ 
பழக்கப்‌ படுத்திக்‌ கொள்ள வேண்டும்‌. முதல்‌ வாரத்தில்‌ 
அரை நிமிஷம்‌ வீதம்‌ மூன்று தடவை செய்யலாம்‌, 
அதற்கு அடுத்த வாரம்‌ ஒரு நிமிஷம்‌ வீதம்‌ மூன்று 
தடவை செய்யலாம்‌. இவ்வாறு வாரத்திற்கு ஒரு நிமிஷ 
மாக நேரத்தை அதிக மாக்கிக்‌ கொண்டே போகலாம்‌. 


சிரசாசனம்‌, குறைந்தது பத்‌.து நிமிஷங்கள்‌ வரைக்கும்‌ 


செய்யப்‌ பழகிக்‌ கொள்ள வேண்டும்‌. அதிகமானால்‌ அரை 
மணி ரேரத்திற்குமேல்‌ போகக்‌ கூடாது, ஒரே தடவை 


யில்‌ பத்து நிமிஷங்களோ அரை மணியோ செய்ய வேண்டு : 
மென்ப தில்லை, முடிந்தவர்கள்‌ செய்யலாம்‌. முடியா தவர்‌ 


கள்‌ இரண்டு அல்லது மூன்று தடவைகளில்‌ செய்து 
பூர்த்தி செய்து கொள்ளலாம்‌. ஒவ்வொரு தடவைக்கும்‌ 
இடையில்‌ ஒன்று அல்லது இரண்டு நிமிஷ கேரம்‌ காலை 
நீட்டிப்‌ படுத்து ஓய்‌ வெடுத்துக்‌ கொள்ள வேண்டும்‌, 


முதலில்‌, சிரசாசனம்‌ செய்ய ஆரம்பிக்கும்‌ போது, 
மனத்தில்‌ பயமோ, பதட்டமோ கூடாது, மனதில்‌ தைரிய 
மும்‌, அமைதியும்‌ அவசியம்‌ வேண்டும்‌, அப்படி மனத்‌ 
தைத்‌ திடப்‌ படுத்திக்‌ கொள்ள முடியா தவர்கள்‌, மற்ற 
ஆசனங்களை ச்‌ செய்து, உடலை உறுதிப்‌ படுத்திக்‌ கொண்டு, 
தயார்‌ செய்து கொள்ள வேண்டும்‌, அப்பொழுஅ தான்‌ 
“சரி இந்தச்‌ சிரசாசனத்தையும்‌ ஈம்மால்‌ செய்ய முடியும்‌” 
என்ற முடிவு ஏற்படும்‌, அதன்பின்‌ சிரசாசனம்‌ செய்ய 
லாம்‌, முதலில்‌ எடுத்ததும்‌ யாரும்‌ சிரசாசனத்தைப்‌ 


சிரசாசனம்‌ 375 


பழகக்‌ கூடாது, அப்படிப்‌ பழகினால்‌ ஏதாவ து சங்கடங்கள்‌ 
ஏற்படும்‌, இத்தனைகாள்‌ யாதொரு பயிற்சியும்‌ இல்லாத 
உடலைத்‌ தலை மோக உடனே திருப்பி நிறுத்துவது சரி 
யல்ல. அப்படிச்‌ சிலர்‌ செய்து ஏதாவது ஏற்பட்டால்‌, 
பழியைச்‌ சிரசாசனத்தின்மேல்‌ போட்டு விடுவார்கள்‌, 
அம்மட்டோடு மாத்திரம்‌ விட மாட்டார்கள்‌, “சிரசாசனம்‌ 
செய்வதனால்‌ என்னென்னமோ கெடுதிகள்‌ ஏற்படும்‌? 
என்றும்‌ பிரசாரம்‌ செய்ய ஆரம்பித்து விடுவார்கள்‌. 


சிலருக்கு கால்களை ஊன்றி உதைத்து மேலே தூக்கிச்‌ 
சுவரில்‌ சாத்தும்போது சுழுத்து வளைந்து, தலை நழுவி, 
உடல்‌ கோணல்‌ மாணலாய்‌ விடும்‌, அச்சமயம்‌ சிலருக்குக்‌ 
கழுத்தைச்‌ சுளுக்கிக்‌ கொள்ளலாம்‌. முதலில்‌ கை விரல்‌ 
களை உறுதியாய்க்‌ கோர்த்துக்‌ கொண்டு சரியானபடி 
தலைக்கு ஆதரவாய்ப்‌ பின்‌ பக்கம்‌ தலையைப்‌ பிடித்தாற்‌ 
போல்‌ வைத்துக்‌ கொண்டு, முழங்கை வரை மடிப்பில்‌ 
நன்றாக ஊன்றிக்‌ கொண்டால்‌, இம்‌ மாதிரி யெல்லாம்‌ ஏற்‌ 
படாது, ஒவ்வொரு படியையும்‌, ஈன்கு கவனித்துச்‌ “சரி 
யாய்‌ இருக்கின்றதா” என்று பார்த்துச்‌ செய்தால்‌ ஈல்ல.து, 
சிலர்‌ தலையைக்‌ ழே ஊன்றின தும்‌, உடனே பல்டி அடித்‌ 
தாற்‌ போல்‌ செய்து, எப்படியோ எக்கச்‌ செக்கமாக ஒரு 
மூலையில்‌ கின்று விடுவார்கள்‌. சிலர்‌ தலையணையைப்‌ 
போட்டு, இரண்டு கைகளைத்‌ தசையில்‌ ஊன்றி நின்று விடு 
வார்கள்‌. சரசாசனதச்தில்‌ பழக்க முள்ளவர்கள்‌ எப்படிச்‌ 
செய்தாலும்‌ அவர்களுக்கு ஒன்றும்‌ ஆகாது. ஆனால்‌ புதிய 
சாதகர்கள்‌ கவனித்து முறைப்படிப்‌ பழக வேண்டும்‌, 
இலர்‌ சுவரின்‌ மூலைகளில்‌ சிரசாசனம்‌ செய்வார்கள்‌, அப்‌ 
படிச்‌ செய்து பழகி வந்தாலும்‌ பரவா யில்லை, 


376 ஆரோக்கிய ரகசியம்‌ 


ஆரம்ப சாதகர்களுக்கு, கழுத்து சுளுக்கிக்‌ கொண்‌ 
டால்‌, அந்த வலி போகு மட்டும்‌ ஆசனங்கள்‌ செய்வதை 
நிறுத்திவிட வேண்டும்‌, விளக்செண்ணெய்‌ தடவி விட்டுக்‌ 
கொண்டு, வெர்நீர்‌ ஒரு நாளைக்கு, இரண்டு தடவை விட்டு 
வந்தால்‌ குணமாகி விடும்‌, பிறகு மறுபடியும்‌ ஜாக்கிரதை 
யாய்ச்‌ சரசாசனத்தை ஆரம்பிக்க வேண்டும்‌, சிலருக்குச்‌ 
சிரசாசனம்‌ செய்ததும்‌ தலை சுற்றுவது போல்‌ இருக்கும்‌, 
மயக்கம்‌ ஏற்படும்‌, வாந்தி வருவது போலு மிருக்கும்‌, 
அப்படி யிருந்தால்‌, அவர்கள்‌ ஆசனம்‌ செய்வதற்கு அரை 
மணி அல்லது ஒரு மணி நேரத்தித்கு முன்‌ வீசம்‌ படி 
நான்கு அவுன்ஸ்‌ பால்‌ சாப்பிடலாம்‌. ஆனால்‌ பால்‌ சாப்‌ 
பிட்ட உடனே ஆசனம்‌ செய்யக்‌ கூடா அ, ஆசனம்‌ செய்த 
தும்‌ பால்‌ சாப்பிடக்‌ கூடாது, அரை மணி நேரம்‌ 
பொருத்தேதான்‌ எதையும்‌ செய்ய வேண்டும்‌. இப்படிச்‌ 
செய்தால்‌ தலை கிறுகிறுப்பு, மயக்கம்‌, வாந்தி முதலியன 


உண்டாகாது, 


சிலருக்குத்‌ தானாகக்‌ கால்களைத்‌ தூக்கிச்‌ சுவரில்‌ 
சாத்த வராது, தூக்கினால்‌ “எங்கு விழுந்து எக்கச்‌ செக்க 
மாகி விடுமோ? என்ற பயம்‌ இருக்கும்‌. அப்பேர்‌ பட்டவர்‌ 
களுக்கு, ஒருவர்‌ கிட்ட இருந்‌ த உதவி செய்யலாம்‌, சாதகர்‌ 
57-வது சித்திர கிலைக்கு வந்த பின்‌, உதவி செய்பவர்‌ 
கால்களைப்‌ பிடித்துத்‌ தூக்கி நிமிர்த்திச்‌ சரசாசன நிலைக்குக்‌ 
கொண்டு வந்து, கால்களைச்‌ சுவரில்‌ வைக்கும்படி செய்ய 
லாம்‌. அப்படியே பிடித்துக்‌ கொண்டிருப்பதில்‌ அர்த்தமே 
யில்லை. சுவரில்‌ கால்களை வைத்து விட்டால்‌ சுயமாகவே 
செய்து சில நாட்களில்‌ சிறிது சிறிதாகச்‌ சுவரை விட்டுக்‌ 
கால்களைக்‌ கிளப்ப முயற்சி செய்ய முடியும்‌, உதவி செய்‌ 


சிரசாசனம்‌ 377 


பவர்‌ பிடித்துக்‌ கொண்டே யிருந்தால்‌ முயற்சிற்கு இட 
மில்லாமற்‌ போய்‌ விடுகிறது, இலர்‌ சிரசானத்திலிருக்‌ து 
இறங்கப்‌ பயப்‌ படுவார்கள்‌, சிலர்‌ எக்கச்‌ செக்கமாக 
இறங்குவதால்‌ முழங்கால்‌, பாதம்‌ முதலியவைகளுக்கு 
அடிபடும்‌, சிலர்‌ பக்கங்களில்‌ சாய்ந்து விடுவார்கள்‌. சா 
சனம்‌ செய்யும்‌ முறையை நன்றாய்ப்‌ படித்து, பதட்டம்‌, 
பயம்‌ முதலியன இல்லாமல்‌, படிப்படியாய்‌ இறங்க வேண்‌ 
டும்‌, இல்லையானால்‌ வேறு யாரேனும்‌ உதவி செய்பவர்‌, 
கால்களைப்‌ பிடித்து நிதானமாக இறக்கியும்‌ விடலாம்‌. 


ஆரம்பத்தில்‌ சிலருக்கு உச்சி வலிக்கும்‌. ஆகையால்‌ 
எப்பொழுதும்‌ ஆரம்ப சாதகர்கள்‌, சிரசாசன த்தைக்‌ கால்‌ 
அல்லது அரை நிமிஷத்துக்கு மேல்‌ செய்யக்‌ கூடாது, 
உடல்‌ கனத்தை முதன்‌ முதலாக சிரசு தாங்குவதால்‌ அப்‌ 
படி. வலிக்கும்‌. ஆனால்‌ பிரதி தினமும்‌ பழகிக்‌ கொண்டு 
வந்தால்‌ சில நாட்களில்‌ அந்த வலியிருக்காது. சிலர்‌, கடின 
மான மடிப்பை உபயோகிப்பதால்‌ வலிக்கலாம்‌. மடிப்பு 
போதமான கனம்‌ இல்லாமையினாலும்‌ வலிக்கலாம்‌. மடிப்‌ 
பைச்‌ சிறிது மிருது வாகவும்‌, உயரமாகவும்‌ ஆக்கிக்‌ கொண்‌ 
டால்‌ வலிக்காது மெதுவாய்‌ இருக்க வேண்டு மென்று 
தலையணையை உபயோகிக்க கூடா ௮, அதில்‌ முழங்‌ கைகள்‌ 
வரை உறுதியாய்‌ ஊன்ற முடியாது, தவிர, பஞ்சு நிறைந்‌ 
திருப்பதால்‌, பாரம்‌ அழுத்தின இடத்தில்‌ பஞ்சு விலகிக்‌ 
கொள்ளும்‌. அதனால்‌ நமக்கு ஒரு சமகிலை ஏற்படாது, 
ஆகையால்‌ சம உயரமான துணி மடிப்பே நல்லது, 


ஆரம்ப சாதகர்கள்‌ சுவரின்‌ உதவி யில்லாமல்‌ கிற்க 


வந்த பிறகு, முதலி லிருர்து ஆரம்பித்துச்‌ செய்யும்போது 


378 ஆரோக்கிய ரகசியம்‌ 


சுவரில்‌ கால்களை வைக்காமல்‌, தானாக நிற்கப்‌ பழக வேண்‌ 
டும்‌, சுவரின்‌ ஓரமாகச்‌ செய்தாலும்‌, சுவரின்‌ உதவி 
நாடாமல்‌ செய்ய வேண்டும்‌, சில நாட்களில்‌ மடிப்பை, ஒரு 
அடி முன்னுக்கு இழுத்துப்‌ போட்டுத்‌ தனியாய்ச்‌ செய்ய 
லாம்‌. பிறகு அறையின்‌ நடுவில்‌ எங்கு செய்தாலும்‌ 


நன்றாக வரும்‌, 


சுவரின்‌ உதவியுடன்‌ எப்பொழுதும்‌ செய்தால்‌ 
என்ன ??? என்று சிலர்‌ கேட்கலாம்‌, சிராசாசனத்தில்‌ 
நமது கவனம்‌ பூராவும்‌ சிரசில்‌ தான்‌ இருக்க வேண்டும்‌. 
இரத்தம்‌ மூளைக்கு ஈன்கு பாய்வ தாகவும்‌, மூளை நன்கு 
போலிக்கப்படுவ தாகவும்‌, அதனால்‌ ஆரோக்கியம்‌, வீரியம்‌ 
அடைவ தாகவும்‌, மனத்தில்‌ நினைத்துக்‌ கொண்டிருக்க 
வேண்டும்‌, சுவரோடு கால்களை வைத்துச்‌ செய்தால்‌, மன 
மும்‌ அங்கு செல்லும்‌. அதனால்‌ மூளைக்கு இரத்தம்‌ பாய்‌ 
வதில்‌ சிறிது தடை ஏற்படும்‌, ஆரம்பத்தில்‌ எப்படியும்‌ 
சில மாதங்கள்‌ முயற்சி செய்து சுவரை விட்டுச்‌ செய்யப்‌ 
பழகிக்‌ கொண்டால்‌, பிறகு எப்பொழுதும்‌ மனத்தை ஒரு . 
இடத்தில்‌ வைத்திருக்கலா மல்லவா 2 | 


சிரசாசன த்தில்‌ அதிக கேரம்‌ இருப்பவர்கள்‌ எதற்கும்‌ 
கடிகாரத்தை முன்னால்‌ வைத்துக்‌ கொண்டு செய்து வரு 
வதுதான்‌ நல்லத, 


பெண்கள்‌ சிரசாசனம்‌ செய்யும்போது கால்‌ சட்டை 
போட்டுக்‌ கொள்வது ஈல்லது, அப்பொழுதுதான்‌ உடை 
யைப்‌ பற்றி அதிகக்‌ கவனம்‌ செலுத்தாமல்‌ நிம்மதியாய்ச்‌ 
செய்ய முடியும்‌. இர்த ஆசனத்தை எல்லா வயதினரும்‌ 
செய்யலாம்‌, ஆண்‌, பெண்‌, சிறுவர்‌, சிறுமியர்கள்‌ எல்லோ 


சிரசாசனம்‌ 379 


ரும்‌ செய்யலாம்‌. ஆனால்‌, சிறுவர்‌, சிறுமியர்கள்‌ அதிக 
நேரம்‌ செய்யக்‌ கூடாஅ. ஏதோ இரண்டு, மூன்று நிமிஷங்‌ 
கள்‌ மட்டும்‌ செய்யலாம்‌, மற்றவர்கள்‌ அதிக நேரம்‌ செய்ய 
லாம்‌, 


பலன்‌ :--சிரசுக்கு இரத்தம்‌ நன்கு பாய்வதால்‌, மூளை 
எப்பொழுதும்‌ ஈல்ல நிலைமையில்‌ இருக்கும்‌. ஈல்ல ஞாபக 
சக்தி ஏற்படும்‌, கண்‌, காது, பல்‌, முதலியன நெடுநாள்‌ 
கெடாமல்‌ இருக்கும்‌, மூளை ஈல்ல போஷணை அடைவ 
தால்‌ நரம்புகள்‌ நல்ல உணர்ச்சி யடையும்‌, நரம்பு பலவீனம்‌ 
போகும்‌, பிட்யூடரிக்கும்‌ போஷணை கிடைப்பதால்‌, அதன்‌ 
மூலமாய்‌ நடக்கும்‌ சகல காரியங்களும்‌ சரியாய்‌ நடை 
பெறும்‌, ஸ்திரீகளுக்கு வீட்டு விலக்கு சம்பந்தமான 
கோளாறுகள்‌ நீங்கும்‌, குழந்தை பிறந்தால்‌ நல்ல பால்‌ 
சுரக்கும்‌, சுகப்‌ பிரசவம்‌ ஏற்படும்‌, மற்றும்‌ சர்வாங்கா 
சனத்தினால்‌ எந்தெந்த வியாதிகள்‌ விலகுமோ, அவற்‌ 
திற்‌ செல்லாம்‌, சரசாசனமும்‌ செய்து வந்தால்‌, வியாதிகள்‌ 
விரைவில்‌ விலகத்‌ அணை செய்யும்‌. 


தறிப்பு :--இந்த ஆசனம்‌ செய்பவர்களுக்கு உடல்‌ 
உஷ்ண மாகவே இருக்கும்‌. உஷ்ணமாகும்‌ ஆகா ரங்களைக்‌ 
குறைத்துக்‌ கொள்ள வேண்டும்‌. அதில்‌ முக்கியமாய்க்‌ 
காரம்‌: மிகவும்‌ குறைக்க வேண்டும்‌, இந்த ஆசனத்தைச்‌ 
செய்யும்‌ சமயம்‌ தும்மல்‌, இருமல்‌, கொட்டாவி முதலியன 
வந்தால்‌ அல்லது வரும்போல்‌ இருந்தால்‌, உடனே சிரசா 
சனத்தை விட்டுக்‌ ழே இறங்கி விட வேண்டும்‌, பிறகு 
சற்று நேரம்‌ பொருத்துச்‌ செய்யலாம்‌. சிலருக்கு வாயில்‌ 
எச்சல்‌ ஊறும்‌, சிரசாசனத்தைச்‌ செய்யும்‌ போது விழுங்‌ 


380 ஆரோக்கிய ரகசியம்‌ 


கக்‌ கூடாத, வாயில்‌ அடக்கி வைத்திருந்து ழே இறங்கிய 
பிறகு விழுங்கலாம்‌, தலை வலியோ, தலை கனமோ, காது 
நோயோ, கண்‌ வலியோ இருக்கும்போது சிரசாசனம்‌ செய்‌ 
யக்‌ கூடாத. பல்‌ வலி வந்து, ஈறு வீங்கி, தாடை வீங்கி 
யிருக்கும்‌ போ அம்‌ சிரசாசன த்தைச்‌ செய்யக்‌ கூடா அ. 


வழக்கமாய்‌ இந்த ஆசனத்தைச்‌ செய்யும்‌ ஸ்திரீகள்‌ 
கர்ப்ப மானால்‌, சிரசாசன த்தை இரண்டு மாதங்கள்‌ வரை 
செய்யலாம்‌. அதன்‌ பின்‌ கூடாத. கர்ப்பமானவர்கள்‌ 
புதிதாய்‌ ஆரம்பித்துச்‌ செய்யக்‌ கூடா அ. 


சிரசாசனத்தின்‌ மகிமை 


சிரசாசனத்தின்‌ மகிமை சொல்லத்‌ தர மல்ல. அதைச்‌ 
செய்து பார்த்தவர்களுக்குத்‌ தான்‌ ௮ தன்‌ மகமை தெரியும்‌. 
அதை எழுத்தால்‌ வர்ணிக்கப்‌ புகுந்தால்‌, ஒர்‌ அளவு தான்‌ 
எழுத முடியும்‌, வாயால்‌ சொன்னால்‌, ஒரு சில மணி நேரம்‌ 
தானே நம்மால்‌ பேச முடியும்‌! எழுத்துக்கும்‌, சொல்லுக்‌. 
கும்‌ அடங்காத பல அற்புதங்கள்‌ சரசாசன த்தைப்‌ பழகுவ 
தால்‌ நடக்கின்றன. 


ஒரு கஷ்டமான, சாதாரணமாக முடியாத, ஒரு காரி 
யத்தை ஒருவன்‌ செய்து கொண்டு வர வேண்டுமானால்‌ 
“அந்தக்‌ காரியத்தை எப்படியும்‌ தலைழோக நின்றாவது, 
சாதித்து வந்து விடுகிறேன்‌ ? 
ஒரு காரியத்துக்காக ஒருவன்‌ வந்து அடிக்கடி. தொந்தரவு 
செய்தால்‌ “நீ என்னதான்‌ தலைகீழாக நின்றாலும்‌, ஒன்றும்‌ 
நடவாத போ” என்று தன்னுடைய கொடாத்‌ தன்‌ 


என்று சொல்வது வழக்கம்‌, 


மையை விருப்ப மின்மையைக்‌ காட்ட உபயோக்கிறார்‌ 


சிரசாசனம்‌ 381 


கள்‌. படிக்கும்‌ மாணவன்‌ தன்‌ பாடங்களைத்‌ “தலை இழ்‌2ப்‌ 
பாடமாக உருப்‌ போடுதல்‌ சாதாரணம்‌. இம்‌ மாதிரி 
 தலை8ம்‌'' என்னும்‌ பதத்தை ஒழு முயற்சியின்‌ சிகசமாகக்‌ 
காண்பிப்பதை அறிகிறோம்‌. ஆனால்‌, உண்மையில்‌ தலை 
மோக நின்று இரசாசனச்தைச்‌ செய்து காரியாம்சத்தில்‌ 
காட்டி சாதிப்ப தில்லை, அப்படிக்‌ காரியாம்சத்திலும்‌ 
யாரிடமாவஅ சென்று ஒரு காரியத்தைச்‌ சாதிக்கச்‌ சரசா 
சனம்‌ செய்து காட்டினால்‌, “ஏதோ பைத்தியம்‌ பிடித்து 
விட்டஅ” என்று நிச்சயமாய்‌ முடிவு கூறி விடுவார்கள்‌ | 


ஆகவே, தலை ீழாக நிற்பது, பிறரிடம்சென்ற சாதிக்‌ 
கும்‌ கா ரியங்களுக்காகவோ, வேறு எதற்காகவோ ஏற்பட்டி 
ருக்காஅ. எல்லாவித முயற்சிகள்‌ செய்தும்‌, எதனாலும்‌ 
கோய்‌ தீர வில்லை; எந்த மருக்தினாலும்‌ குண மில்லை; எந்த 
ஊசியினாலும்‌ குண மில்லை ; எந்த வைத்தியத்தினாலும்‌ குண 
மில்லை; கடைசியில்‌ யாராலும்‌, எதனாலும்‌ தனக்கு உபகார 
மில்லை என்ற நிலைக்கு வந்த பின்‌, தலை ழோக நின்று, சரசா 
சனதைச்‌ செய்து, தன்‌ நோயை, பிணியை அந்தக்‌ காலத்‌ 
தில்‌ தீர்த்துக்‌ கொண்டிருப்பார்கள்‌, * தலை ழோக நின்று 
சாதித்து விட்டாயோ ?”” என்ற சொல்‌, அப்போது ஏற்பட்‌ 
டிருக்கும்‌. அதை எப்படியோ நடைமுறையில்‌ பேச்சுப்‌ 
பழக்கத்தில்‌ முடியாத காரியத்தைச்‌ செய்து முடிக்க 
வேண்டுமானால்‌ இந்தத்‌ *தலை8ழ்‌' என்னும்‌ வார்த்தை உப 
யோகத்துக்கு வந்து விட்டிருக்கலாம்‌. ௮௮ எப்படி வழக்‌ 
குச்‌ சொல்லாக வந்திருந்தா லும்‌, உண்மையில்‌ தீராத பல 
வியாதிகளையும்‌, யாராலும்‌ சொஸ்தப்‌ படுத்த முடியாத பல 
ரோய்களையும்‌, சிரசாசனம்‌ தீர்க்றெது என்பது என்னவோ 
உண்மை, 


382 ஆரோக்கிய ரகசியம்‌ 


*ஏனையா | தலைழோக நிற்பது இயற்கைக்கு விரோத 
மல்லவா? அப்படித்‌ தலை$ழோக நிற்பது ஈல்ல தென்பது 
உண்மையானால்‌, கடவுள்‌ நம்மைத்‌ தலை மாகவே இருக்கும்‌ 
படி படைத்திருக்க மாட்டாரா? ₹ சிருஷ்டிக்கு விரோத 
மாய்‌ நட? என்று சொல்வது இயற்கைக்கு விரோதம்‌” 
என்று நியாயத்தை விளம்புவோர்‌ பல பேர்‌ உண்டு, 


நாம்‌ இயற்கையாய்‌ வாழ்கிறோமா ? அல்லது இயற்கை 
யுடனாவஅ ஒத்அழைக்கிறோமா? மனிதன்‌ தன்‌, புத்தி, யுக்தி, 
முயற்சி முதலியவைகளால்‌ நாளுக்கு காள்‌ இயற்கையை 
விட்டுத்‌ தார விலநிக்கொண்டே போகிறான்‌. அப்படி 
இயற்கையைப்‌ பற்றிப்‌ பேசப்போனால்‌, புகை பிடிக்கிறார்‌ 
களே! அத இயற்கையா? அப்படி அது இயற்கை 
யென்றால்‌, தலையில்‌ ஒரு புகைப்‌ போக்கிக்‌ குழாயுடன்‌ 
அல்லவா இயற்கை படைப்‌ பித்திருக்க வேண்டும்‌ | 
காபியைக்‌ குடிப்பது இயற்கை யென்றால்‌, பச, பால்‌ கறப்‌ 
பதற்குப்‌ பதிலாகக்‌ காபியாகவே அல்லவா கறக்க வேண்‌ 
டும்‌! நெல்லில்‌ அரி இருப்பதற்குப்‌ பதில்‌, சாதமாகவே 
அல்லவா விளைய வேண்டும்‌! சோடா ணெறு! இரஷ்‌ 
ஊற்று! சோப்புக்‌ குன்று! இப்படி இயற்கை சிருஷ்டித்‌ 
திருக்க வேண்டு மல்லவா $ 


இயற்கை என்பதுதான்‌ என்ன? இடைப்பதை அப்‌ 
படியே அனுபவிப்பது புசிப்பது, வாழ்வ து. ஆனால்‌, மனி 
தன்‌ அப்படிச்‌ செய்கிறானா? மனிதனைத்‌ தவிர, மற்ற உயிர்‌ 
சுள்‌ இயற்கைப்படியே வாழ்கின்றன. ஆனால்‌ மனிதனின்‌ 
செயல்‌ ஆற்றும்‌ திறனான த, பல விதங்களில்‌ இயற்கை 
யுடன்‌ போராடிப்‌ போராடி, ஆதிகால முதல்‌ பல அறை 


சிரசாசனம்‌ 383 


களில்‌ முன்னேறிக்‌ கொண்டு வந்திருக்கிறது, அதற்கு ஒரு 
முடிவோ, எல்லையோ கிடையாது, ஆனால்‌, மனித சமூகம்‌ 
மீண்டும்‌ பின்னேறி ஆதி மனிகனைப்போல வாழவோ, 
இருக்கவோ முடியாது. அப்படி இருக்க வேண்டிய 
அவசியமு மில்லை, தற்காலத்தை ஒட்டி “மனித வாழ்க்‌ 
கைக்கு எது உகந்தது; எது தேவை; எவை நல்லது; எது 
அவசியம்‌”? என்று பகுத்‌ தறிந்து ஈடந்தால்‌ போதும்‌. பல 
ஆயிரம்‌ தலை முறைசளாக மாறிக்கொண்டு வந்த மனித 
சமூகம்‌, செயற்கை முறைகளைக்‌ கைக்கொள்ளும்போ த, 
பல செளகரியங்களை அடைர்திருந்தாலும்‌, கூடவே பல 
அசெள கரியங்களை அடைய வேண்டியதாயு மிருக்கறெது. 
இப்படி ஏற்படுவது சகஜமே. அந்த அசெளகரியங்களி 
லிருந்து விபேடப்‌ பல தேசத்தார்‌, பல சாதனங்களைக்‌ 
கண்டு பிடித்திருக்கிறார்கள்‌, இன்னமும்‌ கண்டு பிடித்துக்‌ 
கொண்டு வருகின்றனர்‌, 


ஆனால்‌ நமது பாரத நாட்டில்‌, ஈமது யோகிகள்‌ கண்டு 
பிடித்ததுபோல அவ்வளவு சூட்சுமமாய்‌, விஞ்ஞான ரீதி 
யாய்‌ எந்த நாட்டினரும்‌, எந்த இனத்தினரும்‌, இதுவரை 
கண்டு பிடிக்க வில்லை, கூடுவிட்டுக்‌ கூடு பாய்தல்‌, ஒரு 
அறையில்‌ அடைத்து வைத்தால்‌, உடலை அணுக்களாய்ப்‌ 
பிரித்த, மறுபடியும்‌ வெளியில்‌ வந்து கூடி உலாவல்‌, 
நினைத்ச மாத்திரத்தில்‌ அமெரிக்காவில்‌ இருத்தல்‌, தன்‌ 
மூளையி லிருந்த ரேடியோ மிகழ்ச்சிகளைக்‌ கேட்பித்தல்‌, பாம்‌ 
புடன்‌ வடித்தல்‌, காட்டு மிருகங்களுடன்‌ உற வாடல்‌, 
நீரின்மேல்‌ மிதத்தல்‌, நெருப்பில்‌ குளித்தல்‌, சூட்சும 
சரீரத்தடன்‌ மறு உலகங்களுக்குச்‌ சென்று வரல்‌, செத்‌ 
தவர்களை உயிர்ப்பித்தல்‌, தொட்ட மாத்திரத்தில்‌ ரோய்‌ 


384 ஆரோக்கிய ரகசியம்‌ 


நீக்கல்‌ முதலிய அதிசய சாதளைகள்‌ எல்லாம்‌ நமக்குத்‌ 
தெரியா ததால்‌, “அதெல்லாம்‌ வெறும்‌ பொய்‌,: கட்டுச்‌ 
கதை, கற்பனை? என்று சொல்லலாம்‌. ஆனால்‌ ஒரு 
சில நாற்றாண்டுகளுக்கு முன்புகூட இவைகள்‌ ஈடந்திருக்‌ 
இன்றன. இவைகளிற்‌ சல சமீபத்திலும்‌ ஈடந்திருக்‌ 
இன்றன. தற்போ திருக்கும்‌ சில வயதானவர்‌ களுக்கும்‌ 
தெரிந்திருக்கும்‌. இவைகள்‌ எல்லாம்‌ இயற்கை சிருஷ்டி 
யின்‌ இரகஸ்யத்தை அறிந்த ஈம்‌ பாரத நாட்டு முனிவர்‌ 
களுக்கு, யோகிசளுக்கு ஒரு சிறு பிள்ளை விளையாட்டைப்‌ 
போன்றது, : 


அதிலும்‌ மனிதனின்‌ முக்யெ உறுப்பாகிய மூளையைப்‌ 
பற்றி யோகிகள்‌ ஈன்கு தெரிந்திருக்‌ ன்றனர்‌. அதற்கு 
வேண்டிய உபாயங்களையும்‌ கண்டு, பிடி.த்திருக்கின்றனர்‌. 
அஅதான்‌ சிரசாசனம்‌. சிரசாசனம்‌ அதிகம்‌ செய்யச்‌ 
செய்ய யோக மார்க்கத்தில்‌ இன்னும்‌ பல அதிசயங்க 
ளெல்லாம்‌ நிகழ்த்த முடியும்‌. அதற்கெல்லாம்‌ நாம்‌ இல்ல 
றத்தில்‌ இருந்து கொண்டு, உலக விவகாரங்களில்‌ மனத்தை 
ஈடுபடுத்திக்‌ கொண்டு செய்ய முடியாது. அதற்கான 
கேரம்‌, உணவுப்‌ பத்தியம்‌, வைராக்கியம்‌ முதலியவைகளை 
நம்மால்‌ அனுசரிக்க முடியா அ. ஆனால்‌, நாம்‌ இல்லறத்தில்‌ 
இருந்து கொண்டு, உலக விவகாரங்களில்‌ ஈடு பட்டுக்‌ 
கொண்டு, சிறிதளவு சிரசாசனம்‌ செய்து கொள்ளலாம்‌. 
யோகிகள்‌, சந்நியாசிகள்‌, பிரம்மச்சாரிகள்‌ தான்‌ செய்ய 
வேண்டு மென்ப தில்லை. சரசாசனத்தில்‌ பல படிகள்‌ 
உண்டு, அவைகள்‌ எல்லாம்‌ அவர்கள்‌ செய்யட்டும்‌, ஆனால்‌ 
முதல்‌ படியாகிய வெறும்‌ சாதாரண இிரசாசனத்தை 
மட்டும்‌ நாம்‌ செய்தால்‌ போதும்‌, 


சித்திரம்‌ 58] ரெசொசனம்‌ [ பக்சம்‌ 872 சிரசாசனம்‌ [பக்கம்‌ 372 
( ஆரம்ப நிலை 5) ( ஆரம்ப நிலை 6) 


[பக்கம்‌ 872 


சிரசாசனம்‌ 


60] 


சத்திரம்‌ 


சிரசாசனம்‌ 385 


அவ்வாறு, நாம்‌ தவறாமல்‌ சரசாசனத்தை செய்த 
வந்தால்‌, மூளை ஆரோக்யெமாக இருக்கும்‌, நாம்‌ வாழும்‌ 
வரையில்‌ நோய்‌ ரொடிகளின்றி ஆசோர்ச்யெமாக! மல்கம்‌ 


யுடன்‌ பம்‌ 


இந்தச்‌ சிரசாசன த்தில்‌ குறைந்தது ஐந்து நிமிஷங்கள்‌ 
முதல்‌ அரை மணி நேரம்‌ வரை, நிற்கப்‌. பழகிக்‌ கொண்‌ 
டால்‌ போதும்‌, நாம்‌ வாழ்க்கையில்‌ வெற்றி யடைந்தவர்‌ 
களாகி விடுவோம்‌, இவ்வாறு பல நாட்கள்‌, பழகி வரவர, 
யோக சித்தி அனுபவங்கள்‌. சிறிது . சிறிதாக ஏற்படும்‌, 
இதற்கு அவரவர்‌ மனோ பக்குவத்த்க்குத்‌ தக்கபடி,” இயம 
நியமங்களுக்கு ஏற்றபடி, குணம்‌ ஒக்ிரம்‌ ஏற்படுவதோ தாம 
இத்து ஏற்படுவதோ ஆகும்‌. “புருவ மத்தியில்‌ ஜோதியைக்‌ 
காண்பது, தச நாதங்களான அற்புத நாத ஜாலங்களைக்‌ 
கேட்பது)” போன்ற ஆரம்ப இத்திகள்‌ ஏற்படும்‌, சாதாரண 
மாய்க்‌ குடும்பத்தில்‌ இருந்து கொண்டே, உலக விவகாரங்‌ 
களில்‌ ஈடுபட்டுக்‌ கொண்டே, தினமும்‌ அ௮ரை- மணி நேரம்‌ 
சிரசாசன த்தைப்‌ பழகுசறெவர்களுக்கே இம்‌ மாதிரி. அனுப 
வங்கள்‌ ஏற்படுகின்ற தென்றால்‌, இதையே கோக்கமாகக்‌ 
கொண்டு, யோக மார்க்கத்தைக்‌ கடைப்பிடித்து, மணிக்‌ 
கணக்காக யோகத்தைப்‌ பயில்பவர்களுக்கு ்‌ எதுதான்‌ 


ஏற்படாது? 


. தகவே, யோக மார்க்கமான து மனிதன்‌ உன்னத நிலை 
அடைய ஒரு சாதனமாக அமைர்‌ திருக்கன்றஅ. இதனைக்‌ 
கடைப்பிடித்தவர்கள்‌ கோய்‌ எனும்‌ பிடிப்பிலிருக்து விடு 
படுவ தென்னவோ நிச்சயம்‌, ஆகையால்‌ அன்பர்களே | 
இன்றே கங்கணம்‌ கட்டிக்‌ கொள்ளுங்கள்‌, “நான்‌ ரோய்‌ 


9 


386 ஆரோக்கிய ரகசியம்‌ 


களுக்கு இசையாகித்‌ துன்பம்‌ அனுபவிக்கப்‌ பிறக்க வில்லை, 
ஆரோக்கியமா யிருந்து ஆனந்தத்தை அனுபவிக்கவே 
பிறந்தேன்‌. அதற்கு உடல்‌ நலம்‌ அவசியம்‌. இவ்வுடலு 
டன்தான்‌ எதையும்‌ சாதிக்க முடியும்‌. ஆகையால்‌ எதை 
விட்டாலும்‌ இனி யோகாசனத்தை விடமாட்டேன்‌?! 
என்று தினமும்‌ பன்முறை மனதுக்குப்‌ புத்தி சொல்லித்‌ 
திடப்‌ படுத்திக்‌ கொள்ளுங்கள்‌. பிறகு அவகாசம்‌, நேரம்‌, 
உற்சாகம்‌ எல்லாம்‌ கிடைக்கும்‌, சோம்பல்‌, தூக்கம்‌ முத 
_ லியன வந்தால்‌ மனத்தால்‌ விரட்டி அடியுங்கள்‌. அஅதான்‌ 
மனிதனின்‌ விரோதி, யோசு சாதனமே உங்கள்‌ தோழன்‌, 
சிரசாசனமே சிறந்த நண்பன்‌, 


பாரிச வாய்வு 


பாரிச வாய்வு சாதாரணமாகச்‌ சற்று வயதானவர்களு 
குத்தான்‌ வருவது வழக்கம்‌. ஆனால்‌ இக்‌ காலம்‌ இறியவர்‌ 
களுக்குங்‌ கூட வருகிறது. இதில்‌ பலவிதம்‌ உண்டு, பொது 
வாக உடலின்‌ ஒரு பக்கம்‌ சுவாதீன மில்லாமல்‌ போய்‌ விட 
வதற்கே “பாரிச வாய்வு” என்று சொல்லுவார்கள்‌. உட 
லில்‌ ஒரு கை, ஒரு கால்‌ சுவாஜின மிழந்தூ விடும்‌, தன்‌ 
னிச்சையாய்க்‌ கையைத்‌ தூக்கவோ, காலை எடுக்கவோ 
வராது. அப்பேர்ப்பட்டவர்கள்‌ படுக்கையில்‌ க்க 
வேண்டியதுதான்‌. இந்த வியாதியான அ இருந்தாற்‌ போலீ 
ருந்து சிலசைத்‌ தாக்குது, சாதாரணமாய்ப்‌ பேசி 
கொண்டிருப்பார்கள்‌, திடீரென்று * என்னமோ தலை அதி: 
மாய்‌ வலிக்றெது? என்பார்கள்‌. உடனே சற்று நேரத்தி 
பிரக்ஞை தவறி விடும்‌, அதற்கு உடனே சாந்தி பல செம 
வார்கள்‌, மருத்துவமும்‌ பல நடைபெறும்‌. கடைசியி: 


சிரசாசனம்‌ 387 


அதன்‌ முடிவைப்‌ பார்க்கும்போது ஒரு கை, ஒரு கால்‌, 
தூக்கவோ அசைக்கவோ முடியாமல்‌ போய்‌ விட்டிருக்கும்‌. 


சிலருக்கு முதலில்‌ ஜுரம்‌ வந்து, இரண்டு மூன்று, 
நாட்களில்‌ கை கால்‌ சுவாதீன மில்லாமல்‌ போய்‌ விடும்‌, 
இலருக்குச்‌ சிறிது சிறிதாக ஒரு பக்கம்‌ கை கால்‌ முதலில்‌ 
வலிக்கும்‌. பிறகு படிப்‌ படியாய்ச்‌ சுவாஇின மில்லாமல்‌ 
போய்‌ விடும்‌, இதில்‌ சிலருக்கு வலது பக்கக்‌ கை கால்கள்‌ 
சுவாதீன மிழப்ப துண்டு, இலருக்கு இடது புறத்திலும்‌ 
சுவாதீன மில்லாமற்‌ போய்‌ விடும்‌, சிலருக்கு இரண்டு கால்‌ 
களும்‌, இரண்டு கைகளும்‌ சுவா தீன மற்று விடும்‌, சிலருக்‌ 
குக்‌ கை மட்டும்‌ தூக்க வராது; கால்‌ நன்றா யிருக்கும்‌. 
இலருக்குக்‌ கைகள்‌ நன்றா யிருக்கும்‌; கால்‌ மட்டும்‌ அசைக்க 
வராது, ஆகவே, இது எப்படியும்‌ பல விதத்தில்‌ தன்‌ 
சொருபத்தைக்‌ காட்டுறது. 


இதற்கும்‌ பலவித வைத்திய முறைகள்‌ கையாளப்‌ படு 
இன்றன. ஆங்கில வைத்தியத்தில்‌ இந்தப்‌ பாரிச வாய்வு 
அவ்வளவு குணமாகிறது என்று சொல்வதற்‌ இல்லை, அதை 
இப்பொழுது ஈன்கு தெரிந்த டாக்டர்கள்‌ முன்பே சொல்லி 
விடுவார்கள்‌, சாதாரணமாய்‌ எந்த வைத்தியர்களும்‌ அப்‌ 
படிச்‌ சொல்ல மாட்டார்கள்‌ ; சொல்லவும்‌ முடியாது. அவர்‌ 
களும்‌ மனிதர்கள்‌ தானே ! முடிந்த மட்டும்‌ முயற்சி செய்ய 
லாம்‌, குண மானால்‌ ஆகட்டும்‌. “வாறே வரை லாபம்‌ 
தானே? என்று எண்ணுகிறவர்களும்‌ உண்டு, ஆனால்‌, நம்‌ 
மவர்களுக்குத்தான்‌ அந்த மோகம்‌ போவ இல்லையே! அவர்‌ 
களைக்‌ கெஞ்சிக்‌ கேட்டுக்‌ கொண்டும்‌, பெரிய சிபார்சுகளைக்‌ 
கொண்டும்‌, ஆஸ்பத்திரிகளில்‌ இடர்‌ தேடிக்‌ கொள்வார்கள்‌. 


388 ஆரோக்கிய ரகசியம்‌ 


அவர்களும்‌ பல மாதங்கள்‌ ஊசிகள்‌, பல மருந்துகள்‌, பல 
எக்ஸ்ரே இச்சைகள்‌ அளிப்பார்கள்‌. கடைசியில்‌ “இவ்‌ 
வியாதி குணமாகாது, வீட்டுக்குப்‌ போகலாம்‌? என்று 
மிக்ச பவ்யத்துடன்‌ சொல்லி விடுவார்கள்‌, 


“நீ வீட்டுக்குப்‌ போகலாம்‌ என்று சொன்னால்‌ 
அர்த்த மென்ன? பிரசித்தி பெற்ற ஆங்கில டாக்டர்களே 
அப்படிச்‌ சொல்லி விட்ட பிறகு வேறு வழி! “சரி: நீ 
இந்த உலகத்தி லிருக்க லாயக்‌ இல்லை; வேறு உலகத்தில்‌ 
தான்‌ இருக்க லாயக்கானவன்‌ ? என்று யமபுரிக்குச்‌ சீட்டு 
கொடுத்து அனுப்பவது தவிர இதற்கு வேறு என்ன அர்த்‌ 
தம்‌ இருக்க முடியும்‌! சில வைத்தியர்கள்‌ “நீ வீட்டிற்குச்‌ 
சென்று இஷ்டமானதை யெல்லாம்‌ சாப்பிடு !?? என்று 
கூடச்சொல்லுவார்கள்‌. வீட்டில்‌ வாய்‌ கட்டி பத்தியத்‌ துடன்‌ 
இருந்தாலாவது இன்னும்‌ சல நாட்கள்‌ உயிருடன்‌ இருக்க 
லாம்‌, கை கால்‌ சுவா தீன மில்லாமல்‌ சதா பிறருக்குத்‌ துன்ப 
மாய்‌ வாழ்பவன்‌, இன்னும்‌ அதிக நாட்களிருந்தால்‌, மற்ற 
வர்களுக்கு மிகுந்த துன்பம்‌ என்று தானோ என்னவோ 
வைத்தியர்கள்‌ அப்படிச்‌ சொல்லுகிறார்கள்‌! அல்லது நீ 
வாயை அடக்காமல்‌ இஷ்ட மானதை யெல்லாம்‌ கண்ட 
சண்ட நேரத்தில்‌ சாப்பிட்டு இக்‌ கதிக்‌ காளானாய்‌. ஆகை 
யால்‌ அதே வழியைக்‌ கடைப்‌ பிடித்துச்‌ “சிக்கிரம்‌ உன்‌ 
கடையைக்‌ கட்டு? என்று சொல்லுவதா யிருக்கலாம்‌! 


ஆகவே, வைத்தியர்கள்‌, தர்ப்பை எப்படிக்‌ கூறினா 
லம்‌, ரோயாளி அப்படிச்‌ சாவதற்குச்‌ சத்தமா யிருக்க மாட்‌ 
டான்‌. கை கால்‌ சுவன மில்லா விட்டாலும்‌, தன்னைக்‌ 
கவனிப்பார்‌ இருந்தாலும்‌, இல்லா விட்டாலும்‌, ஏழையானா 


சிரசாசனம்‌ 389 
அம்‌, பணக்காரனானாலும்‌, “இன்னும்‌ லெ நாட்கள்‌ இருக்க 
மாட்டோமா? வேறு வைத்தியம்தான்‌ செய்து பார்ப்‌ 
போமே! அதனாலாவது, ஈம்‌ ஆயுள்‌ நீடித்து வாழ்க்கை 
இன்பம்‌ சரியாய்‌ அனுபவிக்க மாட்டோமா??? என்று ஆசை 
கொள்ளுவான்‌, நன்றாய்‌ நடமாடுகிறவர்களைப்‌ பார்த்து 
“நாமும்‌ இம்‌ மாதிரி எப்பொழுது எழுந்து ஈடக்கப்‌ போடி 
ரோம்‌? அந்த நாள்‌ எப்போது வரும்‌? உலகத்தில்‌ எனக்கு 
வேறு ஒன்றுமே வேண்டாம்‌, நன்றாய்‌ நடமாடினால்‌ 
போதும்‌? என்று நினைத்து நினைத்து ஏங்குவான்‌. அவ 
னுடைய மன வேதனை அவனுக்‌ கல்லவா தெரியும்‌? கற்‌ 
பனை உள்ள, மற்றவர்கள்‌, சிந்தித்துப்‌ பார்க்கட்டும்‌ | 


மரணங்களில்‌ பல விதம்‌, வீர மரணம்‌, தியாக மரணம்‌, 
விபத்து மரணம்‌, அகால மரணம்‌, காதல்‌ மரணம்‌, திடீர்‌ 
மரணம்‌, தற்கொலையால்‌ மரணம்‌, கொலையால்‌ மரணம்‌, 
ரோய்‌ மரணம்‌, எனப்‌ பலவகைகள்‌ உண்டு, “ஆறிலும்‌ 
சாவு, நூறிலும்‌ சாவு,” அதனால்‌, “எப்பொழுது இறர்‌ 
தானு மென்ன ” என்று வேதாந்தம்‌ பேச வீரச்‌ செயல்‌ 
களைப்‌ புரியா விட்டாலும்‌, உண்பதில்‌ வீரங்‌ காட்டி, 
ஊனைச்‌ சிதைத்து, “ஊழ்‌ வினை என்று நினைத்து 
ஊழியை அடைவோர்‌ பலர்‌, * நூற்றுக்குத்‌ தொண்ணூறு 
பேர்‌ இன்றைய உலகத்தில்‌ சாப்பிடுவதினாலேயே சாறொர்‌ 
கள்‌ |? என்று சொன்னால்‌ மிகையாகாது. இவர்களெல்லாம்‌ 
உண்பதற்காக ஜீவித்திருக்றொர்ச ளென்பது நிச்சய 
மாகிறது, ஜீவிப்பதற்காக உண்பதென்றிருந்தால்‌ இத்தனை, 
நோய்கள்‌ ஏன்‌? இத்தனை கஷ்டங்கள்‌ ஏன்‌? இத்தனை 
மருந்துகள்‌ ஏன்‌ ? இத்தனை ஊசிகள்‌ ஏன்‌? இத்தனை வைத்‌ 
இியங்கள்‌ ஏன்‌ ? இத்தனை மரணங்கள்‌ ஏன்‌ ? “ எதனால்‌ ஒரு 


390 ஆரோக்கிய ரகசியம்‌ 


வன்‌ வாழ்றொனோ, எதனிடம்‌ ஒருவன்‌ பற்று வைத்துச்‌ 
சுக்றொனோ, அதுவே, அவனுக்கு ஈமனாய்‌ முடியும்‌” 
என்று அனுபவசாலிகள்‌ சொல்லுவார்கள்‌. ௮2 இந்தச்‌ 
சாப்பாட்டு இராமன்கள்‌ விஷயத்தில்‌ முற்றிலும்‌ உண்மை, 
ஜீவிப்பதற்காக மட்டும்‌ உண வருந்துபவர்களைப்‌ பற்றி நாம்‌ 
கவலைப்பட வேண்டாம்‌. அவர்கள்‌, தான்‌ “எதைச்‌ சாப்பிட 
வேண்டும்‌, எப்பொழுது சாப்பிட வேண்டும்‌? என்னும்‌ 


முறை யறிந்து முறைப்படி சாப்பிடுவார்களே ! 


இப்‌ பாரிச வாய்வு எனும்‌ ரோயும்‌ உணவின்‌ கோளாறு 
களினால்‌ உண்டாவதே. நம்முடைய நாட்டில்‌ அநேகமாய்ப்‌ 
பருப்பில்லாமல்‌ சாப்பாடே கிடையாத. பருப்பு நல்ல 
புஷ்டி யுள்ள ஆகாரம்‌ தான்‌. ஆனால்‌ அதையும்‌ ஒரு அள 
வுடன்‌ சேர்த்துக்‌ கொண்டால்‌ நல்லத, வாய்க்கு ருசியா 
யிருக்கின்ற தென்று காலை, பகல்‌, மாலை, இரவு எல்லா 
வேளைகளிலும்‌ பருப்பாகவே சாப்பிட்டு வந்தால்‌, உடல்‌ 
என்ன ஆவ? காலையில்‌ இட்லி சாம்பார்‌, மத்தியானம்‌ 
தான்‌ எத்தனை விதம்‌! பருப்பு நெய்‌, பருப்பு சாம்பார்‌, 
பருப்பு இரசம்‌, பருப்பு காய்‌ கறி கூட்டு, பொரியலில்‌ 
பருப்பு, இத்தனையும்‌ போதா தென்று கடலைப்‌பருப்பு 
வேறு பலவித உருவங்களில்‌ ௩ம்‌ உணவில்‌ இடம்‌ பெறு 
றது. மாலை டிபனில்‌ பஜ்ஜி, பக்கோடா, ஓமப்பொடி, 
காராபூந்தி, லட்டு, மோகன்டால்‌ சாப்பிடுகிறார்கள்‌. இவைக 
ளெல்லாம்‌ கடலை மாவிலிருந்து செய்யும்‌ பண்டங்கள்‌ 
தானே? இரவிலாவது வெறும்‌ இரசமோ, குழம்போ, 
வைத்தால்‌ பிடிக்கறதா? பிடிக்காத காரணத்தால்‌, (வயிற்‌ 
றுக்‌ கல்ல! வாய்க்கு!) அப்பொழுதும்‌ கூட பருப்பு 
போட வேண்டும்‌, வீட்டிலாவது சகோதரிகள்‌ அவ்வப்‌ 


சிரசாசனம்‌ 99) 


போது பருப்பு போடாமல்‌ சமையலைப்‌ பத்தியமாய்ச்‌ 
செய்வார்கள்‌, ஒட்டல்‌, ஹாஸ்டல்‌, மெஸ்‌ இவைகளில்‌ 
விமோசனமே நடையா து. தினமும்‌ எந்த வேளையிலும்‌ 
பருப்பு தான்‌. இவர்கள்‌ வயிறு கெடவும்‌, வாய்வு உடம்‌ 
பில்‌ ஏற்படவும்‌ கேட்க வேண்டுமா? பிறகு முதுகு வலி, 
பிடிப்பு, கை கால்‌ வலி, பிறகு வயிற்றில்‌ காற்றோட்டம்‌, 
“கர்‌ முர்‌” என்ற உறுமல்‌ சத்தம்‌, பிறகு காற்று (Gas) 
ஏற்பட, அஜீரணம்‌, உணவில்‌ வெறுப்பு, நரம்பு சக்தி 
யில்லாமை! கடைகியில்‌ பாரிச வாய்வு வந்து கை கால்‌ 


விழுந்து விடுகிறது | 


“பருப்பு சாப்பிட்டால்‌ என்ன? அதற்குத்‌ தான்‌ 
பெருங்காயம்‌ இருக்கிறதே! எல்லாவற்றிலும்‌ கலந்து விட்‌ 
டால்‌ போகிறது | பருப்பை ஜீரணித்து விடும்‌, வாய்வு 
உபத்திரம்‌ ஏற்படாது” என்று சொல்லலாம்‌, 


அப்படி அளவிற்கு மிஞ்சிப்‌ பருப்பைச்‌ சாப்பிடுவா 
'னேன்‌? அதற்காகப்‌ பெருங்காயத்தைக்‌ கரைப்பானேன்‌ | 
பெருங்காயம்‌ என்றும்‌ துணை செய்புமா ? எல்லாம்‌ உட 
லில்‌ ஓரளவு இரத்தம்‌ நன்றாய்‌ இருக்கும்‌ வரைக்கும்தான்‌, 
பிறகு, சற்று வயதான பின்‌ இரத்தோட்டம்‌ மாறுதல்‌ 
அடைந்ததும்‌ பல கெட்ட குணங்களைக்‌ காட்டுகின்றன. 


அதனுடைய முடிவுதான்‌ இந்தப்‌ பாரிச வாய்வு, 


உடலில்‌ வாய்வு அதிகம்‌ ஆனால்‌ இரத்த ஓட்டம்‌ சரிவர 
ஏற்படுவ தில்லை. ஈசம்பு பலவீனம்‌ உண்டாகிற, அது 
சிறிது இறிதாகவோ, திடீரென்றோ, மூளையில்‌, கை கால்‌ 
பகுதிகளைச்‌ சேர்ந்த பாகத்திற்கு இரத்தம்‌ போவது 


392 ஆரோக்கிய ரகசியம்‌ 


நின்று விடுறது. அதனால்‌ மூளை இரத்த போஷணை இன்‌ 
றித்‌ தன்‌ வேலையைச்‌ செய்ய மறுக்கிறது. அதனால்‌ முடிய 
வில்லை, அதற்கு நாம்‌ செய்த தென்ன? பலவித மருந்து 
களை உடலில்‌ செலுத்துகிறோம்‌. அம்‌ மருந்துகளின்‌ வேகத்‌ 
தால்‌ இரத்தத்திலுள்ள வாய்வு கலைந்து சிறிது குண மேற்‌ 
படும்‌, அம்‌ மருந்தின்‌ வேகத்தில்‌ மூளைக்கும்‌ சிறிதளவு 
இரத்தம்‌ செல்லும்‌, அதனால்‌ சிறிது குணமாவது போலத்‌ 
தோன்றும்‌, மருந்து உபயோகத்தில்‌ இருக்கும்‌ மட்டும்‌ 
சற்று குணமாகவே இருக்கும்‌. ஆனால்‌ மருந்தைக்‌ கைவிட்‌ 
டால்‌, பூமியின்‌ ஆகர்ஷண சக்தி யென்னும்‌ எதிரி வென்று 
விடுது. மறுபடியும்‌ பழைய நிலைக்குத்‌ திரும்ப வேண்டி 
யது தான்‌. இந்தப்‌ பாரிச வாய்வுக்கு ஆங்கில வைத்‌ 
இயத்தை விட நாட்டு வைத்திய முறை சிறிது பலன்‌ அளிக்‌ 
இறது. ஆரம்ப நோயாளிகளுக்குக்‌ குணமும்‌ செய்கிறது, 
அதிலும்‌ மலையாள வைத்தியமாகிய நவரக்கிழி போன்றவை 
பரவா யில்லை. ஆனால்‌ இத்தனை வைத்தியமும்‌ செய்து 
ஒன்றுமே குண மில்லா தவர்களும்‌ உண்டு, ஆனால்‌ இவர்க 
ளெல்லோராலும்‌ கைவிடப்பட்டு பரலோக யாத்திரைக்குச்‌ 
சீட்டு எழுதிக்‌ கொடுத்து விட்ட பல பாரிச வாய்வு 
கோயாளிகள்‌, இந்த சிரசாசனத்தைச்‌ செய்து முற்றிலும்‌ 
குணமாகி ஆரோக்கியமாக இருக்கிறார்கள்‌. 


முதலில்‌ எடுத்ததும்‌, தலைழோக நிற்க முடியாது, 
அவர்களுக்குத்தான்‌ கைகால்‌ சுவா தீன மில்லையே? முதலில்‌ 
ஒரு மாதம்‌ சர்வாங்காசனத்தை ஒரு நிமிஷம்‌ மூன்று 
கடவை ஆரம்பித்து, சிறுகச்‌ சிறுக ஐந்து நிமிஷங்கள்‌ 
மூன்று தடவை செய்யப்‌ பழக வேண்டும்‌. இதற்குப்‌ 
பிறருடைய உதவி மிக அவசியம்‌, பின்‌ பிறருடைய உதி 


சிரசாசனம்‌ 393 


வியைக்‌ கொண்டே சிரசாசனத்தில்‌ லெ விநாடிகள்‌ நிற்க 
வேண்டும்‌, இம்‌ மாதிரி ஒரு நிமிஷம்‌ மூன்று தடவை செய்‌ 
விக்க வேண்டும்‌, சிறிது சிறிதாக வாரத்திற்கு அரை நிமிஷ 
வீதம்‌ நேரத்தை அதிக மாக்கிக்‌ கொண்டே, பத்த நிமிஷங்‌ 
கள்‌ மூன்று தடவை செய்யப்‌ பழ விட்டால்‌, மூளைக்கு 
நன்றாய்‌ இரத்தப்‌ பாய்ச்சல்‌ இடைக்கிறத, இரத்தப்‌ 
பாய்ச்சல்‌ இல்லாம லிருந்த கால்கைப்‌ பகுதிகளுக்கு 
மறுபடியும்‌ இரத்தம்‌ பாய்ந்து சிறிது சிறிதாக அப்‌ 
பகுதி வேலை செய்ய ஆசம்பிக்றெது, இதற்குள்‌ நோயா 
ளிக்கே, இரண்டு மூன்று மாதங்களில்‌ தானே சுயமாகச்‌ 
செய்யும்‌ சக்தியும்‌ ஏற்படலாம்‌. எல்லாம்‌ அவரவர்களின்‌ 
நிலைமையைப்‌ பொருத்திருக்கறது. இன்னு செய்து நாளை 
பலனை யோகத்தில்‌ எதிர்‌ பார்க்க முடியாது, பல மாதங்‌ 
கள்‌ செய்ய வேண்டும்‌, ஆனால்‌ பலன்‌ நிச்சயம்‌ உண்டு, 


கண்கேடாமல்‌ இநக்க 


கண்‌ எவ்வளவு இன்றியமையாத தென்று சொல்லத்‌ 
தேவை யில்லை, கண்கள்‌ இல்லையானால்‌ ஒருவன்‌ வாழ்வின்‌ 
பல சுகங்களை அனுபவிக்க முடியாத. உலகத்திலுள்ள 
பல இயற்கை வர்ண ஜாலங்களைக்‌ காண முடியாது, உலக 
சிருஷ்டியில்‌ ஜீவராசிகளின்‌ அற்புதங்களை அறிய முடி 
யாது; அதன்‌ நிலைகளை உணர முடியாது, ஒருவனுக்கு 
நல்ல மூளை யிருந்தாலும்‌, இவைகளை உணர வேண்டுமானால்‌, 
கண்களின்‌ உதவி இருந்தால்‌ தான்‌ முடியும்‌, அப்பேர்ப்‌ 
பட்ட கண்களை என்னதான்‌ கண்ணே” போலப்‌ போற்‌ 
தினாலும்‌, நாற்பது வயதானதும்‌ அதன்‌ சக்தி குன்றத்‌ 
தான்‌ செய்கின்றது, அச்‌ சமயம்‌ ஈமது உடலில்‌ இயற்கை 


394 ஆரோக்கிய ரகசியம்‌ 


யாய்‌ ஏற்படும்‌ இருதய, நரம்பு, இரத்த மாறுத லானது 
இர்த பல வீனத்தை இன்னமும்‌ அதிகப்‌ படுத்தும்‌, 


கண்களுக்குப்‌ பல விதங்களினால்‌ பல கோளாறுகள்‌ 
ஏற்படுசன்றன, சில பிறவியினாலேயே ஏற்படும்‌; சல 
தொற்று நோய்களால்‌ ஏற்படும்‌; சில இயற்கையாய்‌ ஏற்‌ 
படும்‌. பிறவியினால்‌ கண்‌ இல்லாமலோ, கண்‌ பார்வை 
யில்லாமலோ, ஏற்பட்டால்‌ அதற்கு ஆசனங்களினால்‌ 
ஒன்றும்‌ செய்ய முடியாது, ஒரு கால்‌, கண்‌ நரம்புகள்‌ 
பலவீனமா யிருந்து இரத்த போஷணை அ வைகளுக்குக்‌ 
இடைக்காம லிருந்து, அதனால்‌ கண்‌ பார்வை யில்லையானால்‌, 
இதை ஆசனங்களால்‌ குண மாக்கலாம்‌. இதற்கு சரசா 


சனமும்‌, மற்றும்‌ கண்‌ பயிற்சிகளும்‌ செய்தால்‌ குணமாகும்‌, 


பிறவிக்‌ குருடர்கள்‌ நம்‌ தேசத்தில்‌ இருப்பது போல்‌ 
அவ்வளவு அதிகமாக வேறெந்த தேசத்திலுமே டை 
யாது, பிறக்கும்‌ போதே கண்‌ இழந்து பிறக்கும்‌ குழந்தை 
கள்‌ எந்த பாவத்தை அறியும்‌! பெற்றோர்களின்‌ போக்கே 
காரணம்‌! அவர்கள்‌ தான்‌ இதற்கு உத்தர வாதம்‌, 
அவர்களுடைய கண்மூடித்‌ தனமான போக்கே, குழந்தை 
களின்‌ வாழ்க்கையைப்‌ பெரி அம்‌ பழாக்கி விடுகிறது. பெற்‌ 
நறோர்களாய்‌ இருக்கக்‌ கூடியவர்கள்‌ ஒழுக்கமுடன்‌ இருந்த, 
உடலை உறுதியாக்க, ஆரோக்யெத்தைக்‌ காப்பாற்றி, வீரி 
யத்தையும்‌ காப்பாற்றினால்‌ அழகு மிக்க குழந்தைகளைப்‌ 
பெற்றெடுக்கலாம்‌. 


ல சண்‌ கோளர்றுகள்‌, ஈமது பழக்க வழக்கங்களால்‌ 
ஏற்படுகின்‌ றன. நாம்‌ உண்ணும்‌ உணவில்‌ உணவுச்‌ சத்து 


சிமசா சனம்‌ 305 


மிகவும்‌ குறைந்திருந்தால்‌, கண்‌ பார்வை குறையும்‌, இல 
ருக்கு இருந்தாற்போல்‌ இருந்து கண்‌ முன்னால்‌ இருப்பவை 
ஒன்றுமே தெரியாத. உணவுச்‌ சத்துக்‌ குறைவினாலும்‌, 
நரம்பு பலவீனத்தினாலும்‌, சரியான இரத்த போஷணை 
யில்லா ததினாலும்‌ இவ்வாறு ஏற்படுகின்றன, இதைச்‌ 
சிரசாசனம்‌ செய்வதினாலும்‌, உணவு, ஒழுக்கங்களினாலும்‌ 
போக்கடிக்கலாம்‌, 


சிலருக்கு அதிக வெளிச்சம்‌ உபயோகிப்பதனால்‌, 
கண்கள்‌ பாதிக்கும்‌. மின்சார விளக்கு நமக்கு எவ்வளவோ 
அனுகூலமாய்த்தா னிருக்கின்றது, அதையும்‌ அளவுடன்‌ 
உபயோகித்தால்‌ தான்‌ நல்லது. பதினைந்து, இருபஅ, 
இருபத்தைந்து காண்டில்‌ சக்தி யுள்ள பல்புகளை உபயோகிக்‌ 
கலாம்‌, சிலர்‌ அறுபது, நூறு காண்டில்‌ பல்புகளையே 
எங்கும்‌ மாட்டுவார்கள்‌. இவர்களின்‌ அறியாமையைப்‌ 
பற்றி என்ன சொல்வது ! கண்மணியில்‌ ஒரு திரை இருக்‌ 
கின்றது, ௮௮ வெளிச்சத்திற்குத்‌ தக்கபடி. விரியவும்‌, சுருங்‌ 
கவும்‌ செய்யும்‌, வெளிச்சம்‌ அதிகமானால்‌, திரை சுருங்கி 
வேண்டிய அளவு வெளிச்சத்தைக்‌ கண்ணில்‌ இருக்கும்‌ கண்‌ 
னாடி வழியே உள்ளே செல்ல விடும்‌. வெளிச்சம்‌ குறைவா 
யிருந்தால்‌ அந்தத்‌ திரை சற்று விலகிச்‌ சந்து பெரிதாகும்‌, 
வெய்யலில்‌ செல்பவர்கள்‌ கண்களைச்‌ சுருக்கி, முகத்தை 
யும்‌ சுருக்கி வைத்துக்‌ கொள்வதைப்‌ பார்த்திருக்கலாம்‌, 
இப்படிப்‌ பகலில்‌ கஷ்டப்பட்ட கண்களுக்கு, ஓய்வு கொடுக்‌ 
கவே “இரவு?” வருகின்றது, அந்த இரவையும்‌ பகலாக்கிச்‌ 
கண்களுக்கு அதிக வெளிச்சத்தைச்‌ கொடுத்துக்‌ கெடுக்‌ 
கிறோம்‌. மற்றும்‌ பகலைப்‌ போல்‌ இரவைக்‌ கழிக்கும்‌ அன்பர்‌ 
களைப்பற்றிச்‌ சொல்லத்‌ தேவை யில்லை! இரவுக்‌ காட்சி 


396 ஆரோக்கிய ரகசியக்‌ 


களுக்குச்‌ சென்று, இரவில்‌ பல ௮க்கரெமங்களைப்‌ புரிபவர்‌ 
களுக்குக்‌ கண்‌ கெடுவதற்குச்‌ சொல்லவும்‌ வேண்டுமா? 


சினிமாக்‌ காட்சிகள்‌ வேறு ஒரு பக்கம்‌ தன்‌ கைங்‌ 
கரியத்தைச்‌ செய்கின்றன! திரைக்குச்‌ சமீபத்தில்‌ உட்‌ 
கார்ந்து பார்க்தெவர்களுக்குக்‌ கண்கள்‌ கெடச்‌ சொல்லவும்‌ 
வேண்டுமா? இத்தனை அடி தள்ளித்தான்‌ உட்கார்ந்து 
பார்க்க வேண்டு மென்று ஒரு விதியையாவ அ அரசாங்கம்‌ 
ஏற்படுத்தினால்‌ நல்லது, இரவுக்‌ காட்சிகளை நிறுத்தி விட 
வேண்டும்‌. ஐப்பான்‌ தேசத்தில்‌ காலை முதற்‌ கொண்டு 
காட்சி ௩டக்குமாமே, அதைப்‌ போல ஏற்பாடு செய்தாலா 
வது நல்லது. அதற்குப்‌ பதில்‌ ஈமது அரசாங்கம்‌ இரவு 
காட்சிகளுக்கு பஸ்‌ செளகரியம்‌ கொடுத்திருக்கின்றது | 


புகைப்‌ பழக்கமும்‌, கண்களைக்‌ கெடுப்பதற்கு ஒரு வழி. 
புகை பிடிப்பவர்களைப்‌ பாருங்கள்‌ ; கண்கள்‌ நெருப்பாய்‌ 
ஜொலிக்கும்‌, அத்தனையும்‌ ஈரம்புகளின்‌ புடைப்பே | அவர்‌ 
களின்‌ கண்கள்‌, மற்றெல்லோர்‌ கண்களையும்‌ விடச்‌ சிக்கிரம்‌ 
பழுதடைந்து விடுகின்றன, சினிமாக்‌ காட்சிகளில்‌ “பகல்‌ 
காட்சிகளில்‌ புகை பிடிக்கக்‌ கூடாது? என்று தடை விதிக்‌ 
கப்‌ பட்டிருக்றறெது. இரவுக்‌ காட்சிகளில்‌ * புகை பிடிக்காம 
லிருக்கக்‌ கேட்டுக்‌ கொள்ளப்‌ படுகின்ற அ.” ஆனால்‌ இந்தக்‌ 
கோரிக்கைகளுக்கு யாரும்‌ செவி சாய்ப்பதாகக்‌ காணோம்‌! 
இம்‌ மாதிரி சட்டம்‌ ஜனங்களின்‌ சுகாதாரத்தைப்‌ பாது 
காப்பதற்காகவே ஏற்பட்டது, அதை துஷ்பிரயோகம்‌ 
செய்பவர்களுக்ளு, காலம்‌, இடம்‌ என்ற சலுகைகள்‌ ஏன்‌? 
இவர்களின்‌ சுகத்திற்காக, மற்றவர்களுடைய ஆரோக்கியம்‌ 
கெடலாமா? மற்றவர்கள்‌ இதனால்‌ எவ்வளவு பாதிக்கப்‌ 


சிரசாசனம்‌ 397 


படுகின்றார்கள்‌? அவர்களுக்கு இந்தப்‌ புகையினால்‌ எவ்‌ 
வளவு கஷ்டங்கள்‌ உண்டாகின்றன? இந்தப்‌ புகை மண்ட 
லங்களுக்‌ கிடையில்‌ இனிமா காட்சியே மறைந்து கூட சில 
சமயம்‌ காணப்படும்‌, பம்பாய்‌ போன்ற நாகரிக நகரங்‌ 
களில்‌ கூட பொது ஜனங்கள்‌ பழகும்‌ இடங்களில்‌ புகை 
பிடிப்பதை முற்றிலும்‌ தடுத்திருக்கின்‌ றனர்‌. ஏன்‌, நமது 
சென்னை அரசாங்கமும்‌ அவ்வாறு செய்யக்‌ கூடாத? 


ஒவ்வொருவரும்‌ அவரவர்கள்‌ கண்களை ஜாக்கிரதை 
யாய்ப்‌ பாதுகாத்துக்‌ கொள்ள வேண்டும்‌. கண்களுக்குப்‌ 
பாதுகாப்‌ பளிக்கிறேன்‌ ? என்று யாரும்‌ கண்மூடி. மெளனி 
யாய்‌ உட்கார்ந்திருக்க முடியா த, தூங்கும்‌ நேரம்‌ தவிர, 
மற்ற கேரங்களி லெல்லாம்‌ கண்களை ஏதாவது ஒன்றில்‌ உப 
யோகிக்கு வேண்டியதாய்த்தான்‌ இருக்கறது, அவரவர்‌ 
களின்‌ உத்தியோகத்திற்குத்‌ தக்கபடி கண்களை நுணுக்க 
மாகவும்‌, சாதாரணமாகவும்‌ உபயோடக்க. வரும்‌. நணுக்‌ 
கமாய்‌ உபயோகிப்பவர்களுக்கு நாற்பது வயதில்‌ இயற்கை 
யாய்க்‌ கண்கள்‌ பாதிக்கும்‌, லர்‌ குனிந்தே எழுத்து வேலை, 
சித்திர வேலை கடிகார வேலை, கணக்கு வேலை, தையல்‌ வேலை 
களைப்‌ போன்ற பல வேலைகளைச்‌ செய்கின்றனர்‌. அவர்‌ 
களுக்குச்‌ லெ நாட்களில்‌ தூரப்‌ பார்வை சரியாய்த்‌ தெரி 
யாது, : ஆனால்‌ சமீபத்தில்‌ நன்றாய்த்‌ தெரியும்‌. காரணம்‌ 
மணிக்‌ கணக்காய்க்‌ குனிந்து பார்வையைச்‌ சமீபத்தில்‌ 
செலுத்துவதால்‌ கண்களைச்‌ சுற்றி யிருக்கும்‌ தசைகள்‌ 
அதற்குத்‌ தகுந்தாற்‌ போல்‌ அமைந்து விடுகின்றன; அவர்‌ 
கள்‌ தலை நிமிர்ந்து நேராய்ப்‌ பார்க்கும்போதும்‌, கண்‌ 
நிமிர்க்து நேராய்த்‌ திருப்ப முடியாமல்‌, தசைகளால்‌ இழுக்‌ 
கப்‌ படுகின்றன, அதனால்‌ தூரப்‌ பார்வை மட்டும்‌ மங்கினாற்‌ 


398 ஆரோக்கிய ரகசியம்‌ 


போலத்தெதரியும்‌. இதற்குக்‌ கண்பார்வைக்‌ குறைவு என்று 
அர்த்த மல்ல. அதைப்‌ போலவே தூரத்திலேயே பார்த்‌ 
துப்‌ பழக்க மானவர்களுக்குச்‌ சமீபத்தில்‌ பார்க்கக்‌ கண்‌ 
விழி கழே திருப்ப முடியாமல்‌ தசைகள்‌ பிடித்துக்‌ கொள்‌ 
ளும்‌. அதற்கெல்லாம்‌ தற்கால விஞ்ஞான உலகில்‌ பல 
சாதனங்களைக்‌ கண்டு பிடித்திருக்கின்றனர்‌. மூக்குக்‌ கண்‌ 
ணாடி இவர்களுக்கு மிக்கத்‌ திணை செய்கின்றது. இந்தக்‌ 
கண்ணாடி ஏற்படவில்லை யென்றால்‌, அகேகர்‌ இந்தக்‌ காலத்‌ 
தில்‌ கஷ்டப்‌ படத்தான்‌ வேண்டி யிருக்கும்‌. அரேகர்‌, 
தங்கள்‌ வாழ்வை நடத்தவும்‌ முடியா அ. 


இந்தக்‌ காலத்தில்‌ எந்த விதமான கண்‌ கோளாறுகள்‌ 
ஏற்பட்டாலும்‌, அவைகளுக்கு அற்புதமான சிகிச்சைகள்‌ 
எல்லாம்‌ ஏற்பட்டிருக்கன்றன. ஆனால்‌ “ஏதோ கோளாறு 
ஏற்பட்டது, கண்ணாடி அணிந்தோம்‌. சில நாட்களில்‌ 
தீர்ர்து விட்டது, கழட்டி எறிந்தோம்‌?? என்று இல்லை, 
இருக்க இருக்க, கண்ணாடியின்‌ எண்களை மாற்றுவதும்‌, 
புதிதாய்‌ வாங்குவது மாகவே இருக்க வேண்டி யிருக்கிறது. 
இதற்கு ஒரு மார்க்கமும்‌ கண்டு பிடித்ததாய்த்‌ தெரிய 
வில்லை. பண வசதி யுள்ளவர்கள்‌ கண்ணாடியை அடிக்கடி 
மாற்றவோ, வேறு வாங்கவோ, டாக்டர்களுக்குப்‌ பணம்‌ 
கொடுக்கவோ முடியும்‌. வசதி யில்லாதவர்களின்‌ கதி 
யென்ன? தனிப்பட்ட டாக்டர்களிடம்‌ சென்று செல 
வழிக்க முடியாத. ஆஸ்பத்திரிக்குச்‌ சென்றால்‌ அங்கும்‌, 
நெருக்கடியின்‌ காரணமாக, இன்னமும்‌ ஆஅ மாதங்கள்‌ 
கழித்து வரச்‌ சொல்லுகின்றனர்‌. ஆனால்‌ இவர்கள்‌ 
பிழைக்க வழி! தெருவில்‌ விற்கும்‌ கண்ணாடிகளில்‌ அவர்க 
ளாகவே போட்டுப்‌ பார்த்து, ஈன்றாய்ப்‌ படிக்க முடிந்ததை 


சீரசாசனம்‌ 999 


ஏதோ ஒன்றிரண்டு ரூபாய்‌ விலையில்‌ வாங்க மாட்டிக்‌ 
கொள்வார்கள்‌. இந்த மாதிரிதான்‌ அநேகமாய்‌ நடக்கிறது, 
இதனால்‌ இன்னும்‌ அதிகமாகக்‌ கண்களைக்‌ கெடுத்துக்‌ 
கொண்டவர்களு முண்டு, 


இலருக்கு “டாக்டரே எழுதித்‌ தந்து கடை எண்‌ 
வரைக்‌ கூட கண்ணாடி ௮ணிக்தாய்‌ விட்டத. இனி ஈம்பசே 
இடையாஅ, ஆனால்‌ பார்வை என்னமோ வரவில்லை!” என்‌ 
இறவர்சளும்‌ உண்டு, இலர்‌ பல வைத்தியம்‌ செய்அ பார்த்‌ 
தும்‌ பார்வை இடைக்க வில்லையே என்‌ூறவர்களும்‌ உண்டு, 
இவர்களெல்லாம்‌ வயதானவர்க ளென்று எண்ணி விடா 


இர்கள்‌ ; வாலிபர்களும்‌ உண்டு. 


அப்பேர்ப்பட்டவர்களுக்‌ கெல்லாம்‌, இச்‌ இரசாசனம்‌ 
மிக மிகத்‌ துணை செய்கிறது, சிரசாசனம்‌ செய்யும்போ ௮, 
கண்களுக்கு இரத்தம்‌ ஈன்கு பாய்வ தாகவும்‌ அதன்‌ தசை 
கள்‌, நரம்புகள்‌, சவ்வுகள்‌, திரைகள்‌, அணுக்கள்‌ முதலியன 
எல்லாம்‌ சுக மடைவதாகவும்‌, பலம்‌ பெறுவதாகவும்‌ மன 
தினால்‌ நினைக்க வேண்டும்‌. அத்துடன்‌, ழ்‌ வரும்‌ கண்‌ 
பயிற்சியையும்‌ செய்யலாம்‌. 


கண்‌ பயிற்சி 


இரசாசனத்தை நன்றாகச்‌ செய்ய வந்த பின்‌ தான்‌ கண்‌ 
பயிற்ச செய்ய வேண்டும்‌, ஆரம்பதிலேயே செய்ய ஆரம்‌ 
பிக்கக்‌ கூடாது. குறைந்தது மூன்று அல்லத ஐந்‌.துநிமிஷங்‌ 
களாவத ஒரே தடவையில்‌ சிரசாசனத்தில்‌ நிற்க வர வேண்‌ 
டும்‌. அப்பொழுது செய்தால்‌ தான்‌ கண்‌ பயிற்சி செய்ய 
நேரம்‌ மைக்கும்‌. நிம்மதியாகவும்‌ செய்ய முடியும்‌, அதற்‌ 


400 ஆரோக்கிய ரகசியம்‌ 


கும்‌ குறைந்த நேரம்‌, அதாவஅ ஒரு நிமிஷம்‌ இரண்டு நிமி 
ங்கள்‌, செய்பவர்கள்‌ கண்‌ பயிற்சி செய்யக்‌ கூடாது, 
தவிர, ஆரம்ப சாதகர்கள்‌ இரசாசன த்தில்‌ சரியாய்‌ நிற்க 
மாட்டார்கள்‌. £ விழுந்து விடுவோமோ ' என்ற பயம்‌ வேறு 
மனதில்‌ இருக்கும்‌. அம்மாதிரி பதட்ட மெல்லாம்‌ இல்லா 
மல்‌ சகஜமாய்ச்‌ இரசாசனத்தில்‌ நிற்க வந்தபின்‌, கண்‌ 
பயிற்சி ஆரம்பிப்பது உத்தமம்‌, சுவரின்‌ உதவி யில்லாமல்‌ 
இரசாசன த்தில்‌ சரியாக மிற்க வந்தபின்‌ கண்‌ பயிற்சி ஆரம்‌ 
பிப்பது நல்லத. ஆனால்‌ இதன்படி சிலரால்‌ செய்ய முடி 
யாது, அவர்கள்‌ சுவரின்‌ உதவியோடு ரிரசாசனத்தில்‌ 
இருந்துக்‌ கொண்டும்‌ கண்‌ பயிற்ச செய்யலாம்‌. குதிக்கால்‌ 
கள்‌ மட்டும்‌ லேசாக சுவரில்‌ பட வைத்துக்‌ கொண்டு கண்‌ 


பயிற்சியைச்‌ செய்யலாம்‌, 
கண்‌ பயிற்சி செய்யும்‌ விதம்‌ 


1. கண்களைப்‌ பக்கங்களில்‌ வலது முனையி லிருந்து 
இடத முனைக்கும்‌, இடத முனையி லிருர்து வலஅ முனைக்கு 
மாக, சத்திரம்‌ 61-ல்‌ இருக்கும்‌ ஒன்று, இரண்டு என்ற 
எண்ணி ஓள்ளபடி கொண்டு செல்லவும்‌. 


9, கண்களை மேலிருந்து இழுக்கும்‌, கீழிருந்து 
மேலுக்கு மாக மூன்றாவது, நான்காவது எண்ணி லுள்ள 
படி செலுத்தவும்‌. 


8. வலது பக்க மேல்‌ சோடியிலிருக்‌ த, இடது பக்கக்‌ 
கோடிக்கும்‌, அவ்வாறே இட பக்கச்‌ தழ்க்‌ கோடியி 
லிருந்து, வலத பக்க மேல்‌ கோடிக்கும்‌, கண்களை ஐர்தா 
வ, ஆறாவது எண்ணி ஓள்ளபடி செய்யவும்‌. 


சீரகாசனம்‌ 401 


4, ஏழாவஅ, எட்டாவத எண்ணி அள்ளபடி, வலது 
கீழ்க்‌ கோடியி லிருந்து, இட்து மேல்‌ கோடிக்கும்‌, இடது 
மேல்‌ கோடியி லிருந்து, வலது இழ்க்‌ கோடிக்குமாகக்‌ சண்‌ 
களைக்‌ கொண்டு செல்லவும்‌, 


5, பிறைச்‌ சந்திரனைப்போல அரை வட்டமாய்‌, சித்‌ 
திரம்‌ 62-ல்‌ இருக்கும்‌ ஒன்பது, பத்து எண்ணி இள்ளபடி. 
செய்யவும்‌, அதாவது, வலது முனையி லிருந்து ஆரம்பித்து, 
கண்களைக்‌ ழ்‌ ரோக்கிக்‌ கொண்டு வந்து, மேலே திருப்பி, 
வலது முனையில்‌ முடிக்கவும்‌. “வலது முனையிலிருந்து கண்‌ 
களைக்‌ சீழ்‌ ரோக்கிக்கொண்டு வந்து, இடத பக்க முனையில்‌ 
முடிக்கவும்‌, 


6. பிறைச்‌ சந்திரன்‌ தலைழ்‌ இருப்பதைப்போல, 
பதினொன்று, பன்னிரண்டு எண்ணி. லள்ளபடி செய்யவும்‌. 
அதாவ அ வலத முனையி லிருக்.து கண்களை மேல்‌ நோக்கிக்‌ 
கொண்டு வந்து இடது முனையில்‌ முடிக்கவும்‌. அவ்வாறே 
இடது முனையி லிருந்து கண்களை .மேல்‌ ரோக்டக்‌ கொண்டு 
வந்து வலத முனையில்‌ முடிக்கவும்‌, 


7. பதிமூன்றாவது எண்ணி லுள்ளபடி. கண்களை வல 


மாகச்‌ சுற்றவும்‌, 


8. பதினான்காவது எண்ணி ஓுள்ளபடி கண்களை 
இடமாகச்‌ சுற்றவும்‌. 


மேற்படி. செய்யும்‌ முறைகளில்‌ ஒவ்வொன்றும்‌ ஒரு 
தடவைக்குத்‌ தான்‌ விளக்கப்‌ பட்டிருக்கின்றன, ஆரம்ப 
சாதகர்கள்‌, ஒவ்வொன்றையும்‌ முதலில்‌ மூன்று தடவைகள்‌ 


26 


402 ஆரோக்கிய ரகசியம்‌ 


செய்ய வேண்டும்‌, பின்‌ வாரத்திற்கு ஒரு தடவை வீதம்‌ 
அதிக மாக்கக்‌ கொண்டு வந்து, ஒன்பது தடவைகள்‌ 
வரைக்கும்‌, ஒவ்வொன்றையும்‌ செய்யலாம்‌, 


இப்‌ பயிற்ச செய்யும்‌ போத, கண்களைக்‌ கூடுமான 
வசை ஒரு முனைக்கும்‌ மறு முனைக்கும்‌ நன்றாய்க்‌ கடைசி 
வரை கொண்டு செல்ல வேண்டும்‌, அப்படி விழிகளைத்‌ 
திருப்ப முயற்சி செய்யும்‌ போது, சிலருக்குக்‌ கழுத்தும்‌ 
தலையும்‌ திரும்பும்‌. அவர்கள்‌ அப்படித்‌ திருப்பாமல்‌ கவ 
னம்‌ வைத்துப்‌ பழக வேண்டும்‌, ஆரம்பத்தில்‌ கண்‌ விழி 
கள்‌ நமது இஷ்டப்படி சரியாய்த்‌ திருப்ப வரா அ, மனதைக்‌ 
கண்‌ விழிகளைத்‌ திருப்புவதில்‌ செலுத்திச்‌ சிரத்தையுடன்‌ 
பழ வந்தால்‌ சில நாட்களில்‌ நன்றாய்த்‌ திருப்ப வரும்‌, 


இந்தக்‌ கண்‌ பயிற்சியைச்‌ சாசனத்தில்‌ செய்தால்‌ 
மிகவும்‌ ஈன்மை யுண்டு, தவிர, சிரசாசனம்‌ செய்பவர்‌ கள்‌ 
தான்‌, இந்தக்‌ கண்‌ பயிற்சியைச்‌ செய்ய வேண்டு மென்ப 
தில்லை. சரசாசனத்தைச்‌ செய்ய முடியாதவர்கள்‌, வயதின்‌ 
காரணமாசவோ, சரீர வளர்ச்சியின்‌ காரணமாகவோ, 
வியாதியின்‌ காரணமாகவோ எத்தனையோ பேர்‌ இருப்பார்‌ 
கள்‌, அவர்களெல்லாம்‌ வெறுமனே சாதாரணமாய்‌ 
நிமிர்ர்து, உட்கார்க்து, இந்தப்‌ பயிற்சிகளைச்‌ செய்யலாம்‌, 
பத்மாசன த்தில்‌ உட்கார்ந்து செய்வது நல்ல. நாற்காலி, 
சோபாவில்‌ உட்கார்ந்துகூடச்‌ செய்யலாம்‌, படுக்கையில்‌ 
இடக்கும்‌ நோயாளிகளும்‌ படுத்தவாறே செய்யலாம்‌. இளஞு 
சூரியன்‌ முன்‌ செய்வ௫ இன்னும்‌ கொஞ்சம்‌ அதிக பலன்‌ 
தரும்‌. இப்படிச்‌ செய்தால்‌ சிலருக்குப்‌ பிடிக்காது, அவர்‌ 
கள்‌ சூரியன்‌ முன்‌ உட்கார்ந்து செய்யக்‌ கூடா ௮, 


சிரசாசனம்‌ ( 403 


சாதாரணமாய்ச்‌ சிரசாசனம்‌ செய்தாலே பூமியின்‌ 
ஆகர்ஷண சக்தியினால்‌ சிர லுள்ள அவயவங்களுக்‌ கெல்‌ 
லாம்‌ இரத்த போஷணை நிறைய இடைக்றெது, கண்‌ களுக்‌ 
கும்‌ அவ்வாறே கிடைக்றெ.அ, ஆனால்‌ இந்தக்‌ கண்‌ பயிற்‌ 
சியையும்‌ சிரசாசன த்தில்‌ செய்தால்‌, நரம்புகள்‌ தசைகள்‌ 
நன்கு இழுக்கப்‌ பட்டு இன்னமும்‌ கண்ணாடியைத்‌ 
துடைத்து விட்டாற்‌ போலக்‌ கண்களுக்குத்‌ தெளிவு ஏற்‌ 
படும்‌, 


வேள்ளேழத்து 


கண்‌ திரைகளுக்கும்‌, கண்ணாடிக்கும்‌, அதிலுள்ள 
அணுக்களுக்கும்‌, இரத்த போஷணை, நரம்புகளின்‌ மூலம்‌ 
கடைச்கா விட்டாலோ, அல்லது இரத்தத்தில்‌ போதிய சத்‌ 
அக்கள்‌ இல்லா விட்டாலோ வெள்ளெழுத்து உண்டாகும்‌, 
உருவம்‌ தெரியாது, எல்லாம்‌ சுத்தப்‌ பிரம்மமாய்‌ வெள்ளை 
வெளே சென்றிருக்கும்‌, இவைகளுக்கெல்லாம்‌ நோடியாகச்‌ 
சிசிச்சை ஒன்றும்‌ டாக்டர்கள்‌ கொடுப்பது இல்லை. இரத்த 
போஷணை உண்டாக்க கால்ஷியம்‌, விடமின்‌ பி, போன்ற 
ஊசிகளை ஏற்றுவார்கள்‌. இதனால்‌, இரத்த போஷுணைக்‌ 
குறைவினால்‌ ஏற்பட்ட வெள்ளெழுத்‌.அ ஒரு கால்‌ மறைய 
லாம்‌. வர்ணத்தைப்‌ பிரித்துணரும்‌ அணுக்களுக்கும்‌, 
வெளிச்சம்‌ ஊடுருவிச்‌ செல்லும்‌ கண்ணாடிக்கும்‌, கண்‌ 
திரைகளுக்கும்‌ சம்பந்தப்பட்ட இரத்த நாளங்கள்‌ சூம்பி 
இருப்பதை, எந்த மருந்தினாலும்‌, ஊசியினாலும்‌ ஒன்றும்‌ 
செய்துவிட முடியாது. ஆனால்‌ சிரசாசனத்திலும்‌, மேற்‌ 
சொன்ன கண்‌ பயிற்சி யினாலும்‌, சூரியனை உற்றுப்‌ பார்ப்‌ 
பதினாலும்‌ பார்வையை அடைய முடியும்‌, இந்த வெள்‌ 
ளெழுத்து சாதாரணமாய்‌ வயதானவர்களுக்குத்‌ தான்‌ வரு 


404 ஆரோக்கிய ரகசியடி 


கிற தென்ப தில்லை ; எல்லா வயதினருக்கும்‌ உண்டாகிற த, 
ஆனால்‌, அப்படி ஏற்பட்டவர்களைப்‌ பார்த்தால்‌ அம்‌ மாதிரி 
இருப்பதாகத்‌ தென்படாது, பார்ப்பதற்குச்‌ சாதாரண 
மாய்‌ ஈம்மைப்‌ போலத்தான்‌ இருப்பார்கள்‌. கண்களும்‌ 
பார்க்க நன்றாய்‌ இருக்கும்‌. ஆனால்‌ அவர்களுக்குக்‌ கண்‌ 
ளால்‌ பார்க்க முடியாது; படிக்க முடியாது; எழுத 
முடியாது, 


ஒரு வாலிபன்‌ இருபது வயதிருக்கும்‌. பி, ௪, வகுப்‌ 
பில்‌ படித்துக்‌ கொண்டிருந்தான்‌. இருந்தாற்‌ போலிருந்து 
கண்‌ பார்வை தெரியாமல்‌ போய்‌ விட்டது, பிறர்‌ உதவி 
யில்லாமல்‌ எங்கும்‌ போவதற்கும்‌ படிப்பதற்கும்‌ முடிய 
வில்லை. தான்‌ படித்து முன்னுக்கு வத்த சம்பாதித்தால்‌ 
தான்‌, தன்‌ எதிர்‌ காலத்து வாழ்க்கையை நடத்த முடியும்‌, 
இர்‌ நிலைமையில்‌ திவிரமாய்ப்‌ பல வைத்தியங்கள்‌ செய்யப்‌ 
பட்டன. தைலங்கள்‌, ஸ்நானங்கள்‌, உள்ளுக்கு மருந்து 
கள்‌, எக்ஸ்ரே சிகிச்சைகள்‌ பல நடந்தன. எதற்கும்‌ இந்தக்‌ 
கண்‌ பார்வை கிடைக்க வில்லை. அழகான வாலிபன்‌. பார்க்‌ 


கக்‌ கண்களும்‌ மிக அழகாகத்தான்‌ இருந்தன. ஆனால்‌... 


ஆசன சூச்சைக்காக என்னிடம்‌ அழைத்து வந்தார்‌ 
கள்‌. விவரங்கள்‌ அறிந்தேன்‌. இது எனக்குப்‌ புதிய 
கேஸ்‌, புதிய அனுபவம்‌. ஆனால்‌ யோக சாஸ்திரத்தில்‌ 
இம்‌ மாதிரியான கண்களுக்குச்‌ சரசாசனத்தில்‌ பார்வை 
இடைக்கு மென்று இருப்பதை வைத்துக்‌ கொண்டு 
முதலில்‌ ச௫ச்சை ஆரம்பித்தேன்‌. புஜங்காசனம்‌, பஸ்சி 
மோத்தானாசனம்‌, சர்வாங்காசனம்‌, மத்ஸ்யாசனம்‌ முதலி 


யவை முதல்‌ இரண்டு வாரங்களுக்குச்‌ செய்வித்‌ அப்‌ பிறகு 


சிரசாசனம்‌ 405 


சிரசாசனம்‌ செய்த வரும்படி சொன்னேன்‌. இகை.வாரத்‌ 
திற்கு ஒரு சிமிஷமாக அதிக மாக்‌? வந்த, அரை மணி 
நேரம்‌ செய்யச்‌ சொன்னேன்‌. கண்‌ பயிற்சியும்‌ சொல்லித்‌ 
தந்தேன்‌. காலை மாலை சூரியன்‌ முன்னும்‌ கண்‌ பயிற்சி 
செய்யச்‌ சொன்னேன்‌. தினம்‌ சூரியனை இரண்டு நிமிஷங்‌ 
குள்‌ அதிகாலையில்‌ உற்றுப்‌ பார்க்கச்‌ சொன்னேன்‌. அப்‌ 
படியே செய்வதாக சொல்லிப்‌ போனார்‌, இது ஈடந்த.து, 
சுமார்‌ பத்து வருட.ங்களுக்கு முன்பு, 


சென்ற வருடம்‌ இவ்‌ வாலிபர்‌ என்னைப்‌ பார்க்க வந்‌ 
தார்‌. அவருடைய கண்கள்‌ குணமாகிச்‌ செளகரியமாக 
இருந்தன. இரண்டு வருஷங்களிலே கண்‌ பார்வை நன்கு 
தெரிந்த தாகக்‌ கூறி எனக்கு நன்றி தெரிவித்தார்‌, 


அந்தப்‌ பயிற்சிகளைச்‌ சிரசாசன த்துடன்‌ சேர்த்து, 
செய்து வந்தால்‌ வெள்ளெழுத்து மட்டுமல்ல, மற்றும்‌ பல 
குறைகள்‌ நிவர்த்தி யாகும்‌, தசைகள்‌, ஈரம்புகள்‌, திரை 
கள்‌, கண்ணுக்குள்‌ உள்ள கண்ணாடிகள்‌ முதலியவற்றிற்கு 
நல்ல புத்துணர்ச்சி ஏற்படும்‌, சண்ணாடி போட்டவர்கள்‌ 
கூட இப்‌ பயிற்சி செய்து வந்தால்‌, கண்ணாடியின்‌ எண்களை 
௮திகமாக்குவதற்குப்‌ பதிலாகக்‌ குறைத்து வரலாம்‌, 
லேசாகக்‌ கண்ணாடி அணிபவர்கள்‌, சில நாட்களில்‌ எடுத்து 
விடலாம்‌, தூரப்‌ பார்வை, இட்டப்‌ பார்வை, உள்ளவர்கள்‌ 
இந்தப்‌ பயிற்சியைச்‌ செய்தால்‌, அவர்களுக்கு தசைகளின்‌ 
பிடிப்புவிட்டுக்‌ கண்‌ பார்வை சுகப்‌ படும்‌, ஆனால்‌, கண்‌ 
மணியில்‌ இருக்கும்‌ கண்‌ வில்லையின்‌ கண்ணாடி, பிறவியி 
லேயே தட்டையாகவோ, நீண்டோ இருந்து அதற்காகக்‌ 
கண்ணாடி அணிபவர்கள்‌ இப்‌ பயிற்ச செய்தால்‌, குணமா 


406 ஆரோக்கிய ரகசியம்‌ 


கும்‌ என்று நிச்சயமாய்ச்‌ சொல்ல முடியாத. மற்றவர்‌ 
களுக்‌ கெல்லாம்‌ குண மாகும்‌. 


தொற்று நோய்களையுங்‌ கூட, இக்‌ கண்‌ பயிற்ச 
இடிச்சையினாலும்‌, சிரசாசனம்‌ செய்வதினாலும்‌ தடுக்கலாம்‌, 
இயற்கையாய்‌ ஏற்படும்‌ “சாலேஸ்திரம்‌'” சிறு வயதிலிருந்து 
இரசாசனம்‌ பழகுபவர்களுக்கு வராது. வயதானவர்கள்‌ 
செய்தால்‌ அதிகம்‌ பாதிக்கப்படாமல்‌ சிறிது முன்னேற 
முடியும்‌. 


இது தவிர சாதாரணமாய்‌ இளம்‌ சூரியன்‌ முன்‌ உட்‌ 
கார்ர்து, இரண்டு முதல்‌ ஐந்து நிமிஷங்கள்‌ வரை சூரியனை 
உற்றுப்‌ பார்த்து, பிறகு உள்ளங்‌ சைகளால்‌ கண்களைச்‌ 
சிறிது நேரம்‌ மூடி இளைப்பாரி வந்தால்‌ மிகவும்‌ நல்லது, 


செவிப்புலன்‌ 


ஐம்புலன்களில்‌ செவி மிக முக்கியமானது; அபூர்வ 
மும்‌ சூட்சமமு மானது. முளை, சத்தத்தை இதன்‌ மூல 
மாகத்தான்‌ அறிது, இத சரியாய்‌ வேலை செய்யவில்லை 
யென்றால்‌, மூளை நன்றா யிருந்தாலும்‌, நாம்‌ நாதத்தைக்‌ 
கேட்க முடியாது, அல்லது காது நன்றா யிருந்து அதைச்‌ 
சேர்ந்த மூளைப்‌ பகுதி கெட்டிருந்தாலும்‌ நாம்‌ சத்தத்தைக்‌ 
கேட்க முடியாது. 


காதை நான்கு பாகங்களாகப்‌ பிரிக்கலாம்‌, முதலாவது 
வெளிச்‌ செவி. இது சாதாரணமாய்‌ நமக்குத்‌ தெரியும்‌ 
காதின்‌ வெளி பாகம்‌ தான்‌. இது ஒலிகளைச்‌ சேர்த்து 
உள்ளே செலுத்துகிறது. இரண்டாவது, சத்தம்‌ செல்லும்‌ 
குழாய்‌, மூன்றாவது நடுச்‌ செவி, இது மண்டை எதும்‌ 


சிரசாசனம்‌ 407 


புடன்‌ சேர்ந்திருக்கின்றத, இங்குதான்‌ செவிப்பறை இருக்‌ 
கிறது. அதன்‌ எதிரில்‌ மூன்று இறு எலும்புகள்‌ உண்டு, 
அவை சத்தத்தை உட்செவிக்குச்‌ செலுத்துகின்றன. 
நான்காவது உட்செவி, இங்கு ஈத்தைக்‌ கூடு போன்ற 
ஒன்று உள்ளஅ. இஅ எலும்புக்‌ குழிக்குள்‌ இருக்கும்‌. இக்‌ 
குழிக்குள்‌ ஒருவித திரவம்‌ உண்டு. இது ஒலி அலைகளின்‌ 
மோதுதலைத்‌ தடுக்கும்‌. இது மூளையை அடுத்து அமைந்‌ 
திருக்கின்றது, செவிப்‌ பறையில்‌ தான்‌ முதலில்‌ சத்தம்‌ 
தாக்குகிறது. பிறகு பக்கத்தி லிருக்கும்‌ எலும்புகள்‌ ௮ தனை 
உட்செவிக்குக்‌ கொண்டு செல்லுகின்றன. பிறகு அங்‌ 
இருந்து மூளைக்கு எட்டுகிறது, இந்தச்‌ செவிப்‌ பறை என்‌ 
பது ஒருவித மெல்லிய சவ்வினலானது. இசைச்‌ சுற்றி 
யிருக்கும்‌ இடம்‌ காற்றினால்‌ நிரம்பப்‌ பெற்றிருக்கும்‌. இக்‌ 
காற்றின்‌ அமுக்கம்‌ சரியாய்‌ இருந்தால்‌ தான்‌ காது சரி 
வரக்‌ கேட்கும்‌. 


செவியில்‌ பலவிதமர்கக்‌ கோளாறுகள்‌ ஏற்படலாம்‌, 
புறச்செவிக்கு ஏதாவஅ ஏற்பட்டால்‌ பரவாயில்லை. இங்கு 
கட்டி, புண்‌ முதலியன வந்தாலும்‌ வெளியில்‌ தெரிவதால்‌ 
சுகப்படுத்தி விடலாம்‌. உள்ளே ஏதாவது ஏற்பட்டால்தான்‌ 
கஷ்டம்‌. உள்ளே சிறு கட்டிகள்‌ ஏற்படலாம்‌ ஜலதோஷம்‌ 
பிடித்தால்‌, காதையும்‌ சிலருக்குப்‌ பாதிக்கும்‌, ஆகையால்‌ 
எப்பொழுஅம்‌ காதை வெகு ஜாக்கிரதையாய்ப்‌ பாதுகாக்க 
வேண்டும்‌, சிலர்‌ காதில்‌ அடிக்கடி குச்சியைக்‌ கொண்டு 
குத்திக்‌ கொண்டே, யிருப்பார்கள்‌. சிறிது அஜாக்கிரதை 
யாய்ச்‌ செவிப்‌ பறையில்‌ பட்டு விட்டால்‌ பறை கிழிந்து 
விடும்‌. அதனாலும்‌ செவிட்டுத்தனம்‌ ஏற்படுவது உண்டு, 
சாதாரணமாக, ஜல தோஷத்தினால்‌ காது நோய்‌ கண்‌ 


408 ஆரோக்கிய ரகசியம்‌ 


டால்‌, அதை மருந்து போட்டுக்‌ குணப்‌ படுத்தி விட 
லாம்‌, ஆனால்‌ முக்கியமாய்‌ முதலில்‌ ஜல தோஷத்தைப்‌ 
போக்கடி.க்க வேண்டும்‌, காதில்‌ இறு கட்டிகள்‌ உண்டா 
னால்‌, அதையும்‌ மருந்து போட்டு சுத்தம்‌ செய்வதின்‌ மூல 
மாகவே குணப்படுத்தி விடலாம்‌, இதற்கெல்லாம்‌ சரசா 
சனம்‌ செய்வதனால்‌ குணமாகாது. ஒருகால்‌, சிரசாசனம்‌ 
செய்பவர்களுக்கு இந்த மாதிரி ஏற்பட்டால்‌, அவர்கள்‌ 
காது வலி யிருக்கும்போது சிரசாசனம்‌ செய்யக்‌ கூடாது, 
சிறிது நாட்கள்‌ சிரசாசனம்‌ செய்வதை ஒத்தி வைக்க 
வேண்டும்‌, சிரசாசனத்தைச்‌ செய்பவர்களுக்கு, மேற்‌ 
கண்ட ஜலதோஷம்‌ சம்பந்தமான காது நோய்‌, கட்டி, 
புண்கள்‌ முதலியன உண்டாகவே உண்டாகாது, பொது 
வாய்‌ வலி யிருக்கும்போ அ சரசாசன த்தை யாரும்‌ செய்யக்‌ 


கூடாஅ, 


சிலருக்கு நரம்பு பலவீன த்தால்‌ கா த மந்தமாய்‌ விடும்‌, 
நரம்புகள்‌ நல்ல சுறுசுறுப்புடன்‌ இருந்து, இரத்தோட்டமும்‌ 
நன்கு இருந்தால்தான்‌ எந்த அவயமும்‌ வேலை செய்பும்‌, 
காதும்‌ அம்‌ மாதிரியே. அதிலுள்ள நுட்பமான உறுப்பு 
களுக்‌ செல்லாம்‌ இரத்த போஷணை மிச மிக அவசியம்‌, 
வயதாகி இயற்கையாய்‌ இரத்த போஷணை குன்றி, காது 
மந்தப்‌ படுபவர்களும்‌ உண்டு, சாதாரணமாய்‌ சதா ஏதாவது 
நோயினால்‌ பாதிக்கப்பட்டு, அதனால்‌ காத மந்தப்‌ படுவதும்‌ 
உண்டு, அடிக்கடி ஜஈரங்கள்‌ வந்து, அதற்காக “கொயினா' 
போன்ற மருந்துக்களைக்‌ கணக்‌ கன்றி விழுங்க, ஈரம்பு பல 
வீன மடைந்து, காது கேளாமல்‌ போவதும்‌ உண்டு, இவ்‌ 
வகையான காதுக்‌ கோளாறுகளைச்‌ சுலபமாய்‌ சரசாசனத்‌ 


இன்‌ மூலம்‌ நிவர்த்திக்க முடியும்‌, சிரசாசனம்‌ செய்வ தனால்‌, 


சிரசாசனம்‌ 409 


பூமியின்‌ ஆகர்ஷண சக்தி இரத்தத்தை நிறைய இரரிற்கு 
இழுக்கிறது, அதிலுள்ள செவிப்‌ புலன்கள்‌ நன்றாய்‌ இரத்‌ 
தத்தினால்‌ போவிக்கப்படுசன்றன. மூளையும்‌ போஷணை 
அடைகிற, நரம்புகள்‌ புத்துயிர்‌ பெறுகின்றன. இந்த 
நரம்புகளின்‌ லகானைப்பிடித்து வைத்திருக்கும்‌ பிட்யூடரி 
கோளமும்‌ ஊக்கு விக்கப்படுகிறது, அதனால்‌ ஈரம்புகள்‌, 
உணர்ச்சி பெறுகின்றன. மந்தமான காது மறுபடியும்‌ 
குணமடைந்து, நாளடைவில்‌ கேட்கத்‌ தொடங்குகிறது, 


இத்தனையும்‌ எந்த மருந்தினாலும்‌ காதுக்குச்‌ செய்ய 
முடியாது, ஏதோ காதில்‌ கட்டி, புண்‌ போன்றவை ஏற்‌ 
பட்டால்‌ மருந்து போடலாம்‌ ; சுத்தம்‌ செய்யலாம்‌, இரத்‌ 
தப்‌ போக்கில்லாமல்‌ உலர்ந்துவிட்ட நரம்புகளுக்கு மருக்து 
கள்‌ எப்படி. உணர்வு கொடுக்க முடியும்‌ ? அந்த அற்புத 
மான சாதனையைச்‌ சிரசாசன த்தைச்‌ செய்வது மூலமாகச்‌ 
தான்‌ பெற முடியும்‌. 


பெண்மணிகள்‌ அடிக்கடி பிரசவிப்பதனாலும்‌, குறைப்‌ 
பிரசவ மேற்படுவதினாலும்‌ காது கேட்காமல்‌ போவ அண்டு, 
ஆரம்பத்தில்‌ காதில்‌ “கொய்‌” என்ற ஒருவித சத்தம்‌ உண்‌ 
டாகும்‌. அதற்கு ஏதோ சீதளம்‌ என்று மருந்து போடு 
வார்கள்‌, சிறிது குணம்‌ போல்‌ தெரியும்‌. சில நாட்களில்‌ 
கழுத்தைத்‌ திருப்பினால்‌ காதில்‌ “கர்‌? என்று சத்தம்‌ கேட்‌ 
கும்‌, பிறகு சிறிது காஅ மந்தமாய்‌ இருக்கும்‌. சில நாட்க 
ளான பிறகு, கா.து பாதியளவோ முற்றிலுமோ கேட்காமற்‌ 
போய்விடும்‌, இம்‌ மாதிரி கேசுகளில்‌ இதுவரை காதைக்‌ 
கேட்பித்ததாய்த்‌ தெரியவில்லை, “அவ்வளவுதான்‌ ? என்று 
கைவிட்டு விடுவார்கள்‌, ஈல்ல *டானிக்‌'குகள்‌ சாப்பிட்டு 


410 ஆரோக்கிய ரகசியம்‌ 


உடலில்‌ நல்ல சக்தி ஏற்பட்டால்‌, ஏதோ சிறிது காது 
கேட்கலாம்‌, லெ ஸ்திரீகளுக்கு என்னதான்‌ “டானிக்கு 
கள்‌ சாப்பிட்டு உடம்புக்குத்‌ தெம்பை வரவழைத்துக்‌ 
கொண்டாலும்‌, காது என்னமோ பழையபடியே இருக்‌ 
கிறது முண்டு, அப்‌ பேர்ப்பட்டவர்கள்‌ எல்லாம்‌ சரசாச 
னத்தைச்‌ செய்தால்‌ கட்டாயம்‌ காது மறுபடியும்‌ கேட்கும்‌, 
உடலில்‌ நல்ல பலமும்‌ உண்டாகும்‌. 


செவிப்‌ பறை இழிந்தோ, உட்செவி அதிகப்‌ புண்‌ 
பட்டுக்‌ கெட்டுப்போய்க்‌ காது கேளாமலோ இருக்கு 
மானால்‌, சிரசாசனம்‌ செய்வதில்‌ காது கேளாது, ஆனால்‌ 
நல்ல தெம்பு ஏற்படும்‌. 


செவிக்‌ கோளாறு உள்ளவர்கள்‌ யாரும்‌ எடுத்ததும்‌ 
இரசாசனம்‌ செய்யக்‌ கூடாது, புஜங்காசனம்‌ மூன்று 
தடவை, சலபாசனம்‌ மூன்று தடவை, பஸ்சிமோத்தா 
சனம்‌ மூன்று தடவை, சர்வாங்காசனம்‌ முதலில்‌ ஒரு 
நிமிஷத்தில்‌ ஆரம்பித்து இல வாரங்களில்‌ ஐர்‌அ நிமிஷங்கள்‌ 
வரை செய்ய வேண்டும்‌. இப்படி இரண்டு அல்லது மூன்று 
தடவை செய்தபின்‌, மத்ஸ்யாசனம்‌ இரண்டு நிமிஷங்கள்‌ 
செய்ய வேண்டும்‌, இம்‌ மாதிரி செய்ய வந்த பின்‌ சரசாச௪ 
னம்‌ ஆரம்பிக்கலாம்‌. இதற்கு ஒரு மாதம்‌ அல்லத ஒன்‌ 
ற்சை மாதமாவது ஆகும்‌, உடலும்‌ ிரசாசனம்‌ செய்வ 
தற்கு லாயக்‌ காகும்‌. அதன்பின்‌ ரெசாசன த்தை அலை 
நிமிஷம்‌ வீதம்‌ மூன்று தடவைகள்‌ முதல்‌ வாரத்தில்‌ பழக) 
பிறகு வாரத்திற்கு அரை சிமி$மோ ஒரு நிமிஷமோ அதிக 
மாக்கி வந்து பத்து நிமிஷங்கள்‌ வீதம்‌ மூன்று தடவைகள்‌ 
செய்யலாம்‌, மேற்‌ சொன்ன முறைகளில்‌ வயது, உடல்‌ 


சிரசாசனம்‌ 411 


நிலை, பலம்‌ இவற்றிற்குத்‌ தக்கபடி மாறுதல்‌ செய்ய வேண்டி 
யிருக்கும்‌. 


“இரசாசனம்‌ செய்யும்போது அம்மவோ, இருமவோ, 
கொட்டாவி விடவோ, உமிழ்நீரை விழுங்கவோ கூடாத. ” 
என்று முன்‌ எழுதப்‌ பட்டிருக்கன்றது. ஏனென்றால்‌, 
நாம்‌ தும்மினாலோ, இருமினாலோ, கொட்டாவி விட்‌ 
டாலோ, விழுங்கனாலோ உட்செவியிலுள்ள செவிப்‌ பறை ' 
அமுக்கப்‌ படும்‌, அப்பொழுது செவிப்‌ பறையைச்‌ சுற்றி 
யுள்ள காற்றும்‌ அதிகம்‌ அமுக்கம்‌ அடையும்‌, இது சாதா 
ரணமா யிருக்கும்போது நிகழக்‌ கூடியது, அதே மாதிரி 
தான்‌ நாம்‌ சிரசாசனம்‌ செய்யும்‌ பொழு, தும்மினாலோ, 
கொட்டாவி விட்டாலோ, இருமினாலோ, உமிழ்நீர்‌ விழுங்கி 
னாலோ நிகழுறது. ஆனால்‌, சிரசாசனம்‌ செய்யும்‌ 
பொழு செவிப்‌ பறையைச்‌ சுற்றி, காற்றுள்ள இடத்தைச்‌ 
சுற்றியும்‌, இரத்தம்‌ அதிகம்‌ பாய்ர்து இரத்த அமுக்கம்‌ 
அதிகமாய்‌ இருக்கும்‌. அப்பொழுது நாம்‌ அம்மினாலோ, 
இருமினாலோ கொட்டாவி விட்டாலோ, உமிழ்நீரை விழுங்கி 
னாலோ காற்றின்‌ அமுக்கம்‌ அதிகம்‌ ஏற்படும்‌, ௮ப்‌ 
பொழுது அங்கு விரிந்து கொடுக்க முடியாது, செவிப்‌ 
பறையைத்தான்‌ அந்தக்‌ காற்று அமிழ்த்தும்‌. அப்பொழுது 
காஅ வலிக்கும்‌. இஅ “குளிக்கப்போய்ச்‌ சேற்றைப்‌ பூசிக்‌ 
கொண்ட? கதையாய்‌ முடிந்து விடும்‌. ஆகையால்தான்‌ 
இரசாசனம்‌ செய்யும்போது தும்மல்‌, இருமல்‌, கொட்டாவி 
முதலியவை வந்தால்‌, அல்லஅ வரும்போல்‌ இருந்தால்‌, 
உடனே ழே இறங்கவிட வேண்டும்‌. உமிழ்நீர்‌ சுரந்தால்‌ 
அடக்கு வைத்திருந்து சரசாசனத்தைக்‌ கலைத்த பிறகு 
தப்பி விடலாம்‌; அல்லது விழுங்கலாம்‌, 


412 ஆரோக்கிய ரகசியம்‌ 


“இலருக்குச்‌ சரசாசனம்‌ செய்தால்‌ தலை சுற்றும்‌, 
அவர்கள்‌ காலையில்‌ அரை ஆழாக்குப்‌ பால்‌ சாப்பிட்டு, 
அரை மணி நேரம்‌ கழித்துச்‌ சிரசாசனம்‌ செய்யலாம்‌.” 
என்று முன்‌ சொல்லப்‌ பட்டிருக்கறது. காலையில்‌ பித்தப்‌ 
பை நிரம்பி, வரும்‌ ஆகாரத்துடன்‌ சேருவதற்காகத்‌ தயாரா 
யிருக்கும்‌. சிரசாசனம்‌ செய்யும்போது குடல்கள்‌ பித்தப்‌ 
பைமேல்‌ அழுத்துற ௫. அப்பொழுது சிலருக்குப்‌ பித்‌ 
தம்‌ வெளிப்பட்டு ஆகரரப்‌ பையில்‌ கலக்கும்‌. அதனால்‌ 
அவர்களுக்கு மயக்க மாகவும்‌, வாந்தி வருவது போலவும்‌ 
தலையைச்‌ சுற்றும்‌, இம்‌ மாதிரி எல்லோருக்கும்‌ ஏற்படா து, 
ஒரு சிலருக்குத்தான்‌ ஏற்படும்‌, அப்பேர்ப்பட்டவர்கள்‌ 
ஆசனம்‌ செய்வ தற்கு முன்‌, அரை ஆழாக்குப்‌ பாலைச்‌ சாப்‌ 
பிட்டால்‌, பித்தப்‌ பையில்‌ நிறைந்திருக்கும்‌ பித்த நீர்‌ பானு 
டன்‌ கலர்து குடலுக்குள்‌ போய்‌ விடும்‌. ௮ப்பொழுஅ பித்‌ 
தப்‌ பையில்‌ பித்த நீர்‌ குறைந்திருக்கும்‌. பால்‌ சாப்பிட்ட 
அரை மணி நேரத்திற்குப்‌ பின்‌ ஆசனம்‌ செய்தால்‌, பாலும்‌ 
குடலுக்குக்குள்‌ சென்று ஆகாரப்‌ பையும்‌ காலியா யிருக்‌ 
கும்‌, பித்தமும்‌ குறைந்திருக்கும்‌. மயக்கம்‌ ஏற்படாது, 

சிலருக்கு உடல்‌ பலவீனத்தின்‌ காரணமாகவும்‌, மயக்‌ 
கம்‌ தலை சுற்றல்‌ ஏற்படுவது உண்டு, அவர்களும்‌ அரை 
மணிக்கு முந்தி பாலைச்‌ சாப்பிட்டால்‌, சற்று தெம்பாய்‌ 
இருப்பார்கள்‌. பாலைத்‌ தவிர, காபி, டீ முதலிய எதவும்‌ 
சாப்பிடக்‌ கூடாது, ட 


பயோரியர- பல்வலி 


நாகரிகம்‌ மிகுந்த இந்த நாட்களில்‌, அதவும்‌ எடுத்ததற்‌ 
கெல்லாம்‌ பரிகாரம்‌ கிடைக்கும்‌ இந்த நாட்களில்‌ கூடப்‌ 


சிரசாசனம்‌ 413 


பலவிதமான பல்‌ கோளாறுகள்‌ இருக்கின்றன. “ நூற்றுக்‌ 
குத்‌ தொண்ணூறு பேர்களுக்கு மேல்‌ ஏதாவது பல்‌ 
கோளாறு இருக்கின்றது! என்று சொன்னால்‌ அது மிகை 
யாகாது, சிறு பிள்ளைகள்‌ முதல்‌ பெரியவர்கள்‌ வரை 
ஏதாவது ஒரு குறை பற்களில்‌ உடையவர்களாய்த்தான்‌ 
இருக்கின்றனர்‌, “இக்‌ காலத்து மனித சமூகம்‌ இருக்க 
யிருக்க உடலுறுதியில்‌ குறைந்துகொண்டே வருகிறது”? 
என்பதற்கு இந்தப்‌ பல்லின்‌ உறுதியை எடுத்துக்‌ கொண்‌ 
டாலே போதும்‌, பண்டைய மனிதர்களின்‌ மண்டை 
யோடுகள்‌ சில இடங்களில்‌ அகப்படுகன்றனவாம்‌. அவை 
களை ஆராய்ச்சி செய்த உடற்‌ -ூற்று வல்லுனர்கள்‌, “£ அதில்‌ 
இருக்கக்கூடிய பற்கள்‌ மிகுந்த உறுதியாகவும்‌, சொத்தை, 
சொள்ளை யில்லாமலும்‌, முப்பத்திரண்டு பற்களும்‌ மிக்க 
உறுதியுடன்‌ இருக்கின்றன?” என்று கூறுகின்றனர்‌. 
இந்தக்‌ காலத்து மனிதர்களின்‌ பற்கள்‌ அப்படி உறுதி 
யுடன்‌ காண்பது மிக அரிது” என்று அவர்களே ஓப்புக்‌ 
கொள்ளுகின்‌ றனர்‌. 


இந்தக்‌ காலத்தில்‌ நமது பற்களைக்‌ காப்பாற்ற, அழா 
காய்ச்‌ சரிக்க, காதலன்‌ காதலிமேல்‌ சதா அன்புமாறாமல்‌ 
இருக்க, யாருக்கும்‌ இல்லா அக்கறை இந்தப்‌ பற்‌ பசை 
வியாபாரிகளுக்கு ஏற்பட்டிருக்கறது, விதம்‌ விதமான 
விளம்பரங்களை நமக்காகப்‌ பக்கம்‌ பக்கமாக வரிந்து தள்ளு 
இன்றனர்‌. இத்தனை செளகரியங்கள்‌ இருந்தும்‌ எங்கு 
பார்த்தாலும்‌ பொய்ப்‌ பற்களே வாயை அலங்கரிக்கின்றன. 
“பல்‌ கெட்டு விட்டதா? எடுத்துத்‌ தூர எறி! வேறு பல்‌ 
மாட்டு! சரி, பற்கள்‌ முன்னுக்கு பின்‌ வளர்ந்து அழகைக்‌ 
கெடுக்கின்றதா ? எல்லாவற்றையும்‌ பிடுங்கித்‌ தூர எறிந்து 


414 ஆரோக்கிய ரகசியம்‌ 


விடு| வேறு அழகான பல்‌ வரிசையை மாட்டு?” என்ற 
மனோபாவத்திலேயே மக்கள்‌ வாழ்கின்றனர்‌. காரணம்‌, 


காரியம்‌ ஆராய்பவர்‌ கள்‌ இல்லை, 


மனிதர்களுக்குத்தான்‌ இம்‌ மா திரி ஈகல்‌ வேலைப்‌ பாடுக 
ளெல்லாம்‌ ஈடக்கின்றதே தவிர, ஏனைய ஜீவராசிகளுக்கு 
இம்‌ மாதிரி, பல்லைப்‌ பிடுங்கல்‌, வைத்தல்‌ முதலிய தொல்லை 
கள்‌ கடையா அ. அவைகள்‌ இயற்கையை ஓட்டி வாழ்வதால்‌, 
அவைகளுக்கு ஈம்‌ சாதனங்கள்‌ எல்லாம்‌ தேவையில்லை 
போலும்‌! மக்கள்‌ ஈநாகரிகம்‌ அடைய அடைய இயற்கையி 
லிருந்து தூர விலகிக்கொண்டே போகின்றனர்‌. இயற்‌ 
கையைச்‌ இசைசக்து, சாகடித்து, அதன்பின்‌ இயற்கையை 
அடையப்‌ பல குறுக்கு வழிகளை எல்லாம்‌ ஆராய்ச்‌ றனர்‌, 
அதைத்‌ தான்‌ விஞ்ஞான முன்னேற்ற மென்கிறோம்‌. 


நமது உடலில்‌ எலும்புகள்‌ எவ்வளவு உறுதியாய்‌ 
இருக்கன்றதோ, அதற்குத்‌ தகுந்தாற்போல்‌ தான்‌ பற்‌ 
களின்‌ உறுதியும்‌ அமையும்‌. பற்களும்‌ எலும்பில்‌ சேர்ந்‌ 
ததுதான்‌. இந்த எலும்பின்‌ முக்கியமான பங்கு சுண்‌ 
ணாம்புச்‌ சத்‌ த. மற்றும்‌ பல இரசாயனச்‌ சேர்க்கையாலும்‌ 
மிகவும்‌ உறுதியான எலும்புகள்‌ ஆகின்றன. சிறு 
குழந்தைகளுக்கு எலும்புகள்‌ மிக லேசாய்‌ வளையும்‌ தன்‌ 
மையதாய்‌ இருக்கும்‌. பெரியவர்களாக ஆக, எலும்புகள்‌ 


வளர்ந்து முற்றி உறுதிப்பட்டுப்‌ பலம்‌ பெறும்‌. 


இர்த எலும்புகளை உருவாக்கும்‌ பொருப்பை முக்கிய 
மாய்‌ 'இரசில்‌ இருக்கும்‌ பிட்யூடரி கோளம்‌ வகிக்கின்றது. 
இடைச்கும்‌ சுண்ணாம்புச்‌ சத்தைக்‌ கொண்டு, தன்‌ சக்தியை 


யும்‌ அளித்து, எலும்புகளை உறுதியாக இருக்கவும்‌, வளரவும்‌ 


சிரசாசனம்‌ 415 


செய்கிறது. ஆகையால்‌ சிரசாசனம்‌ செய்தால்‌ பிட்யூடரி 
கோளம்‌ என்றும்‌ சுறுசுறுப்பாக இருக்கும்‌, அதனால்‌ 
எலும்புகளும்‌ உறுதியடையும்‌ ; பற்சளும்‌ உறுதியடையும்‌. 
தவிர, பற்களைச்‌ சேர்ந்த மூளை பாகத்திற்கும்‌ இரத்த 
போஷணை கிடைப்பதால்‌, அப்‌ பாகம்‌ எப்போதும்‌ ஆரோக்‌ 
இயமா யிருக்கும்‌, 


சிரசாசனம்‌ செய்யும்‌ போது ஒரு பயிற்சியை நாம்‌ 
செய்ய வேண்டும்‌, சரசர்சனம்‌ செய்யும்‌ போது வாய்‌ 
மூடித்தான்‌ இருக்கும்‌, அப்படியே மூடியவாறு பற்களை 
நன்றாக அழுத்த வேண்டும்‌, மேல்‌ பற்கள்‌ 8ழ்ப்‌ பற்களு 
டனும்‌, 8ழ்ப்‌ பற்கள்‌ மேல்‌ பற்களுடனும்‌ பொரும்‌ த ம்படி 
வைத்து நன்றாய்‌ அழுத்த வேண்டும்‌. இப்படி பத்து தடவை 
செய்தால்‌ போதும்‌, இப்படி அழுத்தம்‌ போது வாயை 
ஒவ்வொரு தடவைக்கும்‌ திறந்து மூடக்‌ கூடாது, வாயை 
மூடியவாறே செய்ய வேண்டும்‌, இப்படிச்‌ செய்தால்‌ பற்‌ 
களைச்‌ சுற்றிலுள்ள தசைகளுக்கும்‌, பற்களின்‌ வேர்களைச்‌ 
சார்ந்த தசைகளுக்கும்‌, ஈரம்புகளுக்கும்‌ இரத்தம்‌ அதிகம்‌ 
பாய்ந்து பலம்‌ பெறும்‌. அதனால்‌ பற்களும்‌ பலம்‌ பெறும்‌, 
பல்‌ வலி, மற்றும்‌ பல்‌ சொத்தை முதலிய நோய்கள்‌ வராது, 


எடுத்ததற்‌ கெல்லாம்‌ இந்தக்‌ காலத்தில்‌ சுண்ணாம்புச்‌ 
சத்தை ( வம) உள்ளுக்குச்‌ சாப்பிடுகிறார்கள்‌. ஊசி 
மூலமாகக்‌ குத்தி ஏற்றிக்‌ கொள்ளுகிறாகள்‌. இருமலாக இருக்‌ 
கிறதா? மார்புக்கூடா ? கதய சோகமா? சொறி, சிங்கா? 
கண்‌ மங்கலா? பல்‌ சொத்தையா? அஜீரணமா? இரத்த 
மில்லையா ? இவ்வாறு எடுத்ததற்‌ கெல்லாம்‌, சுண்ணாம்புச்‌ 
சத்தை ஊச மூலமாகவோ, மாத்திரைகளாகவோ உபயோ 


416 ஆரோக்கிய ரகசியம்‌ 


இக்ன்றனர்‌. இத்தனைக்கும்‌ பார்க்கப்‌ போனால்‌, அத 
என்னவோ வெறும்‌ சுண்ணாம்புச்‌ சத்துதான்‌ | 


“இந்தக்‌ குத்தல்‌, பிடுங்கல்‌ இல்லாமல்‌ வாழ முடி 
யாதா? அது அவசியமாய்‌ வேண்டியது தானா? நரம்‌ மாத்‌ 
திரம்‌ இந்தக்‌ குத்தலில்‌ மாட்டிக்‌ கொள்வானேன்‌ ?” என்று 
சிறிது ஆராய்ந்து அனுபவத்திற்குக்‌ கொண்டு வந்தால்‌, 
இந்தக்‌ குத்தல்‌ பிடுங்கல்களி லிருந்து தப்பித்து சுகமாய்‌ 
வாழ முடியும்‌, ் 


1. நாம்‌ சாப்பிடும்‌ உணவைக்‌ கவனித்துச்‌ சமைக்க 
வேண்டும்‌, எந்தக்‌ காய்கறி, ரைகளையும்‌ வேக வைத்து 
ஜலத்தைக்‌ கொட்டக்‌ கூடாது, சிறு தீயில்‌, அளவுடன்‌ 
ஜலம்‌ வைத்து ஆவி போகாமல்‌ தட்டை மூட, எவ்வளவு 
நேரம்‌ வெந்தால்‌ பக்குவ மாகுமோ, அவ்வளவு நேரம்‌ மட்டும்‌ 
வேக வைக்க வேண்டும்‌. விட்ட ஜலம்‌ சுண்ட வேண்டு 
மென்று அதிக கேரம்‌ வேக வைக்கக்‌ கூடாது, இப்படிச்‌ 
செய்தால்‌ காய்கறி, €ரைகளிலுள்ள சத்துக்கள்‌ முக்கிய 
மாய்ச்‌ சுண்ணாம்புச்‌ சத்துக்கள்‌, அழிந்து போகாமல்‌ காப்‌ 


பாற்ற முடியும்‌, 


9. பால்‌ கிறைய சாப்பிட வேண்டும்‌, அதிகம்‌ 
காய்ச்சக்‌ கூடாது, ஒரு கொதி, இரண்டு கொதி வந்ததும்‌ 
இறக்கி விடவேண்டும்‌. அததான்‌ நல்லது, பச்சைப்‌ 
பாலைச்‌ சாப்பிடுவது இன்னமும்‌ சுண்ணாம்புச்‌ சத்தைச்‌ 
சேர்க்கும்‌. ஆனால்‌, கறந்தவுடன்‌ குடிக்க வேண்டும்‌. முடி 
யாதவர்கள்‌ காய்ச்சிக்‌ குடிப்பதே ஈல்லது., பாலில்‌, காபி 


எனும்‌ விஷத்தைக்‌ கலக்கிக்‌ குடிக்கா தீர்கள்‌, 


சிரசாசனம்‌ 417 


8, எல்லாப்‌ பற்களையும்‌ உபயோடுக்க வேண்டும்‌, 
ஏதோ மாமிசம்‌ சாப்பிடுநறெவர்களைத்‌ தவிர, மற்றவர்களுக்‌ 
குப்‌ பற்களே . அவ்வளவு உபயோகத்தில்‌ இல்லை என்று 
சொல்லலாம்‌. அவர்களும்‌ இந்தக்‌ காலத்தில்‌ எல்லாம்‌ மிக 
நரசுக்காகவே சாப்பிடுகிறார்கள்‌. ஆகவே பொதுவாய்‌, எல்‌ 
லோரும்‌ பற்களை: ஈன்கு உபயோகிக்க வில்லை என்று அசின்‌ 
றது. முறுக்கு, பொறிவிளங்காய்‌ உருண்டை, சீடை, 
தேங்காய்‌ பில்லை, பச்சை காரட்‌, கரும்பு, ஆப்பிள்‌, பேரிக்‌ 
காய்‌ இவைகளை அப்ப்டியே கடித்துச்‌ சாப்பிட வேண்டும்‌. 
இவைகளைக்‌ குழந்தைகளுக்கும்‌ கொடுக்கலாம்‌, 


நாம்‌ தற்போது உபயோகிப்பது போன்று, அவ்வளவு 
சர்க்கரையை முற்காலத்தவர்கள்‌ உபயோகித்தார்க ளில்லை, 
ஏதோ விசேஷ காலங்களில்‌ வெல்லத்தை உபயோகித்து வர்‌ 
தார்கள்‌, மற்றக்‌ காலத்தில்‌ வெல்லமே தேவை யிருக்கா அ. 
நல்ல பழைய. அமுத, தயிர்‌ இவைகளைத்தான்‌ விசேஷ 
மாகச்‌ சாப்பிடுவார்கள்‌, வெள்ளைச்‌ சர்க்கரையையே அறிய 
மாட்டார்கள்‌, அதனால்‌ அவர்களுக்குப்‌ பற்கள்‌ சொத்தை 
விழ வில்லை ; நன்றாய்‌ இருந்தது, நாம்‌ எடுத்ததற்‌ கெல்லாம்‌ 
வெள்ளைச்‌ சர்க்கரையைத்‌ தான்‌ வேண்டுகிறோம்‌ கிடைக்கா 
விட்டால்‌, கருப்பு மார்க்கட்டிலாவது அதை வாங்க உபயோ 
இக்கிரறோம்‌. மிட்டாய்கள்‌, சாக்லெட்டுகளி லிருந்து பல 
வகை இனிப்புப்‌ பண்டங்களையும்‌, பெரியவர்கள்‌ முதல்‌ 
சிறியவர்கள்‌ வரை சாப்பிடுகின்றோம்‌. இது பற்களுக்குக்‌ 
கெடுதி, ்‌ 


பற்களின்‌ மேல்‌ மழ மழப்பாய்‌ ஒருவித கெட்டியான 
கவசம்‌ இருக்கிறது. இந்த இனிப்பு ௮திகமாய்ச்‌ சாப்பிடச்‌ 
21 


418 ஆரோக்கிய ரகசியம்‌ 


சாப்பிட, அத சிறிது கேரம்‌ வாயில்‌ தங்கினால்‌, புளிப்பு 
வஸ்து (AC) ஆக மாறி விடுறது. மிட்டாயைச்‌ சாப்‌ 
மிட்டதம்‌ யாரும்‌ வாயைக்‌ கொப்பளிப்பது இடையாது, 
ஆகையால்‌ ௮௮ “இட்‌” ஆக மாறிப்‌ பற்களின்‌ எனா 
மலையே அழித்து விடுகிற. பிறகு நாம்‌ சாப்பிடும்‌ உணவு, 
பற்களிடையே மாட்டிக்‌ கொள்ளும்‌. ௮௮ இல மணி நேரத்‌ 
தில்‌ அழுகி, அதிலிருந்து பல விஷக்கிருமிகள்‌ உற்பத்தி 
யாகும்‌. அதை இம்‌ மாதிரியான எனாமல்‌ இழந்த பற்களை 
எங்கே? எங்கே? என்று தேடிக்‌ கொண்டிருக்கும்‌, அக்‌ 
இருமிகள்‌ அங்கு குடைந்து சென்று பலவித பல்‌ நோய்களை 
உற்பத்தி செய்கின்‌ றன, 


பல்‌ ரோயுடன்‌ மட்டும்‌ போனால்‌ பரவா யில்லை. உங்க 
ளுக்குத்‌ தலைவலி உண்டானாலும்‌ சரி, கண்‌ பார்வை மங்கினா 
லும்‌ சரி, பச ஏற்பட்டாலும்‌ சரி, பசியில்லாமல்‌ மந்தமாய்‌ 
இருந்தாலும்‌ சரி, வயிற்றுவலி ஏற்பட்டாலும்‌ சரி, ஜுரம்‌ 
வந்தாலும்‌ சரி, மற்றும்‌ எத வந்தாலும்‌, “அது பல்லின்‌ 
கோளாறு தான்‌” என்று பல்‌ டாக்டர்கள்‌ சொல்லுவார்கள்‌, 
அவர்கள்‌ சொல்லுவது முற்றிலும்‌ உண்மை. இத்தனைக்கும்‌ 
காரணமான ரோய்ச்‌ கிருமிகள்‌ நாம்‌ சாப்பிடும்‌ ஆகாரத்‌ 
துடன்‌, பல்லில்‌ ஒளிந்திருந்‌ அ, சுலபமாய்‌ வயிற்றுக்குள்ளே 
சென்று விடுன்றன. அதனால்‌ தான்‌ டாக்டர்கள்‌ ௮ம்‌ 
மாதிரி சொல்லுகின்றனர்‌. 


ஆகையால்‌ நாம்‌ பற்களை மிக சுத்தமாய்‌ வைத்திறாக்‌ 
சுப்‌ பழக்க வேண்டும்‌, “்‌ பிரஷில்‌ பற்பசை மட்டும்‌ தடவித்‌ 
தேய்த்து விட்டால்‌ சுத்தமாய்‌ விட்டது” என்று கினைத்தி 
விடுகிறோம்‌: ஆனால்‌, அத உரிய காலத்தில்‌ தேய்த்தால்‌ 


சிரசாசனம்‌ 419 


தான்‌ நல்லது. நாம்‌ சாப்பிட்டடின்‌ ஓவ்வொரு தடவை 
யும்‌ வாயை நன்றாய்‌ தேய்த்துச்‌ சுத்தம்‌ செய்ய வேண்டும்‌, 
பிரஷ்‌ அப்பொழுது செய்தால்‌ நல்லது. அல்லது இரவி 
லாவ கட்டாயம்‌ பற்களை பிரஷினால்‌ சுத்தம்‌ செய்யலாம்‌. 
ஆனால்‌ காலையில்‌ சுத்தம்‌ செய்வதில்‌, ஈமது நாட்டு முறையை 
அனுசரித்தால்‌ நல்லது, 4 ஆலும்‌ வேலும்‌ பல்லுக்குறுதி?” 
என்பது பெரியோர்களின்‌ வாக்கு, ஆலம்‌ விழுதினால்‌ 
பல்லைத்‌ தேய்க்கலாம்‌, வேலங்‌ குச்சி மிக மிக நல்லது, 
இத்தனையும்‌ கிடைக்க வில்லை யென்றால்‌, பற்பொடி உப 
யோகிப்பது நல்லது, விரல்களினால்‌ பற்களை அழுத்தித்‌ 
கேய்ப்பதால்‌ பற்களும்‌ வரிசையாய்‌ வளரும்‌. அதனால்‌ 
பல்‌ ஈறுகளுக்கும்‌ ஒருவிதப்‌ பயிற்சி உண்டாகின்றது, 
ஆகையால்‌ பற்பசை, பிரஷ்‌ முதலியவைகளை உபயோடக்‌ 
காமல்‌ பற்‌ குச்சிகளையும்‌, பற்பொடியையும்‌ உபயோகித்து 
வரப்‌ பழூக்‌ கொள்ள வேண்டும்‌, 


பற்களுக்கு மிகக்‌ கொடிய சத்துரு ““பயோரியா ?? 
என்பது, இது ஒருவித தொற்று நோய்‌, பல்‌ ஈறுகளைத்‌ 
தேய்த்து விடும்‌, சிறிது பட்டாலும்‌ இரத்தம்‌ வரும்‌. 
முற்றினால்‌ சீழும்‌ வரும்‌. பிறகு பற்களின்‌ வேரையே 
தாக்கும்‌. இதை எந்த மருந்தினாலும்‌ அசைக்க முடியாது. 
பற்களை ஒவ்வொன்றாய்ப்‌ பிடுங்கிவிட வேண்டியதுதான்‌. 
அப்பேர்ப்‌ பட்டவர்களும்‌ இரந்த சிரசாசனம்‌ செய்து, 
அதில்‌ பல்‌ பயிற்சிகளும்‌ செய்து வந்தால்‌ காளடைவில்‌ 
குண மாகும்‌. இனமும்‌ ஓரிரு தடவை வெர்நீரில்‌ சாதாரண 
உப்பைக்‌ கரைத்து வாயைக்‌ கொப்பளிக்க வேண்டும்‌, 
பற்களை நன்றாக அமுக்டிச்‌ சற்று நேர மாவது தேய்க்க 


வேண்டும்‌, 


420 ஆரோக்கிய ரகசியக்‌ 


இரசாசனத்தை விடாமல்‌ செய்பவர்களுக்குப்‌ பல்‌ 
நோய்களைப்‌ பற்றிப்‌ பயமே இல்லை. நமக்கு இருக்கும்‌ பற்‌ 
களாலேயே நன்றாய்ச்‌ கடித்துச்‌ சாப்பிட்டு சிக்கலாம்‌, 
பல்‌ நோயும்‌ வராது, 


ஜல தோஷம்‌ 


ஜல தோஷத்தால்‌ பிடிக்கப்படாதவர்கள்‌ யாருமே 
இருக்க மாட்டார்கள்‌. எல்லோருக்கும்‌ அதன்‌ சிரமம்‌ 
செரியும்‌. முதலில்‌ மூக்கில்‌ ஜலமாகக்‌ கொட்டும்‌, பிறகு 
சளியாக வரும்‌. சிலர்‌ கைக்குட்டையும்‌ கையுமாக இருப்‌ 
பார்கள்‌. மூக்கைத்‌ துடைத்துக்‌ துடைத்து வெந்து விடும்‌, 
இவருக்குக்‌ கண்களிலிருர்தும்‌ ஜலம்‌ கொட்டும்‌. மூக்‌ 
கடைப்பு ஏற்படும்‌. “கவொன, கொன” வென்று பேசுவார்‌ 
கள்‌. சிலருக்குத்‌ தொண்டையும்‌ ௮டைத்துக்கொள்ளும்‌, 
பேசினால்‌ சத்தம்‌ கேளாது, இலருக்கு ஜல தோஷம்‌ பிடித்‌ 
தால்‌ காது வலி வந்துவிடும்‌. சிலருக்குத்‌ தலைவலியும்‌ வருவ 
அண்டு, இருமவும்‌ செய்வார்கள்‌. 


முதலில்‌ ஜல தோஷம்‌ மிச அற்பமான வியா தியாய்த 
தோன்றினாலும்‌, அதுவே பல வியாதிகளுக்கு மூலமாயும்‌, 
அஸ்திவாரமாயும்‌ அமைந்‌ விடுகின்றது. இருமல்‌, காசம்‌, 
க்ஷயம்‌, பீனிசம்‌, ஆஸ்‌ தமா போன்றவைகள்‌ முதலில்‌ ஜல்‌ 
தோஷத்தில்‌ தான்‌ ஆரம்பமாகும்‌. ஆகையால்‌ ஆரம்பத்தி 
லேயே அதை ஒழிக்க வேண்டும்‌, “டுவள்ளம்‌ வருவதற்கு 
முன்‌ அணை போடுவதைப்‌”? போல, வராமல்‌ தடுப்பதே 
உத்தமம்‌. அப்‌ பணியை முழுக்க முழுக்க சிரசாசனம்‌ 
செய்கின்றது என்று சொன்னால்‌ மிகையாகாது, 


சிரசாசனம்‌ 421 


முதலில்‌ ஜலதோஷம்‌ என்றால்‌ என்ன ? அத வருவது 
எப்படி? அதை எப்படித்‌ தடுக்க முடியும்‌? என்பதைத்‌ 
தெரிர்துகொண்டால்‌ பிறகு சிரசாசன த்தினால்‌ அதைத்‌ 
தடுக்க முடியுமா என்று பார்க்கலாம்‌, 


நமது வாயிலுள்ள உதடு முதல்‌, மலத்‌ துவாரம்‌ வரை 
ஒரு குழாய்‌ போல்‌ ஆரம்பித்து முடிகின்றது. இது ஆகா 
ரத்திற்காக ஏற்பட்டது. அதைப்‌ போலவே மூக்கில்‌ ஆரம்‌ 
பித்து ஒரு குழாய்‌, பெரிய களை போல உள்ளே சென்று 
மார்பில்‌ இரண்டு பாகமாகப்‌ பிரிந்த, இரண்டு நுரை ஈரல்‌ 
களுக்குச்‌ சென்று, பல களைகளாகப்‌ பிரிகின்றன. இது 
காற்றிற்காக ஏற்பட்ட காற்றுக்‌ குழாய்‌. நாக்கைச்‌ சற்று 
மேலே உள்ளுக்கு மடித்துத்‌ தடவிப்‌ பாருங்கள்‌, வழவழப்‌ 
பாய்ச்‌ சவ்வு போன்று இருக்கும்‌. அதைப்‌ போலவே, 
இவ்‌ விரு குழாய்களின்‌ உள்‌ வழிகளெல்லாம்‌ வழவழப்பாய்‌ 
மிரு துவாய்ச்‌ சவ்வினால்‌ ஆக்கப்‌ பட்டிருக்கும்‌, இச்‌ சவ்வில்‌ 
பல நண்ணிய கிண்ணங்கள்‌ போன்று சுரப்பிகள்‌ உண்டு, 
அவைகளி லிருந்து ஒரு விதமான நீர்‌ சுரந்து வரும்‌, அது 
தான்‌ வழவழப்பாய்‌ இருப்பதற்குக்‌ காரணம்‌, ஈமது 
மேல்‌ தோலில்‌ எப்படி சிறு சிறு துவாரங்கள்‌ இருக்கின்‌ 
றனவோ, அதைப்‌ போல இங்கேயும்‌ குழிகள்‌ போன்று 
கிண்ணங்கள்‌ இருக்கின்றன. மேல்‌ தோலிலிருந்து வியர்வை 
போன்ற அழுக்கு கசிவது போல்‌ இந்தச்‌ சவ்வுக்‌ கிண்ணி 
களிலிருக்‌ தம்‌ ஒருவித நீர்‌ கசிகின்றது. இச்‌ சுரப்பிகள்‌ 
'தாக்குண்டால்தான்‌ ஜலதோஷம்‌ என்கிறோம்‌, 


இச்‌ சுரப்பிகள்‌ பல விதத்தில்‌ தாக்சப்படலாம்‌. அதிக 
உஷ்ணத்தினால்‌ தாக்கப்படலாம்‌, அதிக குளிர்ச்சியினால்‌ 


422 ஆரோக்கிய ரகசியம்‌ 


தாக்கப்படலாம்‌. தொற்று நோய்க்‌ சிருமிகளாலும்‌ தாக்‌ 


கப்படலாம்‌. 


அப்படித்‌ தாக்கப்‌ பட்டால்‌ இக்‌ குழாய்‌ வழிகளி 
லுள்ள சவ்வு பாதிக்கப்‌ படுகின்றது. அப்பொழுது அது 
அதிகமான நீரைச்‌ சுரக்கின்றது, அதற்குத்தான்‌ சாதா 
ரணமாக ஜலதோஷம்‌ என்கிறோம்‌. இவை சாதாரண 
சீதோஷ்ண மாறுதலினால்கூட ஏற்படுவது உண்டு, அதற்‌ 
குச்‌ சரியான பாதுகாப்பு செய்து கொண்டால்‌ தடுக்க 
முடியும்‌, அதிகக்‌ குளிரா யிருந்தால்‌ உடை காப்பளித்துத்‌ 
தடுக்கலாம்‌. ஆனால்‌ இரசாசனம்‌ செய்பவர்களின்‌ உடல்‌, 
குளிசைத்‌ தடுக்கச்‌ சக்தி உடையது. ஆகையால்‌ மற்றவர்‌ 
களைப்‌ போல அவ்வளவு உடை அதிகமாய்க்‌ தேவையிருக்‌ 
காது, லெருக்கு உடைகள்‌ அதிகம்‌ அணிவ தனாலேயே 
உஷ்ணத்தினால்‌ ஜலதோஷம்‌ பிடிக்கும்‌. வெய்யல்‌ கொளுத்‌ 
தும்‌ பொழுது இரண்டு மூன்று சட்டைகள்‌ அணிவார்கள்‌, 
காற்று வருவதற்கு முடியாமல்‌ வியர்வை உடம்பிலேயே 
ஊ றுவ தனால்‌ ஜலதோஷம்‌ பிடிக்கும்‌, ஆகையால்‌ உடல்‌ 
அதிக உஷ்ணமாகாமல்‌, லேசான உடைதான்‌ அணிய 
வேண்டும்‌, 


தொற்று நோய்க்‌ இருமிகளால்‌ தாக்குண்டர்ல்‌, அக்‌ 
கிருமிகள்‌ உட்சென்று விருத்தியாகும்‌. அப்பொழுது 
சளியுடன்‌ சீழ்‌ கலந்து கட்டியாக வரும்‌, மூக்கில்‌ ஏற்‌ 
பட்டால்‌ மூக்கைச்‌ சீர்த வேண்டியதா யிருக்கும்‌: 
தொண்டையில்‌ ஏற்பட்டால்‌ கனை த்துத்‌ அப்பவோ, விழுங்‌ 
கவோ செய்ய வேண்டும்‌, நுரை ஈரலில்‌ ஏற்பட்டால்‌ சற்றி 


அமுத்தி இருமினால்தான்‌ வெளிவரும்‌, 


சிரசாசனம்‌ 423 


சிலருக்கு இரத்தத்திலுள்ள அழுக்குகள்‌, கழிவுப்‌ 
பொருள்கள்‌ சுத்தமாகாமல்‌ இரத்தம்‌ ௮சுத்தமாயிருக்கும்‌. 
அவைகளிலள்ள அழுக்குகளை மேல்‌ தோல்‌ சருமத்‌ 
துவாரங்கள்‌ வெளித்‌ தள்ள முயற்சிப்பதுபோல, இந்தக்‌ 
குழாய்களிலுள்ள சுரப்பிகளும்‌ முயற்சிக்கும்‌ அதனால்‌ 
சளி உற்பத்தியாகிச்‌ சதா வந்து கொண்டே யிருக்கும்‌, 
இப்படித்‌ தன்னைத்‌ தானே சமாளிக்கக்‌ கஷ்டப்பட்டுக்‌ 
கொண்டிருக்கும்போ து, வெளித்‌ தாக்குதலை எங்கே தாங்கப்‌ 
போகிறது? எரிகிற தீயில்‌ எண்ணெய்‌ வார்த்தாற்போல 
தொற்று நோய்களுக்கு இரையாக வேண்டியதுதான்‌. 


நாம்‌ சாப்பிடும்‌ உணவினாலும்‌ இச்‌ சவ்வு பாதிக்கப்‌ 
படும்‌, அதிக காரம்‌, அதிக சூடான ஆகாரம்‌, காபி, டீ, 
லாகிரி வஸ்துச்கள்‌, கடுகு போன்ற வஸ்துக்களாலும்‌ இக்‌ 
குழாய்களிலுள்ள சவ்வுகள்‌ தாக்கப்‌ படும்‌, இவைகள்‌ 
தூண்டிவிடும்‌ வஸ்‌.அக்களான தினால்‌, சவ்விலுள்ள சுரப்பி 
கள்‌ தூண்டப்‌ பட்டு அதிகச்‌ சளியை உற்பத்தி செய்யும்‌. 
இலர்‌ சளிக்கு, காபி, டீ, வெந்நீர்‌ போன்றவை குடித்தால்‌ 
சளி குறைந்து சாந்தியாக இருக்கறதே என்று கூறலாம்‌, 
ஆம்‌! அவைகள்‌ சூடாய்‌ இருப்பதினால்‌, அருந்தும்‌ வழிபில்‌ 
இருக்கும்‌ சளியை அறுத்தெடுத்த குடலுக்குள்‌ கொண்டு 
சென்று விடும்‌, வழியி லிருக்கும்‌ சளி சற்று அறுபட்ட 
தால்‌, சிறித சுகமாகத்‌ தென்படத்தானே செய்யும்‌! ஆனால்‌ 
இதனுடைய வேகம்‌ தணிந்சதும்‌, முன்பைவிட அதிகச்‌ 
சளி உற்பத்தியாகும்‌. இதற்கென்று காபி, டீ போன்ற 
பானங்களை அடிக்கடி அருர்தவோரும்‌ உண்டு, ௮௮ அவ்‌ 
வளவுக்கும்‌ கெடுதல்தா ன்‌, 


424 ஆரோக்கிய ரகசியக்‌ 


இந்த ஜலதோஷத்திற்கும்‌, சளி இருமலுக்கும்‌ எத்‌ 
தனையோ கணக்கில்லாத மருந்த வகைகள்‌ இருக்கின்றன. 
ஐந்த நிமிஷத்தில்‌ சளி கரையக்‌ கூடியது முதல்‌, ஒரே 
இரவில்‌ இருமலைப்‌ போக்கடிக்கக்‌ கூடிய மருந்து வரை 
யிலுள்ள விளம்பரங்கள்‌, எத்தனையோ இருக்கின்றன. 
எல்லாவற்றிலும்‌ தூண்டும்‌ தன்மையைக்‌ கொண்ட சக்‌ 
தியே அதிகம்‌ இருக்கும்‌. நம்‌ பாட்டி வைத்திய முறையை 
அநேகர்‌ மறந்தே விட்டனர்‌. சாதாரண ஜலதோஷம்‌, இரு 
மல்‌ எல்லாம்‌ மிளகு, சுக்கு, சித்தரத்தை போன்ற கஷாயத்‌ 
தினாலேயே சரி செய்து கொள்ளலாம்‌. சாம்பிராணிப்‌ 
புகை போட்டால்‌ ஜல தோஷத்திற்கு நல்லது. காலையில்‌ 
பசும்பால்‌ கறந்ததும்‌ குடிப்பதில்‌ எவ்வளவோ குணம்‌ 
உண்டு மருந்துகளுக்காகக்‌ காசை வீணாய்ச்‌ செலவு செய்ய 
வேண்டு மென்ற அவசியமும்‌ இல்லை. புட்டி விளம்பர 
மருந்துகளில்‌ சேர்ந்துள்ள இரசாயனப்‌ பொருள்களைச்‌ 
சற்றுக்‌ கவனியுங்கள்‌, அதில்‌ சளியைக்‌ கரைக்கக்‌ கூடிய 
பொருள்கள்‌ ஒன்றிரண்டிருக்கும்‌. ஆனால்‌, மற்றப்படி 
உடலை உறுதியாக்கும்‌ தா அப்‌ பொருள்கள்‌-வைட்டமின் கள்‌ 
நிறையச்‌ சேர்ந்திருக்கும்‌. அதிலிருந்து என்ன தெரிகிறது? 
“வெறும்‌ சளியை மட்டும்‌ கரைத்தால்‌ உபயோக மில்லை; 
மீண்டும்‌ மீண்டும்‌ சளி உற்பத்தியாகிக்‌ கோண்டே யிருக்‌ 
கும்‌, இரத்தத்தைப்‌ பலப்படுத்தி, அதிலுள்ள அணுக்களை 
உறுதியாக்க, இரத்த சுத்தம்‌ ஏற்பட்டால்‌ தான்‌ இம்‌ மாதிரி 
சளி வருவது குறையும்‌?” என்று தெரிகிற தல்லவா? பொது 
வாய்‌ நல்ல சக்தியுள்ள இரத்தமுள்ளவர்களுக்கும்‌, ஆரோக்‌ 
இய இரத்த முள்ளவர்களுக்கும்‌ இம்‌ மாதிரியான அற்பமான 
ஐல தோஷம்‌, இருமல்‌ முதலியன வரா... வாந்தாலும்‌ 
மிக லேசாய்‌ வந்து போய்‌ விடும்‌, மருந்து தேவை யில்லை, 


சிரசாசனம்‌ 425 


என்றும்‌, எப்பொழுதும்‌, இரத்தம்‌ சுத்தமாய்‌ இருக்க, 
ஆரோக்யெமா யிருக்க, ஈரம்புகள்‌ தெம்புடன்‌ இருக்க 
நரம்பிலுள்ள சவ்வு சுரப்பிகள்‌ நல்ல நிலைமையில்‌ இருக்க 
வேண்டியத மிக்க அவசியம்‌, அதை இந்தச்‌ சரசாசனம்‌ 
செய்கிறது, சிரசாசனம்‌ செய்பவர்களுக்குச்‌ செலுள்ள 
எந்த பாகத்துக்கும்‌ கஷ்டம்‌ உண்டாகாது. ஜலதோஷம்‌ 
போன்றவை சாதாரணமாய்‌ ஏற்படாத, சிரசாசனம்‌ செய்‌ 
பவர்களின்‌ உடலில்‌ இரத்த ஒட்டம்‌ சுத்தமா யிருக்‌ 
கும்‌. அசுத்தங்களை அவ்வப்போது பிட்யூடரியானது 
தனது சக்தியைக்‌ கொண்டு அப்புறப்படுத்தி விடுகின்ற அ, 
£தோஷ்ண நிலையைச்‌ சமன்‌ படுத்திக்‌ கொள்ளும்‌ சக்தி 
இரத்தத்துக்கு உண்டாகும்‌. 


இதற்கு நாடி சுத்தியும்‌ தணை செய்கறெது, நாடி சுத்தி 
செய்பவர்களின்‌ காற்றுக்‌ குழாய்‌, களைக்‌ காற்றுக்‌ குழாய்‌ 
கள்‌, பூராவும்‌ எப்பொழுதும்‌ சுத்தமா யிருக்கும்‌, எப்‌ 
போர்ப்பட்ட ஐல தோஷ இருமலையும்‌, நாடி. சுத்தியைத்‌ 
திவிரமாகச்‌ செய்தால்‌, சில நாட்களிலேயே ஓட்டி விடலாம்‌. 
பிராண வாயு சகல துன்பங்களையும்‌ ஒழித்து இத மளிக்‌ 
கும்‌. இரத்தத்தில்‌ பிராண வாயு ஈன்றாய்க்‌ கலப்பதால்‌ 
இரத்த சுத்தி நன்றாய்‌ ஏற்படும்‌; பிராணா சக்தி இருப்ப 
தால்‌ எதையும்‌ எதிர்த்துப்‌ போராடி வெல்லும்‌ திறன்‌ 
உண்டாகும்‌. ஆகையால்‌ நாடி சுத்தியையும்‌ ஆசனம்‌ 
செய்து வரும்‌ நண்பர்கள்‌ செய்ய வேண்டியது மிக மிச 
அவசியம்‌, 


“ ஜல தோஷத்தினால்‌ சிலருக்குக்‌ காது வலியும்‌ வரு 
இறத?” என்‌ று முன்பே சொல்லப்‌ பட்டிருக்கிற தல்லவா ? 


426 ஆரோக்கிய ரகசியக்‌ 


மேல்‌ தொண்டையி லிருக்து கரஅக்கு இரண்டு குழாய்கள்‌ 
செல்லுசன்றன. அவை மூக்குத்‌ அவாரங்களின்‌ பின்புற 
மாக வந்து காதுக்குள்ளே செல்லுகின்றன. “காதுக்குள்‌ 
காற்று அமுக்கம்‌ ஏற்படுகின்றது” என்று காதைப்‌ பற்றிச்‌ 
சொல்லிய அத்தியாயத்தில்‌ முன்‌ சொன்னோம்‌, ஜல 
தோஷம்‌ பிடித்து, சளி கட்டி கட்டியாக வர ஆரம்பிக்கும்‌ 
சமயத்தில்‌ சிலர்‌ பலமாக மூக்கைச்‌ சீந்துவார்கள்‌. அப்‌ 
படிச்‌ சந்தினால்‌ தொண்டையிலே வாயு அமுக்கம்‌ ஏற்பட்டு 
அங்கேயிருக்காம்‌ இருமி நிறைந்த சளியான அ, காக்‌ குழல்‌ 
களின்‌ வழியாக காதுக்குள்ளே போய்விடும்‌, அங்கிருந்து 
அந்தச்‌ சளியானது நோயை உண்டாக்கிக்‌ சீழ்‌ பிடித்து 
காதை வலிக்கச்‌ செய்யும்‌. சீழ்‌ வரும்‌. அதனால்‌ தான்‌ 
பலமாக மூக்கைச்‌ சந்தக்‌ கூடாது என்பது, அதற்குப்‌ 
பதில்‌ தொண்டையைக்‌ கனைத்துச்‌ சளியைக்‌ கொஞ்சம்‌ 
உள்ளுக்கு உறிஞ்சிக்‌ காறி உமிற்ந்துவிட வேண்டும்‌, 


இலர்‌ மூக்கைச்‌ சுரண்டிக்‌ கொண்டிருப்பார்கள்‌. இலர்‌ 
மூக்கில்‌ வளர்ந்திருக்கும்‌ மயிர்களைப்‌ பிடுங்குவார்கள்‌ ; கத்‌ 
தரித்தும்‌ விடுவார்கள்‌. இம்‌ மாதிரி செய்வத சுத்தத்‌ தவ 
றான காரியம்‌. மூக்கை நமக்கு இத்தனை நீளம்‌ வைத்து, 
அதிலும்‌ இரண்டு துவாரங்களாக்‌க, அந்த அவாரங்களில்‌ 
இறு இறு மயிர்களை இயற்கை உண்டாக்கியது எதற்கு? 
மூக்கில்லா மலே நாம்‌ பிறந்திருக்கக்‌ கூடாதா ? அப்படி மூச்‌ 
இல்லாத எத்தனையோ மூக்கறையர்களும்‌ ஜீவிக்கத்தானே 
செய்கின்றார்கள்‌? இயற்கை எதையும்‌ அனாவ௫யமாகச்‌ 
செய்ய வில்லை, மூக்கை நீளமாக வைத்து அதன்‌ வழி 
களிலே சிறு இறு மயிர்களை உண்டாக்கியது காற்றை வடிக்‌ 
கட்டவே, காற்றிலுள்ள தூசு அம்புகள்‌ அதில்‌ தங்கி விடும்‌, 


சிரசாசனம்‌ 427 
மற்றும்‌ மூக்குத்‌ அவாரத்துக்குள்‌ எண்ணிறந்த சுரப்பிகளி 
லிருந்து வரும்‌ பிசு பிசுப்பில்‌ தூசுகள்‌, கிருமிகள்‌ ஒட்டிக்‌ 
கொள்ளும்‌. அதை முகம்‌ கழுவும்போது கழுவி விட்டால்‌ 
சுத்தமாய்ப்‌ போய்விடும்‌, அப்படிச்‌ செய்யாமல்‌ மயிர்களை 
எடுத்து விட்டால்‌, காற்று வடி கட்டப்‌ படாமல்‌, அப்படியே 
உள்ளே சென்று பல வியாதிகளை உண்டாக்கும்‌, தவிர 
மயிர்‌ பிடுங்கப்பட்டால்‌, அந்த மயிர்க்‌ கால்களின்‌ வழியாகக்‌ 
கூட, கிருமிகள்‌ நுழைந்து சிறு கட்டிகளை யுண்டாக்கும்‌, 
இதன்‌ மூலம்‌ மூளைக்கும்‌ கிருமிகள்‌ நுழைந்து, மூளையில்‌ 
கட்டி வந்து சகஷ்டப்படுகிறவர்களும்‌ உண்டு, ஆகையால்‌ 
எப்பொழுதும்‌ மூக்கைச்‌ சுரண்டவோ, சளெளவோ, மயிர்‌ 
களை எடுக்கவோ கூடாது, 


எனவே, இம்‌ மாதிரி பொது விதிகளை அனுசரித்து 
அதனுடன்‌ சிரசாசனத்தையும்‌, நாடி சுத்தியையும்‌ எல்‌ 
லோரும்‌ பழகி வருவார்களானால்‌, ஜல தோஷத்திற்கும்‌ 
பீனிசத்திற்கும்‌, இருமலுக்கும்‌ மற்றும்‌ துரை ஈரலில்‌ உண்‌ 
டாகும்‌ தொற்று கோய்களுக்கும்‌ பயப்பட வேண்டிய 
தில்லை. இம்‌ மாதிரி நோய்‌ உள்ளவர்கள்‌ சிரசாசனம்‌, காடி 
சுத்தியைச்‌ செய்து சுகமடையலாம்‌, மற்றும்‌ புஜங்காசனம்‌, 
சர்வாங்காசனம்‌, மத்ஸ்யாசனம்‌ முதலியனவும்‌ இதற்குத்‌ 


அணை புரியும்‌, 
ஆஸ்தான கவிஞரின்‌ அனுபவம்‌ 
ந்மது நாடு புண்ணிய பூமி, இதற்குப்‌ பல சான்றுகள்‌ 


இருக்கின்றன. அவைகளில்‌ பல சரி த்திரங்களின்‌ வாயி 
லாகக்‌ கேட்டிருக்கறோம்‌ ஆனால்‌ நிதர்சனமாக நமது கண்‌ 


428 ஆரோக்கிய ரகசியத்‌ 


முன்பே பல புண்ணிய ஆன்மாக்களுடன்‌ வாழும்‌ பாக்டி 
யம்‌ நாம்‌ அடைந்திருக்கிறோம்‌: அவர்களில்‌ மிக முக்கிய 
மான புண்ணியாத்மா மகாத்மா காந்தி அடிகளாவர்‌, அவர்‌ 
வாழ்ந்த நாட்களில்‌ காமும்‌ வாழ்ந்து, அவருடைய உபதே 
சங்களை கேட்டும்‌ வந்திருக்கிறோம்‌. அவர்‌ நம்மை விட்டுப்‌ 
பிரிந்தாலும்‌, அவர்‌ ஈமக்கு உணர்த்திய அற வழிகள்‌ உலகம்‌ 
உள்ள மட்டும்‌ ௮ழியாதன. அவர்‌ அரசியல்‌ துறையிலே 
அதிக பற்றுதல்‌ உள்ளவராக இருந்தாலும்‌, அவர்‌ வாழ்க்‌ 
கையில்‌ புகுந்து ஆராயாத விஷயமே இல்லை, உணவில்‌ 
ஆகட்டும்‌, உடையி லாகட்டும்‌, இல்லறத்தி லாகட்டும்‌, 
அறவறத்தி லாகட்டும்‌, கோய்களைப்‌ பற்றி யாகட்டும்‌, : 
ஆரோக்கியத்தைப்‌ பற்றி யாகட்டும்‌ எல்லாவற்றையும்‌ 
அலச ஆராய்ந்து, அவர்‌ தம்‌ முடிவைத்‌ தந்திருக்கிறார்‌. 
அன்னாரின்‌ வழி வந்த ஈமது ஆஸ்தான கவிஞர்‌ நாமக்கல்‌ 
ஸ்ரீ வெ. இராமலிங்கம்‌ பிள்ளை அவர்கள்‌ மகாத்மா காந்தியடி 
களின்‌ அடிச்சுவட்டைப்‌ பின்‌ பற்றி நமது நாட்டில்‌ ஈம்‌ 
முடனே வாழ்ந்து வருகிறார்‌ என்றால்‌, நாம்‌ எவ்வளவு 
புண்ணிய சாலிகள்‌ | ஈமது நாடு எவ்வளவு புண்ணியம்‌ 
செய்தது! 


இப்‌ பேர்ப்பட்ட கவிகள்‌ ஈமது நாட்டிற்குப்‌ பொக்கி 
ஷம்‌ போன்றவர்கள்‌. இவர்களால்‌ ஈமது நாடு உயர்‌ வடை 
இறத. நாட்டின்‌ கலை உயர்‌ வடைகிறது, அதனால்‌ மனித 
இனமே உயர்‌ வடைகற. இவர்கள்‌ சாதாரண மக்களை 
விட ஆயிரம்‌, பல்லாயிர மடங்கு சிரேஷ்ட மானவர்கள்‌, 
அப்‌ பேர்ப்பட்டவர்கள்‌ நெடுநாள்‌ ஆரோக்கயெமுடன்‌ வாழ்‌ 
வதால்‌ நாட்டிற்கு என்றென்றும்‌ அவர்கள்‌ சேவை இடைத்‌ 
அக்‌ கொண்டிருக்கும்‌, 


சிரசாசனம்‌ 429 


கான்‌ ஆஸ்தான கவிஞரை சுமார்‌ இருபது ஆண்டுக 
ளாக அறிவேன்‌. அன்பெனும்‌ கயிற்றால்‌ லேசாய்‌ யாரையும்‌ 
கட்டிவிடலாம்‌. எம்‌ மிருவரிடையே ௮ம்‌ மாதிரி அன்புப்‌ 
பிணைப்பு ஏற்பட்டு விட்டது, அவருடைய எளிய காவியங்‌ 
களின்மேல்‌ எனக்கு அசாத்தியப்‌ பிரேமை, அவைகளைப்‌ 
படிக்கும்‌ போதெல்லாம்‌, அவர்மேல்‌ எனக்கு இன்னமும்‌ 
பாசம்‌ அதிகப்‌ படும்‌, அவருக்குச்‌ லெ ரோய்களிறாப்பது 
எனக்கு கெடுகாளாகத்‌ தெரியும்‌. அவரைச்‌ சந்திக்கும்‌ 
பொழுதெல்லாம்‌ “அசனம்‌ பழகுங்கள்‌ ; சரியாக விடும்‌? 
என்பேன்‌, அவரும்‌ “ஆகட்டும்‌, ஆகட்டும்‌” என்று சொல்‌ 
லிக்கொண்டு வந்தார்‌, கடைசியில்‌ இப்படியெல்லாம்‌ செய்‌ 
தால்‌ இவர்கள்‌ ஆசனம்‌ செய்யமாட்டார்களென்று, சுமார்‌ 
இரண்டு ஆண்டுகளுக்கு முன்‌ நான்‌ அவரை என்‌ வீட்டி 
லேயே வந்து தங்கும்படி செய்து விட்டேன்‌, அவர்கள்‌ 
சிறு வயதில்‌ பல தேகப்‌ பயிற்சிகள்‌ செய்து பழக்கமான 
வர்களான தினால்‌, சுலபமாக நான்‌ சொல்லித்‌ தந்த ஆசனங்‌ 
களைக்‌ கற்றுக்‌ கொண்டார்கள்‌, 


அவருக்குக்‌ கை சரியாய்‌ எழுதவரா து ; நடுங்கும்‌. பேனா 
வைச்‌ சரியாய்ப்‌ பிடிக்க வராது, இடுப்புக்குக்‌ ழ்‌ திமிர்‌ 
பிடித்தாற்போல்‌ ழே போகப்போக அதிகம்‌ உணர்ச்சி 
யற்று இருந்தது. இதைத்‌ *திமிர்வாத' மென்பர்‌. இவை 
கள்‌ பொதுவாய்‌ ஈரம்புகளில்‌ சரியான இரத்தோட்டம்‌ இல்‌ 
லாமையினாலும்‌, பிராண வாயு சஞ்சாரம்‌ சரிவர இல்லாமை 
யினாலும்‌, ஈரம்புகளின்‌ இழைகள்‌ பலவீனப்பட்டுப்‌ போவ 
தினாலும்‌ உண்டாகின்றன, இதற்குப்‌ புஜங்காசனம்‌, சல 
பாசனம்‌, தனுராசனம்‌, பஸ்சிமோ த்தானாசனம்‌, சர்வாங்‌ 


430 ஆரோக்கிய ரகசியடு 


சாசனம்‌, மத்ஸ்யாசனம்‌, சிரசாசனம்‌, சாந்தியாசனம்‌, நாடி. 


சுத்தி இவைகளை அவருக்குச்‌ சொல்லித்‌ தந்தேன்‌, 


கவிஞரே எழுதிய கடிதத்தைக்‌ கீழே கொடுத்திருக்‌ 
கிறேன்‌. படித்துப்‌ பாருங்கள்‌. அவர்களுக்குக்‌ கை நன்‌ 
றாக எழுத வந்து விட்டது ; தினசரி மணிக்கணக்காய்‌ இப்‌ 
பொழுது எழுதூரார்‌. ஆனால்‌ இடுப்புக்குக்‌ 8ம்‌ மட்டும்‌ 
பூர்ண குணம்‌ ஆக வில்லை, சிறிததான்‌ ஆஃ யிருக்கிறது 
என்றார்‌. நான்‌ சொன்னபடி ஆசனங்களை இன்னும்‌ அதிக 
கேரம்‌ பழகியும்‌ உணவுப்‌ பத்தியமும்‌ இருந்து வந்தால்‌ 
பூரண குணம்‌ ைச்கு மென்‌ அ நம்புகிறேன்‌, 


அ துவசைக்கும்‌ என்‌ வார்த்தையில்‌ ஈம்பிக்கைவைத்த 
அவர்கள்‌ ஆசனம்‌ செய்ததே ஈம்‌ பாக்கிய மென்று நினைக்க 
வேண்டும்‌. மற்றவர்களைப்‌ போலச்‌ * செய்கிறேன்‌ ” என்று 
சொல்லி ஏமாற்றி யிருந்தால்‌ நாம்‌ அவருடைய புதிய குறள்‌ 
உரையை எதிர்‌ பார்த்திருக்க முடியா தல்லவா ? கைகள்‌ 


தானே கவிகளுக்குக்‌ கருவி | 


அவருடைய கைகள்‌ குணமாயிற்று என்றுநான்‌ அறிந்‌ 
ததும்‌ எனக்குண்டான ம௫ழ்ச்சிக்கு எல்லையே இல்லை, 
எனக்கே இம்‌ மாதிரி ஏதாகிலும்‌ குறையிருந்து ௮து குண 
மாகி யிருந்தாலும்‌ அவ்வளவு சந்தோஷம்‌ அடைந்திருக்க 
மாட்டேன்‌. தேசீயக்‌ கவி, அதிலும்‌ காந்தியக்‌ கவி, நமது 
கவி, அவருக்குக்‌ கை குணமாக விட்டது என்றால்‌ “அவ்‌ 
விஷயம்‌ என்‌ வரைக்கும்‌ இருப்பது சரியல்ல ; எல்லோரும்‌ 
அறிந்து மகிழட்டும்‌; ஆசனம்‌ பழகும்‌ லக்ஷக்கணக்கான 
அன்பர்களும்‌ கேட்டுச்‌ சச்தோஷம்‌ அடையட்டும்‌, அன்பர்‌ 


சிரசாசனம்‌ 431 


கள்‌ யாராவது ஆசனத்தைச்‌ செய்யாமல்‌ இத்தனை நாள்‌ 
புறக்கணித்துப்‌ பாராமுகமாய்‌ இருந்திருந்தாலும்‌, இதை 
அறிந்தாவது, அவர்கள்‌ ஆசனம்‌ அவக்கட்டும்‌? என்ற 
நோக்கத்துடனேயே கவிஞர்‌ எழுதிய கடிதத்தை வெளி 
யிட விரும்பினேன்‌. ஈம்‌ ஆஸ்தான கவிஞரின்‌ சடிதத்தைப்‌ 
படித்துப்‌ பாருங்கள்‌, 


கடிதம்‌ 


என்‌ இளம்பிராயத்தில்‌ நான்‌ இயற்கையாகவே உடல்‌ 
வளமும்‌, ஆரோக்கியமும்‌ உள்ளவனாஈவே வளர்ந்தவன்‌. 
என்னுடன்‌ வயதில்‌ ஒத்த எல்லாச்‌ இறுவர்களிலும்‌, 
நோயின்மையும்‌, செழிப்பும்‌, களிப்பும்‌ மிகுக்தவனாகவே 
இருர்து வந்தேன்‌. பள்ளிப்‌ பருவம்‌ ஆரம்பத்தி லிருந்து 
ஓடி ஆடும்‌ விளையாட்டுக்களிலும்‌, தேகப்‌ பயிற்சிகளிலும்‌ 
சிறந்து விளங்கினேன்‌. 


என்னுடைய பதினெட்டாம்‌ வயதுக்குப்‌ பின்‌ இந்த 
விளையாட்டுகளோடு வீட்டில்‌ தண்டால்‌, பஸ்‌, குஸ்தி, 
முதலான பயிற்சிகளும்‌ செய்வேன்‌. உண்மையில்‌ மிகவும்‌ 
வியக்கத்‌ தக்கதாக என்‌ மார்பு விரிந்து ஒரு வருஷம்‌ முடிவ 
தற்குள்‌, என்‌ மார்பின்‌ அளவில்‌ மூன்று அங்குலம்‌ அதிகப்‌ 
பட்டது, சை முண்டாசுகள்‌ திரண்டு கை மடங்குச்‌ சதை 


கள்‌ உருண்டு என்னைக்‌ கவர்ந்தன, 


இப்படியாக என்‌ இருபத்தைந்தாவது வயது வரை 
அந்த சாண்டோ பயிற்சியை விடாது செய்து, பின்‌ சில 
வருஷங்கள்‌ விட்டுவிட்டுச்‌ செய்‌, முப்பதாவது வயதுச்‌ 
குள்‌ விட்டே போயிற்று, அதன்‌ பிறகு முறையான தேகப்‌ 


432 ஆரோக்கிய ரகசியம்‌ 


பயிற்சிக்கே ௮வகாச மில்லாத வாழ்க்கையாகப்‌ போய்‌ 
விட்டத, என்றாலும்‌ ஆரோக்கியத்தில்‌ குறை வில்லாம 
லிருந்தேன்‌. ' 


1982-ம்‌ ஆண்டின்‌ ஆரம்பத்தில்‌ நான்‌ மகாத்மா காக்தி 
யின்‌ சத்யாக்ெகத்தில்‌ ஈடுபட்டு ஒரு வருட இறைவாச௪ 
தண்டனை யடைந்தேன்‌. சிறையில்‌ *பி' வகுப்பில்தான்‌ 
இருந்தேன்‌. இருந்தாலும்‌, என்‌ தேக பலங்‌ கொஞ்சங்‌ 
கொஞ்சமாக மூன்று மாதங்களுக்குள்‌ மிகவும்‌ குறைந்து 
விட்டது, 


சிறையில்‌ நோயாளியாகவே இருந்தேன்‌. 145 பவுண்டு 
எடையுடன்‌ சிறைக்குள்‌ போன கான்‌, 118 பவுண்டு எடை 
யுடன்‌ வெளியில்‌ வந்தேன்‌. என்‌ தேகம்‌ சற்றுத்‌ தெளி 
வடைய சுமார்‌ நான்கு ஆண்டுகள்‌ ஆயின. எனினும்‌ 
அதன்‌ பிறகு அடிக்கடி நோயும்‌ நொடியுமாகத்‌ தான்‌ இருந்‌ 
தேன்‌, 


1940-வது வருஷத்தில்‌ என்‌ வலது உள்ளங்காலில்‌ 
ஒருவித மத மதப்பு உண்டாயிற்று, அத சிறுகச்‌ சிறுகப்‌ 
பரவி இடுப்பு வரையிலும்‌ வந்து விட்டது. அதற்குப்‌ பலவித 
பஸ்பங்களும்‌, லேகியங்களும்‌, மருந்துகளும்‌ உட்கொண் 
டேன்‌. ஆனால்‌ அது தீராமற்‌ போனதோடு இட காலுச்‌ 
கும்‌ வந்து விட்டத. மேலும்‌ வைத்தியம்‌ கடந்த. சென்னை 
ஜெனசல்‌ ஆஸ்பத்திரியில்‌ நிபுணர்கள்‌ பலவித பரிசோதனை 
கள்‌ செய்து மருக்தெழுதிக்கொடுத்தார்கள்‌. அந்த மருந்து 
களை நெடுநாள்‌ உட்கொண்டேன்‌, வியாதி சொஸ்தமா 
வது போல்‌ அப்போதைக்குத்‌ தோன்றினதே யன்றிக்‌ 
சுகம்‌ அடையவில்லை, மேலும்‌ அந்த மத மதப்பு என்‌ 


ஆஸ்தான கவிஞர்‌ ஸர. மவ, இமாமலங்கம்‌ பிள ன்‌ அவாகள்‌, 


இத்திரம்‌ 08] சர்வாங்காசனம்‌ [பக்கம்‌ 481 இத்திரம்‌ 64] சர்வாங்காசனம்‌ [ பக்கம்‌ 431 


சித்திரம்‌ 05. மூளையின்‌ வேறுபாடுகள்‌ 


ஸ்பரிசம்‌ முதலியவைகளை 


1. சூடு, குளிர்‌, வலி, 
உணரும்‌ பகு8.-Optic thalamus (Appreciation Of 
touch, pain, heat and cold) Emotional color to 
sensations, 2. கண்‌ கேத்‌திரம்‌-Visual center, 3. பாதம்‌- 
Foot, 4. srw-Leg, 5. துடை பாகம்‌ சேரும்‌ இடம்‌- 
ற, 0. கழுத்துக்குக்‌ கீழும்‌, காலுக்கு மேலும்‌ உள்ள 
பாகம்‌-ரய£k; 7. புஜம்‌-Shoulder, 8. ௨௧-Arm, 9. தலை- 
Head, 10. arr=-Smell, 11. (Taste. 


ச்சா சனம்‌ 433 


வலது கைக்கும்‌ வந்து விட்டது, என்‌ எழுத்து ஓட்டத்‌ 
துக்கும்‌ இடையூறு நேர்ந்தது, 


பிறகு ஆயுர்வேத முறைப்படி மலையாள வைத்தியசைக்‌ 
கொண்டு -“நவரக்கிழி?? நடந்தது, . அது. உடனே கொஞ்‌ 
சம்‌ பலனளித்தது.. , ஆனாலும்‌, அர்த பலன்‌ கெடுநாள்‌ 
நீடித்திருக்க வில்லை, ஒரு வருஷத்துக்குள்‌ மீண்டும்‌ பழைய 
நிலைமையே ஏற்பட்டுக்‌, கரல்கள்‌ ஈடப்பதற்கு முடியாமல்‌ 
தள்ளாடத்‌ தலைப்பட்டன. கை. விரல்களும்‌. பேனாவை ' 
அழுத்திப்‌ பிடிக்க முடியாமல்‌ ௮சக்தன. ,மேலும்‌ பலவித 
புது மருந்துகளை உட்கொண்டேன்‌. சில மருந்துகள்‌ தற்‌ 
காலிக பலன்களைத்‌ தந்தன, 


இப்படி யிருக்கும்‌ போதுதான்‌ 1949-ம்‌ வருஷக்‌ 
கடைசியில்‌, நான்‌ சென்னையில்‌ சென்று ஒரு ஈண்பர்‌ வீட்‌ 
டில்‌ தங்கி யிருந்தேன்‌. நான்‌ வந்திருப்பதை அறிந்த என்‌ 
ஆப்த ஈண்பர்களான குமாரசாமி தம்பதிகள்‌, என்னை அவர்‌ 
கள்‌ வீட்டுக்கு அழைத்துச்‌ சென்றார்கள்‌. 


மறுநாள்‌ அதிகாலையில்‌ அவர்கள்‌ இருவரும்‌ கான்‌ 
படுத்திருந்த அறைக்கு வந்து இன்றைக்கு நீங்கள்‌ ஆசனப்‌ 
பயிற்சி ஆரம்பம்‌ செய்யுங்கள்‌ என்றார்கள்‌. வழி யில்லா 


மல்‌ கட்டுப்‌ பட்டேன்‌. 


சுமார்‌ பதினைந்து நாட்கள்‌ என்னை அங்கேயே இருக்‌ 

கச்‌ செய்து, ஆசனப்‌ பயிற்யோடு அருமையான உணவுச்‌ 

சத்துக்கள்‌ உள்ள, அறுசுவை உண்டிகளும்‌ ஊட்டி, உப 

சரித்தார்கள்‌. சுமார்‌ பதினைந்து நாட்களுக்குப்‌ பிறகு, அவர்‌ 

கள்‌ இருவரும்‌ என்னை ஊருக்கு வழியனுப்பும்‌ போ, 
28 


434 ்‌ ஆரோக்கிய ரகசியம்‌ 


“ஆசனப்‌ பயிற்ியை விட்டு விடாமல்‌ தினந்தோறும்‌ 
செய்த வாருங்கள்‌ 3 என்று பல முறை சொல்லி வற்புறுத்‌ 
தினார்கள்‌. 


அது முதல்‌ நான்‌ தனம்‌ தவறாமல்‌ ஆசனங்கள்‌ செய்‌ 
கிறேன்‌. ஒரு நாள்‌ தவறி விட்டாலும்‌ என்னை யறியாமல்‌ 
என்‌ மனம்‌ வருந்துகறஅ. இப்போது என்‌ கை நடுக்கம்‌ 
முற்றிலும்‌ நின்று விட்டத. பேனாவைப்‌ பிடிக்க விரல்கள்‌ 
முன்‌ போல்‌ பிணங்குவ தில்லை. ஆனால்‌ கால்களின்‌ தளர்ச்‌ 
இயில்‌ மட்டும்‌ வெகு சிறு அளவு குணம்‌ தான்‌ ஏற்பட்டிருக்‌ 
இற.த. இடுப்புக்குமேல்‌ மிகவும்‌ ஈல முற்றிருக்கிறேன்‌. பச, 
தாகம்‌, தூக்கம்‌ முதலியவற்றில்‌ குறைவில்லை' 


இப்போது என்‌ நித்திய வாழ்க்கையைக்‌ 8ழ்க்‌ கண்ட 


முறையில்‌ நடத்தி வருகிறேன்‌. 


விடியற்‌ காலம்‌ ஐந்த மணிக்கு விழிக்கிறேன்‌. ஆறு 
மணி வரை எழுதுவதோ, படிப்பதோ செய்கிறேன்‌. ஆறு 
மணிக்கு மேல்‌ வீட்டு முற்றத்தில்‌ சுற்றிச்சுற்றி ஈடை போடு 
இறேன்‌. பின்‌ விசர்ஜனங்களை முடித்துக்கொண்டு “உட்டி 
யாணா ” நெளலி” முதலிய ஆசனங்களை மட்டும்‌ செய்‌ 
இறேன்‌. அதற்குப்‌ பிறகு நீராடி விட்டுப்‌ பிராணாயாமம்‌ 
ஐந்து நிமிஷங்கள்‌ செய்த பின்னர்‌ தான்‌, மேலே என்‌ 
காரியங்களைக்‌ கவனிக்கிறேன்‌. 


மாலை ஆறு மணிக்கு மேல்‌ ஒரு மணி நேரத்துக்கு! 
குறையால்‌ ஆசனங்களை செய்கிறேன்‌. மற்ற ஆசனங்களி? 


மாறுதல்‌ இருந்தாலும்‌, சர்வாங்காசனமும்‌, இரசாசனமு! 
தினமும்‌ செய்கிறேன்‌. சர்வாங்காசனம்‌ சுமார்‌ பத்சி நி 


சீரசாசனம்‌ 495 


ஷங்கள்‌ முதல்‌ பதினைந்து நிமிஷங்கள்‌ வசையிலும்‌, செய்‌ 
இன்றேன்‌, அதேமாதிரி சிரசாசனமும்‌, எனக்கு வயதின்‌ 
காரணமாகத்‌ தளர்ச்சி இருந்தாலும்‌ நோய்‌ நொடிகள்‌ இல்லை. 


அஅபத்திரண்டு வயதாகிவிட்ட நான்‌ பல ஆசைகளை 
நாடக்கூடாஅ தான்‌. இருபது ஆண்டுகளாக அரும்பாடு 
பட்டு ஆராய்க்து எழுதி முடித்திருக்கும்‌ மிகவும்‌ புதுமை 
யான ' திருக்குறள்‌ புது உரை?” விரைவில்‌ வெளியாகும்‌. 
அதைத்‌ தமிழுலகம்‌ வரவேற்பதைக்‌ காண வேண்டு மென்‌ 
அம்‌, இன்னும்‌ வேறு தில தமிழ்‌ இலச்கியத்‌ தொண்டு 
களைச்‌ செய்து முடிக்க வேண்டும்‌ என்றும்‌ ஆசை ௮தி 
கம்‌ இருக்கிறது. அதற்கு ஆரோக்கியம்‌ வேண்டும்‌ ௮ல்‌ 
லவா? அந்த ஆரோக்கியம்‌ இக்த' ஆசனப்‌ பழக்கத்தால்‌ 
தான்‌ எனக்குக்‌ கிடைத்தத. அதற்காக ஸ்ரீ வி, என்‌. 
குமாரசாமி தம்பதிகளை வாழ்த்துகிறேன்‌, 


இப்படிக்கு, 
வே. இராமலிங்கம்‌. 


கவிஞரின்‌ ஆசனப்‌ படங்களை சித்திரம்‌ 68, 64-ல்‌ 
பாருங்கள்‌. அவ்வளவு வயதில்‌ எவ்வளவு எளிதாய்‌ செய்‌ 
இன்றார்‌ என்பதையும்‌ கவனியுங்கள்‌. 
ழளைக்‌ கோளாறு 
மூளைக்‌ கோளாறில்‌ பலவிதம்‌ உண்டு, மந்த புத்தி, 
ஆழ்ந்து நோக்கி ஆராயும்‌ இறன்‌ இல்லாமை, அதி மேதா 
வித்தனம்‌, பிரமை, காரணமில்லாமல்‌ ஒருவித பயம்‌, பைத்‌ 


தியம்‌, ஹிஸ்ட்ரியா, மற்றும்‌ சில வலிகள்‌ முதலியன, 


436 ஆரோக்கிய ரகசியம்‌ 


மந்த புத்தியுடையவர்களுக்குக்‌ கேட்கும்‌ விஷயம்‌, 
பார்க்கும்‌ காட்சிகள்‌ உடனே மூளைக்கு எட்டாது, அப்படி 
எட்டினாலும்‌, அவை அங்கு தங்காது. மீண்டும்‌ மீண்டும்‌ 
பன்முறை பார்த்துக்‌ கேட்ட பிறகே, விஷயத்தைக்‌ இர 
இக்க முடியும்‌. இது எதனால்‌ உண்டாகிறது என்றால்‌, மூளை 
யில்‌ பின்னிக்‌ டக்கும்‌ ஈரம்புகளுக்குப்‌ போதிய உணர்ச்சி 
யும்‌, சக்தியு மில்லாமையால்தான்‌. “ஒரு விஷயத்தை உணர்‌ 
வஅ” என்றால்‌ என்னவென்று முன்‌ அத்தியாயங்களில்‌ 
கூறப்‌ பட்டிருக்கிறது. சாதாரணமாய்‌ இரத்தம்‌ பாய்வ தட 
னல்லாமல்‌ விஷயத்திற்குச்‌ தக்கபடி இரத்தம்‌ அதிகமாக 
அவ்‌ விஷயத்திற்குச்‌ சம்பக்தப்பட்ட இடத்திற்குச்‌ செல்வ 
தையே உணர்வு என்பஅ. எவ்வளவுக்‌ செவ்வளவு காம்‌ ஒரு 
விஷயத்தைப்பற்றி அராய்கன்றோமோ, அவ்வளவுச்கும்‌ 
அவ்‌ விஷயத்தைச்‌ சேர்ந்த பாகத்தில்‌, ஈரம்புகளால்‌ ஆழ 
உழப்பட்டுக்‌ கால்வாய்களைப்‌ போல அமைந்து விடும்‌, 
இவ்வா று மூளைக்கு எட்டிய விஷயத்தையும்‌, பார்த்த விஷ 
யத்தையும்‌, பஞ்சேந்திரியங்களால்‌ உணரும்‌ விஷயங்கள்‌ 
அனை த்தையும்‌ மூளை அப்படியே. பதிவு செய்து கொள்‌ 
தின்றது, 


ஏதோ ஒரு சமயம்‌ ஈல்ல அழகான காட்சியைக்‌ கண்‌ 
டிருப்போம்‌. அதை இப்பொழுது பார்க்கா விட்டாலும்‌, 
கண்ணை மூடிக்கொண்டு அதை நினைத்தால்‌, ௮க்‌ காட்சி அப்‌ 
படியே சினிமாப்‌ படம்‌ போல ஈம்‌ முன்‌ கடைபெனும்‌, 
அதைப்போல எப்பொழுதோ கேட்ட இனிய நாதத்தை 
நினைத்தால்‌, ௮ காதில்‌ ஒலிப்பது போன்று தோன்றும்‌, 
வாசனையும்‌ அவ்வாறே, மனோசஞ்சிதப்‌ பூவை நினைக்கும்‌ 
போது அம்‌ மலரினின்அ வாசனை வருவது போல்‌ தோன்‌ 


சிரசாசனம்‌ 437 


அம்‌, ஊறுகாயை நினைத்துக்‌ கொள்ளுங்கள்‌, உடனே 
வாயில்‌ எல்லாப்‌ பக்கங்களிலும்‌ ஜலம்‌ நிறைய ஊறும்‌, நாம்‌ 
என்ன அர்தச்‌ சமயம்‌ ஊறுகாயையா தின்கறோம்‌? அல்‌ 
லத பார்க்க வாவத செய்கிறோமா? நினை த்த மாத்திரத்தில்‌, 
முன்பு தின்று, ருசியை அனுபவித்த, ஏற்கெனவே மூளை 
யில்‌ பதிவான இடத்தில்‌ கினைவு மோதவும்‌, அற்‌ நரம்பு 
களில்‌ இரத்தம்‌ பாயவும்‌, அதன்‌ சம்பக்தப்பட்ட ஈரம்புகள்‌ 
தூண்டப்‌ பட்டு உடனே வாயில்‌ ஜலம்‌ ஊறுகின்ற அ, ஒரு 
குழந்தையின்‌ கோமளமான தளிர்க்‌ கரங்களின்‌ ஸ்பரிசத்தை 
மறக்க முடியுமா ? எவ்வளவு இன்பம்‌ அடைகிறோம்‌! அதை 
நினைத்தாலே உடல்‌ புளகாங்கிதம்‌ ௮டைகன்றதே | எத 
னால்‌ ? அவ்‌ வுணர்ச்சியும்‌ மூளையில்‌ முத்திசையிடப்‌ பட்டுள்‌ 
ளது. நினைத்த மாத்திரத்தில்‌ அர்‌ நரம்புகளின்‌ மூலமாய்‌ 
அவ வுணர்வு உடலெங்கும்‌ பரவுகன்றது, நாம்‌ குழந்தை 
இன்பத்தை அப்படியே அனுபவிக்கன்றோம்‌, 


இப்‌ பஞ்சேந்திரியங்களின்‌ உணர்ச்‌ எவ்வளவுக்‌ 
கெவ்வளவு அதிகமா யிருக்கின்றதோ, அவ்வளவுக்கும்‌ 
மனிதன்‌ புத்திசாலியாக இருக்கிறான்‌, இவ்‌ வுணர்ச்சி எவ்‌ 
வளவுக்‌ கெவ்வளவு மட்டமாய்‌ இருக்கின்றதோ, அவ்வள 
விற்கும்‌ மந்த புத்தி ௮திக மாகின்றது. இக்‌ கோளாறை 
எந்த மருந்தினாலும்‌ குணப்படுத்த முடியாது, ௮௮ 
“ அவரவர்களின்‌ கொடுப்பினை ” என்று முடிவுகட்டி விடு 
வார்கள்‌. ஆனால்‌ சிரசாசனம்‌ செய்து வந்தால்‌ அந்த மந்த 
புத்தி விலகும்‌. பூமியின்‌ ஆகர்ஷண ௪க்தி மூளைக்கு ஈல்ல 
இரத்த போஷணையை ௮ளிக்கறெ.த. எனவே மூளையிலுள்ள 
பகுதிகள்‌, ஈரம்புக ளெல்லாம்‌, ஈறு சுறுப்பெய்‌துன்றன, 
விஷயங்களைச்‌ சிக்செமாக இரகிக்கவும்‌, கர௫த்த விஷயத்‌ 


438 ஆரோக்கிய ரகசியம்‌ 


தைச்‌ சக்கரமாக வெளிப்படுத்தவும்‌ சக்தி ஏற்படுகிற, 
மூளை மந்தமானவர்களுக்கு வேண்டிய தெல்லாம்‌ மூளைக்கு 
அதிக இரத்தமே. அதை சிராசனம்‌ அளித்துப்‌ பூர்த்தி 
செய்‌ தவிடும்‌, 


சிலருக்கு ஒரு விஷயத்தில்‌ ஆழ்ந்து வேலை செய்ய 
முடியாத. இத பல காரணங்களால்‌ உண்டாகலாம்‌. 
மூளையின்‌ பலவீனம்‌” என்று பொதுவாய்ச்‌ சொல்லி விட 
லாம்‌. ஆனால்‌ “அம்‌ மூளை எதனால்‌ அப்படி பலவீனம்‌ 
அடைகிறது? என்று தெரிந்து கொண்டால்‌ “அதை 
விலக்க வழியுண்டா? வென்பதை அறியலாம்‌, இக்‌ 
கோளாறு அநேகமாய்‌ நரம்பு பலவீன த்தினால்‌ உண்டா 
இன்றது, இதன்கூட இரத்தக்‌ குறைவும்‌ சேர்ந்து கொள்‌ 
கின்றது, இரத்தத்தில்‌ போதிய சக்தி யில்லாமலும்‌ இருக்க 
லாம்‌, இம்‌ மாதிரி குறை யெல்லாம்‌ தானாகவே உண்டாகி 
விடாத. நமது ஆகாரப்‌ பிசகினாலும்‌, ஈடத்தைப்‌ பிசகினா 
அம்‌ நாமே உண்டாக்கிக்‌ கொள்ளுவதே, ஆகாரத்தில்‌ 
சத்‌.துகள்‌ போதிய அளவு இல்லாமல்‌ இருந்தாலும்‌ இரத்தம்‌ 
சரியா யிருக்காது, ஈமது நடத்தையினால்‌ நமது உயிருக்கு 
ஆதாரமான வீரியத்தை அதிகமாய்ச்‌ செலவழிப்‌ பதினா 
அம்‌ நரம்புகள்‌ பலவீனம்‌ அடையலாம்‌. எனவே முதலில்‌ 
இதைத்‌ தவிர்த்து, நம்‌ கட்டுப்‌ பாட்டுக்குக்‌ கொண்டு வர 
வேண்டும்‌, இதைச்‌ சொல்லுவ அ சுலபமே, செய்யப்‌ புகின்‌ 
நம்‌ எண்ணம்‌ ஒன்றும்‌ பலிக்காது. வழக்கப்படி நஷ்ட 
மடைவது ஒரு பக்கம்‌ ஈஷ்டமாகிக்‌ கொண்டே யிருக்கும்‌. 
இப்பேர்ப்‌ பட்டவர்களுக்கு ஒரு விஷயத்தை ஆழ்ந்து 
நோக்குவது கஷ்டமாக இருக்கும்‌, நரம்புத்‌ தளர்ச்சி, 
பலவீனம்‌, சோகை, கை நடுக்கம்‌, உடல்‌ நடுக்கம்‌, தலைவலி, 


சிரசாசனம்‌ 439 


மயக்கம்‌, கிறு கிறுப்ப, உடனே உணர்ச்சி வசப்படல்‌ 
போன்றவைகளும்‌ உண்டாகும்‌. 


மருந்துகளையும்‌ லே$யங்களையும்‌, ஊசிகளையும்‌ 
கொண்டு இவைகளைச்‌ சரிக்‌ கட்ட முயற்சிக்கலாம்‌, ஒரு 
வாறு பலனும்‌ ஏற்படலாம்‌, எல்லாம்‌ மருந்தைப்‌ பிர 
யோகிக்கும்‌ வரைக்கும்‌ தான்‌, ஆனால்‌ ஒரு மனிதன்‌ ஆயுள்‌ 
வரை இம்‌ மா திரி மருந்துகளுடன்‌ போராடிக்‌ கொண்டிருக்க 
முடியுமா? இதவே தான்‌ வாழ்வின்‌ லட்‌ெமா? இதி 
லிருந்து விடுதலை கடையாதா? மனிதன்‌ உயர, மார்க்க 
மில்லையா ? உண்டு, மனிதன்‌ ஆயுள்‌ உள்ள மட்டும்‌ ௬௧ 
மாக வாழ, மருந்தில்லாமல்‌ வாழ, “ மருந்துக்குப்‌ பணம்‌ 
வேண்டுமே?” என்று திண்டாடாமல்‌ வாழ. வழி யுண்டு, 
ஒரு மனிதன்‌ நோயில்லாமல்‌ மந்த புத்தியில்லாமல்‌ வீரியத்‌ 
துடன்‌ வாழ்ந்தால்‌ மட்டுமே போதாது, அவனை இன்ன 
மும்‌ மேலான பண்புக்கு அழைத்துச்‌ செல்லும்‌ மார்க்கம்‌ 
வேண்டும்‌. அத யோகாசனத்தில்‌ தான்‌ ௮மைந்திருக்‌ 
இன்று, அதிலும்‌ சிரசாசனம்தான்‌ இப்‌ பண்புகளுக்‌ 
கெல்லாம்‌ மூல காரணம்‌, நரம்புச்‌ சக்கரங்களை யெல்லாம்‌ 
கட்டியாளும்‌ திறன்‌, பிட்யூடரி கோளத்திற்குப்‌ பிரத்தி 
யேக மானது, சிரசாசனம்‌ செய்வதால்‌ பிட்யூடரி பல 
மடைந்து, தளர்ந்து விட்ட ஈரம்பு சக்தியை மீண்டும்‌ அளிக்‌ 
இன்ற. மூளைக்கும்‌ இரத்தம்‌ நன்கு பாய்வதால்‌ மூளை 
யும்‌ ஈல்ல சக்தியை அடைகிறது, இரத்தத்திலும்‌ நாம்‌ 
சாப்பிட்ட சத்‌.துக்கள்‌ சரிவரச்‌ சேர்கின்றன. எனவே சிர 
சாசனம்‌ இவைகளுக்‌ கெல்லாம்‌ சிரசாய்‌ ௮மைந்திருப்பதில்‌ 


ஆச்சரிய மென்ன? 


440 ஆரோக்கிய ரகசியம்‌ 


அதி மேதாவித்தனம்‌! இதென்ன, ':இதுவும்‌ ஒரு 
கோளாறா!” என்று கேட்கலாம்‌. இது கோளா றல்ல, கோளா 
றின்‌ எல்லையை எப்படிப்‌ பார்ப்பது. அதிமேதாவித்தனமும்‌, 
பைத்தியமும்‌ ஒரு எல்லைக்கோட்டில்‌ சர்திப்பன. மேதாவித்‌ 
தனம்‌ அதிகமாக ஆக, பயித்தியத்தின்‌ எல்லையை கெருங்கு 
வதாகும்‌, சிறிது தவறினாலும்‌ பயித்தியத்தின்‌ எல்லையை 
மிதிக்க வேண்டிவரும்‌, சிலர்‌ அதற்குள்ளேயே கூடப்‌ 
போய்‌ விடுவார்கள்‌. இதற்கு உதாரணமாக எத்தனையோ 
பேர்களைச்‌ சொல்லலாம்‌, ஈல்ல அறிவாளிகள்‌ நிறைந்த 
குடும்பத்தில்‌, மேதைகள்‌ உள்ள குடும்பத்தில்‌, இப்படிப்‌ 
பயித்தியமான சில ஆட்களும்‌ இருப்பதைப்‌ பார்க்கிறோம்‌. 
ஏன்‌, அதி மேதாவிகள்‌ கூடப்‌ பைத்தியமாக மாறி விடுசன்‌ 
றனர்‌. சிலருக்குக்‌ சண நேரத்தில்‌ பைத்தியம்‌ தட்டும்‌, 
இவைக ளெல்லாம்‌ அதி மேதாவித்தனத்தினால்‌ உண்டா 
கும்‌ கோளாறுகளாகும்‌, 


அப்படியானால்‌, “புத்திசாலித்‌ தனமும்‌, மேதா விலாச 
மும்‌ மிகவும்‌ அபாயம்‌ என்றல்லவா சொல்லுகிறிர்கள்‌ ? 
ஆகையால்‌ மடத்தனமே மேல்‌ போலத்‌ தோன்றுகிறதே”? 
என்று கூறலாம்‌. மேதை, அறிவு, ஞானம்‌, புத்திசாலித்‌ 
தனம்‌ கட்டாயம்‌ வேண்டியதே. ஆனால்‌ அதைத்‌ தாங்கக்‌ 
கூடிய மூளை பலமும்‌ வேண்டும்‌. அப்படி மூளை பல முடைய 
வர்கள்‌ எவ்வளவு மேதைகளானாலும்‌ தரங்குவார்கள்‌, 
மூளையின்‌ நரம்புகள்‌ பலமுடையவர்கள்‌, எவ்வளவு இட்‌ 
சண்ய புத்திசாலிகளாய்‌ இருந்தாலும்‌ தாங்குவார்கள்‌. 
ஆனால்‌ சிறிது லேசாய்‌ மூளைப்‌ பலவீனமானவர்கள்‌, இவை 
களை யெல்லாம்‌ தாங்குவது கடினம்‌. ஒரு விஷயம்‌ ஆராய 
ஆராய, யோசிக்க யோசிக்க, அவர்களது மூளையில்‌ இரத்தம்‌ 


சிரசாசனம்‌ 441 


நன்கு ஊடுருவிப்‌ பாய்க்து, விஷய ஞானங்களைச்‌ சேகரித்த 
உதவுகின்றன, இப்படி காள்‌ ஆக இக நரம்புகள்‌ 
தேய்க்தோ, வெடித்தோ பலவீனப்பட்டோ, மூளை பாகம்‌ 
கெட்டோ அவர்கள்‌ பைத்தியம்போல்‌ ௮௫ விடுகின்றனர்‌. 
இம்‌ மாதிரி ஆவதைத்‌ தடுக்க வேண்டுமானால்‌ மூளையை 
உபயோகிக்கும்‌ எல்லோருக்கும்‌, சிரசாசனம்‌ செய்வதைத்‌ 
தவிர வேறு மார்க்கம்‌ இல்லை, 


மூளைக்குப்‌ பலத்தை எதனால்‌ தரமுடியும்‌? எப்படித்‌ 
தீர முடியும்‌? மூளைக்குப்‌ பலம்‌ இருக்கறதா என்று பாரத்‌ 
தைத்‌ தூக்கிப்‌ பார்க்க முடியுமா? அதற்குப்‌ பலம்‌ உண்‌ 
டாக்கப்‌ பாதம்‌ ஹல்வாவை மூளைக்குள்‌ திணிக்க முடியுமா? 
எல்லாம்‌ இரத்தத்தின்‌ மூலமாகத்தான்‌ போஷணையும்‌, 
பலமும்‌ தர முடியும்‌. சிரசாசனத்தில்‌ அவை இடைக்கின்‌ 
றன, ஆகையால்‌, மூளையை அதிகமாய்‌ உபயோகிக்கும்‌ 
பேராசிரியர்கள்‌, எழுத்தாளர்கள்‌, கவிகள்‌, வக்கீல்கள்‌, நீதி 
பதிகள்‌, கணக்கெழு அபவர்கள்‌, வர்த்தகர்கள்‌, டாக்டர்கள்‌, 
கலைஞர்கள்‌ முதல்‌ மாணவர்கள்‌ வரை யாவரும்‌ சிரசாசனம்‌ 
செய்தால்‌, என்றும்‌, எப்பொழுதும்‌, மூளை பலம்‌ பொருந்திய 
வர்களாய்‌ இருப்பார்கள்‌. மற்றும்‌ அவர்கள்‌ செய்யும்‌ 
தொழில்களுக்கும்‌ இ௫ அபிவிருத்தியையும்‌ தெளிவையும்‌ 
கொடுக்கும்‌. “ஏதாவது, மூளைக்‌ கோளாறுகள்‌ உண்டா 
கும்‌” என்ற பய மில்லாமல்‌ வாழலாம்‌. 
பிரமை, காரணமில்லாமல்‌ பயப்படுதல்‌ முதலியவை 
கள்‌ பைத்தியத்தின்‌ ஒரு பாகமாகத்‌ தெரிக்தாலும்‌, ௮௮ 
பைத்தியத்துடன்‌ சேர்க்கை யல்ல, மூளை அமைப்பில்‌ ஒரு 
வித லேசான உறுத்தல்‌ ஆகும்‌, அநரேகமாய்ச்‌ சிறு கடுகளவு 


442 ஆரோக்கிய ரகசியம்‌ 


சதை வளர்ந்து மூளையை உராய்க்தாலும்‌ இம்‌ மாதிரி உண்‌ 


டாகும்‌, 


ஒரு பெண்மணி, அடிக்கடி யாரோ ஒரு முரட்டு 
மனிதன்‌ வருவதாகவும்‌, தன்னை நெருங்குவ தாகவும்‌ கண்டு 
பயப்படுவாளாம்‌. இதன்‌ காரணம்‌ தெரியா மல்‌ மூளை ஸ்பெஷ 
லிஸ்டிடம்‌ கொண்டு சென்றார்கள்‌, அவர்‌ மூளையின்‌ பல 
பாகங்களை லேசான மின்சாரக்‌ கம்பினால்‌ தொட்டுப்‌ பார்த்‌ 
அக்கொண்டே வந்தார்‌. இடது பக்கம்‌ காதோரமுள்ள 
மூலையில்‌ தொட்டதும்‌, கையை மடக்கிக்‌ கொண்டாளாம்‌, 
“ஏன்‌ கையை மடக்குகிறாய்‌ ' என்றால்‌ * எனக்குத்‌ தெரிய 
யாது. ௮ மடங்குகிறது? என்றாளாம்‌, அதற்கு மேல்‌ 
பக்கம்‌ சிறிது தள்ளித்‌ தொட்டதும்‌ காலை மடக்கனாளாம்‌. 
அஅவும்‌ தன்னையதியாமலேயே “ மடக்கப்பட்டது” என்று 
சொன்னாளாம்‌, எனவே “இடத பக்க மூளை பாகம்‌, உட 
லின்‌ வலது பாகத்தை ஆட்சி புரிகின்றது?” என்பதையும்‌, 
“வலத பக்க மூளை பாகம்‌ இடது பக்கத்தை ஆட்சி புரிகன்‌ 
றது” என்பதையும்‌ தெளிவாக்குன்ற த. அப்படியே அவர்‌ 
பல பாகங்களையும்‌ ஆசாய்க்து வரும்போ அ, ஒரு இடத்தில்‌ 
தொட்டதும்‌ “அதே மனிதன்‌, முரடன்‌ வருறொன்‌ ! 
ஐயோ ! நெருங்கி விட்டானே ! பயமாய்‌ இருக்கின்றதே?” 
என்று ௮லறினாளாம்‌. டாக்டர்‌ அந்த இடத்தை ஊன்றிக்‌ 
கவனிக்கும்‌ போத, அந்த இடத்தில்‌ உராயும்படியாக ஒரு 
சிறு சதை வளர்ந்‌ திருப்பதைக்‌ கண்டாராம்‌. அப்‌ பெண்‌ 
மணி சிறு வயதில்‌ இம்‌ மாதிரி யாரையாவது பார்த்துப்‌ 
பயப்‌ பட்டிருக்க வேண்டும்‌, அத அப்படியே மூளையில்‌ 
மற்ற விஷயங்களைப்‌ போல பதிவாகி யிருக்கின்றது. 
ஆனால்‌ இந்த விஷயம்‌ பதிவான இடத்தில்‌ மட்டும்‌ 


சிரசாசனம்‌ 443 


புதிய சதை உறுத்துவதால்‌, அந்தப்‌ பெண்மணிக்கு இம்‌ 
மாதிரி பயங்கரக்‌ காட்சி தோன்றிக்‌ கொண்டிருந்தது, 
டாக்டர்‌ அச்‌ சதையை அறுத்து எடுத்து ஆப்பரேஷன்‌ 
செய்து விட்டார்‌. அப்‌ பெண்மணிக்கு முன்‌ போல அக்‌ 
காட்சி வருவ தில்லையாம்‌, சாதாரணமாய்‌ நம்மைப்‌ 


போலவே இருக்கிரார்களாம்‌, 


எனவே, மூளையில்‌ இம்‌ மாதிரி சதை வளர்வதினாலும்‌ 
ஒருவித பயம்‌ ஏற்படலாம்‌, மூளை பல வீனத்தாலும்‌ 
பிரமை- பயம்‌ ஏற்படலாம்‌. இம்‌ மாதிரி பொதுவாய்‌ 
மூளை பலவீனம்‌ என்று சொன்னாலும்‌, அது பார்க்கப்‌ 
போனால்‌ பிட்யூடரி, தைராய்ட்‌ ஆகிய இவைகளின்‌ பல 
வீனத்தினால்‌ ஏற்பட்ட மூளை பல வீனமாய்‌ இருக்கும்‌, 
சதை வளர்ந்து அதனால்‌ கோளாறு இருந்தால்‌ அதற்கு 
ஆப்பரேஷன்‌ தவிர வேறு மார்க்க மில்லை. ஆசன த்தினால்‌, 
அதைப்‌ போக்க முடியாது ஒன்றை மட்டும்‌ வாசகர்கள்‌ 
ஞாபகத்தில்‌ வைத்துக்‌ கொள்ள வேண்டும்‌. இயற்கையாய்‌ 
ஏற்கெனவே சற்று தாறுமாறாய்‌ வளர்ந்து விட்ட சதை 
களையோ, புண்‌ காயங்களால்‌ ஏற்பட்ட உள்‌ தழும்புகளையோ, 
எலும்புகளையோ, ஆசனங்களால்‌ குண மாக்க முடியாது. 
சில பிறவிக்‌ குறைகளையும்‌ நீக்க முடியாது, கண்‌ இல்லாத 
வர்களுக்குக்‌ கண்ணையோ, கால்‌ சூம்பினவர்களுக்கு நல்ல 
காலையோ, செவிடர்‌ களுக்குக்‌ கா.து கேட்கவோ, பல்‌ இல்‌ 
லாதவர்களுக்குப்‌ பல்லையோ, உண்டாக்க முடியாது, பிறவி 
யில்‌ சரியா யிருக்‌.து, பிறகு ஏற்படும்‌ பல நோய்களை த்‌ தடுக்க 
முடியும்‌, முக்கெமாய்க்‌ கோளங்களின்‌ குறைகளைத்‌ இர்க்க 
முடியும்‌. இதை விட்டு எல்லாமுமே செய்து விடலாம்‌ 
என்றால்‌ ௮௮ ஏமாற்று வித்தை யாகும்‌, சிலவற்றிற்கு 


444 ஆரோக்கிய ரகசியம்‌ 


ஆப்பரேஷன்‌ இல்லாமல்‌ ஆரம்பத்தில்‌ கவனித்தால்‌ 
ஆசனங்களால்‌ நீக்க முடியும்‌, சில வியாதிகள்‌ முற்றி, 
யாராலும்‌ தீர்க்க முடியவில்லை யென்ற நோய்களும்‌, ஆசனங்‌ 
களால்‌ தீருகின்‌றன. இவைக ளெல்லாம்‌, யோக ஆசன 
நிபுணர்களின்‌ அனுபவத்தை ஓட்டியது, 


பிட்யூடரி, தைராய்ட்‌ முதலிய கோளான களினால்‌ 
மூளைக்‌ கலக்கம்‌ இருந்தால்‌ அதைச்‌ சர்வாங்காசனம்‌ சரசா 
சனம்‌ முதலியவைகளைச்‌ செய்வதால்‌ போக்கடிக்கலாம்‌, ' 


பைத்தியழம்‌, பலவும்‌. 


பல காரணங்களால்‌ பைத்தியம்‌ உண்டாகலாம்‌, அதி 
தீவிர உணர்ச்சிகளினால்‌ தாக்கப்பட்டு அவைகளுக்கு வசப்‌ 
பட்டு, மூளை ஈரம்புகள்‌ அதன்‌ வேகத்தைத்‌ தாங்க முடியா 
மல்‌ கெட்டுப்‌ போவதே பைத்தியம்‌ என்பத. பைத்தியம்‌ 
அதிக அக்கத்தினாலும்‌ உண்டாகலாம்‌; அதிக சந்தோஷத்‌ 
தினாலும்‌ உண்டாகலாம்‌; அதிக கோபத்தினாலும்‌ உண்டாக 
லாம்‌; அதிக தாபத்தினாலும்‌ உண்டாகலாம்‌; அதிக பயத்‌ 
தினாலும்‌ உண்டாகலாம்‌ ; அதிக ஏக்கத்தினாலும்‌ உண்டாக 
லாம்‌; மிகுந்த வெறுப்பினாலும்‌ உண்டாகலாம்‌ ; அதிக 
காமத்தினாலும்‌ உண்டாகலாம்‌ ; அதத பிரேமை பைத்திய 
மாய்‌ மாறுவதும்‌ உண்டு, பொருள்‌ ஈஷ்டங்களினாலும்‌ 
பைத்தியம்‌ உண்டாகலாம்‌. குடும்ப சச்சரவுகளினாலும்‌ 
பைத்தியம்‌ வரக்கூடும்‌, பிறவியிலேயே மூளை பலவீனமாய்‌ 
இருப்பதினாலும்‌ பைத்தியம்‌ உண்டாகலாம்‌, அதி மேதா 
வித்தனத்தினாலும்‌ உண்டாகலாம்‌, எல்லாவித பைத்திய 
மும்‌ அந்தந்த உணர்ச்சியின்‌ எல்லைக்‌ கோட்டைத்‌ தாண்டு 
வதினாலேயே தான்‌ உண்டாகின்றது, 


8 


சிரசாசனம்‌ 445 


இவ்‌ வுணர்ச்சிகள்‌ எவ்வளவுக்‌ செவ்வளவு உணர்ச்சி 
யின்‌ எல்லையை அதிகம்‌ தாண்டுகன்றனவோ, அவ்வளவுக்‌ 
கும்‌ பைத்தியம்‌ அதிகமா யிருக்கும்‌. கால்‌ பைத்தியம்‌, 
அரைப்‌ பைத்தியம்‌, முக்கால்‌ பைத்தியம்‌, முழுப்‌ பைத்தி 
யம்‌ என்று பலவாறாகப்‌ பிரிக்கலாம்‌. கால்‌, அரை பைத்தி 
யங்களெல்லாம்‌ சிறிது சிரத்தையுடன்‌ கவனித்து வேண்டிய 
சிசிச்சை அளித்தால்‌ குணமாய்‌ விடும்‌, முக்கால்‌ பைத்தி 
யம்‌ சிறிது சந்தேகமே, முழுப்‌ பைத்தியம்‌ ஈம்பிக்கை 
வைப்பதற் இல்லை. 


பெறற்கரிய மானிடப்‌ பிறவியில்‌ தோன்றி, கூன்‌, 
குருடு, செவிடு இல்லாமல்‌ இருந்தும்‌, மனித வர்க்கத்தி 
லேயே சேர்க்க முடியாதபடி. பைத்தியமான அ, பைத்தியம்‌ 
பிடித்தவர்களைச்‌ செய்து விடுகிறது, அவர்களின்‌ கிலை மிக 
வும்‌ இரங்கத்‌ தகுந்தது; பச்சாதாபப்படத்‌ தகுந்தது, 
அப்பேர்ப்பட்டவர்களைப்‌ பார்த்துச்‌ சிலர்‌ ஈகைப்பது, 
கேலி செய்வது என்பது மிக்க வருந்தக்‌ கூடிய விஷய 
மாகும்‌; வெறுக்கக்‌ கூடிய விஷயமும்‌ கூட. மனிதப்‌ பண்‌ 
பாட்டுக்கே ௮௮ முற்றிலும்‌ விரோதமானது, அவர்‌ 
களுக்கு ஆதரவு தந்த, அன்பைக்‌ காட்டிக்கூடி.ய விரைவில்‌ 
சிசச்சை அளித்தால்‌ ஆரம்பத்திலேயே குண மாக்கலாம்‌. 
அதிகம்‌ முற்றின பைத்தியங்களை அரசாங்க ஆஸ்பத்திரி 
களுக்கு அனுப்புவதே ஈல்லத, பைத்தியத்தக்குப்‌ பலவித 
சிகிச்சைகள்‌ உண்டு, மூளைக்கு மின்சார அதிர்ச்சி அளிப்‌ 
பார்கள்‌. தண்ணீர்த்‌ தொட்டிக்குள்‌ மூச்சுத்‌ திணறத்‌ 
திணற அமுக்குவார்கள்‌. தலை மேல்‌ அருவி நீர்‌ விழும்‌ 
வண்ணம்‌ நிறுத்தி ஸ்நானம்‌ செய்விப்பார்கள்‌. பல விதமான 
தைலங்களையும்‌ பலவித மருந்துகளையும்‌, உபயோகிப்பார்‌ 


446 ஆரோக்கிய ரகசியம்‌ 


கள்‌, ஹார்மோன்‌ கலந்த மருந்துகளையும்‌ ஊசி மூலம்‌ 
ஏற்றுவதும்‌ உண்டு, எலுமிச்சம்‌ பழத்தைத்‌ தலைக்குத்‌ 
தேய்த்த ஜலம்‌ விடுவார்கள்‌. சிரசாசனமும்‌ செய்விக்கின்‌ 
றார்கள்‌, 


ஆம்‌, சிரசாசனம்‌ செய்தால்‌ குணமாகின்றது. இது 
அரசாங்க ஆஸ்பத்திரியிலேயே ஈடக்றெஅ, ஒரு ஈண்பர்‌ 
பைத்திய சிச்சை ஆஸ்பத்திரிக்குக்‌ சென்று, கொஞ்சம்‌ 
தெளிந்த அதாவது, நாம்‌ ஏதாவது சொன்னால்‌ புரிந்து 
கொள்ளக்‌ கூடிய பைத்தியங்களுக்குச்‌ காலையில்‌ ஆசனங்‌ 
கள்‌ சிலவற்றை முறைப்படி சொல்லித்‌ தந்துக்‌ கொண்‌ 
டிருக்தார்‌, “நீர்‌ வீழ்ச்சி ஸ்கானத்தினால்‌ உண்டாகும்‌ பலன்‌, 
மின்சார அதிர்ச்சியினால்‌ உண்டாகும்‌ பலன்‌, முதலியவை 
கள்‌ சிரசாசன த்தில்‌ கிடைக்கிறது” என்பது உண்மை, 
அவைகளனை த்தும்‌ மூளைக்கு அதிக இரத்த போஷணை 
உண்டாக்கவும்‌, இரத்த சஞ்சாரம்‌ மூளையின்‌ எல்லாப்‌ 
பகுதிகளுக்கும்‌ கடைக்கவும்‌ செய்வதற்கே ஆகும்‌, சிரசா 
சனம்‌ செய்யும்போது பூமியின்‌ ஆகர்ஷண சக்தியினால்‌ 
இரத்தம்‌ மூளைக்கு ஈன்கு இழுக்கப்பட்டு, இரத்த போஷணை 
அடைகின்றது, அதனால்‌ நாளுக்கு நாள்‌ மூளை பல 
மடைந்து, பைத்தியமும்‌ தெளிகின்ற அ, 


எடுத்ததும்‌ சிரசாசனம்‌ செய்யக்கூடாது, உடலைப்‌ 
பலவிதமாய்‌ நீட்டி மடக்கி, நரம்புகள்‌, தசைப்‌ பிடிப்புகள்‌ 
முதலிவைகளைச்‌ சற்று சரிப்‌ படுத்திக்கொள்ள வேண்டும்‌, 
புஜங்காசனம்‌, சலபாசனம்‌, பஸ்சிமோத்தானாசனம்‌, திரி 
கோணாசனம்‌ முதலியவைகளை, ஓரிரு மாதங்கள்‌ செய்ய 
வேண்டும்‌, அதற்குள்‌ சர்வாங்கா சன த்தை அரை மணியோ 


சிரசாசனம்‌ 447 


அல்லது இருபது நிமிஷங்கள்‌ வரையோ செய்யப்‌ பழகக்‌ 
கொள்ளவேண்டும்‌, ஒரே தடவையில்‌ முடியாவிட்டால்‌ 
இரண்டு, மூன்று தடவைகள்‌ செய்து, வேண்டிய நேரத்‌ 
தைப்‌ பூர்த்தி செய்து கொள்ளலாம்‌. மற்ற ஆசனங்களை 
மும்‌ மூன்று தடவைகள்‌ செய்தால்‌ போதும்‌. பின்‌ சாந்தி 
ஆசனம்‌, நாடி. சுத்தியையும்‌ செய்ய வேண்டும்‌. பிறகுதான்‌ 
சிரசாசனம்‌ துவக்கலாம்‌, அதவும்‌ எடுத்ததும்‌ அதிக 
கேரம்‌ நிற்கக்‌ கூடாது, முதல்‌ வாரத்தில்‌ ஒவ்வொரு நிமிஷ 
மாக மூன்று தடவைகளும்‌, பிறகு வாரத்தில்‌ ஒரு நிமிஷ 
வீதம்‌ அதிகப்‌ படுத்திக்‌ கொண்டே வந்‌.த, பத்த மிமிஷங்கள்‌ 
வீதம்‌ மூன்று தடவைகள்‌ செய்யலாம்‌. பிறகு தடவை 
களைக்‌ குறைத்து வந்து, அதே கேரத்தை ஒரே தடவை 
யிலும்‌ செய்யலாம்‌. ஆக, அரை மணி நேரத்தக்குமேல்‌ 
செய்ய வேண்டியதில்லை. மாலையிலும்‌, சர்வாங்காசனம்‌ 
மத்ஸ்யாசனம்‌ முதலியவைகளை மட்டும்‌ செய்யலாம்‌, 


சிலர்‌ கேட்கலாம்‌, “ஏன்‌ ஸார்‌ | ஒரு நாளைக்கு இரு 
பத்துநாலு மணி நேரம்‌ நாம்‌ சாதாரணமாய்‌ இருந்துவிட்டு, 
ஏதோ பத்து நிமிஷமோ, அரை மணி நேரமோ மட்டும்‌ 
தலைகீழாய்‌ நின்று விட்டால்‌ போதுமா? சர்வாங்காசனத்‌ 
தில்‌ அரை மணியில்‌ என்ன அப்படிப்‌ பிரமாத பலன்‌ கண்டு 
விட முடியும்‌? அப்படி இர்த அரை, ஒரு மணி நேரம்‌ 
பலன்க ளெல்லாம்‌ சாதாரணமாய்‌ இருக்கும்‌ போது 
இழந்து விடமாட்டோமா?”' என்று, 


மருந்தை நாம்‌ எவ்வளவு சாப்பிடுகின்றோம்‌? வயிறு 
நிறையும்‌ வசை சாப்பிடுகனறோமா? ஏதோ மிசச்‌ சிறிய 
அளவுதானே, ஊத மூலமாகவோ, மாத்திரைக 


448 ஆரோக்கிய ரகசியம்‌ 


ளாகவோ, ஜல ரூப மாகவோ, லேதியமாகவேர, பஸ்ப 
மாகவோ உபயோகிக்கின்றோம்‌. அதைப்‌ போலவேதான்‌ 
ஆசனமும்‌. சர்வாங்காசனம்‌ செய்யும்போது இரத்தத்தில்‌ 
அதிகப்படியான தைராய்டின்‌ இரசம்‌ கலக்கின்றது, 
அதுவே ஒருநாளைக்‌ கெல்லாம்‌ போதுமான அ. சிரசாசனம்‌ 
செய்யும்போது பிட்யூடரியின்‌ இரசம்‌ அதிகம்‌ இரத்தத்‌ 
அடன்‌ கலக்கப்‌ படுகின்றது. அதுவே மருந்தைவிட நூறு 
மடங்கு குணம்‌ செய்யக்கூடியது, இவைகள்‌ செய்யும்‌ 
போஅ, அதன்‌ இரசங்கள்‌ மட்டும்‌ இரத்தத்‌. துடன்‌ கலப்ப 
தல்லாமல்‌, அதே சமயம்‌ அவை ஆரோக்கியமாய்‌ இருக்க, 
நீண்டகாலம்‌ உழைக்க, இரத்தப்‌ போஷணையால்‌ பலப்படுத்‌ 
தப்‌ படுசின்றக, போதமே! மற்றும்‌ என்ன வேண்டும்‌? 
சிரசாசனம்‌ நல்லது என்றால்‌ நாளெல்லாம்‌ தலைழோக நிற்க 
வேண்டுமா? சர்வாங்காசனம்‌ நல்லது என்றால்‌ காளெல்‌ 
லாம்‌ செய்ய வேண்டுமா? வேண்டியதில்லை. மருந்தைப்‌ 
போலவேதான்‌ இதுவும்‌ சிறிது கோம்‌ செய்தாலும்‌ அபரி 
மிதமான பலன்‌ உண்டு, எனவே எல்லோரும்‌ செய்து 
ஆரோக்கியமாய்‌ இருக்சலாம்‌, கோயாளிகள்‌ அவரவர்‌ 
களுக்கு வேண்டிய ஆசனங்களைச்‌ செய்து நோயைப்‌ போக்‌ 
இக்‌ கொள்ளலாம்‌. மூளைக்‌ கோளாறுகளினால்‌ பாதிக்கப்‌ 
பட்டவர்களை ஆசனங்களால்‌ குணப்படுக்தலாம்‌. இவை 
களை யெல்லாம்‌, ஆசன நிபுணர்களின்‌ ஆலோசனையின்‌ மேல்‌ 
செய்ய வேண்டியது. 


ஆசனம்‌ செய்யத்‌ தெரிந்தவர்கள்‌ எல்லாம்‌ ஆசன 
நிபுணர்கள்‌ ஆஃவிட மாட்டார்கள்‌, உடற்‌ கூறின்‌ வன்‌ 
மையை அறிந்தவர்களாய்‌ இருக்கவேண்டும்‌. ஆசனங்களில்‌ 
பல வருஷ அனுபவமும்‌ வேண்டும்‌, இயம நியமங்களைச்‌ 


சிரசாசனம்‌ 449 


சுடைப்‌ பிடிப்பவர்களாய்‌ இருக்க வேண்டும்‌, அவர்களின்‌ 


ஆலோசனைப்படி நடப்பதே உத்தமம்‌, 


சிலருக்கு ஒரு விஷயத்தைத்‌ தீவிரமாய்‌ யோசி த்துச்‌ 
கொண்டிருக்கும்போதாவது, ஒரு காரியத்தைத்‌ இவிர 
மாய்ச்‌ செய்து கொண்டிருக்கும்போதாவ த, யார்‌ என்ன 
சொன்னாலும்‌ காது கேளாது, தன்‌ முன்னால்‌ ஈடப்பதை 
அறியார்கள்‌... ஆனால்‌ இவைகளெல்லாம்‌ பைத்தியத்தில்‌ 
சேர்ச்கையல்ல. மன த்தை ஏகாச்கிர மாக்கி ஒரே விஷயத்தில்‌ 
செலுத்துவதால்‌ உண்டாகும்‌ நிலைமை, சிலர்‌ ஏதோ ஒரு 
விஷயத்னத யோசித்துக்கொண்டு, தான்‌ செய்யும்‌ காரி 
யத்தைஅர்த்த மில்லாமல்‌ செய்து கொண்டிருப்பார்கள்‌. 
௮ அவர்களுக்கே கூடத்‌ தெரியாத. அவர்கள்‌ நினை த்துக்‌ 
கொண்டிருந்த நினைப்பி லிருந்து சிறிது கவனத்தைத்‌ திருப்‌ 
பிய பிறகு தான்‌, அவர்கள்‌ அதை உணர்ந்து கொள்ளு 
வார்கள்‌, 


ஒரு பெரிய விஞ்ஞானி. மழையில்‌ குடையைப்‌ பிடித்துக்‌ 
கொண்டு வீடு வந்து சேர்ந்தாராம்‌, நடுங்கும்‌ குளிர்‌, அவர்‌ 
அறைக்கு வந்ததும்‌, குடையைத்‌ தன்‌ படுக்கையில்‌ படுக்க 
வைத்து, நன்றாய்ப்‌ பத்திரமாய்ப்‌ போர்வையினால்‌ போர்த்தி 
விட்டு, தான்‌ போய்‌ மூலையில்‌ கை கட்டிக்‌ கொண்டு உட்‌ 
கார்ந்திருந்தாசாம்‌, அவர்‌ தன்‌ நிலையை உணர சிறிது நேரம்‌ 
ஆயிற்றாம்‌. அதைப்போல்‌ பல சம்பவங்கள்‌ ஈம்‌ வாழ்க்கை 
யில்‌ நடப்பதுண்டு, “குழாயில்‌ ஜலம்‌.வர வில்லை” என்ப 
தற்குப்‌ பதிலாக, “ஜலத்தில்‌ குழாய்‌ வர வில்லை” 
சொல்லுவ தில்லையா ? “உனக்கு மண்டையிலே மூளை யிருக்‌ 


என்று 


இன்றதா ?? என்று ஆத்திரமாய்ச்‌ சொல்லும்‌ போது 
29 


450 ஆரோக்கிய ரகசியம்‌ 


“உனக்கு மூளையிலே மண்டை இருக்கின்றதா??? என்று 
வந்து விடவில்லையா? 


சில அன்பர்கள்‌ சேர்ந்து ரயிலில்‌ பிரயாணம்‌ செய்துக்‌ 
கொண்டிருந்தார்கள்‌. பொழுது போக்குக்காக சீட்டாடி 
னார்கள்‌, வெற்றிலை, பாக்கு, புகையிலை முதலியவை 
களைப்‌ போடும்‌ ஒரு ஈண்பர்‌, வாயில்‌ உள்ளதை வெளியில்‌ 
உமிழ்ந்து விட்டு வர ஜன்னலண்டை போனார்‌. அனால்‌ 
கையில்‌ இருந்த சீட்டை வெளியில்‌ எறிந்து விட்டு, சட்‌ 
டாடும்‌ இடத்திற்கு வந்ததும்‌, பக்‌ சென்று வாயில்‌ உள்‌ 
ளதை யெல்லாம்‌ உமிழ்க்து வீட்டார்‌! இது எவ்வளவு 
வேடிக்கையாய்‌ இருக்கின்றது! சிரிப்பதா ! “ எல்லாம்‌ 
எச்சலாகி விட்ட தென்று கோபிப்பதா! அல்லது “பயித்‌ 
தியம்‌ ” என்று முடிவு கட்டி விிவதா ? 


இவைகளெல்லாம்‌ ஏதோ ஒரு விஷயத்தில்‌ கவனம்‌ 
செலுத்திக்கொண்டு, ஒன்றைச்‌ செய்வதினால்‌ நேர்ந்து 
விடுவது. ஆத்திர, அவசரப்‌ பேச்சுகளில்‌ பதப்‌ பிரயோ 
கம்‌ மாறுவதும்‌ உண்டு, இவைக ளெல்லாம்‌ பைத்தியத்‌ 
தில்‌ சேர்க்கை யல்ல, 


சிலருக்கு மூளை வேலை செய்யும்‌ அளவு வாய்‌, நாக்கு, 
நரம்புகள்‌ முதலியன ஒத்துழைத்து வேலை செய்யாது, 
அதனால்‌ பேச்சு தத்தித்‌ தத்தி வரும்‌, சிலருக்கு அந்த 
ஈரம்புகளுக்குச்‌ சரியானபடி. உணர்ச்சி யில்லா இருந்தாலும்‌, 
௮ம்‌ மாதிரி உண்டாவ துண்டு, ஐஸ்கிரீமை ஓசேயடியாய்‌ 
இரண்டு, மூன்று கப்‌ சாப்பிட்டுப்‌ பாருங்கள்‌ | எவ்வளவு 
அழகாய்ப்‌ பேச வருகின்றது என்பது தெரியும்‌ ! நாக்கும்‌, 
வாயின்‌ உட்புறமும்‌ மறத்துப்‌ போகும்‌, பேச்சு சுத்தமாய்‌ 


சிரசாசனம்‌ 451 


வராது, நாக்கை லேசாய்‌ அசைக்க முடியாது, உச்சரிப்பு 
வேடிக்கையாய்க்‌ கேட்கும்‌. அத ஈமக்கே விரோதமாய்‌ 
இருக்கும்‌. நாம்‌ நினைத்த வேகத்தில்‌ பேச முடியாது, 
அந்த நிலைமை தான்‌ தெத்து வாய்க்காரர்களுக்கும்‌ அவர்‌ 
களும்‌ சிரசாசனம்‌ செய்வ தால்‌ குணம்‌ அடையலாம்‌. ஆனால்‌ 
இரசாசனம்‌ செய்வதற்கு முன்‌ நாக்கை நீட்டல்‌, மடக்கல்‌, 
சுழட்டல்‌ போன்ற நாக்குப்‌ பயிற்ககளையும்‌, அழகு காட்டு 
வது போல்‌ வாயை அந்தப்‌ பக்கம்‌, இர்தப்‌ பக்கம்‌ கொண்டு 
வருவ ௮, கழுத்தை முன்‌, பின்‌ பக்கங்களில்‌ திருப்பும்‌ 
பயிற்சிகளையும்‌ செய்ய வேண்டும்‌. சிரசாசனம்‌ செய்த 
பின்பும்‌ இப்‌ பயிற்சிகள்‌ அனைத்தும்‌ செய்ய வேண்டும்‌, 
இம்‌ மாதிரி காலை, மாலை விடாமல்‌ செய்து வந்தால்‌ சிறிது 
இறிதாக வாய்த்‌ தெத்தல்‌ குறைந்து போய்‌ நன்றாகப்‌ 


பேச வரும்‌, 


மற்றொரு வித மூளைக்‌ கோளாறும்‌ உண்டு, அதற்கு 
“ ஹிஸ்டீரியா ' என்று சொல்லுவார்கள்‌. இரவில்‌ சாதா 
சணமாய்‌ நம்மைப்‌ போலப்‌ படுத்துத்‌ தூங்குவார்கள்‌, திடீ 
ரென எழுந்து பல காரியங்களைச்‌ செய்வார்கள்‌ ; நடப்பார்‌ 
கள்‌; எழுதுவார்கள்‌. பிறகு வந்து படுத்து விடுவார்கள்‌. 
காலையில்‌ எழுந்திருக்தால்‌ இரவு, செய்தகாரியங்கள்‌ ஒன்‌ 
றுமே ஞாபகத்தில்‌ வராது, இந்த வியாதிக்கு, சரசொாசன 
மும்‌ மற்றும்‌ சில ஆசனங்களையும்‌ ஒழுங்காகச்‌ செய்து வந்‌ 
தால்குணமா வரும்‌, 


சிலருக்கு வலிப்பு வருவதுண்டு, வலிப்புகளிலும்‌ பல 
வித முண்டு, இவைகள்‌, பொதுவாக கோளங்களின்‌ பிச 
கினாலும்‌, மூளைக்‌ கோளாநினா௮ும உண்டாவது, இவை 


452 ஆரோக்கிய ரகசியம்‌ 


களுக்கும்‌ சர்வாங்காசனம்‌, சிரசாசனம்‌ செய்து வந்தால்‌ 
சிறிது, சிறிதாகக்‌ குறைந்து குண மாகும்‌. எல்லாவற்றிற்‌ 
கும்‌ ஆகார சீர்த்திருத்தம்‌ அவசியம்‌ வேண்டும்‌, 


வழக்கை, தலை நரை 


வழுக்கை, தலை நரை முதலியன வயது முதிர்ச்சியின்‌ 
சின்னங்கள்‌. ஆனால்‌ இந்தக்‌ காலத்தில்‌ சிறு வயதினருக்‌ 
கும்‌ இவை ஏற்பட்டு விடுகின்றன. எங்கு பார்த்தாலும்‌ 
சிறு வயதினர்கள்‌ வழுக்கைத்‌ கலைபுடனும்‌, நரை முடியுட 
னும்‌ காட்சி அளிப்பதைச்‌ சர்வ சாதாரணமாய்ப்‌ பார்க்க 
லாம்‌. ஒரு விஷயத்தில்‌ அதிகமாய்த்‌ தேர்ச்சி ௮டைக்த 
வரைப்‌ பார்த்து * அவர்‌ அந்த விஷயத்தில்‌ தலை நரைத்தவ 
சாயிற்றே” என்றும்‌ அதிக கஷ்டப்‌ பட்டவரைப்‌ பார்த்து 
“கஷ்ட காலத்தில்‌ உழன்று உழன்று அவருக்குத்‌ தலையும்‌ 
வழுக்கையாகி விட்டது? என்றும்‌ நாம்‌ சாதாரணமாகச்‌ 
சொல்லுவது வழக்கம்‌. ஆனால்‌ எதிலுமே தேர்ச்சி அடை 
யாத, உண்மையான கஷ்டத்தின்‌ கோட்டைக்கூட மிதிக்‌ 
காத இளம்‌ வயதினர்களைப்‌ பற்றி என்னவென்று சொல்லு 
வது! இளமையில்‌ தோன்றும்‌ இம்‌ மு.துமையின்‌ சின்னம்‌, 
வாழ்க்கையில்‌ ஏற்படும்‌ ஒரு முட்டுக்‌ கட்டையாகும்‌, 
இதனால்‌ மனம்‌ வருந்துவது அவர்களுக்‌ கல்லவா தெரியும்‌ | 


இவைகளை மறைக்க எத்தனையோ வித மருந்துகள்‌ | 
வாரத்தில்‌ ஒரு அங்குலம்‌ வீதம்‌ கத்தையாக வழுக்கைத்‌ 
தலையில்‌ முடி வளர்க்கும்‌ தைலங்கள்‌ முதல்‌, ஈரை முடியை 
ஓரே வாரத்தில்‌ கருங்‌ கூர்தலாக்கும்‌ தைலங்கள்‌ வரை, 
பல வித மருந்துகள்‌ உண்டு, இதன்‌ விளம்பரங்கள்‌ எங்கு 


சிரசாசனம்‌ ்‌ 453 


பார்த்தாலும்‌ கண்ணைப்‌ பரிக்கன்றன. ஈமது நாட்டுப்‌ 
பத்திரிகை விளம்பரங்களைப்‌ பார்த்தாலே, இப்பொழுது 
“நமது நாட்டு மக்களுடைய குறை யென்ன? தேவை 
யென்ன ?” என்பது நன்றாய்‌ விளங்க விடும்‌, 


வயதானவர்கள்‌ வாலிபர்களாக என்ன வழி? இறு 
வயதினர்களைப்‌ போலத்‌ தோற்ற மளிப்பத எப்படி??? என்ற 
விளம்பரங்களை அடிக்கடி பார்க்கலாம்‌, வயது முதிர்ந்த 
பெரியவர்களே சதா மைப்‌ பூச்சுக்களையும்‌, லேெயென்‌ 
களையும்‌, லேபனங்களையும்‌ உபயோகிக்கும்‌ இந்தக்‌ காலத்‌ 
தில்‌, இளம்‌ வயதினர்களைப்‌ பற்றிச்‌ சொல்லவா வேண்டும்‌ | 
காளைகளாய்க்‌ கட்டுமஸ் தாய்‌, ஒவ்வொருவரும்‌ தனிச்‌ சுடர்‌ 
களாய்‌,த்‌ திகழ வேண்டிய வயதில்‌, முதுமையின்‌ சின்னம்‌ 
ஏற்பட்டால்‌ என்‌ செய்வர்‌? அதைப்‌ போக்கப்‌ பலவித 
விளம்பரங்களைப்‌ பார்த்துச்‌ காசைக்‌ கறி யாக்குசன்றனர்‌, 
ஆனால்‌ இவர்களுடைய குறைகள்‌ என்னமோ தருவதாய்‌ 
இல்லை. அதற்குப்‌ பதில்‌ வழுக்கையும்‌, ஈரையும்‌ முன்னி 
௮ம்‌ அதிக மாகின்றது, இதுவரை வழுக்கையைப்‌ போக்‌ 
கடிக்கக்‌ கூடிய மருந்துகளைக்‌ கண்டு பிடித்த தாகவும்‌ 
தெரிய வில்லை, நரைக்கும்‌ அவ்வாறே, 


வழுக்கையும்‌, ஈரையும்‌ எவ்வாறு உண்டாகின்றன 
என்னும்‌ விவரம்‌ சரிவரத்‌ தெரிர்து கொண்டால்‌, இம்‌ 
மாதிரிப்‌ பிரயாசைகள்‌ எல்லாம்‌ வீண்‌ என்பது தெளிவாகி 


வீடும்‌, 


அக்தந்த தேசத்தின்‌ தோஷ்ண மாறுதுக்குத்‌ 
தக்கபடி, எப்படித்‌ தோலின்‌ நிறம்‌ மாறுக லடைனெறதேோ, 
அதைப்‌ போலத்‌ தலை முடியின்‌ திறமும்‌ மாறுத லடைடின்‌ 


254 ஆரோக்கிய ரகசியம்‌ 


ற, சிலருக்குக்‌ கருமையாய்‌ நீண்டுவளரும்‌. சிலருக்குச்‌ 
்‌ செம்பட்டையாக இருக்கும்‌. செருக்கு வெளுத்த பொன்‌ 
னிறமாய்‌ இருக்கும்‌. சிலருக்குச்‌ சுருண்டு வளரும்‌. ஆனால்‌ 
எல்லாவித வர்ண முடியும்‌ நாற்பது, ஐம்பது வயதுக்கு 
மேல்‌ வெளுக்க ஆரம்பிக்கன்றது, இரந்த வயதில்‌ இயற்கை 
யாய்‌ ஏற்படும்‌ கோளங்களின்‌ மாறுபாட்டினால்‌ இது 


உண்டாவ தாகும்‌, 


ஒவ்வொரு மயிர்க்காலுக்கும்‌ ஒரு பையுண்டு ; அதற்கு 
வேர்‌ உண்டு, அந்த வேருக்கு இரத்தம்‌ பாய்ந்துதான்‌ 
முடி. வளர வேண்டும்‌. இரத்தத்தில்‌ எதுவரை பிட்யூடரி 
கோளத்தினுடையவும்‌, தைசாய்ட்‌ கோளத்தினுடையவும்‌ 
ஹார்மோன்‌ இரசம்‌ சரிவரக்‌ கலக்கப்‌ பட்டு, இந்த மயிர்க்‌ 
கால்களுக்கு வருகின்றதோ, அதுவரை முடி நரைக்காமல்‌ 
வளருகின்றது, அந்த இரசம்‌ இயற்கை விதிப்படி. நாற்‌ 
பஅ, ஐம்பது வயதான அம்‌ குறையும்போது, முடியும்‌ 
நரைக்க ஆரம்பிக்கிறது, ஈரை என்பது மயிர்க்‌ கால்களில்‌ 
உள்ள வர்ணத்தை உண்டாக்கும்‌ ஒரு வித ஜீவ சத்து 
மாய்ந்து விடுவதே ஆகும்‌. அப்படி ஆவதினால்‌ முடி வள 
மாமல்‌ நின்று விடாது, வேண்டிய வர்ணம்‌ கிடைக்காத 
தினால்‌ முடி வெண்மையாகவே வளரத்‌ தொடங்கும்‌, 


இம்‌ மாதிரி வயதானவர்களுக்கு ஏற்படுவ து இயற்கை, 
ஆனால்‌.சிறு வயதினர்களுக்கு நரைப்பதன்‌ காரணம்‌ என்ன? 
அவர்களுக்கும்‌ அநேகமாய்‌ இந்தக்‌ கோளங்களின்‌ இரசக்‌ 
குறைவே காரணமாகும்‌. கோளங்களுக்குக்‌ குறைவு பல 
விதத்தினால்‌ ஏற்படலாம்‌, பல தலைமுறைகளாய்ச்‌ இறுகச்‌ 
சிறுகக்‌ குறைவு ஏற்பட்டு இந்த நிலைமை ஏற்படலாம்‌, சண்‌ 


சிரசாசனம்‌ 455 


மூடித்தனமாய்‌ வாழ்வதனாலும்‌ ஏற்படலாம்‌. கண்டதைக்‌ 
கண்ட கேரத்தில்‌ பு9ப்பதினாலும்‌ ஏற்படலாம்‌. இவை 
களைக்‌ கண்டு பிடிக்க அவரவர்களின்‌ வாழ்க்கை வரலாற்றை 
அதிக்தால்தான்‌ முடியும்‌. அதற்குத்‌ தகுந்தாற்போல்‌ பரி 
காரமும்‌ அளிக்க வேண்டும்‌, அதை விட்டு விட்டு வெறும்‌ 
தைலங்களை த்‌ தடவுவதனாலும்‌, மருந்துகளைச்‌ சாப்பிடுவ 
தனாலும்‌ இக்‌ குறைகளை நீக்கிவிட முடியாது, ௮௪ 
னங்களால்‌ ஓரளவு தான்‌ குறைக்க முடியும்‌, ஆனால்‌ 
“முற்றிலும்‌ நீக்கிவிட முடியும்‌” என்று சொல்லுவ தற்‌ இல்லை, 


சிலர்‌, யோகாசனம்‌ என்றதும்‌ “நரை மயிர்‌ கறுக்கு 
மாமே? யோகிகளெல்லாம்‌ பல்லாண்டுகள்‌ நரையும்‌, 
திரையுமின்றி வாழ்ந்திருக்கிறார்களே | நாமும்‌ செய்தால்‌ 
அம்‌ மாதிரி ஆகிவிடலாம்‌?” என்று கினைக்கின்றனர்‌. சிலர்‌ 
சரசாசனத்தை ஓரிரு மாதங்கள்‌ செய்ததும்‌, “ இன்னமும்‌ 
நரை மாற வில்லையே? என்பார்கள்‌. பல தலைமுறைகளா 
யும்‌, மற்றும்‌ பல காரணங்களாலும்‌, மயிர்க்‌ காலிலுள்ள 
வர்ணச்‌ சத்து மாய்க்து விட்டதை, இப்பொழுது சிரசா 
சனத்தைச்‌ சிலநாட்கள்‌ செய்வதினால்‌ மாற்றிவிட முடி 
யுமா? ஒருவேளை இனி நரைக்காமல்‌ இருக்கலாம்‌. ௮து 
வும்‌ நிச்சயமாய்ச்‌ சொல்ல முடியாது. கம்முடைய சக்தி 
எத்தனையோ விதங்களில்‌ வீணாகக்‌ கொண்டிருக்கிறது. 
தவிர இவ்‌ வுடல்‌ நமது பெற்றோர்களால்‌ அளிக்கப்பட்ட அ, 
இதை ஓரளவுதான்‌ ஈம்‌ முயற்சியால்‌ திருத்த முடியும்‌, 
நாம்‌ வீணாக்கும்‌ சக்திகளைக்‌ கட்டுப்‌ படுத்தி, யோகிகளைப்‌ 
போல வாழ்ந்தால்‌, ஈரை ஏற்படாமல்‌ இருக்கலாம்‌. ஆனால்‌ 
அவை எளிதல்ல, நம்மைப்‌ போல்‌ சாதாரண குடும்‌ 
பஸ்தர்களால்‌ அப்படி யிருக்கவும்‌ முடியாது, வாழ்க்கை 


456 ஆரோக்கிய ரகசியம்‌ 


யில்‌ முடி ஈரைக்காமல்‌ என்றும்‌ கறுப்பாய்‌ வைத்துக்‌ 
கொள்ளுவதே ஈமது பிரச்னை யல்ல. ஆரோக்கியமாய்‌ 
இருப்பதே முக்கிய பிரச்னை யாகும்‌, ஆசனம்‌ செய்வதால்‌ 
மற்றவர்களைப்போலத்‌ தலை சீக்கரம்‌ ஈரைக்காமல்‌ இருக்க 
லாம்‌, சிறிது நரைத்தவர்கள்‌ செய்தால்‌, இன்னும்‌ அதிகம்‌ 
நரைக்சாமல்‌ இருக்கலாம்‌, ஆனால்‌ “நரைத்த முடி குக்‌ 
கும்‌?” என்று சொல்லுவதற்கு இல்லை. இப்பொழுதிருந்‌ 
தாவது சிரசாசனம்‌ செய்து வந்தால்‌, ஒருகால்‌ நமக்கு அனு 
கூலமாகா விட்டாலும்‌ பரவா யில்லை, பிறகு வரும்‌ நமது 
சந்ததிகளுக்காவத, சிறு வயதில்‌ நரைக்காமல்‌ இருக்கும்‌. 
சிறுவர்களும்‌, சிறுமியர்களும்‌, சிரசாசனம்‌ செய்து வந்தால்‌ 
அவர்கள்‌ பெரியவர்களாகும்போது சீக்கிரமாய்‌ மற்றவர்‌ 


களுக்கு முடி ஈரைப்ப அபோல்‌ நரைக்காது, 


இவ்வளவு பொறுமையும்‌, நம்பிக்கையும்‌ இந்தக்‌ காலத்‌ 
திய அவசர அலங்கோல வாழ்க்கையில்‌ உண்டாகுமா? 
மருந்துகளைச்‌ சாப்பிட்டு, ௮2 இரத்தத்தில்‌ ஊறிக்‌ குணம்‌ 
செய்யும்‌ வரையில்‌ பொறுத்திருக்க முடியாமல்‌, நேரடித்‌ 
தாக்குதல்‌ போல்‌, ஊசிகளின்‌ மூலம்‌ சேராய்‌ மருந்தை 
இரத்தத்தில்‌ சோக்கும்‌ அவசர சிசிச்சைக்‌ காலமாகிய இக்‌ 
காலத்தில்‌ இவ்வளவு பொறுமையும்‌, சம்பிக்கையும்‌ உண்டா 
வது கஷ்டர்தான்‌. ஆனால்‌ “இதைத்‌ தவிர வேறு மார்க்‌ 
கமே கிடையாது” என்பது நிச்சயமாய்த்‌ தெரியும்போது, 
வீணாக வாத மிடுவதில்‌ பிரயோஜன மென்ன? 


நரைக்குக்‌ காரணம்‌, வர்ண உயிர்ச்‌ சத்துக்கள்‌ மாய்ந்து 
விடுவதே என்றால்‌, வழுக்கைக்குக்‌ காரணம்‌ மயிர்க்காலுக்கு 
ஆதாரமான பையே வறண்டு மாய்ச்து விடுதலே யாகும்‌, 


சிரசாசனம்‌ 457 


என்னதான்‌ ஹார்மோன்‌ இரசங்கள்‌ இரத்தத்தின்‌ மூல 
மாக இந்தப்‌ பைக்குப்‌ பாய்ந்தாலும்‌, அதைக்‌ இருத்து 
முடியை வளர்க்கும்‌ சக்தி அதற்கு இருந்தால்தானே | வேர்‌ 
காய்ந்துவிட்ட பின்‌ என்னதான்‌ எரு வைத்தாலும்‌, தண்‌ 
ணீர்‌ பாய்ச்சினாலும்‌, மறுபடியும்‌ செடி அளிர்க்குமா ? 
எனவே, வழுக்கை விழுந்த இடத்தில்‌ மறுபடியும்‌ முடி 
வளரும்‌ என்பது ஆகக்‌ கூடிய காரிய மல்ல. வழுக்கை 
விழுந்‌ தவர்களுக்கு, அர்த இடத்தில்‌ போகும்‌ இரத்தத்தி 
அள்ள ஹார்மோன்கள்‌, வேறு பக்கம்‌ திருப்பப்பட்டு, அர்‌ 
தச்‌ சத்தையும்‌ சேர்த்து வேறு இடங்களில்‌ ரோமம்‌ அதி 
கம்‌ வளரும்‌, இதைத்‌ தடுக்க முடியாது. எனவே சரசா 
சனம்‌ செய்த வந்தால்‌, இன்னும்‌ இருக்கக்‌ கூடிய முடியும்‌ 
விழுந்‌ து அதிகம்‌ வழுக்சையாகாமல்‌ தடுக்கலாம்‌, சாதா 
சணமாய்‌ மற்ற எல்லோரும்‌ செய்தால்‌ வழுக்கையைத்‌ 
தடுக்க முடியும்‌, வழுக்கை விழுந்தவர்களும்‌, ஈரை உண்‌ 
டானவர்களும்‌ செய்தால்‌, அவர்களுடைய சந்ததிகளுக்கு, 
இவர்களை ப்‌ பொலக்‌ கஷ்டம்‌ ஏற்படாமல்‌ முடியின்‌ பைகள்‌ 
பலப்‌ பட்டுத்‌ திட மர்கும்‌. ஆசனம்‌ பழகுபவர்களுக்கு 
மேலும்‌ வழுக்கை விழாமல்‌ இருக்கும்‌, 


சிலருக்கு டைபாயிட்‌, கிரந்தி, அம்மை முதலிவை 
களினால்‌ டாச்ஹின்‌ கிருமிகள்‌, இரத்தத்தில்‌ அதிகம்‌ கலந்த 
முடி உதிருவதும்‌ உண்டு, கடுமையான மருந்துகள்‌ 
அருர்்‌அவ தனால்‌ அதனுடைய விஷத்‌ தன்மை, இரத்தத்‌ 
தைக்‌ கெடுத்து, அதனாலும்‌ முடி உதிரலாம்‌. கண்மூடித்‌ 
தனமாய்‌ வாழ்க்கையில்‌ கட்டுதிட்ட மில்லாமல்‌ திரிபவர்‌ 
களுக்குச்‌ சக்தி குறை வேற்படும்‌ போதும்‌ முடி உதிரலாம்‌, 
ஸ்திரீகளுக்குப்‌ பிரசவமானபோது சக்தியிழந்து, பின்‌ 


458 ஆரோக்கிய ரகசியம்‌ 


புதிய இரத்தம்‌ ஊறும்‌ போதும்‌ முடி உதிரலாம்‌. கோளங்‌ 
கள்‌ சரி வர வேலை செய்யா விட்டாலும்‌, முடி உதிரலாம்‌. 
உணவு ஞான மில்லாமல்‌ கண்டசைச்‌ சாப்பிடு வதனாலும்‌ 
முடி உதிரலாம்‌. சத்துள்ள உணவு இல்லா மற்போனாலும்‌ 
முடி உதிரலாம்‌, இவைக ளெல்லாம்‌ சாதாசணமாய்ச்‌ 
சிரசாசன த்தைச்‌ செய்வ தனலேயே குண மாக்க முடியும்‌, 
கூட ஆகாரச்‌ சீர்‌ திருத்தமும்‌ சிறிது செய்து கொள்ள 


வேண்டும்‌. 


தலை முடிக்கு வேண்டிய சத்தை நேரடியாய்ச்‌ 
செலுத்த முடியாது, எது வாயிருந்தாலும்‌ இரத்தத்தின்‌ 
மூலம்தான்‌ கஇடைக்க வேண்டும்‌, அதுதான்‌ நேர்‌ வழி, 
வெண்டை, காரட்‌, இலெட்டூஸ்‌ சை முதலியவைகளை த்‌ 
தினமும்‌ சிறிது பச்சையாகவே சாப்பிட வேண்டும்‌, 
மற்றும்‌ காய்‌ கறி, ரை வகைகளைச்‌ சத்து இழக்காமல்‌ 
அளவுடன்‌ ஜலம்‌ வைத்து, அளவுடன்‌ வேக வைத்துச்‌ 
சாப்பிட வேண்டும்‌, வெறும்‌ சாதத்தையே போட்டு 
வயிற்றை நிரப்பாமல்‌, காய்கறிகளை அதிகமரய்ச்‌ சாப்பிட்டு, 
சாதத்தைக்‌ குறைக்க வேண்டும்‌. அர்த சாதமும்‌ தவிட்டு 
டன்‌ கூடிய அரிசியைக்‌ கொண்டு கஞ்சி வடி.க்காமல்‌ தயார்‌ 
செய்ததாய்‌ இருக்க வேண்டும்‌. வாரம்‌ ஒரு தடவையா 
வது எண்ணெய்‌ ஸ்நானம்‌ செய்யலாம்‌. கண்ட வாசனைத்‌ 
தைலங்களை உபயோகிக்கக்‌ கூடாது, காரமான சோப்பு 
வகைகளை முடிக்குப்‌ போடக்‌ கூடாது, பா௫ிப்‌. பயிறு 
மாவு நல்லது. அல்லது சீயக்காயுடன்‌ பாசிப்‌ பயிறு 
கலந்து மாவு செய்து வைத்து உபயோகிக்கலாம்‌, நன்றாய்த்‌ 
இனசரி அழுத்தமாய்‌ ஜக்கு நிமிஷங்களாவது சப்பினால்‌ 
வார வேண்டும்‌, சீப்பைச்‌ சுத்தமாய்‌ வைத்திருக்க வேண்‌ 


சிரசாசனம்‌ 459 


டும்‌. ஒருவர்‌ உபயோகித்த சப்பை மற்றவர்‌ உபயோ 
கிக்கக்‌ கூடாது, தூசு அதிகமாய்‌ உள்ள நகர வாசங்களில்‌ 
தலைச்குப்‌ பாதுகாப்பாகத்‌ தொப்பி, தலைப்பாகை முத 
லியவைகளை உபயோகிக்கலாம்‌. 


இந்தப்‌ பாதுகாப்புகளுடன்‌ சிரசாசனம்‌ செய்து வந்‌ 
தால்‌ சிரசிற்கு நல்ல இரத்தம்‌, வேண்டிய அளவு கிடைத்து, 
மயிர்க்‌ கால்கள்‌, பைகள்‌, வேர்கள்‌ எல்லாம்‌ எப்பொழுதும்‌ 
பலமாய்‌ இருக்கும்‌. அதே சமயம்‌ மூளையின்‌ அடியிலுள்ள 
தலைமைக்‌ கோளமாகிய பிட்யூடரிச்கும்‌ ஈல்ல பலன்‌ உண்டு, 
எனவே சிரசாசனம்‌ செய்பவர்கள்‌ எப்பொழுதும்‌ முடி 
யைப்பற்றிச்‌ கவலை யில்லாமல்‌ இருக்கலாம்‌, 


எடுத்ததும்‌ யாரும்‌ முதலில்‌ சிரசாசனம்‌ செய்யக்‌ 
கூடாத. புஜங்காசனம்‌, சலபாசனம்‌, பஸ்சிமோத்தானா 
சனம்‌, ஹலாசனம்‌, சர்வாங்காசனம்‌, மத்ஸ்யாசனம்‌ முதலி 
யவைகளை முறையே ஓரி ரண்டு மாதங்கள்‌ பழ, அதன்‌ பின்‌ 
தான்‌ சிரசாசன த்தை ஆரம்பிக்க வேண்டும்‌, முதலில்‌ ஓரிரு 
நிமிஷத்தில்‌ ஆரம்பித்துப்‌ பின்‌ இருபது, முப்பது கிமிஷங்‌ 
கள்‌ வரை செய்யப்‌ பழக்கிக்‌ கொள்ள வேண்டும்‌. அதையும்‌ 
ஒரே தடவையில்‌ நிற்க முடிய வில்லையானால்‌, இரண்டு 
மூன்று தடவைகளில்‌ செய்அ ஈமக்கு வேண்டிய நேரத்தைப்‌ 
பூர்த்தி செய்து கொள்ளலாம்‌, 


வயிற்றுக்‌ கோளாறுகள்‌ 


வயிற்றுக்‌ கோளாறுகளில்‌ பலவிதம்‌ உண்டு, ௮ தற்குப்‌ 
பல காரணங்களும்‌ உண்டு, இதற்கு முன்‌, இதைப்‌ பற்றி 


460 ஆரோக்கிய ரகசியம்‌ 


எழு தப்பட்டிருச்கிறது, *இரைப்பை ஒன்று இருக்கற்து?? 
என்பதை மறந்து, கண்ட நேத்திரத்தில்‌, சண்டபடி சாப்‌ 
பிட்டு, தேகப்‌ பயிற்சியை உதாசீனம்‌ செய்பவர்களுக்கே 
இம்‌ மாதிரிச்‌ சங்கடங்கள்‌ எல்லாம்‌ வரும்‌. துரை ஈரலின்‌ 
அடியில்‌ இருக்கும்‌ விதானம்‌ (Diவறஙலதற), அமுக்கம்‌ 
கிடைக்காமல்‌, வயிற்று உறுப்புகள்‌ சரிந்து விடுவதனா 
லேயே, அசகேகமாய்‌ வயிற்றுச்‌ சங்கடங்கள்‌ வரும்‌. எந்த 
மருத்தினாலும்‌, தொங்கப்‌ போன, சரிந்து போன வயிற்று 
உறுப்புகளைத்‌ தூக்கிவைத்து, அதற்கு விதான த்தின்‌ அமுக்‌ 
கம்‌ அளிக்க முடியாது, மருந்தின்‌ வேகத்தினால்‌ விதானத்‌ 
தின்‌ அமுக்கம்‌ இல்லாமல்‌ சோம்பிக்‌ கடக்கும்‌ வயிற்று தவிர, 
உறுப்புகளுக்குச்‌ சிறிது சுறு சுறுப்பை ஏற்படுத்‌ தலாமே 
விதான அமுக்கத்தினால்‌ ஏற்படும்‌ பயிற்சியைப்‌ போல, 
மருந்து அளிக்க முடியாது, தொந்தி சரிர்‌.து உடல்‌ தளர்ந்‌ 
தவர்களுக்கு, வயிற்றுச்‌ சங்கடங்களுடன்‌, மூச்சுத்‌ திணற 
அம்‌ ஏற்பவெஅ சகஜம்‌, சிறிது நடந்தாலும்‌, சிறிது வேலை 
செய்தாலும்‌, கொல்லன்‌ உலைக்கள த்தில்‌ துருத்தியில்‌ காற்று 
வருவசைப்‌ போல்‌ “புஸ்‌, புஸ்‌” என்று மூச்சு விடுவார்கள்‌. 
மாரடைப்பது போல்‌ இருக்கும்‌. சில சமயம்‌ மார்பு வலிக்‌ 
கும்‌. சில சமயம்‌ வலத விலா எலும்பின்‌ 8ழ்‌ வலிக்கும்‌, 


வயிற்றுச்‌ சங்கடம்‌ ஒன்று இரண்டா சொல்லுவதற்கு, 
சாப்பிட்ட உணவு ஜீரணமாகாது, மலச்‌ சிக்கல்‌ ஏற்படும்‌, 
வாயு வயிற்றுக்குள்‌ ஓடினாற்போல்‌ இருக்கும்‌. சில சமயம்‌ 
அதிகம்‌ பசி எடுக்கும்‌. ௮ப்போது உணவைப்‌ போட்டுத்‌ 
இணிப்பார்கள்‌. சில சமயம்‌ வயிற்றுப்‌ போக்கு உண்டா 
கும்‌. சில சமயம்‌ மேல்‌ வயிறு வலிக்கும்‌, சில சமயம்‌ அடி 
வயிறு வலிக்கும்‌, இந்த மாதிரி ஒன்று மாறி ஒன்றாலும்‌, 


சிரசாசனம்‌ 461 


அல்லது ஒரே சமயம்‌ இரண்டு மூன்று விதமான சங்கடங்க 
ளாலும்‌ வருந்துவார்கள்‌, 


இம்‌ மாதிரி சங்கடங்கள்‌, ஏழை யென்றும்‌ பணக்‌ 
காரன்‌ என்றும்‌ பாரபட்சம்‌ பார்ப்ப தில்லை, ஏழை வறுமை 
யின்‌ காரணமாய்‌, உடலுக்கு ஒத்துக்கொள்ளாத, டைத்த 
ஆகா ரங்களால்‌ வயிற்றை நிரப்புவதனால்‌ சங்கடப்படுகிறான்‌. 
பணக்காரன்‌ மித மிஞ்சிய உணவால்‌ வயிற்றுச்‌ சங்கடத்‌ 
சைச்‌ சம்பாதித்துக்‌ கொள்ளுகிறான்‌. கிளியின்‌ நாக்கு 
அதிக சுவை உடையதாம்‌; விலையும்‌ அதிகமாம்‌, சில நாடு 


களில்‌ அதையே உணவாகச்‌ சாப்பிடுகிறார்களாம்‌. 


பசியால்‌ வாடும்‌ பஞ்சப்பட்டாளங்கள்‌ ஒருபுறம்‌ இருந்‌ 
தாலும்‌, “ஆசை தீர சாப்பிட வயிறு இல்லையே” என்று 
வருந்தும்‌ கூட்டமும்‌ ஒரு புறம்‌ இருக்கத்தான்‌ செய்கிற து, 
இத்தாலி தேசத்தில்‌ ரோம்‌ சாம்ராஜ்யம்‌ மகோன்னத நிலை 
யில்‌ இருந்த காலத்தில்‌, அங்குள்ள பிரபுக்கள்‌, எந்நேரமும்‌ 
எதையாவது சாப்பிட்டுக்‌ கொண்டும்‌, இனிய பானங்களைக்‌ 
குடித்துக்‌ கொண்டும்‌ இருப்பார்களாம்‌, “வயிறு கிறைந்து 
விட்ட அ” என்றால்‌ ஈம்மைப்‌ போலச்‌ “சாப்பிட வயிறில்‌ 
யே?” என்று வருந்த மாட்டார்களாம்‌. சாப்பாட்டு அறைச்‌ 
குப்‌ பக்கத்தில்‌, வாந்தி செய்யும்‌ அறை என்று பிரத்தியேக 
மாக ஓர்‌ அறை இருக்குமாம்‌, அங்கு விரல்‌ கொடுத்துப்‌ 
பலவரந்தமாய்‌ வாந்தி செய்துவிட்டு, மறுபடியும்‌ சாப்பிடு 
வார்களாம்‌. சாப்பிட்ட பின்‌, மீண்டும்‌ வாந்தி செய்து 
விட்டுச்‌ சாப்பிடுவார்களாம்‌. இப்படி யிருக்கும்‌ இடத்தில்‌ 
ஈண்பர்கள்‌ யாராவது போனால்‌ நம்மைப்‌ போல “சாப்‌ 
பிட்டு விட்டேன்‌, வயிறு நிறைந்து விட்டத, வேண்டாம்‌? 


462 ஆரோக்கிய ஈகசியம்‌ 


என்று சொல்லுவதற்கு முடியா தல்லவா! அப்படிச்‌ சொன்‌ 
னால்‌ வாந்தி செய்யும்‌ அறையைக்‌ காட்டலாம்‌! ரோமா 
புரியே இப்‌ பற்றி எரியும்‌ போது, சங்தேத்தில்‌ மூழ்கிக்‌ 
கிடந்த அரசன்‌ உள்ள நாட்டில்‌, இம்‌ மாதிரி யெல்லாம்‌ ஈடப்‌ 
பதில்‌ ஆச்சரிய மென்ன? எதிலுமே மிதமாய்‌ இருக்க வேண்‌ 
டும்‌, ஆனால்‌ மனித சமூகம்‌ அதன்‌ இகரத்தையே எட்டி 
பிடிக்க விரும்புறெது. மனித சமூகம்‌ இயற்கை வகுத்த 
சட்டத்தின்‌ வரம்பை மீறிச்‌ செல்லமுயற்சிக்கன்ற அ. 
அதன்‌ முடிவு ஆரோக்கிய மின்மையும்‌; அகாலத்தில்‌ 
மரணமும்‌ அடைவஅ தான்‌, 


உணவில்‌ ருசியைக்‌ கண்டவர்களுக்கு, அந்த உணவே 
அவர்களுக்கு யமனாய்‌ முடிறெது, “ருசியாய்‌ இருக்கிற து” 
என்ற அளவுக்கு மீறிச்‌ சாப்பிடுகிறார்கள்‌. அதனால்‌ பல 
வித வயிற்றுக்‌ கோளாறுகள்‌ உண்டாகின்றன. அதற்காக 
மருந்தை அருந்து இன்றனர்‌. வைத்தியர்‌ இட்ட பத்தியம்‌ 
சில நாட்கள்‌ தான்‌ அனுசரிக்க முடிகிறது. ருசி கண்ட 
நாக்கு எந்‌ நேரத்திலும்‌ தூண்டிக்‌ கொண்டேயிருக்கும்‌. எத்‌ 
தனை நாள்‌ நாக்கை 'அடக்க முடியும்‌ ? “£ வருவது வரட்டும்‌, 
வைத்தியர்கள்‌ தான்‌ இருக்கிறார்களே | மருந்துகள்தான்‌ 
இருக்கின்‌ றனவே ! பார்ப்போம்‌ ஒரு கை ?” என்று பழைய 
படி சாப்பிட ஆரம்பிக்கன்றனர்‌, மறுபடியும்‌ கோளாறு 
கள்‌. மறுபடியும்‌ மருந்து; பத்தியம்‌, பிறகு ஈல்ல சாப்பாடு; 
கோளாறுகள்‌. டாக்டர்‌ ; மருக்து, இவ்வாறே செய்து 
செய்‌, குடல்கள்‌, உணவுப்‌ பை எல்லாம்‌ சோர்ந்து போய்ப்‌ 
பிறகு சரிவரப்‌ பசிக்காமல்‌, சாப்பிட்ட உணவும்‌ ஜீரணமா 
காமல்‌, உடலில்‌ பலவீனம்‌ உண்டாநிறது. இதற்கிடையில்‌ 


குடல்‌ சரிந்து விதானத்தை விட்டுக்‌ ழே தெொற்கிவிடும்‌, 


சிரசாசனம்‌ 463 


பயிற்சி அற்ற குடல்‌, நாளுக்கு நாள்‌ வலி விழந்து, பலவித 
மான சங்கடங்களுக்கு இலக்காகிறது, இந்த நிலையிலும்‌ 
வைத்தியர்கள்‌ விடமாட்டார்கள்‌. பலவித மருர்‌தஅகளை ஊ௫ 
யின்‌ மூலம்‌ செலுத்துவார்கள்‌. நோயாளிக்குச்‌ சித்திரவதை 
தான்‌. மீள வழி தெரியாமல்‌ மீண்டும்‌ மீண்டும்‌ அதிலேயே 
மூழ்கி உழலுவார்கள்‌. 


மூச்சு திணறலுக்கு என்ன செய்ய முடியும்‌; உடல்‌ 
பெருத்தஅபோல்‌ இரு தயமும்‌ பெருக்க வில்லையே ! இரு 
தயம்‌ அவரவர்‌ கை முஷ்டி அளவு தானே இருக்கும்‌! ௮௮, 
அவ்வளவு பெரிய தேகத்துக்கும்‌ இரத்தத்தைப்‌ பாய்ச்சி 
அனுப்ப ஏற்கெனவே சிரமப்‌ படும்‌, சிறிது பிரயாசை 
எடுக்‌ த நடந்தாலோ, உயர ஏறினாலோ, வேலை செய்தாலோ, 
இரத்தம்‌ அதிகம்‌ தேவைப்‌ படுவதால்‌ இருதயம்‌ எல்லா 
இடங்களுக்கும்‌ முன்னிலும்‌ அதிகம்‌ பாய்ச்சி அனுப்ப 
வேண்டியதாய்‌ இருக்கறது. அதற்காக மூச்சும்‌ சக்கரமாக 
இழுத்துப்‌ பிராண வாயுவை இரத்தத்துடன்‌ கலக்க வேண்‌ 
டியதாய்‌ இருக்கின்றது, இவ்வாறு சிறிது நேரம்‌ தான்‌ 
வேகமாக இருதயம்‌ வேலை செய்ய முடியும்‌. பிறகு களைத்து 
வேலை செய்ய முடியாமல்‌ திணறும்‌, அப்பொழுஅ மூச்சு 
திணறுவதுபோல்‌ இருக்கும்‌. 


இதற்கு வைத்தியர்கள்‌ தான்‌ என்ன செய்ய முடியும்‌? 
மருந்‌. துதான்‌ என்ன செய்யும்‌? உடல்‌ கனத்தைக்‌ குறைக்‌ 
காமல்‌ வேறு எது செய்தாலும்‌ பிரயோஜனப்படா அ, *நடக்‌ 
கக்கூடாது; வேலை செய்யக்கூடாத” என்ன சொல்லும் டாக்‌ 
டர்களைத்‌ தான்‌ மக்கள்‌ விரும்புகின்றனர்‌. இவர்கள்‌ நடக்‌ 
காமலும்‌, அசையாமலும்‌ இருக்க இருச்ச இன்னமும்‌ உடல்‌ 


464 ஆரோக்கிய ரகசியம்‌ 


கனத்து இறிது அசைந்தாலும்‌ கஷ்டம்‌ உண்டாக விடும்‌, 
இம்‌ மாதிரி கோயாளிகளால்‌ வைத்தியர்களுக்கு ஈல்ல பென்‌ 
ஷன்‌ கிடைத்த மாதிரிதான்‌. நோயாளியை சாகவும்‌ விடா 
மல்‌, பிழைக்கவும்‌ விடாமல்‌ நிரந்தர வருமானத்தை 
அடைந்து கொண்டே யிருக்கலாம்‌, 


எப்பொழுது வைத்திய உலகம்‌, மருந்துடன்‌ கூட 
உடற்‌ பயிற்சியையும்‌ சேர்த்துச்‌ ச்சை அளிக்குமோ, 
அப்பொழுஅதான்‌ நமக்கு விமோசனம்‌ உண்டு, இப்‌ 
பொழுஅ, சில உண்மையான டாக்டர்கள்‌ மருந்து மட்டும்‌ 
கொடுச்சாமல்‌, உடற்‌ பயிற்சியையும்‌ சிபாரிசு செய்ய ஆரம்‌ 
பித்திருக்கிறார்கள்‌. சிலர்‌ யோகாசனங்களையே நேரடியாகச்‌ : 
சிபாரிசு. செய்கின்றனர்‌. சிலர்‌ மறைமுகமாகப்‌ பெயர்‌ 
சொல்லாமல்‌, தலையும்‌ புஜமும்‌ தரையில்‌ வைத்துக்‌ கால்‌. 
மேல்‌ தூக்கி இருக்கும்‌ பயிற்சியை அதாவது சர்வாங்கா 
சனத்தைச்‌ செய்யும்படி சொல்லுகிறார்கள்‌, இலர்‌ இந்த 
மாதிரி யெல்லாம்‌ சொல்லுவது வைத்திய உலகத்துக்கு 
ஏதோ துரோகம்‌ செய்த தாகும்‌ என்று நினைத்து, ஆசனங்‌ 
களைப்‌ பற்றித்‌ தெரிந்தும்‌, வெளியில்‌ சொல்லாமல்‌ இருக்‌ 
கின்றனர்‌. சில டாக்டர்கள்‌ விஷயத்தைச்‌ சரிவரத்‌ 
தெரிந்து கொள்ளாமலும்‌, தெரிர்தகொள்ள இஷ்டப்படா 
மலும்‌, “அவைக ளெல்லாம்‌ சுத்தப்‌ பொய்‌, அவைகளைச்‌ 
செய்யவே கூடாத. மருந்தினால்‌ தான்‌ மார்க்கம்‌ உண்டு” 
என்று சொல்லுகிறவர்களும்‌ இருக்கிறார்கள்‌. எனவே, 
இவர்களெல்லாம்‌ எப்பொழுது திருந்தப்‌ பொது நோக்‌ 
குடன்‌ நமது யோகாசனத்தைச்‌ சிபாரிசு செய்கின்றார்‌ 
களோ, அப்பொழுது தான்‌ மக்களுக்கு நல்ல காலம்‌ பிறந்த 
தாகும்‌, சாம்‌ பண்டைய பெருமையை வானளாவப்‌ பேசிச்‌ 


சிரசாசனம்‌ 465 


கொண்டிருக்கலாம்‌. : உண்மையில்‌ அப்படிப்பட்ட பெரு 
மையும்‌ இருக்கலாம்‌, ஆனால்‌ அவைகளைத்‌ தற்கால விஞ்‌ 
ஞானம்‌ ஒப்புக்‌ கொள்ளவேண்டும்‌; வைத்திய உலகம்‌ ஏற்க 
வேண்டும்‌. இதற்குக்‌ கொஞ்சம்‌, பகுத்‌ தறிவு வேண்டும்‌, 


மூச்சுத்‌ -இணறலால்‌ . இரமப்பட்டுப்‌. பலவித- வைத்தி 
யங்கள்‌ செய்து . தீராமல்‌ கடைசியில்‌ யோகாசன த்தினால்‌ 
வியாதி இர்ந்த அன்பர்‌, மதுரை, ஸ்ரீ ௪. ஆர்‌. சுப்பையர்‌ 
எழுதி யிருக்கும்‌ கடிதத்தை ழே பிரசுரித்திருக்கறேன்‌. 
சித்திரம்‌ 36, 87-ல்‌ அவர்‌ சர்வாங்காசனம்‌, இரசா 
சனம்‌ செய்வதைக்‌ காணலாம்‌, . அவர்‌ ஒரு தனவந்தர்‌, 
சிறந்த தமிழ்‌ கவி, பக்திமான்‌, . கடிதத்தைப்‌ படித்துப்‌ 
பாருங்கள்‌ : ழு? 


கடிதம்‌ 


“ ஒரு வருஷத்அக்கு முன்‌ அறுவடைக்காகக்‌ கிராமத்‌ 
அக்குப்‌ போய்‌ வந்தேன்‌, இருதயத்தில்‌ வலியும்‌, நடந்தால்‌ 
தொண்டையில்‌ வந்து ஏதோ அடைத்துக்‌ : கொள்வது 
போலவும்‌ இருந்தது. மீறி:நடந்தால்‌ தலை சுற்றி: மயக்கம்‌ 
வருவது போலவும்‌ இருந்தது; இந்த நிலைமையில்‌ டாக்ட 
ரிடம்‌ சென்றேன்‌. சிூச்சையும்‌ ஆரம்பம்‌ செய்யப்பட்ட அ. 
முதல்‌ பதினைந்து நாட்கள்‌ வரை, காலை, மாலை இறு நீரில்‌ 
உள்ள சர்க்கரைக்கு இன்ஸுலினும்‌, மார்புக்கு வேறு ஒரு 
இஞ்சக்ஷனுமாகக்‌ கொடுத்தார்கள்‌. என்‌ உடலில்‌ உழவுத்‌ 
தொழில்‌ நடக்க ஆரம்பித்தது. டாக்டர்கள்‌, என்‌ நொந்த 
உடலை, ஊசியினால்‌ நன்றாக உழ ஆரம்பித்து விட்‌ 
டார்கள்‌, 


80 


466 ஆரோக்கிய ரகசியம்‌ 


பின்னால்‌ “*வயிற்றில்‌ கோளாறு”? என்று வயிற்றில்‌ 

இஞ்சக்ஷனும்‌, ஈரம்பில்‌ குளுகோஸ்‌ இஞ்சக்ஷனும்‌ ஆரம்ப 
மாகிப்‌ பதினைந்து நாட்கள்‌ சென்றன. அப்பால்‌ மலப்‌ பரி 
சோதனை; பிறகு பூச்சிக்காக ஹெம்ட்டின்‌ இஞ்சக்ஷன்‌. 
பிறகு இருதயம்‌ எக்ஸ்ரே எடுக்கப்பட்டது, இருதயம்‌ 
பெரிதாகி யிருக்கிறது” என்றும்‌, படுக்கையில்‌ அசையக்‌ 
கூடாதென்றும்‌, படுக்கையில்‌ அ௮சங்காமல்‌ படுக்க வைத்‌ 
தார்கள்‌. அப்பால்‌ இரத்த சோதனை. இதற்கிடை 
யில்‌ வைட்டமின்‌ பி.; பி. காம்ப்ளெச்ஸ்‌, பெவினால்‌ என்‌ 
னும்‌ இஞ்சக்ஷன்‌. மீண்டும்‌ ஐுாச்துக்காச பென்‌ 
ஸுுலின்‌. “பூச்‌ வயிற்றில்‌ சாக வில்லை” என்று மலத்‌ துவா 
சம்‌ வழியாக ஷினோபான்‌, போரிச்‌ஆஸ்‌ சோடா உப்பு, 
இவைகளினால்‌ சுமார்‌ இருபத்தைந்து எனிமா, இதற்‌ 
கிடையில்‌ இருசயம்‌ எக்ஸ்ரே, அப்பால்‌ வயிற்றுச்கு பால்‌ 
பேரிங்‌ மருந்து கொடுத்து அறு போட்டோக்கள்‌ எடுக்கப்‌ 
பட்டன. நடுவில்‌ விளக்கெண்ணெய்‌ முதலிய மருந்துகள்‌ 
அள வற்றவை. இவ்வளவு செய்தும்‌, சுமார்‌ நாற்று எழுபத்‌ 
தைந்து இஞ்சச்ஷன்‌ செய்தும்‌, வியாதி பிடிபடாமல்‌ என்‌ 
நிலை அபத்தாய்‌ விட்டத. மருந்து பில்‌, ஓவல்டின்‌, 
ஹார்லிக்ஸ்‌ முதலியன, ரூபாய்‌ ஆயிரத்துக்கு மேலாகியும்‌ 
என்னால்‌ ஈடக்கவோ, எழுக்திருக்கவோ, பேசவோ முடிய 
வில்லை. மனம்‌ ரொர்து போய்‌, கான்‌ இரவு பகல்‌ வழிபடும்‌ 
ஆண்டவன்‌ முருகனிடம்‌ சென்று முறையிட்டேன்‌, மனம்‌ 
உருக பிரார்த்தித்தேன்‌. 

ஊசியால்‌ மேய்யில்‌ உழவுதோழில்‌ செய்திடும்‌ 

மாசிலா வைத்திய மாந்தரீடம்‌— தேசிகா! 

காட்டிக்‌ கோடூத்தது போதுமே கார்த்திகா 

மீட்டி யெனையாள்‌ விரைந்து 


சிரசாசனம்‌ 467 


என்று மெய்யுருகப்‌ பாடி வேண்டினேன்‌, ஊூயால்‌ 
உழவு செய்யும்‌ படலம்‌, போத மென்று நிறுத்திக்‌ கொண்‌ 
டேன்‌. இந்தச்‌ சமயத்தில்‌ தான்‌ “கல்‌ ப்‌ பத்திரிகையில்‌ 
ஸ்ரீ வி. என்‌. குமாரசுவாமி அவர்சளின்‌ ஆரோக்கிய 
இரகஸ்யக்‌ கட்டுரையைப்‌ படித்தேன்‌. அதில்‌ எனக்கு ஒரு 
அணிச்சல்‌ உண்டாகி, ஒருவருக்கும்‌ தெரியா மல்‌ சுவரோர 
மாகத்‌ தலை நழோக நிற்கத்‌ தலைப்பட்டேன்‌. காள்‌ ஆக 
ஆக எனக்கு வயிற்றில்‌ உள்ள வலி, எரிச்சல்‌, உப்புசம்‌, 
மூச்சுத்‌ திணறல்‌, இருதய ரோய்‌, கைகால்‌ பிடிப்பு, ஈரம்பு 
வலி முதலியன எல்லாம்‌ குறைந்து வந்தன. அப்பால்‌ குற்று 
லத்தில்‌ ரசிகமணி டி, கே. சிதம்பரநாத முதலியார்‌ அவர்கள்‌, 
ஸ்ரீ வி. என்‌. குமாரசாமி அவர்களை எனக்கு அறிமுகப்‌ 
படுத்தினார்கள்‌. அது முதல்‌, சுமார்‌ இருபது நாட்கள்‌ 
வரை, அவர்‌ எனக்குச்‌ சொல்லிக்‌ கொடுத்தபடி, சுமார்‌ பதி 
னாறு ஆசனங்கள்‌ செய்து கொண்டு வருகிறேன்‌. இன்று 
நான்‌ உற்சாகத்தோடு என்‌ காரியங்களைச்‌ செய்து வருக 
இறேன்‌. நோயின்றி இருக்கிறேன்‌. மனத்தைத்‌ திடப்‌ 
படுத்திக்‌ கொண்டு ஆசனம்‌ செய்தால்‌ திராத நோயெல்லாம்‌ 
தீர்ந்துவிடும்‌, இத என்‌ சொந்த அனுபவம்‌ |...” 


இப்படிக்கு, 
ஏ. ஆர்‌. சுப்பய்யர்‌, 


மதுரை. 


வாசக நேயர்களுக்கு ஒரு வார்த்தை, மதுரை 
ஸ்ரீ ஏ. ஆர்‌. சுப்பையரைப்‌ போல்‌ நூற்றுக்‌ கணக்கானவர்‌ 
கள்‌ கோயினால்‌ வாடி, எல்லா வித வைத்தியங்களையும்‌ 
செய்து, எந்த விதமான பலனையும்‌ காணாமல்‌, கடைசியில்‌ 


468 ஆரோக்கிய ரகசியம்‌ 


ஆசன த்தைக்‌ கைக்‌ கொண்டு நோய்‌ நீம்‌, ஆரோக்கியமாக 
வாழ்ந்து வருகிறார்கள்‌. கிடைத்தற்‌ கரிய மானிடப்‌ பிற 
வியைப்‌ பெற்றும்‌, அதைப்‌ பயன்‌ படுத்திக்‌ கொள்ளாமல்‌ 
நோயுடன்‌ வாழ்வது, நாம்‌ இம்மை யிலேயே நரகத்தில்‌ 
இருப்பதற்கு ஒப்பாகும்‌, 


“உடம்பை வளர்த்தேன்‌, உயிர்‌ வளர்த்தேனே |?” 
என்று திருமூலரின்‌ திருமந்திரம்‌ ஓதுகறது, உடம்பை 
கோயின்றிப்‌ பாதுகாத்துக்‌ கொள்வதே இறந்த தேச 
சேவை யாகும்‌. நாம்‌ நோயின்றி இருப்பது ஈமத நாட்டுக்கு 
ஒரு பெருமையைக்‌ கொடுக்கும்‌, ௩ம்‌ வாழ்வும்‌ உயரும்‌, 


தலை வலி 


உஷ்ணத்‌ தலை வலி, பித்தத்‌ தலை வலி, அஜீர்ணத்‌ தலை 
வலி, மலச்‌ சிக்கலால்‌ தலை வலி, விஷத்‌ தலை வலி, தூக்கக்‌ 
குறைவால்‌ தலை வலி, ௮திக உழைப்பால்‌ தலை வலி, காது 
ரோய்‌, பல்‌ நோய்களினால்‌ தலை வலி, ஐஜஐலதோஷத்‌ தலை வலி, 
உடல்‌ உறுப்பு மாறுபாட்டினால்‌ தலை வலி, காபித்‌ தலை வலி, 
வீர்ய விரயத்தால்‌ தலை வலி, கண்‌ கோளாறால்‌ தலை வலி இப்‌ 
படி அநேகவிதத்‌ தலை வலிகள்‌ உண்டு, இவைகளன்றி, 
“உடலில்‌ ஏதாவது கோளாறு இருக்கிறது” என்பதற்கும்‌ 
அறிகுறியாக முதலில்‌ தலையைத்தான்‌ வலிக்கச்‌ செய்யும்‌, 
எந்த ஜாத்தின்‌ ஆரம்பத்திலும்‌ முதலில்‌ தலையைத்‌ 
தான்‌ வலிக்கும்‌. 


தலை வலிப்பதிலும்‌ பலவிதம்‌ உண்டு, ஒற்றைத்‌ தலை 
வலி என்பது ஒன்று உண்டு, அத ஒரே பக்கமாக வலிக்‌ 
கும்‌. இடத பச்கமரகவே வலிப்பதும்‌ உண்டு, வலது பச்ச 


சிரசாசனம்‌ 469 


மாகவும்‌ வலிப்ப அண்டு, மூக்கின்‌ மேல்‌ தண்டிலும்‌, கண்‌ 
புருவத்தின்‌ மேலும்‌ அதிகம்‌ வலிப்பதண்டு, சிலருக்கு 
நெற்றி பூராவும்‌ வலிக்கும்‌. சிலரது நெற்றியின்‌ கடைசியில்‌ 
இரண்டு கோடியிலு மிருக்கும்‌ பள்ளங்களிலும்‌ வலிக்கும்‌, 
சிலவித வலி, முன்‌ தலைப்‌ பக்கம்‌ வலிக்கும்‌, சில, தலை பூரா 
வுக்கும்‌ குடைவது போல்‌ வலிக்கும்‌ சில தலை வலி குனிந்‌ 
தால்‌ வலிக்கும்‌, சில, பாறாங்கல்‌ கட்டிவிட்டதுபோல்‌ தலை 
கனத்அ வலிக்கும்‌, கழுத்து நரம்புகள்‌ இழுத்த வலிக்கும்‌, 
சில, தலையின்‌ பின்புறம்‌ கன த்துப்‌ பாறாங்கல்‌ வைத்து 
அழுத்துவது போல்‌ வலிக்கும்‌, இவை எல்லா வற்றிற்கும்‌ 
தனித்‌ தனிக்‌ கா ரணங்கள்‌ உண்டு, 


இக்‌ காரணங்களை அறிந்து அவைகளைப்‌ போக்க வழி 
செய்வதே, சரியான சிகிச்சை யாகும்‌, ஆனால்‌ எல்லோரும்‌ 
அப்படிச்‌ செய்கிறார்க ளில்ல்‌, தலை வலிக்காக பலவித 
மருந்துகள்‌ இருக்கின்றன. அவைகளை எடுத்தற்‌ கெல்லாம்‌ 
கணக்‌ இன்றி விழுங்குகின்றனர்‌. அநேகமாய்‌ 1 மாதிரி 
மாத்திரைகள்‌, மருந்‌ துகள்‌ எல்லாமுமே “காபின்‌ ?” என்ற 
உத்திபன வஸ்துக்களாலும்‌, மற்றும்‌ அதைப்‌ போன்ற 
வேறு உத்திபன வஸ்‌.தூக்களாலுமே செய்யப்படுகின்‌ றன. 
அவைகளைச்‌ சாப்பிட்டதம்‌ நரம்புகள்‌ தூண்டப்பட்டுச்‌ 
சிறிது தலை வலி குறைக்கது போல்‌ அகும்‌, அதன்‌ வேகம்‌ 
குறைந்ததும்‌ மறுபடியும்‌ ஆரம்பிக்கும்‌, சிலர்‌ இந்த 
மருந்தி லிருக்கும்‌ தூண்டும்‌ சக்தி போதாதென்று உடனே 
தலை வலி நிற்க, காபியுடன்‌ மாத்திரைகளையும்‌ விழுங்குவார்‌ 
கள்‌. காபியே உத்தீபன வஸ்து வாகும்‌, அதில்‌ ஏற்‌ 
கெனவே “காபின்‌ ” என்ற விஷம்‌ கலக்கப்‌ பட்டிருக்கற து, 
மாத்திரையுடன்‌ இக்‌ காபியையும்‌ சாப்பிட்டால்‌ நரம்பு 


470 ஆரோக்கிய ரகசியம்‌. 


களைத்‌ தூண்டச்‌ சொல்ல வேண்டுமா? இரண்டும்‌ சேர்ந்து 
நல்ல கிளர்ச்சி செய்யும்‌, நரம்புகள்‌ விழிப்படைந்து இரத்‌ 
தோட்டம்‌ முதலியன சுறு சு௮ுப்‌ பெய்தும்‌. உடனே வலி 
விலகி விடும்‌, இதைப்‌ பார்த்துச்‌ சிலர்‌ இம்‌ மாத்திரைகளை 
வானளாவப்‌ புகழுகின்றனர்‌. “கடவுளின்‌ வரப்பிரசாத ? 
மென்று கொண்டாடுகின்‌ றனர்‌. ஆனால்‌ தலை வலி வரும்போ 
தெல்லாம்‌, இம்‌ மாத்திரைகளை விழுங்கி விழுங்க, அதனால்‌ 
காது மந்தம்‌, இருதயக்‌ கோளாறு, நிரந்தர நரம்புத்‌ 
தளர்ச்சி, பசியின்மை முதலியன அடைந்தவர்கள்‌ அநேகர்‌ 
இருக்கின்றனர்‌. முதன்‌ முதலில்‌ சிறுக ஆரம்பித்த இப்‌ 
பழக்கம்‌, பிறகு முற்றி இரண்டு மூன்று மாத்திரைகளை 
ஒரே வேளையில்‌ விழுங்கினாலும்‌, தலை வலி : அசைந்து 
கொடுக்காமல்‌ அவதிப்‌ படுகின்றவர்களும்‌ உண்டு. அப்‌ 
பேர்ப்‌ பட்டவர்களுக்கு அதைவிட வேகமான மருந்தை 
ஊசி மூலம்‌ ஏற்றுவார்கள்‌. சில நாட்கள்தான்‌ அதன்‌ 
வேலையும்‌ ஈடைபெறும்‌, பிறகு அதையும்‌ உடல்‌ மறுத்து 
விடும்‌, அம்‌ மருந்தினால்‌ மற்றும்‌ பலவித கோளாறுகளுக்கு 
இரையாவார்கள்‌, பின்பு அதற்காக வைத்தியம்‌ நடக்கும்‌, 
சிறு முள்ளை எடுக்கப்‌ போய்க்‌ கடப்பரறையைக்‌ குத்திக்‌ 
கொண்ட கதையாய்ச்‌ கடைசியில்‌ விழிப்பார்கள்‌, 


சிலருக்குக்‌ காபி குடித்தால்‌ தலை வலி போய்விடும்‌, 
ஆகவே தலைவலிக்கும்‌ போதெல்லாம்‌ காபியை அடிக்கடி 
குடித்தக்கொண்டே யிருப்பார்கள்‌, ஒரு நாளைக்கு எட்டுத்‌ 
தடவை, பத்துச்‌ தடவை கூடக்‌ காபியைக்‌ குடிப்பவர்கள்‌ 
உண்டு, டீயையும்‌ ௮ம்‌ மாதிரியே, பல தடவை குடிப்‌ 
பார்கள்‌. இவைகளாலும்‌ முடியாமல்‌ போகும்போது 
தான்‌, மருந்தையும்‌ கூடக்‌ சேர்த்துச்‌ சாப்பிவொர்கள்‌, 


சிரசாசனம்‌ 471 


“சாபி ஆகட்டும்‌, டீ ஆகட்டும்‌, மருந்து வசைகளாகட்‌ 
டும்‌ எல்லாமுமே உத்திபனத்தைக்‌ கொடுக்கும்‌, தூண்டு 
விக்கும்‌ குணம்‌ படைத்தது”? என்பதில்‌ சந்தேக மில்லை, 
இவைகளை உபயோகிப்பது எப்படி இருக்கிற தென்றால்‌, 
சண்டி மாட்டைச்‌ சாட்டை கொண்டு விளாசி வேலை 
வாங்குவதைப்‌ போல்‌ இருக்கிறது, எவ்வளவு சண்டித்‌ 
தனம்‌ செய்கன்‌ றதோ - எவ்வளவு அதிகம்‌ தலை வலிக்கின்‌ 
றதோ, அவ்வளவிற்கும்‌ சாட்டை என்னும்‌ மருந்த அதிகம்‌ 
உபயோகமாகின்றது, ஆனால்‌ சண்டி மாடு, அடிபட்டுப்‌ 
பட்டு உடல்‌ காயமேறி அடியைச்‌ சட்டை பண்ணாமல்‌ இன்‌ 
னும்‌ சண்டித்தனம்‌ பண்ணி நகரவே ஈகராது, அப்‌ 
பொழுது “அதனால்‌ நமக்கு என்ன உபயோகம்‌? சரி, 
வேறு மாட்டை வாங்க வேண்டியதுதான்‌ ? என்று முடிவு 
செய்து, வேறு மாட்டையும்‌ வாங்கி விடுவோம்‌. ஆனால்‌ 
பலவீனப்பட்ட நரம்புகளுக்கு உத்திபன வஸ்துக்களைக்‌ 
கொடுத்த, எத்தனை நாள்‌ தான்‌ சுறு சுறுப்புண்டாக்க 
முடியும்‌? அதவும்‌ ஒருகாள்‌ * வேலைசெய்ய மாட்டேன்‌ ?? 
என்று, எந்த மருந்துக்கும்‌ அசைந்து கொடுக்கச்‌ சக்தி 
யில்லாமல்‌ சண்டித்தனம்‌ செய்யும்‌, அப்பொழு அ நம்மால்‌ 
என்ன செய்ய முடியும்‌? மாட்டை மாற்றியதுபோல 
நரம்புகளை மாற்ற முடியுமா? அததான்‌ உடலுடன்‌ ஓட்டிய 
தாயிற்தே| 


ஆகவே, இம்‌ மாதிரி எல்லாவிதக்‌ கோளாறுகளுக்கும்‌ 
ஆசன வழியே சிறந்த வழியாகும்‌; இயற்கை வழியு மாகும்‌, 
எந்தெந்த விதத்தில்‌ தலைவலி வந்தாலும்‌, எப்படி வந்தா 
அம்‌, எம்மாதிரி வலித்தாலும்‌ அத்தனைக்கும்‌ ஆசனங்களே 
நிரந்தரமாய்ப்‌ பரிகாரம்‌ அளிக்க வல்லது. அதில்‌ முக்கிய 


472 ஆரோக்கிய ரகசியம்‌ 


மாய்ச்‌ சரசாசனத்துக்கே அம்‌ மமை பூராவும்‌ உண்டு, 
மற்றும்‌ புஜங்க, சலப, பஸ்சிமோத்தானா, சர்வாங்காசனம்‌ 
முதலியன அதற்குத்‌ அணைசெய்யும்‌. சிரசாசனம்‌ செய்யும்‌ 
போசு, நரம்புகளின்‌ ஏக சக்கரா திப தியா யெ பிட்யூடரிக்கு 
நிறைய இரத்தம்‌ கிடைக்கிறது, அதனால்‌ பிட்யூடரி எப்‌ 
பொழுதும்‌ ஆரோக்கியமாய்‌ இருக்கறது, பிட்யூடரி 
ஆசோக்கியமாய்‌ இருந்தால்‌, அதன்‌ ஆளுகைக்கு உட்பட்ட 
ஈரம்புகள்‌, எப்பொழுதும்‌ என்றும்‌ சுறு சுறுப்பாய்‌ இருக்‌ 
கும்‌. பலவித மருந்துகளினால்‌ ஏற்படும்‌ சுறு சுறுப்பைவிட, 
சிரசாசனத்தினால்‌ ஏற்படும்‌ சுறு சுறுப்பு நிரந்தர மான த, 
மருந்துகள்‌ உடனே தூண்டி விட்டு பிறகு பலவீன த்தைக்‌ 
கொடுக்கும்‌, ஆனால்‌ சிரசாசனம்‌ தூண்டுவதுடன்‌, பல 
வீனம்‌ இருந்தாலும்‌ போக்கடிக்கும்‌. ௮து கானல்‌ நீர்‌; 
இது ஜீவ ஊற்று. 


ஆனால்‌ வாழ்க்கையில்‌ ஏற்படும்‌ பல மாறு தல்களினால்‌ 
அவ்வப்‌ போது இறிது தாக்கப்படலாம்‌. இத இயற்கை, ': 
ஆனால்‌ ஆசனம்‌ பழகாத மற்றவர்கள்‌ அதிகம்‌ வருந்து 
வதைப்போல வருந்த நேரிடாது, லேசாய்‌ சிறிய உப 
சாந்திகளை ச்செய்து அவைகளை மாற்றி விடலாம்‌, 


சிலருக்கு உஷ்ணத்தினால்‌ தலை வலிக்கும்‌, அதற்‌ 
கென்று குளிர்ந்த பிரதேசமான உதகமண்டலத்அக்கு ஓட 
முடியுமா? வெயிலில்‌ அலைந்தால்‌ சிலருக்குத்‌ தலை வலிக்‌ 
கும்‌, அவர்கள்‌ அப்படிப்‌ போகாவிட்டால்‌ வேலை நடப்ப 
தெப்படி ? அப்படிப்பட்டவர்கள்‌ காரம்‌, தாளிப்பு, உப்பு 
முதலியவைகளைச்‌ சேர்க்காமல்‌ எலுமிச்சை பானம்‌, 


நீர்மோர்‌, இளநீர்‌ போன்ற உபசாந்திகளை அருந்திக்‌ 


சிரசாசனம்‌ 473 


கொண்டு, தினமும்‌ சிரசாசனம்‌ செய்து வருவார்களானால்‌ 
உஷ்ணத்தலை வலியே வராது, 


பித்தத்‌ தலைவலி வந்தால்‌, உணவு சரிவர ஜீரணமாகா 
மல்‌ வாந்தி வருவது போலிருக்கும்‌, தலை, வலி இருக்க 
இருக்க அதிகமாகிக்‌ கொண்டே போகும்‌, அப்பொழுது 
கைகொடுத்து வாந்தி செய்து விட்டு, எலுமிச்சை பானம்‌ 
சிறிது அருந்தி, ஒருவேளை பட்டினி போட்டுவிட்டால்‌ தலை 
வலி மறைந்து விடும்‌. அவர்களும்‌ சிரசாசனம்‌ செய்து, 
ஒழுங்கான ஆகாரம்‌ சாப்பிட்டு வந்தால்‌, இம்‌ மாதிரி வலி 


களே வராது, 


அஜீரணத்தால்‌ தலை வலித்தால்‌, அதற்கு ஒருவேளை 
பட்டினி போட்டால்‌ சரியாய்‌ விடும்‌, மலச்சிக்கலினால்‌ தலை 
வலித்தால்‌, அதற்குச்‌ சிரசாசனந்‌ தான்‌ ஏற்றது, சரசா 
சனம்‌, மயூராசனம்‌ போன்றவைகளைப்‌ பழகப்‌ பழக மலச்‌ 
சிக்கல்‌ மறைந்து விடும்‌. சிலர்‌ படுப்பதற்கு முன்பும்‌, படுக்‌ 
கையை விட்டு எழுந்ததும்‌ மலப்பிரவிர்த்திக்காக ஏதாவது 
மலமிளக்கி மருந்துகளை உட்கொள்ளுவார்கள்‌. அவர்கள்‌, 
அவைகளை உபயோகித்தால்தான்‌ மலச்சிக்கல்‌ போகும்‌, 
எப்பொழுதாவது மறந்தோ ௮ல்லது மருந்து இல்லாமலோ 
போய்விட்டால்‌ இவர்கள்‌ பாடு திண்டாட்டந்தான்‌. தலை 
வலி பொறுக்காமல்‌ அவதிப்படுவார்கள்‌. இப்படி யெல்லாம்‌ 
எப்பொழுதும்‌ அவதிக்கு ஆளாகாமல்‌, காசைச்‌ செலவு 
செய்யாமல்‌ சுகமாய்‌ இருக்க வேண்டுமானால்‌ சிரசாசனம்‌ 


செய்ய வேண்டும்‌, 


விஷத்‌ தலை வலியானது, மலச்‌ சிக்கலினால்‌, மலத்தி 
லுள்ள விஷம்‌ இரத்தத்தில்‌ உறிஞ்சப்பட்டு, இரத்தம்‌ விஷ 


474 ஆரோக்கிய ரகசியம்‌ 


மடைவ தினால்‌ உண்டாகின்றது, சாப்பிட்ட உணவு 
இரைப்பை, குடல்களில்‌ தங்‌, அவ்விடம்‌ அழுகி அதன்‌ 
விஷம்‌, இரத்தத்தில்‌ கலப்பதனால்‌ தலை வலிக்கும்‌. பொது 
வாய்‌ இரத்தத்தில்‌ விஷக்‌ கலப்பினால்‌ உண்டாகும்‌, தவறுத 
லான ஆகாரத்தாலும்‌ உண்டாகும்‌. இதற்கு இரத்தம்‌ 
சுத்த மானா லன்றித்‌ தலை வலி போகா அ. இதற்குச்‌ சர்வாங்‌ 
காசனம்‌ செய்து, பிறகு சிரசாசனம்‌ செய்ய வேண்டும்‌, 
சர்வாங்காசன த்தில்‌ பாரா தைராய்ட்‌, விஷத்தை மாற்றும்‌, 
சரசாசனத்தில்‌ மூத்திரக்‌ காய்களைப்‌ பலப்‌ படுத்தி, இரத்‌ 
தத்திலுள்ள விஷங்களை வெளி யேற்றும்‌. இவ்‌ விரண்டும்‌ 
ஈடைபெற வேண்டுமானால்‌, சர்வாங்காசனம்‌, சிரசாசனம்‌ : 


இசண்டையும்‌ கட்டாயம்‌ செய்ய வேண்டும்‌, 


களைப்பினால்‌ ஏற்படும்‌ தலை வலியான ௮, சாதாரணமாய்‌ 
நரம்பு பலவீன த்தனால்‌ உண்டாவது, அதற்கும்‌ சரசா 
சனம்‌ விமோசன மளிக்கும்‌. ஈரம்பைப்‌ பலப்படுத்தும்‌ 
தொழில்‌, சிரசாசனத்தில்‌ நடைபெறுகின்ற, அதிக 
உழைப்பினால்‌ ஏற்பட்ட தலை வலியைத்‌ தடுக்க * உழைப்‌ 


” என்று சுலபமாய்ச்‌ 


பைக்‌ குறைத்துக்‌ கொள்ளவேண்டும்‌ 
சொல்லி விடலாம்‌, “நேரம்‌ போக வில்லையே” என்று ஏதா 
வது பொழுது போக்கில்‌ நாட்களைக்‌ கடத்தும்‌ சிலர்‌ ஒரு. 
பக்கம்‌ இருந்தாலும்‌, “எவ்வளவு உழைத்தும்‌ குடும்பத்தை 
நடத்த முடிய வில்லையே” என்பாரும்‌ ஒரு பக்கம்‌ இருக்கி 
றீர்கள்‌. இவர்கள்‌ தான்‌ உலகில்‌ பெரும்பாலும்‌ இருக்கிறார்‌ 
கள்‌, உழைப்பாளிகளால்தான்‌ உலகம்‌ வாழ்கின்றது. அவர்‌ 
களிடம்‌ “உழைப்பைக்‌ குறைத்துக்‌ கொள்‌?” என்று 
வைத்தியர்கள்‌ சொல்லும்‌ பாணி.பில்‌ சொல்லலாம்‌, ஆனால்‌ 


ஈடை முறையில்‌ அசாத்தியம்‌, அதற்குப்‌ பதில்‌ அதிக 


சிரசாசனம்‌ 475 


உழைப்பிற்குச்‌ சக்தியை அளிப்பதே சிறந்த முறையாகும்‌, 
சிலர்‌ புகை குடிப்பதும்‌, பொடி. போடுவதும்‌, புகையிலையை 
மெல்லுவதும்‌ இந்த அதிக உழைப்பைச்‌ சமாளிக்கவும்‌, 
உழைப்பிற்கு ஊக்க மளிக்கவுமேயாகும்‌. ஆனால்‌ இப்‌ பழக்க 
மானது, அவர்களை. அதிகம்‌ உழைக்கச்‌ செய்தாலும்‌, சில 
வருஷங்களில்‌ அதற்கே அடிமையாகத்‌ தங்கள்‌ உடற்‌ கூறு 
களையே கெடுத்துக்‌ கொள்ளுகிறார்கள்‌. ஆனால்‌ சிரசாசனம்‌ 
செய்து வந்தால்‌, எவ்வளவு அதிக உழைப்பானாலும்‌, அவ்‌ 
வளவுக்கும்‌ ஈடு சொடுக்கும்‌ ; களைப்‌ பென்பதே ஏற்படா அ, 
பாட்டிரியில்‌ மின்சாரம்‌ நிரப்பினதைப்‌ போல சக்தியை 
நிரப்பிவிடும்‌. எந்த வேலையும்‌ ஓய்‌ வில்லாமல்‌ சு சுறுப்‌ 
பாய்ச்‌ செய்ய முடியும்‌, அதிக உழைப்பென்ற பிரச்னையோ 
தலைவலி என்பதோ தலைகாட்டா ௮. 


தூக்கக்‌ குறைவினால்‌ தலை வலி ஏற்பட்டால்‌ சிறிது 
தூங்கெ அம்‌ விலகி வீடும்‌. ஒரு மருந்தும்‌ தேவை இல்லை, 
காது நோய்‌, பல்வலி முதலியவற்றினால்‌ தலை வலித்தால்‌, 
அந்‌ ரோய்களுக்கு வேண்டிய மருந்தை உபயோகித்துப்‌ 
போக்க வேண்டும்‌, தவிர அதற்குச்‌ சிரசாசனம்‌ செய்யக்‌ 
கூடாது, சிரில்‌ எந்த பாகத்தில்‌ வலித்தாலும்‌ சரசா 
சனம்‌ செய்யக்‌ கூடாது, காது, கண்‌, பல்‌, தலை முதலியன 
வலிக்கும்போ ௮, சிரசாசனம்‌ கட்டாயம்‌ செய்யக்‌ கூடாது, 
முதலிலேயே சிரசாசனம்‌ செய்து வந்திருந்தால்‌, இவைகள்‌ 
வராமல்‌ தடுத்திருக்கலாம்‌, வந்த பின்‌ மருந்துகளை உப 
யோசித்துப்‌ போச்சடித்து அதன்‌ பின்‌ தான்‌ சிரசாசனம்‌ 
செய்யலாம்‌, ஜல தோஷக்துக்குச்‌ சாம்பிராணி தூபம்‌, 
சித்தரத்தை கஷாயம்‌ போன்றவைகளை உபசரர்தியாகச்‌ 
செய்து சிரசாசனம்‌ செய்யலாம்‌, கண்‌ கோளாறினால்‌ தலை 


476 ஆரோக்கிய ரகசியம்‌ 


வலித்தால்‌, உடனே கண்ணாடி போட்டுக்கொண்டு சரசா 
சனமும்‌, கண்‌ பயிற்சியும்‌ செய்து வந்தால்‌, சில நாட்களில்‌ 
தலை வலியும்‌ போய்விடும்‌ ; கண்ணாடியும்‌ எடுத்து விடலாம்‌, 
காபிக்‌ குடியினால்‌ தலை வலித்தால்‌, காபிக்‌ குடிப்பதைச்‌ 
சிறுகச்‌ சிறுகக்‌ குறைத்துக்‌ கொண்டு சிரசாசனம்‌ செய்து 
வந்தால்‌, காபியை முற்றும்‌ நீக்க முடிவ துடன்‌, தலை வலியை 
யும்‌ நீக்கி விடலாம்‌, வீரியம்‌ அதிகம்‌ செலவழிப்பதனால்‌ 
தலை வலி உண்டாகும்‌. அவர்கள்‌ இருபது, நாற்பது நாட்‌ 
கள்‌ என்று பிரம்மச்சரியத்தை அடிக்கடி அனுஷ்டித்துக்‌ 
கொண்டு, சிரசாசனம்‌ செய்து வந்தால்‌, வீர்யம்‌ சக்தி 


பெறும்‌; தலை வலி மறையும்‌ ; ஆரோக்கியமும்‌ பெருகும்‌. 
மற்றும்‌ பல 


குழந்தை ஒரு விலையுயர்ந்த வஸ்தூவை விளையாட 
எடுத்துக்‌ கொண்டால்‌, ௮௮ கெட்டுப்‌ போய்விடும்‌ என்ப | 
தற்கு அறிகுறியாக “சரி அதற்குத்‌ தலைவலி வந்து விட்‌ 
டஅ?* என்கிறோம்‌. ஒருவன்‌ ஒரு விஷயத்தில்‌ சிக்கிக்‌ 
கொண்டான்‌ என்றால்‌, :* அவனுக்குத்‌ தலைவலி ஆரம்பித்து 
விட்டது? என்கிறோம்‌. இவ்வாறு சிறு விஷயத்திலா 
கட்டும்‌, பெரிய விஷயத்தி லாகட்டும்‌ பாதகமாய்‌ முடியும்‌ 
போலிருந்தால்‌ ££ தலைவலி வந்து விட்டத?” என்னு முன்‌ 
னெச்சரிக்கையாகச்‌ சொல்லுவது வழக்கமாய்‌ விட்டது, 
இதை அறிந்து தான்‌ சொல்லுகிறார்களோ, அறியாமல்‌ 
தான இந்த வார்த்தையை உபயோ?ூக்கிறார்களேோ, சொல்லு 
வதற்‌ கல்லை, ஆனால்‌ உண்மையில்‌ தலைவலியானது பின்‌ 
னால்‌ வரும்‌ பல கேடுகளை உணர்த்தும்‌ அறிகுறியே | 


சிரசாசனம்‌ 477 


தலை வலிக்கும்‌, வயிற்றுக்கும்‌ மிக மிக கெருங்யெ சம்‌ 
பந்தம்‌ உண்டு, “இது என்ன? வயிறு எங்கிருக்றெது? 
தலை எங்கிருக்கிறது? வயிற்றில்‌ கோளாறு என்றால்‌ தலை 
வலிப்‌ பானேன்‌? மொட்டைத்‌ தலைக்கும்‌ முழங்காலுக்கும்‌ 
முடிச்சுப்‌ போடுவதைப்போ லல்லவா இருக்கற அ??? என்று 
சொல்லலாம்‌. ஆனால்‌ உண்மை என்னவோ, “வயிற்றுக்கும்‌ 
தலைக்கும்‌ மிக மிக நெருங்கெ தொடர்பு உண்டு? என்பது 
தான்‌. இந்த வயிற்றினால்‌ வரும்‌ கேடுகளேல்லாம்‌, நாம்‌ சாப்‌ 
பிடும்‌ ஆகாரத்தினால்‌ விளையும்‌ திமையே ஆகும்‌, இந்த 
உடல்‌, பஞ்ச பூதங்களால்‌ ஆக்கப்‌ பட்டதானாலும்‌, பிருத்‌ 
வியாயெ நாம்‌ உண்ணும்‌ ஆகாரத்தி லிருக்துதான்‌, இவ்‌ வுட 
லின்‌ ஆசோக்கியம்‌ அமையும்‌. ஆகாரத்தைக்‌ கண்ட நேரத்‌ 
தில்‌ உண்கிறவர்களுக்கு, முதலில்‌ வயிற்றில்‌ தான்‌ கோளாறு 
ஆரம்பிக்கும்‌. வயிற்றில்‌ மாத்திரம்‌ என்ன? எங்கு 
கோளாறு ஏற்பட்டாலும்‌, அந்த அவயவங்கள்‌ எல்லாமுமே 
மூளையுடன்‌ சம்பந்தப்‌ பட்டிருப்பதால்‌, முதலில்‌ தலையைத்‌ 
தான்‌ வலிக்கச்‌ செய்யும்‌ 


இதுவரை வெகு சாதாரணமான தலை வலிகளைப்‌ 
பற்றித்தான்‌ விவரிக்கப்‌ பட்டது. அவைகளுக்‌ கெல்லாம்‌ 
சில உபசாந்திகளுடன்‌ சரசாசனமும்‌ செய்து வந்தால்‌, 
வெகு சுலபமாகப்‌ போக்கடித்து விடலாம்‌. ஆனால்‌, தலைவலி 
களில்‌ இன்னமும்‌ கடின மானதும்‌, பயங்கரமானதுமான 


தலை வலிகள்‌ உண்டு, 


மூளையில்‌ கட்டி, சிலந்தி, க்ஷயம்‌, புற்றுநோய்‌, சதை 
வளர்ச்சி முதலியவைகளினால்‌ தலை வலி உண்டாவ அண்டு, 
இதற்குத்‌ தலைவலி என்பதற்குப்‌ பதிலாக * தலை வேதனை ' 


478 ஆரோக்கிய ஈகசியம்‌ 


என்று சொன்னால்‌ மிகை யாகாது. இலருக்கு இக்‌ குறை 
யுள்ள இடத்தில்‌ மட்டும்‌ வலிக்கும்‌. சிலருக்குத்‌ தலை 
பூராவும்‌ வலிக்கும்‌. வலி பொறுக்க முடியாது, குத்தலு 
டன்‌ வலிக்கும்‌, கண்‌ பார்வையும்‌ மங்கும்‌. மப்பாய்த்‌ 
தென்படும்‌. ஒரு பொருள்‌ இரண்டாகக்கூடத்‌ தோற்றம்‌ 
அளிக்கும்‌. இம்‌ மாதிரி வலிகளுக்கு என்னதான்‌ மருந்து 
களை உபயோகித்தாலும்‌ கேட்காது. இரசாசனம்‌ இக்‌ 
நிலையில்‌ உதவி செய்ய முடியாது; ஆப்பரேஷன்‌ தான்‌ 
இதற்கு ஏற்றது. இதில்‌ குணம்‌ காணுவது, அவரவர்‌ 
களின்‌ கோயின்‌ தன்மையைப்‌ பொருத்தும்‌, அதிர்ஷ்‌ 
டத்தைப்‌ பொருத்தும்‌ இருக்கிற த, 


பலவிதமான ஐஜுரங்களுக்கு முன்‌, உண்டாகும்‌ தலை 
வலிக்கும்‌ சிரசாசனம்‌ உதவி செய்ய முடியாது. ஜுயரமாய்‌ 
இருக்கும்‌ போதோ, சிரசாசனம்‌ செய்ய முடியாது; செய்‌ 
யவும்‌ கூடாது, பின்‌ எப்படிப்‌ போவது? வெள்ளம்‌ 
வருவதற்குமுன்‌ ௮ணை போடுவது போல்‌, இம்‌ மாதிரி சங்‌ 
கடங்கள்‌ வருவதற்கு முன்‌, ஆசனங்களை செய்‌.த வந்திருந்‌ 
தால்‌, இம்‌ மாதிரி தலை வலிகளோ, ஜ௦ரமோ வந்தே யிருக்‌ 
காது. ஆனால்‌ வந்ததற்கு வேறு என்ன செய்ய முடியும்‌ | 
மருந்தினால்‌ குணப்‌ படுத்திக்‌ கொண்டு, பிறகு வராமல்‌ 
இருக்க ஆசனம்‌, ஆகார ஒழுக்கம்‌ முதலியவைகளைக்‌ கைக்‌ 


கொள்ள வேண்டும்‌, 


உடற்கூறு மாறுபாட்டினால்‌ தலை வலி உண்டாவதற்‌ 
கும்‌ சிரசாசனம்‌ நன்கு அணை செய்யும்‌. அத்துடன்‌ கூட 
அந்த அவயவத்தையும்‌ சர்‌ தருத்தம்‌. உதாரணமாக குண்‌ 
டிக்காயை எடுத்துக்‌ கொள்வோம்‌. அதன்‌ வேலைகளைப்‌ 


சிரசாசனம்‌ 479 


பற்றியும்‌ முக்கியத்து வத்தைப்‌ பற்றியும்‌ இதற்கு முன்பே 
விவரிக்கப்‌ பட்டிருக்கின்றன. அதற்கு எச்த விதத்திலா 
திலும்‌ கஷ்டம்‌ உண்டா, அதன்‌ வேலை தடைப்‌. பட்டால்‌, 
இரத்தத்திலுள்ள வேண்டாத வஸ்துக்களைப்‌ பிரிக்காமல்‌, 
மஅபடியும்‌ இரத்தத்தடனேயே அனுப்பும்‌. இருதயம்‌ 
அதையே அடித்தடித்து உடல்‌ பூராவுக்கும்‌ அனுப்பும்‌ அப்‌ 
படி சுத்தப்‌ படுத்தாமல்‌ அனுப்பப்படும்‌ இரத்தம்‌ மூளைக்குச்‌ 
சென்று மயக்கம்‌, தலைவலி போன்றவைகளை உண்டாக்‌ 
கும்‌. அசற்குக்‌ சிரசாசனம்‌ செய்தால்‌, குண்டிக்காய்க்குச்‌ 
சக்தி ஏற்படுவதுடன்‌, அசுத்தங்களைப்‌ பிரிக்கும்‌ சக்தியும்‌ 
உண்டாக்கும்‌, மற்றும்‌ இரைப்‌ பை, இருதயம்‌, பித்தப்‌ 
பை, கல்லீரல்‌, மண்ணீரல்‌ முதலிய அவயங்களில்‌ உண்‌ 
டாக்கும்‌ மாஅபாடுகளுக்கும்‌, சிரசாசனம்‌ தன்‌ அற்புத சக்‌ 
தியைப்‌ பிட்யூட்டரியின்‌ மூலம்‌ அளிக்கிறது, 


இரத்த அமுச்கத்தினாலும்‌, தலைவலி உண்டாகும்‌; 
தலை பளுவாய்‌ இருக்கும்‌. அதற்குத்‌ தற்‌ சாந்தியாக 
மருந்துகளைச்‌ சாப்பிட்டுப்‌ பிறகு இரத்த அமுக்கம்‌ வராமல்‌ 
இருப்பதற்கான ஆசனங்களைப்‌ பயின்று வந்தால்‌, தலை வலி 
ஒழியும்‌. இரத்த அமுக்கமும்‌ குறையும்‌, சிலருக்கு மது 
பானம்‌ அதிகம்‌ சாப்பிட்டுச்‌ சாப்பிட்டு மூளையே வீங்கி 
விடும்‌. சதா தலைவலிக்குத்‌ அடிப்பார்கள்‌. அதை மறக்க 
மீண்டும்‌ குடிப்பார்கள்‌. (இத லைசன்ஸ்ஸுடன்‌ குடிப்ப 
வர்களுக்கு மட்டும்‌ !) இதற்கு முடிவே கடையாது, இவர்‌ 
கள்‌ குடியை நிறுத்தி, ஆரம்ப ஆசனங்களை நான்கு மாதங்‌ 
கள்‌ பழகிப்‌, பிறகு சிரசாசனம்‌ செய்தால்‌ குணமாகும்‌, 


ஓற்றைத்‌ தலைவலி, இது மூளையைச்‌ சேர்ந்த ஒரு 
பாகத்தையோ உடலைச்‌ சேர்க்க ஒரு பாகத்தையோ பாதிப்‌ 


480 ஆரோக்கிய ரகசியம்‌ 


பதால்‌ உண்டாவது, இதற்குப்‌ பல தைலங்கள்‌, ஸ்நானங்‌ 
கள்‌, மருந்துகள்‌ உண்டு, இவைகளை முதலில்‌ உபயோடுத்‌ 
அக்‌ கொள்வதில்‌ தவறு ஒன்றுமில்லை. ஆனால்‌ மறுபடியும்‌ 
வராமல்‌ தடுக்கச்‌ சிரசாசனம்‌ உதவி செய்யும்‌, இலருக்கு 
விட்டு விட்டுத்‌. தலை வலிக்கும்‌. அப்படிப்பட்டவர்கள்‌, 
தலைவலி இல்லாத சமயம்‌ பார்த்துச்‌ சிரசாசனம்‌ செய்ய 
லாம்‌, ஆனால்‌ அந்தச்‌ சமயத்தில்‌ வயிறு காலியாய்‌ இருக்க 
வேண்டி யது அவசியம்‌. 


£ ஹிஸ்டமைன்‌ என்ற தலைவலி ஒன்றிருக்கிறது. ௮.௮ 
முறை போட்டு வாரத்துக்கு ஒரு தடவையோ, இரண்டு 
வாரங்களுக்கு ஒரு தடவையோ வரும்‌. அதுவும்‌ ஒற்‌ 
றைத்‌ தலைவலி போல வலிக்கும்‌. அதையும்‌ சிரசாசனம்‌ 
குணமாக்கும்‌, 


சில, மூக்கின்‌ மேல்‌ பக்கம்‌ ஆரம்பித்து, கண்‌ புருவத்‌ 
அக்கு மேல்‌, முன்‌ தலைப்‌ பக்கம்‌ வலிக்கும்‌, அப்படி வலித்‌ 
தால்‌, கண்களை உபயோூத்‌ துப்‌ படிக்கவோ, எழுதவோ முடி 
யாது, அதற்கு சிறிது கண்‌ மூடிப்‌ படுத்து ஓய்‌ வெடுத்துக்‌ 
கொண்டால்‌, தலை வலி போய்விடும்‌. சிரசாசனம்‌ செய்து 
வருபவர்களுக்கு இம்‌ மாதிரி தலை வலி வரா அ. 


சிலருக்குப்‌ பசியைத்‌ தாங்கும்‌ சக்தி யிருக்காதூ, 
கண்கள்‌ வலிக்கும்‌; தலையும்‌ வலிக்கும்‌, அவர்கள்‌ உணவு 
உட்கொண்டதும்‌ தலை வலி மாயமாய்‌ மறைந்து விடும்‌, 
இத்தனைக்கும்‌ நரம்பின்‌ சக்தி யின்மையே காரணம்‌, சரசா 
சனம்‌ செய்து வந்தால்‌, இந்தக்‌ குறையும்‌ மறைந்‌ அ விடும்‌, 
சிலருக்குக்‌ கோப, தாப, வருத்தத்தின்‌ காரணமாகவும்‌ 
தலை வலிக்கும்‌, உடனே உணர்ச்சி வசப்படுவ தனால்‌ இவை 


இத்தரம்‌ 66] சர்வாங்காசனம்‌ [பக்கம்‌ 465 சித்திரம்‌ 617] சிரசாசனம்‌ [பக்கம்‌ 405 
மதுரை ஸ்ரீ, த்‌. ௩. சுப்பய்யர்‌ - 


சத்திரம்‌ 68] 


அஸ்வினிமுத்ரா 


TL ERS 


ஓ 
(ப 


p= 


சிரசாசனம்‌ 481 


உண்டாகும்‌. இதற்கு மனு, நரம்பு இவைகளின்‌ சக்திக்‌ 
குறைவே காரணம்‌. இதற்கு மற்ற ஆசனங்களுடன்‌ சிரசா 
சனம்‌, சார்தியாசனம்‌, நாடி சுத்தி, தியானம்‌ முதலியவை 
களைச்‌ செய்து வந்தால்‌, குணமாகும்‌. இலருக்குக்‌ கண்ணீர்‌ 
வர அழுததம்‌- தலை வலிக்கும்‌, - அதுவும்‌ படத்த ப 


குணமாகும்‌, ்‌ 


6 தலை வலி யென்பது என்ன? ௮.௫ எப்படி. யெல்லாம்‌ 
உண்டாகும்‌” என்பதை முதலில்‌ தெரிந்து கொண்டால்‌, 
“அதைச்‌ சரசாசன த்தினால்‌ குணமரக்‌௧ முடியுமா ? மருந்‌ 
தினால்‌ குணமாக்க முடியுமா?” வென்பதை அறிந்து கொள்ள 
லாம்‌. சாதாரணமாய்‌ ஒரு இடத்தில்‌ வலிக்க வேண்டு 
மானால்‌, ஒன்று அந்த இடத்தில்‌ எந்தக்‌ காரணத்தினாலோ 
சரிவர இரத்தம்‌ பரவாமல்‌ இருக்க வேண்டும்‌, அல்லத அந்த 
இடத்தில்‌ இரத்தம்‌ தேங்க இழுக்க வேண்டும்‌, இதுபொது 
விதி, இப்படி எர்தப்‌ பக்கத்தில்‌ அதப்‌ த்‌ படல்‌ 
தலையைத்தான்‌ வலிக்கும்‌, 


அதற்குச்‌ சிரசாசனம்‌ க்‌ நம்‌ நிறைய 
இரத்த போஷணை இடைப்பதடன்‌, நரம்புகளுக்குச்‌ சக்தி 
யளிக்கும்‌ பிட்யூடரி கோளமும்‌ அதனால்‌ பல மடை.இறஅு. 
பிறகு ஈரம்புகளுக்குச்‌ சக்தி உண்டாகிறது. மற்றும்‌ எல்லா 
அவயவங்களும்‌ சரிவர வேலை செய்ய உதவுகிறது. பிறகு 
.தலை வலிதான்‌ எங்ருக்கு வரும்‌? எப்படி வரக்‌ கூடும்‌? ... 


அவசியமானவற்றுக்கு : மருந்தைச்‌ சாப்பிட்த்‌ தான்‌ 

வேண்டும்‌; ஆப்பரேஷன்‌ செய்துகொள்ளத்‌ தான்‌ வேண்‌ 

டும்‌, ஜுரத்துடன்‌ இருக்கும்போது ஆசனம்‌ செய்ய 

முடியுமா? தலை ழோய்த்தான்‌ நிற்க முடியுமா? கூடாது, 
81 


482 ஆரோக்கிய ரகசியம்‌ 


ஆனால்‌ மருந்தைச்‌ சாப்பிடுவதையே வழக்கமாகக்‌ கொள்‌ 
ளாமல்‌ மருந்தை மருந்தாகமட்டும்‌ உபயோகிக்க வேண்டும்‌, 


நாம்‌ எந்த மருந்தைச்‌ சாப்பிட்டாலும்‌, ௮௮ முதலில்‌ 
ஆகாரப்பைக்குச்‌ சென்று, பிறகு சிறு குடலுக்குச்‌ செல்‌ 
கிற. அங்கு சிறு குடலின்‌ சுவர்‌ வழியாக, மருந்து உறிஞ்‌ 
சப்பட்டு இரத்தத்துடன்‌ கலக்கின்றது. பிறகு இரத்தம்‌ 
செல்லும்‌ இடங்களுக்‌ கெல்லாம்‌ மருக்தும்‌ செல்லுகின்றது, 
அப்படிச்‌ செல்லும்‌ போது இரத்தத்திலுள்ள மருந்தின்‌ 
வேகத்தினால்‌ நரம்புகள்‌ கிளர்ச்சியுற்று இரத்த ஓட்டமில்லா 
இடத்தில்‌இரத்தமும்‌, இரத்தம்‌ தேங்கின இடத்தில்‌ அதைக்‌ 
கலைத்து அடித்துத்‌ அரத்தவும்‌ செய்து, இரத்தோட்ட த்தை 
சமன்‌ செய்யப்‌ படுகிறது, அப்பொழுது நமக்கு வலி 
குறைகிறது. ஈமக்கு ஒரு விடுதலை கிடைத்தாற்போல்‌ 
ஆகிற, 


ஆனால்‌, அத்துடன்‌ காம்‌ உணவைச்‌ சீர்படுத்தி *ஓழுங்‌ 
கான தேகப்பயிற்சைச்‌ செய்தால்‌, மறுபடியும்‌ இம்மா திரி 
வலிகள்‌, உபாதைகள்‌ ஏற்படாத. தலை வலி வரும்போ 
தெல்லாம்‌ மருந்தையே உட்கொண்டு வந்தால்‌, ௮து இரு 
தயத்தையும்‌, மூத்திரப்‌ பிரித்தியையும்‌ அநேகமாய்க்‌ 
கெடுத்து விடும்‌, எவ்வளவு அதிகமாய்‌ மருக த உபயோ 
இக்கிறோமோ, அவ்வளவுக்கும்‌ இருதயம்‌, மூத்திரக்காய்‌ 
ஆகிய இரண்டு அவயவங்களும்‌ தாக்கப்படும்‌. 


இரத்தத்தில்‌ கலந்த மருந்து, எப்பொழுதும்‌ இரத்தத்‌ 
அடன்‌ ஒன்றி விடாத, அதன்‌ வேலை முடிந்ததும்‌ பிரிர்து 
விடும்‌, சரீரம்‌ பூராவுக்கும்‌ இரத்தத்‌ துடன்‌ கலந்து சென்று 
வரும்‌ மருக்சான ௮, மூத்திரச்காய்களில்‌ வடிக்கப்பட்டு விடு 


சிரசாசனம்‌ 483 


கிறது. இரத்தத்திலுள்ள வேண்டாத வஸ்‌ துவைப்‌ பிரிக்கும்‌ 
பெரிய வேலையுடன்‌, இவ்விஷ மருந்தையும்‌ பிரிக்கும்படி 
யான அதிக வேலை, மூத்திரக்‌ காய்களுக்கு ஏற்படுகிறது. 
அளவில்‌ மிகச்‌ சிறியதும்‌, ஆனால்‌ நாம்‌ ஆரோக்கியமாய்‌ 
வாழ, அதி முக்யெமான வேலையாக அழுக்குகளை அகற்‌ 
அம்‌ வேலை செய்யும்‌ குண்டிக்காய்களுக்கு, அளவு மீறின 
வேலையை மருந்தை அருந்துவதினால்‌ கொடுத்தவர்களா 
கிறோம்‌. அவை ஆரோக்கியமாய்‌ இருக்கும்‌ வரை, தன்னி 
டம்‌ வரும்‌ எந்த வேண்டாத வஸ்‌.தூவையும்‌, பாரபட்ச 
மின்றிப்‌ பிரித்த, இரத்தத்தை இருதயத்துக்கு அனுப்பு 
கிறது. ஆனால்‌ இவ்வாறு அதிக வேலை செய்தால்‌ சில நாட்‌ 
களில்‌ களை தீது வீடும்‌, அசுத்தம்‌ நீக்கப்‌ படாமலேயே இரு 
தயத்துக்கு இரத்தம்‌ போகும்‌, அப்படி இரத்தம்‌ சுத்தியா 
காமற்‌ போனால்‌ இருதயம்‌ என்ன வாகும்‌? அஅவும்‌ இவ்‌ 
விஷ வஸ்‌ அவினால்‌ தாக்கப்படுகிற து, ஆயுள்‌ பூசாவுக்கும்‌, 
நாம்‌ உயிருடன்‌ இருக்கும்‌ வரைக்கும்‌, வேலை செய்வ தற்காக 
ஏற்பட்ட இருதயமும்‌, மூத்திரக்காய்களும்‌ சக்கரம்‌ பழு 
தடைந்து, ஆயுளையும்‌ குறைத்து விடுகின்றன. எத்தனையோ 
பேர்கள்‌ அகாலத்தில்‌ மரணமாவதற்கு இவைகளே கார 
ணம்‌. ஆசனம்‌ செய்து வந்தால்‌, மருந்தையே உபயோகிக்க 
வேண்டியதில்லை, இருதயமும்‌, குண்டிக்காயும்‌ பழு தடை 
யாது. 


அஸ்வினி ழதீரா 


“ அஸ்வம்‌” என்றால குதிரை என்று அர்த்தம்‌, 
அஸ்வினி முத்ரா” என்றால்‌ “குதிரையின்‌ அடையாளம்‌ 
அல்லது சின்னம்‌”? என்று பொதுவாய்‌ அர்த்தம்‌ கொள்ள 
லாம்‌, “ஏது குதிரைச்‌ சின்னமும்‌ ஆசனங்களில்‌ இருக்‌ 


484 ஆரோக்கிய ரகசியம்‌ 


குமா?” எனலாம்‌, ஆம்‌, யோகாசனங்கள்‌, பல ஜீவராசி 
களின்‌ தோற்றத்தையோ, குணத்தையோ,ன்னத்தையோ 
கொண்டிருக்கின்றன. “எண்பத்து நான்கு லக்ஷ ஜீவராசி 
கள்‌ இருக்கிற தென்றால்‌, எண்பத்து நான்கு லக்ஷ ஆசனங்‌ 
களும்‌ இருக்கன்‌ றன ?? என்று சொல்லுஇரர்கள்‌. அதன்‌ 
கருத்‌ தென்ன ? எண்பத்து நான்கு லக்ஷ ஜீவராசிகள்‌ என்‌ 
மூல்‌ புழு, பூச்சி, நீர்வாழ்வன, பறப்பன, மிருக ராசிகள்‌ 
முதல்‌ மனிதன்‌, வசை எல்லாவற்றையும்‌ சேர்த்‌.துச்‌ சொல்‌ 
வ.௮, காம்‌ அத்தனை ஜீவராசிகளைப்‌ பற்றியும்‌ அறிந்து 
கொள்ள முடியாது. அத்தனையும்‌ சரியா வென்ற விவாதத்‌ 
அக்கு இங்கு இட மில்லை, மனிதன்‌ எல்லா ஜீவரா௫ிகளி 
அம்‌ மேம்பட்டவன்‌. என்றாலும்‌, மனிதனைவிட சில சக்தி 
கள்‌ சில ஜீவராசிகளுடம்‌ அதிசயிக்கும்‌ வண்ணம்‌ அமைர்‌ 
திருக்கன்றன. அவ்‌ வபூர்வ சக்தியை அடைய வேண்டித்‌ 
தான்‌ “எண்பத்து நான்கு லக்ஷ ஜீவராசிகள்‌ என்றால்‌ 
ஆசனங்களிலும்‌ எண்பத்து நான்கு லக்ஷம்‌ இருக்கின்றன? 
என்று சொல்லுவதாய்‌ இருக்கலாம்‌. உதாரணமாகப்‌ பாம்‌ 
பைப்‌ போன்று செளியும்‌ சக்தியும்‌, நிமிர்ர்து நிற்கும்‌ சக்தி 
யும்‌ உண்டாக்கும்‌ புஜங்காசன ச்கைச்‌ 'சாப்பாசனம்‌” என்று 
சொல்லுவதுண்டு, “சலபாசனம்‌? வெட்டுக்‌ சளியைப்‌ போல்‌ 
தீத்திச்‌ செல்லும்‌ ஒரு வேகத்தை, உடலில்‌ உண்டாக்குவ 
தால்‌ சலபாசன தூதை “வெட்டுக்‌ கிளி ஆசனம்‌? என்கிறார்கள்‌, 
“தனுராசனம்‌, தோற்றத்தில்‌ வில்லைப்போல இருப்பதால்‌ 
அதற்கு அப்‌ பெயர்‌ உண்டாயிற்று. “ஹலாசனம்‌”, கலப்பை 
போலத்‌ தோற்ற மளிப்பதால்‌ அப்‌ பெயர்‌ வைத்தார்கள்‌. 
மயூராசனம்‌,” மயில்‌ தன்‌ உடலை இரண்டு கால்களால்‌ தாங்‌ 
கிக்‌ கொண்டிருப்பசைப்‌ போன்ற தேற்றம்‌ அளிப்பதால்‌ 
அதற்கு அப்‌ பெயர்‌ அளித்தார்கள்‌, எனவே, தோற்றம்‌, 


சிரசாசனம்‌ 485 


குணம்‌, முதலியவைகளைக்‌ கொண்டு, ஜீவராசிகளின்‌ பெய 
ரையோ பொருள்‌ அல்லது வஸ்அவின்‌ பெயரையோ வைத்‌ 
திருக்கின்றனர்‌, 


“அஸ்வினி முத்ரா”, அப்படி ஒன்றும்‌ தோற்றத்தில்‌ குதி 
ரையைப்‌ போன்ற தெரியாத. ஆனால்‌ குதிரையை ஈன்‌ 
ராய்க்‌ கவனித்தால்‌ அதனிடம்‌ ஒரு அபூர்வ பழக்கம்‌ இருப்‌ 
பது தெரியும்‌. குதிரை மலங்‌ கழித்த பின்‌, அதாவது 
சாணியைப்‌ போட்ட பின்‌, மலத்‌ தூவாசத்தைச்‌ சுருங்கவும்‌ 
விரியவும்‌ செய்யும்‌. இம்‌ மாதிரி அது சுமார்‌ பதினைந்து 
இருபது தடவைகள்‌ கூடச்‌ செய்யும்‌. -இம்‌ மாதிரி நாம்‌ 
சிரசாசனத்தில்‌ செய்வதற்குத்‌ தான்‌ அஸ்வினி முத்ரா 
என்று சொல்லுவ அ, 


சேய்யும்‌ விதம்‌ 


சிரசாசன த்தை வேண்டிய நேரம்‌ செய்த பின்‌, ழே 
இறங்க, மூன்று அல்லஅ ஐந்து நிமிஷங்களுக்கு முன்பு, 68- 
வது சித்திரத்திலுள்ளது போல்‌ கால்களை மடக்க, இன்ன 
மும்‌ பக்கத்தில்‌ முழங்கால்களை அகலமாய்‌ விரித்து வைத்‌ 
அக்‌ கொண்டு, மலத்‌ துவாரத்தை சுருக்கும்போது உள்ளுக்‌ 
கிழுக்க வேண்டும்‌, அப்பொழுது மூச்சைலிட வேண்டும்‌, 
மலத்தவாரத்தை விரிக்கும்போது வெளியில்‌ தள்ளுவ 
தாகப்‌ பாவனை செய்ய வேண்டும்‌. இப்பொழுது மூச்சை 
இழுக்க வேண்டும்‌, மலத்‌ துவாரம்‌ அதிகமாய்‌ விரிர்த 
சந்து ஏற்படாதபடி இருக்க வேண்டும்‌, சிலருக்கு மூச்‌ 
சைக்‌ கணக்காய்‌ இழுக்கவும்‌, விடவும்‌ செய்தால்‌ வராது, 
அப்பேர்ப்பட்டவர்கள்‌, செள கரியப்படி மூச்சை விட்டுக்‌ 


486 ஆரோக்கிய ரகசியம்‌ 


கொண்டும்‌, இழுத்துக்‌ கொண்டும்‌ மலத்‌ அவாரத்தைச்‌ 
சுருங்கவும்‌, விரியவும்‌ செய்ய வேண்டும்‌, 


இந்தப்‌ பயிற்சியைச்‌ செய்ய வேண்டுமானால்‌, ஆசனங்‌ 
கள்‌ செய்வதற்கு முன்பே, மல விசர்ஜனம்‌ செய்துவிட 
வேண்டும்‌. ஆரம்ப சாதகர்கள்‌ முதலில்‌ ஒரு நிமிஷம்‌ 
செய்யலாம்‌, பிறகு வாரந்தோறும்‌ ஒரு நிமிஷம்‌. வீதம்‌ 
அதிகமாக்கி வந்த, அதிகமானால்‌ ஐந்து நிமிஷங்கள்‌ வரை 
செய்தால்போ அம்‌, இப்‌ பயிற்சியைச்‌ செய்ய வேண்டுமானால்‌ 
சிரசாசன த்தை ஆடாமல்‌, அசையாமல்‌, பய மின்றி, சுவ 
ரின்‌ உதவி யின்றிக்‌ குறைந்தது ஐந்து அல்லது பத்து 
நிமிஷங்களாவஅ, ஒரே தடவையில்‌ கிற்கப்‌ பயின்றிருக்க 
வேண்டும்‌, அப்பேர்ப்பட்டவர்கள்‌ தான்‌ இப்‌ பயிற்சியைச்‌ 


செய்ய லாயக்‌ கானவர்கள்‌, 


பலன்‌ இப்‌ பயிற்சி மலச்‌ சிக்கனுக்கு இராமபாணம்‌ 
போன்றது, 


மூலத்துச்குச்‌ சஞ்சீவியைப்‌ போன்றதா, நரம்புத்‌ 
தளர்ச்சிக்குக்‌ காயகற்பம்‌ போன்‌ றது, ஆண்மை அழிவுக்கு 
வரப்‌ பிரசாதம்‌ போன்றது, 


இதற்கு முன்பு, மலச்‌ சிக்கலைப்‌ பற்றியும்‌, அதனை 
விலக்கவும்‌, பல ஆசனங்கள்‌ பல அத்தியாயங்களில்‌ 
சொல்லப்‌ பட்டிருக்கின்‌ றன. மலச்‌ சிக்கல்‌ பெருங்‌ குடலில்‌ 
பல இடங்களில்‌ உண்டாசலாம்‌, அவை எல்லாம்‌ மற்ற 
ஆசனங்களால்‌ போக்கடிக்க முடியும்‌. ஆனால்‌, அநேகமாய்‌ 
மலச்சிக்கல்‌ உண்டரவதெல்லாம்‌, ரெக்டம்‌ என்னும்‌ பெருங்‌ 
குடலின்‌ கடைசி முடிவில்‌ உள்ள பாகத்தில்தான்‌, பல 


சிரசாசனம்‌ 487 


காரணங்களால்‌ செக்டமானது தன்னிடம்‌ வரும்‌ மலத்‌ 
தைத்‌ தள்ளச்‌ சக்தி யிழந்து விடும்‌, சாதாரணமாய்‌ நாம்‌ 
மலம்‌ போவதற்கு விரும்பும்‌ போதுதான்‌ பெருங்‌ குடலி 
லிருந்து ரெக்டத்தின்‌ வழியாய்‌ மலம்‌ வர வேண்டியதா, 
அப்படி வந்த மலத்தைப்‌ பூராவும்‌ ரெக்டம்‌ வெளியில்‌ 
தள்ளிவிட வேண்டியது முக்கிய கடமை, ஆனால்‌, சிலர்‌ 
அவசர த்தனலோ அதன்‌ முக்கியத்தை அறியா ததினாலோ 
செக்டத்திடம்‌ மலத்தைத்‌ தங்க வைத்து விடுகின்றனர்‌, 


ரெக்டம்‌ உணர்ச்சி இழப்பதினாலும்‌ மலம்‌ தங்கும்‌, 
செக்டத்திலுள்ள சுவருக்கும்‌, சதைக்‌ இர௫க்கும்‌ சக்தி 
யுண்டு, அது மலத்திலுள்ள விஷத்தைக்‌ கிரகித்து இரத்த 
துடன்‌ சேர்ப்பதினால்‌, இரத்தம்‌ கெட்டு மற்றும்‌ பல ரோய்‌ 
களுக்குக்‌ காரணமாய்‌ அமைந்து விடுகிறது. அப்படி மலத்தி 
லுள்ள நீரை இழுத்அ விடுவதால்‌ மலம்‌ சிட்டங்களாகவோ, 
கட்டியாகவோ கட்டி விடுகின்றது, அடுத்த தடவை 
வெளிக்குப்‌ போகும்போ௮ இக்‌ கட்டி பாகம்‌ கனத்‌ திருப்‌ 
பதால்‌, வெளியில்‌ வர நாம்‌ அதிகமாக முக்க வேண்டியதா 
யிருக்கும்‌. அப்பொழுது மலத்‌ அவாரத்திலோ, அதற்கு 
உள்‌ சிறிது தூரம்‌ வரைக்குமோ, தசைச்‌ சுவர்கள்‌, கட்டிய 
மலத்தினால்‌ உராயப்பட்டு, காயப்படுவ அம்‌ உண்டு; எரிச்‌ 
சல்‌ உண்டாவதும்‌, இரத்தம்‌ வருவதும்‌ இதனால்‌ தான்‌, 
இம்‌ மாதிரியான மலச்சிக்கலை விலக்க வேண்டுமானால்‌, 
செக்டத்துக்குச்‌ சக்தியை அளிக்க வேண்டும்‌, அதைச்‌ சிர 
சாசனம்‌ செய்யும்போது அளித்தால்‌, பூமியின்‌ ஆகர்ஷரை 
சக்தி, ரெக்டத்தை அழுத்தாமல்‌ விஸ்சாந்தியாய்‌ இருக்கச்‌ 
செய்கின்றது. அர்தச்‌ சமயத்தில்‌ அஸ்வினி முத்ராவைச்‌ 
சில நிமிஷ நேரம்‌ செய்தால்‌, செக்டத்துக்குப்‌ பயிற்சி 


488 ்‌ ஆரோக்கிய ரகசியம்‌ 


ஏற்பட்டுச்‌ சுறுசு௮றுப்படைந்து, தன்னிடம்‌ வரும்‌ மலத்தை 
ஒ.துக்கு வைக்காமல்‌, சரிவர வெளியில்‌ தள்ள முடியும்‌, 
எனவே மலச்‌ சிக்கலுக்கு இது ஒரு இராம பாணம்‌ 
போன்றது. 


மூலத்தைப்‌ பற்றியும்‌, அதனை விலக்கவும்‌ முன்‌ பல 
அத்தியாயங்களில்‌ பல ஆசனங்கள்‌ குறிக்கப்‌ பட்டிருக்‌ 
கின்றன. அவைகளில்‌ சிறந்தது சிரசாசனம்‌. ஆனால்‌, 
சிரசாசனத்தில்‌ அஸ்வினி முத்திரையைச்‌ செய்வது, அதை 
விட மிக ஈல்ல உபாய மாகும்‌. சாதாரணமாய்‌ மூலம்‌ ஏற்‌ 
படுவ தெல்லாம்‌, ரெக்டத்தில்‌ ஏற்படும்‌ மலச்‌ சிக்கலால்‌ 
தான்‌. எல்லாவற்றிற்கும்‌ காரணம்‌ * ஒழுங்கீனமான ஆகா 
ரம்‌” என்று பொதுவாய்ச்‌ சொல்லலாம்‌, உஷ்ண மாகாத 
ஆகாரங்களைச்‌ சாப்பிட்டுக்‌ கொண்டு, சிரசாசனத்தில்‌ 
அஸ்வினி முத்ராவை, ஒரு சில நிமிஷங்கள்‌ செய்வார்க 
ளானால்‌, அதிசயிக்கத்‌ தக்க பலனை அடைவார்கள்‌. மூலத்‌ 
தில்‌ பலவிதம்‌ உண்டு, இரத்த மூல மென்பது செக்டத்‌ 
தின்‌ சுவர்கள்‌ புண்பட்டு ௮தன்‌ மூலமோ, ஆசனவாய்‌ 
அறுபட்டு அதன்‌ மூலமோ இரத்தம்‌ கொட்டும்‌, அதற்கு 
மிக லேசான, உஷ்ணமாகாத ஆகாரங்களாய்க்‌ காரத்தை 
முற்றும்‌ விலக்கிச்‌ சாப்பிட்டுக்‌ கொண்டு சிரசாசனம்‌ 
செய்து வர வேண்டும்‌, அப்படிச்‌ செய்தால்‌ அவ்விடத்தில்‌ 
மலம்‌ அதிகம்‌ உராயா மல்‌, சிக்கல்‌ ஏற்படாமல்‌ சிக்கிரமாக 
விலக விடும்‌, புண்ணும்‌ சீக்கிரமாக ஆறும்‌, முனை மூல 
மென்பது சிற முளை போன்ற சதைகள்‌, செக்டத்திலும்‌, 
மலத்‌ தூவாரத்திலும்‌ வளர்ந்து, அதில்‌ கெட்ட இரத்தம்‌ 
தம்குவதாகும்‌, சிரசாசன த்தில்‌ அஸ்வினி முத்திரையைச்‌ 
செய்யும்‌ போது, அம்‌ முளைகளிலுள்ள கெட்ட இரத்தம்‌, 


சிரசாசனம்‌ 489 


பூமியின்‌ ஆகர்ஷண சக்தியால்‌ நீக்கப்பட்டு, முனைகள்‌ 
சுருங்கும்‌; வேதனையும்‌ குறையும்‌, இவ்வாறு மூலத்அக்கு 
முக்யெமான மலச்‌ சிக்கலை விலக்கி விட்டால்‌, மூலம்‌ மறைய 
எத்தனை நாள்‌ ஆகப்‌ போகிறது? ஆனால்‌ உணவைத்‌ தக்க 
படி. சாப்பிட்டு வர வேண்டியது மிகவும்‌ அவசியமான ௮. 


நரம்புத்‌ தளர்ச்சியும்‌, ஆண்மை அழிவும்‌ இரட்டைப்‌ 
பிள்ளைகளை போன்றவை, இதன்‌ காரணத்தை, முன்‌ பல 
ஆசன சிகிச்சையில்‌ கூறப்‌ பட்டிருக்றெது, ஆனால்‌ சிரசா 
சனமானது, கேடி சிசச்சையைப்‌ போன்றது, சகல 
நரம்புகளின்‌ பிணைப்பும்‌ மூளையைச்‌ சார்ந்தது. அத்தனை 
நரம்புகளுக்கும்‌ சக்தியை அளிக்கும்‌ பொறுப்பு, பிட்யூடரி 
கோளத்தினுடையத. எனவே, பிட்யூடரியின்‌ ஆரோக்கி 
யத்தைப்‌ பொருத்துக்‌ தான்‌ நரம்புகளின்‌ சக்தி அமையும்‌, 
ஆனால்‌, பிட்யூடரி எ.துவசை ஆரோக்கியமாய்‌ இருக்கிறதோ 
௮ வரைதான்‌ நரம்புகளும்‌ வீரியம்‌ பொருந்தியதாய்‌ 
இருக்கும்‌. அதன்‌ ஆரோக்கியம்‌ பலவிதத்தில்‌ கெடலாம்‌, 
உணவால்‌, பழக்கத்தால்‌, பரம்பரையினால்‌ உண்டாகலாம்‌, 
அப்படி உண்டான பல வீனத்தைப்‌ போக்க, ஈல்ல சுத்த 
மான இரத்தத்தைப்‌ பிட்யூடரிக்குக்‌ கொடுப்பதின்‌ மூலம்‌ 
தான்‌ முடியும்‌. சத்துள்ள ஆகாரங்களைச்‌ சாப்பிட்டுக்‌ 
கொண்டு சிரசாசனம்‌ செய்து வந்தால்‌, பிட்யூடரிக்கு ஈல்ல 
இரத்தம்‌ அதிகம்‌ இடைப்பதுடன்‌, அதன்‌ நரம்பை வலுப்‌ 
பெறச்‌ செய்யும்‌. சக்தியும்‌ அதிகம்‌ உண்டாகும்‌, 


அத்துடன்‌ அஸ்வினி முத்திரையைச்‌ செய்யும்‌ போது, 
தாதுப்‌ பைகளிலுள்ள நரம்புகள்‌, ஈரம்புச்‌ சக்கரங்கள்‌ உன்‌ 
னத பலம்‌ பெற்று, ஈமது இச்சைக்குத்‌ தக்கபடி தாதுவைக்‌ 


490 ஆரோக்கிய ரகசியம்‌ 


கட்டுப்படுத்தி வாழ வகை உண்டாக்குனெறது, இழந்த 
வீரியத்தைத்‌ திரும்பப்‌ பெற, இதைவிட இறந்த மார்க்கம்‌ 
வேறு இல்லவே இல்லை, 


யோகாசனமானஅ, பல உன்னத படிகளை அடைய 
ஒரு சாதான மாகும்‌. அவ்‌ வுன்னத படிகளை அடைய 
உடல்‌ உறுதியும்‌, ஆண்மையும்‌, வீர்யப்‌ பாதுகாப்பும்‌ 
வேண்டுவது மிக அவசியம்‌. அதற்காகவே இவ்‌ வுன்னத 
அஸ்வினி முத்திரையை யோகிகள்‌ கண்டு பிடித்தார்கள்‌. 
காமாந்தகா ரத்தில்‌ உழன்று, “உடலைக்‌ கெடுத்து கொண்ட 
வர்களுக்காக”” என்று அவர்கள்‌ இதைக்‌ கண்டு பிடிக்க 
வில்லை, அப்பேர்ப்பட்டவர்களுக்கும்‌ யோக மார்க்கத்துக்‌ 
கும்‌ வெகு தூரம்‌, ஆனால்‌, மனம்‌ திருந்தி இனி அவ்வழிக்‌ 
குப்‌ போகாமல்‌, உத்தம இல்லற வாழ்க்கையை மட்டும்‌ 
கைக்‌ கொள்ளச்‌ சித்தமாய்‌ இருப்பவர்கள்‌ யாவரும்‌, இவை 
களைக்‌ கைக்‌ கொள்ளலாம்‌; கடைத்தேறலாம்‌, ஆனால்‌ 
“பழையபடியே வேதாளம்‌ முருங்கை மரம்‌ ஏறிக்‌ கொண்ட 
கதையாய்‌ முடியக்‌ கூடாஅ. அதற்கான திட மனத்தையும்‌ 
ஆசனம்‌ அளிக்கும்‌. ஆகையால்‌ நரம்புத்‌ தளர்ச்சி யுற்று, 
ஆண்மை இழந்து வாடும்‌ வாலிபர்களுக்கு இது ஒரு அரிய 


சந்தர்ப்ப மாகும்‌. 
சிரசாசனம்‌ நெ கற்பகத்‌. தந! 


ஆம்‌, வேண்டிய யாவும்‌ விருப்புடன்‌ அளிக்கும்‌ கற்‌ 
பகத்‌ தருவே யாகும்‌. தேவலோகத்தில்‌ தான்‌ இக்‌ கற்‌ 
பகத்‌ தருவைப்‌ பார்க்க முடியு மென்ப தில்லை. தலை£ழாக 
நாம்‌ நின்று விட்டால்‌, வானிலிருக்‌.து கற்பகத்‌ தரு வலி 
யக்‌ ழே இறங்க வர வேண்டியது நியாயம்‌ தானே | 


சிரசாசனம்‌ 491 
உயரமாக வள்ர வேண்டுமா ? 


உயரமாக வளர வேண்டுமானால்‌ சிரசாசனம்‌ செய்யுங்‌ 
கள்‌. சுண்ணாம்புச்‌ சத்து (கால்ஷியம்‌) தான்‌ எலும்பை 
வளர்க்கவும்‌, உறுதிப்‌ படுத்தவும்‌ அவசிய மென்றாலும்‌, பிட்‌ 
யூடரி ஹார்மோனும்‌ சேர்ந்துதான்‌, எலும்பு வளர்ச்சி 
ஏற்படுகின்றது, பிட்யூடரி தாறுமாறாக வேலை செய்தால்‌, 
மனிதன்‌ ஏழு அடி, எட்டு அடி யென்று ராட்சத உருவத்‌ 
தில்‌ வளருவார்கள்‌. ௮ து சரிவர வேலை செய்யா விடில்‌ 
எலும்பு வளர்ச்சியே யின்‌ றி இரண்டு, மூன்றடி குள்ளர்களா 
கவே நின்று விடுவார்கள்‌. எனவே பிட்யூடரியின்‌ 
வேலையைப்‌ பொருத்துத்‌ தான்‌ எலும்பின்‌ வளர்ச்சி ஏற்‌ 
படுகிற அ. 


ஆனால்‌ சிரசாசனம்‌ செய்ததும்‌ “நான்கு அடி உள்ள 
வர்களெல்லாம்‌ ஐர்து அடி உயரமும்‌, ஐந்தடி. உள்ளவர்‌ 
களெல்லாம்‌ ஆறடி உயரமும்‌ வளர்ந்து விடலாம்‌”? என்று 
நினைத்தால்‌ அது சாத்திய மில்லை, இத விளம்பர மல்ல; 
“வாரத்துக்கு ஒரு அங்குலம்‌ வீதம்‌ வளரலாம்‌? என்று 
சொல்ல, உண்மையாய்‌ இருக்கும்‌ நிலைமையைச்‌ சொல்லத்‌ 
தான்‌ வேண்டும்‌, உயரமாய்‌ வளர்வதோ, குட்டையாய்‌ வளர்‌ 
வதோ ௮.து அவரவர்கள்‌ பரம்பரையைப்‌ பொருத்த விஷ 
யம்‌. அதை அதிகம்‌ மாற்ற முடியா அ. சிரசாசனம்‌ செய்வத 
னால்‌, இரண்டு அல்லது மூன்‌ றங்குலம்‌ உயரமாக வளரலாம்‌, 
அஅவும்‌ பதினெட்டு இருபது வயதிற்குள்‌ செய்தால்‌ தான்‌ 
முடியும்‌. அதற்கு மேற்பட்ட வயதள்ளவர்கள்‌ செய்தால்‌ 
வளர முடியாது, ஒரு கால்‌, விடாமல்‌ பல வருடங்கள்‌ 
செய்தால்‌ ஒரு அங்குலம்‌ வளரலாம்‌, இருபது வயதிற்கு 
மேற்பட்டவர்கள்‌ செய்தால்‌, பிறகு தாம்பத்திய வாழ்க்‌ 


492 ஆரோக்கிய ரகசியம்‌ 


கையில்‌ பிறக்கும்‌ குழந்தைகள்‌ உயரமாக வளரலாம்‌, 
சிறுவர்கள்‌ செய்தால்‌ அவர்களும்‌ உயரமாக வளரலாம்‌. 


சிரசரசனம்‌ செய்தால்‌ எப்படி உயரமாக வளர முடி. 
யும்‌? சிரசாசனம்‌ செய்யும்‌ போத, சிரசிற்கு இரத்தம்‌ 
ஏராளமாகப்‌ பாய்கிறது, அப்பொழு த பிட்யூடரி கோளத்‌ 
திற்கு நல்ல போஷணை ஏற்படுகிற த, அ திலிருக்து ஹார்‌ 
மோன்கள்‌ வேண்டிய அளவு இரத்தத்தில்‌ கலக்கின்றன, 
அர்த இரத்தம்‌ நரம்புகளின்‌ வழியே ஊடுருவிப்‌ பாயும்‌ 
போ ௮, எலும்புகளுக்கு நிறைய ஹார்மோன்‌ கிடைக்கிறது. 
அப்பொழுது எலும்பு வளர ஏதுவாகின்றது, இது ஒரு 
முறை, 


இரண்டாவது, சீரசாசனத்தில்‌ நிற்கும்‌ போது £ழ்‌ 
முதுகெலும்பு சற்று சிரமபரிகாரம்‌ செய்து கொள்ள 
முடிறெது. சதா எக்கேரமும்‌ கீழ்‌ முதுகெலும்பு தான்‌, 
சகல பாரத்தையும்‌ தாங்க வேண்டியதாய்‌ இருக்கறது. 
மேல்‌ முத கொலும்புகள்‌ அத்தனையும்‌, சொகுசாய்‌ 
அவைகளின்‌ மேல்‌ உட்கார்ந்து இருக்கின்றன. முது 
கெலும்புகள்‌ ஒரு கயிற்றில்‌ மோதிரங்கள்‌ கோர்த்தாற்‌ 
போல இருக்கின்றன. ஒவ்வொரு வளையத்தின்‌ இடை 
யில்‌ வாஷர்களைப்‌ போலச்‌ சதையினலான வாஷர்கள்‌ 
தடுப்புக்களாக இருக்கின்றன. அதனால்தான்‌ எவ்வளவு 
அழுத்தினாலும்‌ எலும்புகள்‌ ஒன்றுக்‌ கொன்று உராயாமல்‌ 
பாதுகாப்பாய்‌ இருக்கின்றன. இர்த அழுத்தத்தினால்‌ 
இடையிலுள்ள சதைகளும்‌ சதா அழுத்தினவாறே இருக்‌ 
கும்‌. சிரசாசனம்‌ செய்யும்போ அ 8ம்‌ தடுப்புச்‌ சதைகளுச்‌ 
கும்‌ விஸ்ரார்தி ஏற்படுகின்றன, சொகுசாய்‌ உட்கார்ந்து 


சிரசாசனம்‌ 493 


கொண்டிருந்த மேல்‌ முதுகெலும்புகளுக்கும்‌, சதைத்‌ 
தடுப்புகளுக்கும்‌ இப்பொழுது அழுத்தம்‌ உண்டாகிறது, 
ஆகவே, வேலை இல்லாதிருக்தவைகளுக்கு வேலையும்‌, அதிக 
வேலை செய்து கொண்டிருந்தவைகளுக்கு ஓய்வும்‌ கடைக்‌ 
கிறது, அப்பொழுது என்ன நடக்கும்‌? இரண்டு பங்கு 
வேலை நடக்கும்‌, சொகுசாய்‌ இருந்த பாகம்‌ அழுத்தப்‌ 
பட்டு சுறுசுறுப்படைர்து வேலை செய்யும்‌, அதிக வேலை 
செய்த பாகம்‌ ஓய்‌ வெடுத்தவுடன்‌, பிறகு சா தர ரண நிலைக்கு 
வந்தபின்‌, அதவும்‌ சுறுசுறுப்பாக வேலை செய்யும்‌, அப்‌ 
படி வேலை செய்யும்போது, அதன்‌ வழியே செல்லும்‌ 
நரம்புகளும்‌ புத்துணர்ச்சி அடைந்த, அதனதன்‌ வேலை 
யைச்‌ சரிவரச்‌ செய்யும்‌. இம்‌ முறைபும்‌ உயரமாக வளர்‌ 


வதற்கு உதவுகிற, 


வயதானவர்களுக்கு எலும்புகள்‌ எல்லாம்‌ உறுதிப்‌ 
பட்டுக்‌ கெட்டியாய்‌ இருக்கும்‌. அவர்கள்‌ சிரசாசனம்‌ 
செய்வ தால்‌ , இன்னமும்‌ எலும்புகள்‌ உறுதியாக, நன்றாய்‌ 
ஆரோக்கியமாய்‌ இருக்குமே யன்றி, எலும்பு வளர்வதற்கு 
இட மில்லை. இதை யறியாமல்‌ விளம்பரங்களைப்‌ பார்த்துக்‌ 
கண்டபடி. மருந்துகளை விழுங்கப்‌ பல கேடுகளை அடை 
கின்றனர்‌. உயரமாக வளர்வதற்காக விளம்பரம்‌ செய்யப்‌ 
பட்டிருக்கும்‌ மருந்துகளிளெல்லாம்‌ பிட்யூடரியின்‌ ஹார்‌ 
மோன்‌ கட்டாயம்‌ சேர்ந்தே யிருக்கும்‌. இவைகளை எல்‌ 
லாம்‌ தனிப்பட யாருமே உபயோகிக்கக்‌ கூடாது. டாக்டர்‌ 
களின்‌ மேற்பார்வையில்‌ தான்‌ உபயோகிக்க வேண்டும்‌, 
ஏதாவது மாறுதல்‌, ஏற்பட்டால்‌ உடனே டாக்டர்கள்‌ 
மருந்தை கிறுத்தி விட்டு அதற்கு மாற்று செய்வார்கள்‌, 
தன்னிச்சையாய்‌ விளம்பரங்களைப்‌ பார்தது மருந்துகளைச்‌ 


494 ஆரோக்கிய ரகசியம்‌ 


சாப்பிட்டு மார்புப்‌ படபடப்பு, தளர்ச்சி, மயக்கம்‌, ஈரம்‌ 
பிழுப்பு, பிரக்ஞையை இழத்தல்‌ போன்றவைகளை எத்த 
னையோ பேர்‌ அடைர்திருக்கின்‌ றனர்‌?” என்று டாக்டர்களே 
ஒப்புக்‌ கொள்ளுகன்‌ றனர்‌, 


இப்பேர்ப்பட்ட மருந்‌ துகளை உபயோகித்து வாழ்க்கை 
யையே பாழாக்கிக்‌ கொள்வதற்குப்‌ பதில்‌, சிரசாசனம்‌ 
செய்தால்‌, இத்தனை பயத்திற்கும்‌ இடமில்லை யல்லவா? 
மருந்து உபயோகிப்பதனால்‌ மற்றும்‌ பல கெடுதிகள்‌ ஏற்‌ 
படலாம்‌. சிரசாசனம்‌ செய்வதனால்‌ அப்படி ஒரு கெடு 
துக்கும்‌ இடமில்லை, அதற்குப்‌ பதிலாகப்‌ பல கெடுதல்‌ 
கள்‌ இருந்தாலும்‌ போகும்‌. இயற்கை வழிக்கும்‌ செயற்கை 
வழிக்கும்‌ உள்ள வித்தியாசம்‌ இது தான்‌, சிரசாசனம்‌ 
இயற்கை வழி; மற்றவை யெல்லாம்‌ செயற்கை வழி. 


மிரம்மச்சரியத்தைக்‌ காப்பாற்ற வமி 


இதற்கு, யோகாசனத்தை விடச்‌ சிரேஷ்டமானது 
வேறொன்‌ அமே கடையா. மகாத்மாஜீக்குப்‌ பின்‌ இதைப்‌ 
பற்றி ஈமக்குச்‌ சொல்லுவார்‌ யாருமே இல்லாமல்‌ போய்‌ 
விட்டார்கள்‌ ! இத்தனைக்கும்‌ அவர்‌ முற்றிலும்‌ பிரம்மச்‌ 
சாரி அல்ல. சான்கு பிள்ளைகளுக்குத்‌ தகப்பனார்‌ ஆக, 
அதன்‌ பின்‌ பிரம்மச்சரியத்தைக்‌ கைக்‌ கொண்டார்‌. பிரம்‌ 
மச்சரியத்தைக்‌ கலியாணம்‌ ஆகா தவர்கள்‌ தான்‌, அனுசரிக்க 
வேண்டு மென்பதில்லை. கலியாணம்‌ ஆனவர்களும்‌, அவ்வப்‌ 
போது “இருபது நாள்‌, நாற்பது நாள்‌, மூன்று மா தங்கள்‌” 
என்று அனுசரிக்கலாம்‌. அப்படி அனுசரித்துப்‌ பாருங்‌ 
கள்‌ | அதனுடைய பலன்‌ ஈன்றாகத்‌ தெரிய வரும்‌! 


சிரசாசனம்‌ - 495 


ஆனால்‌ “அதற்கு மனோ திடம்‌ வேண்டுமே?'' என 
லாம்‌. அதற்கும்‌ ஆசனம்தான்‌ உதகி செய்ய முடியும்‌, 
உடலுக்கு நன்மை பயப்பதின்‌ மூலம்‌ மனதுக்கும்‌ திடம்‌ 
அளிக்கும்‌, பிரம்மச்சரியம்‌ கைக்‌ கொள்ளத்‌ திடமான 
மனம்‌, உறுதி, ஒருமைப்‌ பாடு முதலியவை அவசியம்‌, 
சலன சித்தம்‌, எதிலும்‌ சக்ரம்‌ வயப்படுக்‌ தன்மை, 
சபல புத்தி முதலியவைக ளுள்ளவர்களால்‌ பிரம்மச்சரி 
யத்தை அனுசரிக்க முடியாது. யோகாசனம்‌ செய்வதால்‌ 
இந்த வேண்டாத குணங்க ளெல்லாம்‌ மாறித்‌ இட 
மன அம்‌, உறுதயும்‌, ஒருமைப்‌ பாடும்‌ உண்டாகும்‌. அதற்‌ 
காகத்‌ தான்‌ யோகிகளும்‌ ஆசனத்தைக்‌,கண்டு பிடித்‌ 
தார்கள்‌. பிரம்மசரியத்தைப்‌ காப்பாற்ற ஆசனங்கள்‌ 


தான்‌ பேருதவி செய்யும்‌, 


தாம்பத்ய வாழ்க்கையில்‌ புகாதவர்கள்‌ எல்லோரும்‌ 
பிரம்மச்சாரி களாவார்கள்‌, இவர்கள்‌ பிரம்மச்சரியத்தைக்‌ 
காத்து உடலை உறுதியாக்க உலகத்தில்‌ வாழப்‌ பல சாஸ்‌ 
திரங்கள்‌ கற்க வேண்டியது கடமை, இதற்குப்‌ பல விதி 
கள்‌ உண்டு, பிரம்மச்சரியம்‌ ஆண்‌ பெண்‌ இரு பாலார்க்‌ 
கும்‌ உண்டு, அவரவர்களுக்குத்‌ தனி விதிகள்‌ உண்டு, 
பிரம்மச்சாரிகள்‌, காரம்‌, புளி முதலிய உத்திபன வஸ்துக்‌ 
களை உபயோகிக்கக்‌ கூடாது, பட்டாடைகளை உடுத்தக்‌ 
கூடாத. பஞ்சணையில்‌ படுக்கக்‌ கூடாது, உடலுக்குச்‌ 
சுகமளிக்கும்‌ எந்த வஸ்‌. அவையும்‌ உபயோகிக்கக்‌ கூடாது, 
வாசனைத்‌ தைலங்கள்‌, வாசனை சாமான்கள்‌ உபயோகிக்கக்‌ 
கூடாது. வாலிபப்‌ பெண்களுடன்‌ பழகக்‌ கூடாது, ஆசிரி 
யரால்‌ கற்றுக்‌ கொடுக்கப்படும்‌ பாடங்களை த்‌ தவிர, வேண்‌ 
டாத புத்தகங்களை படிக்கக்‌ கூடாது, இவ்வாறு காம இச்‌ 


496 - ஆரோக்கிய ரகசியம்‌ 


சையை உண்டாக்கும்‌ எதையுமே உபயோகிக்கக்‌ கூடாது 


என்ற விதிகள்‌ உண்டு, 


ஆனால்‌, ஈமது கண்‌ முன்பு ஈடைபெறுவ தென்ன? 
இப்பொழுஅ பிரம்மச்சாரிகள்‌ எப்படி வளர்கிறார்கள்‌ ? 
அவர்களின்‌ சூழ்‌ நிலை என்ன ? மேற்‌ சொன்னவைகளில்‌ 
எதாவது ஒன்றை யாகிலும்‌ அனுசரிக்கன்றார்களா $ 


ஒரு கலாசாலையில்‌ புத்தகக்‌ கடையு மிருக்கெ.து; சிக 
ரெட்‌ கடையு மிருக்கிறது., இதை அனுமதித்திருக்கிறார்‌ 
களே கலாசாலை நிர்வாகிகள்‌ ! சரட்‌ கடையில்‌ புத்தகக்‌ 
கடையைவிடப்‌ பத்து பங்கு வியாபாரம்‌ நடக்கிறது, 
கலைவாணியின்‌ ஆலயமாகிய கலாசாலையிலா இக்காட்‌ி 2 
எத்தனை மாணவர்கள்‌ கலாசாலை நாட்களில்‌ பாடங்களைப்‌ 
படிக்க வகுப்புகளுக்குப்‌ போகாமல்‌, சினிமா பார்ச்சப்‌ 
போகின்றனர்‌ | அவர்கள்‌ உபயோடிக்கா த நாகரிக சாமான்‌ 
கள்‌ உண்டா | சமையல்‌ திட்டம்‌ பிரம்மச்சாரிகளுக்‌ கென்று 
தனியாக உண்டா ! எல்லா வகையிலும்‌ பிரம்மச்சரிய த்தை 
நாசம்‌ செய்து, அஸ்‌ திவா ரத்தையே உளுக்கச்‌ செய்து விடு 
கின்றனர்‌. அதன்‌ மேல்‌ கட்டப்படும்‌ இல்லற மாளிகை 
எப்படி உறுதியாய்‌ அமைய முடியும்‌ ? 


பிரம்மச்சரியத்தை கண்ணாகப்‌ போற்றும்‌ மது நாட்டி 
அள்ள மாணவர்களே இக்‌ சதி யென்றால்‌ அமெரிக்கக்‌ கலா 
சாலைகளி லுள்ள மாணவர்களின்‌ போக்கு மிக விசித்திர 
மாய்‌ இருக்கறது, நம்மைவிட அவர்கள்‌ “பொருளாதாரத்‌ 
தில்‌, விஞ்ஞானத்தில்‌, வாழ்க்கைத்‌ தரத்தில்‌, கைத்‌ தொழி 
லில்‌, வாணிபத்தில்‌ மற்றும்‌ பலவற்றிலும்‌ மேலா னவர்கள்‌”” 
என்று சொல்லுகிறோ மல்லலா? அதைப்‌ போல பிரம்மச்‌ 


சித்திரம்‌ 69] சர்வாங்காசனம்‌ [பக்கம்‌ 499 ' ' சத்திம்‌ 70] ரெசாசனம்‌ '- [பக்கம்‌ 499 


திவான்‌ பகதூர்‌, ஏ. பாஷ்யம்‌ அய்யங்கார்‌ அவர்கள்‌ ஆசனம்‌ செய்கின்றர்‌. 


ங்‌ 
௬ 
3 


1 த்‌ க 5] - த 
சித்திரம்‌ 71] சர்வாங்ளேசன்‌ம்‌  [யச்சம்‌ 500 சர்வாங்காசனம்‌ [ பக்கம்‌ 
க்‌ ப்‌ செ ப திபத ளப ட த்த 


சிரசாசனம்‌ 497 


சரிய மாணவர்களின்‌ க க்‌ பலபடி மிஷ்‌ 
பிருக்கிருச்சஸ்‌ 5 


மாணவிகளின்‌ உள்ளாடையைத்‌ . திருடும்‌ . திருப்‌ 
பணியைச்‌ செய்கன்றனராம்‌! ௮ அவும்‌ ஒரிரண்டு மாணவர்க 
ளல்ல. ஏதோ ஒரு கலாசாலையில்‌ மட்டுமல்ல. - அமெரிக்க 
ஐக்ய மாகாணங்களில்‌ இழைக்கு முதல்‌ மேற்குக்‌ கரை வசையி: 
அள்ள எல்லாக்‌ சலாசாலைகளிலும்‌, சர்வ கலாசாலைகளிலும்‌. 
உள்ள பல்லாயிரக்‌ கணக்கான ' மாணவர்கள்‌. இப்பணியில்‌: 
ஈடுபட்டன ராம்‌, இவர்களைத்‌ தடுக்க முடியாமல்‌, போலீஸ்‌, 
அணை நாடப்பட்டது, கண்ணீர்ப்‌ புகை. முதல்‌. அடி தடி 
வரை ஈடை பெற்றன. இத்தனைக்கும்‌ மிஞ்சி, ராணுவம்‌ 
வேறு வரவழைக்கும்‌ நிலையும்‌ ஏற்பட்டு விட்டனவாம்‌. 
என்னே அமியாயம்‌ ! இவர்களா எதிர்‌ காலப்‌ பிரஜைகள்‌ | 


காமத்தி வளர, எரியும்‌ செருப்பில்‌ எண்ணெய்‌. .விடுவ 
தைப்‌ போலச்‌ சகல விதத்திலும்‌ சந்தர்ப்பங்களை அமைத்‌ 
அக்‌ கொடுத்து விட்டு, - “சமத்துவம்‌, ஒற்றுமை, ஒறுவர்க்‌ 
கொருவர்‌ அறிதல்‌?” என்று. பெருமையாய்‌, ௩ாகரிகமாய்ப்‌ 
பேச வருவதனால்‌. என்ன பயன்‌ ? முன்‌ காலத்தில்‌ குருகுல 
வாசங்களை த்‌ தெரியாமலா ஏற்படுத்தினார்கள்‌ ? குருகுல 
வாசத்தில்‌ சூரிய ஈமஸ்காரம்‌, ஆசனங்கள்‌, ' சந்தியா வந்த 
னம்‌, பிராணாயாமம்‌ முதலியவைகள்‌ சுட்டாய பாடமா 
யிற்றே!! அவைகளெல்லாம்‌ பிரம்மச்சரியத்தைக்‌ காப்பாற்‌ 
றும்‌ கவசங்க ளல்லவா? இவைகளைக்‌ கைக்‌ கொண்டவர்‌ 
களின்‌ முகம்‌ பிரம்மதேஜஸுடன்‌ ஜோதி மயமாய்த்‌ திக 
முமே! இன்று பெளடர்‌, ஸ்ரோ, முகங்கள்‌ அல்லவா 
காட்சி யளிக்கின்றன | ஒட்டின கன்னங்கள்‌, உள்‌ சொரு 


82 


498 ஆரோக்கிய ரகசியம்‌ 


இன கண்கள்‌, கூனல்‌ முஅகு, கூண்டு மார்பு, புகை பிடித்‌ 
அக்‌ கருகிய உதடுகள்‌, நரைத்த முடி, வெளுத்த முகம்‌, 
தள்ளாடும்‌ உடை முதலியவைகளுடன்‌ தானே மாணவர்கள்‌ 
காட்சி யளிக்கன்றனர்‌, 


இவைக ளெல்லாம்‌ மறைய வேண்டுமானால்‌ ஆண்‌ 
பெண்‌ இரு பாலாரும்‌ ஈம்‌ தேசத்து ஆசாரத்னத அனு 
சரி த்த வரவேண்டும்‌. தனித்‌ தனிக்‌ சகலாசாலைகள்‌ ஏற்பட 
வேண்டும்‌, அதனுடன்‌ பிரம்மச்சாரி மாணவர்கள்‌ ஆ௪ 
னங்களைக்‌ கைக்‌ கொண்டால்‌ தான்‌ ஆண்மையுடன்‌ திகழ 
லாம்‌, ஒளி படைத்த கண்ணும்‌, உறுதி கொண்ட கெஞ்ச 
மும்‌, வலு படைத்த தோளும்‌, தெளிவு கொண்ட மதியும்‌ 
உண்டாகும்‌. சூழ்‌ நிலை எப்படி. யிருப்பினும்‌, மாறாத 
திட மனதை அளித்துப்‌ பிரம்மச்சரியத்தைச்‌ காப்பாற்று 
வத இந்த யோகாசனமே. அதிலும்‌ முக்கியமாய்‌ இந்தச்‌ 
சிரசாசனமே பிரதான மாகும்‌, 


“ஐம்பது அறுபது வயதிற்கு மேல்‌ உள்ளவர்கள்‌ 
ஆசனம்‌ செய்யலாமா” என்று இலர்‌ சந்தேகப்‌ படலாம்‌. 
இதோ 8ழ்வரும்‌ கடிதங்களைப்‌ படியுங்கள்‌, 


இக்‌ சடி.கம்‌ திவான்‌ பகதூர்‌, 7, பாஷ்யம்‌ அய்யங்கார்‌ 
அவர்களுடையது, அவரைப்‌ பற்றி நான்‌ அதிகம்‌ சொல்ல 
வேண்டிய தில்லை. அவருக்கு வயத இப்பொழுது எழுபத்‌ 
தேழு ஆகின்றது, இந்த வயதிலும்‌ அவருடைய பொதுச்‌ 
சேவைகள்‌ பெருகி யிருக்கின்றன, அவர்கள்‌ இல்லாத 
பொது கல ஸ்தாபனங்களோ, பொது நல ஊழியமோ 
இல்லை "எனலாம்‌, “இந்த வயதிலும்‌ அவரால்‌ எப்படி. 


சிரசாசனம்‌ 499 


இவைகளை யெல்லாம்‌ செய்ய முடிகின்றது?” என்பதை 
அவரே விளக்கி யுள்ளார்‌. படியுங்கள்‌. இவர்‌ சர்வாங்‌ 
காசனம்‌, சிரசாசனம்‌ செய்வகை சித்திரம்‌ 67, 0-ல்‌ 
கவனியுங்கள்‌, 


கடிதம்‌ 


வெகு இளம்‌ பிராயத்திலேயே நான்‌ குண்டாங்‌ 
கரணம்‌ போடுவேன்‌. அதிலிருச்து நாளடைவில்‌ தலை 
கீழாய்‌ நிற்கும்‌ பயிற்சி ஏற்பட்டது, ஆனால்‌ *௮.து ஒரு 
சிறந்த ஆசனம்‌” என்று ௮ப்பொழுது எனக்குத்‌ தெரியா அ. 
சுமார்‌ முப்பத்தைந்து வருஷங்களுக்கு முன்‌ தான்‌ யோகா 
சனங்களைப்பற்றி நான்‌ அறியலானேன்‌. பிறகு நான்கு 
ஆசனங்களில்‌ எனக்குப்‌ பயிற்சி ஏற்பட்டது, அவை 
யாவன; சிரசாசனம்‌, சர்வாங்காசனம்‌, மச்ஸ்யாசனம்‌, 
பத்மாசனம்‌. இப்பொழுது எனக்கு நடக்கும்‌ எழுபத்‌ 
தேழாவது வயதிலும்‌, நான்‌ கூடிய வசை உடல்‌ ஈலத்‌ 
தோடும்‌, சுறு சுறுப்போடு மிருக்கிறே னென்றால்‌, ௮து 
மேற்‌ சொன்ன ஆசனப்‌ பயிற்சிகளின்‌ உதவியால்‌ தான்‌ 
என்று நினைக்கிறேன்‌. முக்கியமான ஆசனங்களைப்‌ பழகச்‌ 
செல வில்லை; கஷ்ட மில்லை, அவைகளைப்‌ பழக்கிக்‌ கொண்டு 
அனுஷ்டித்து, உடல்‌ நலனையும்‌ மனோ சாந்தியையும்‌, 
சுகத்தையும்‌ எல்லா மக்களும்‌ பெறுவார்களாக | 


மற்றொரு கடி.தம்‌, வெலிங்டனில்‌ உள்ள மாஜி பாக்‌ 
டெரி அகெளண்ட்ஸ்‌ ஆபீஸர்‌ ஸ்ரீ ). 8. V. இராமன்‌, 
அவர்க ளுடையது, இவருடைய சித்திரங்கள்‌ தான்‌ 
71, 79-ம்‌, 


500 ஆரோக்கிய ரகசியம்‌ 
கடிதம்‌ 


எனக்கு இப்பொழு ஐம்பத்தைந்து வயது பூர்த்தி 
ஆகிறது. முறைப்படி உத்தியோகத்திலிருந்து விலக, உப 
காரச்‌ சம்பளம்‌ பெற்றுள்ளேன்‌. பெரிய குடும்பம்‌ படைத்‌ 
தவன்‌. “கல்‌? யில்‌ “ஆரோக்கிய இரகசியம்‌” என்ற 
தலைப்பில்‌ எழுதி வரும்‌ கட்டுரைகளைப்‌ படிக்க ஆரம்பித்த 
பிறகு, சுமார்‌ ஒன்பது மாதகாலமாய்‌ 8€ழ்க்‌ கண்ட ஆசனங்‌ 
களை, தினமும்‌ விடியற்‌ காலையில்‌ வெறும்‌ வயிறுடன்‌ 
செய்‌.து வருகிறேன்‌, 


1. பத்மாசனம்‌, 2. சர்வாங்காசனம்‌ (ஐந்து நிமிஷம்‌ 
வீதம்‌ மும்‌ முறை) 8. மத்ஸ்யாசனம்‌ (ஒரே முறை, நான்கு 
நிமிஷம்‌) 4, சிரசாசனம்‌ (ஒரே முறை, பத்து நிமிஷம்‌ 
5, சாந்தி ஆசனம்‌ (பத்த நிமிஷம்‌). பத்மாசனத்தை, தின 
சரி, மும்‌ முறை, சந்தியாவந்தனம்‌, பிராணாயாமம்‌ அல்லது 
நாடி. சுத்தி, காயத்ரீ ஐபம்‌ செய்யும்‌ போது செய்கிறேன்‌. 


சாதாரணமாய்‌ சுமாராக நல்ல தேக நிலையுள்ள நான்‌, 
மேற்கண்ட ஆசனங்களைச்‌ செய்ய ஆரம்பித்த பிறகு, இது 
வசை இல்லாத ஒரு நல்ல ஞாபக சக்தி, ஈல்ல சுறு சுறுப்பு, 
நல்ல ப௫, நல்ல ஜீரண சக்தி, நல்ல தூக்கம்‌ இவைகள்‌ வெகு 
சுகமாய்‌ அனுபவிப்பது மல்லாமல்‌, நல்ல உற்சாகத்துடன்‌ 
இனசரி வாழ்க்கையில்‌ என்‌ அலுவல்களைக்‌ கவனித்து வரு 
கிறேன்‌. என்னைப்‌ போன்ற உத்தியோகஸ்தர்களுக்கு 
“உபகாரச்‌ சம்பளம்‌ பெறும்‌ வயது ஐம்பத்தைந்து” 
என்று நிர்ணயம்‌ செய்திருப்பதை “அறுபத்தைந்து 
வயது என்று வைக்க வில்லையே” என்று வருந்துகிறேன்‌. 
அதாவது “இன்னும்‌ பத்து வருடம்‌ திடகாத்திரத்துடனும்‌, 


சிரசாசனம்‌ 501 


நல்ல பால்ய உணர்ச்சியுடனும்‌, சலியாத உழைப்புடனும்‌ 
உத்தியோகம்‌ வூக்கலாம்‌'” என்ற பூர்ண ஈம்பிக்கையும்‌ 
இருக்கிறது, “சர்வாங்காசனம்‌, சிரசாசனம்‌ இவ்‌ விரண்‌ 
டுமே சர்வ சோக நிவாரணி--மணி மந்திர ஒளஷதம்‌!” 
என்று நினைக்கிறேன்‌, “ தங்களுடைய கட்டுரைகள்‌ ஈம்‌ 
சமூகத்துக்கு ஒரு மாபெரும்‌ சேவை ?” என்று சொன்னால்‌ 
௮து மிகையாகாது, 


எல்லாச்‌ சிறுவர்களையும்‌ தவிர, என்னைப்‌ போன்ற 
வயதானவர்கள்‌ கூட தங்களுக்கு இருக்கும்‌ தேக அசெளக்‌ 
யங்களை நீக்கக்‌ கொள்ள, முழு நம்பிக்கையுடன்‌ தங்கள்‌ 
கட்டுரைகளைப்‌ படித்‌, அதிற்‌ கண்ட யோக ஆசனங்களை 
முயற்சி செய்த, தவறாமல்‌ சரிவரப்‌ பழ வந்தால்‌, ஈம்‌ 
நாட்டி.ல்‌ பிணி, மூப்பு, துன்பம்‌ என்பவை சூரியனைக்‌ 
கண்ட பனிபோல்‌ நீங்கும்‌ என்பதில்‌ சிஞ்சித்தும்‌ சர்‌ 
தேகமே யில்லை. 

இப்படிக்கு, 
எம்‌. எஸ்‌. வி. இராமன்‌, 


பேண்களும்‌, சிரசாசனழம்‌ 


எந்த ஒரு காரியத்தைச்‌ செய்ய வேண்டு மானாலும்‌, 
குடும்பத்தில்‌ பெண்களுடைய ஒத்துழைப்பு மிக மிக அவ 
சியம்‌, அதைப்‌ போல ஆண்கள்‌ ஆசனம்‌ செய்ய வேண்டு 
மென்றாலும்‌, பெண்களுடைய ஒத்துழைப்பு அவசியம்‌, 
பெண்கள்‌ செய்யா விட்டாலும்‌, ஆண்கள்‌ செய்வதைத்‌ 
தடுக்காமல்‌, முணு முணுக்காமல்‌ இருந்தால்‌ போதும்‌?” 


502 ஆரோக்கிய ரகசியம்‌ 


என்ற நிலைமை மாறி, இப்போது பெண்கள்‌ செய்வதை 
“ஆண்கள்‌ தடுக்காமலிருந்தால்‌ போதும்‌? என்ற நிலைமை 
இந்த மூன்று வருடங்களுக்குள்‌ ஏற்பட்டிருப்பதை அறிந்து 
மிகச்‌ சந்தோஷப்‌ படுகிறேன்‌, அவ்வளவு தூரம்‌ பெண்‌ 
மணிகள்‌ ஆசனங்களைச்‌ செய்து, பல நன்மைகள்‌ ௮டைந்‌ 
இருக்கின்றனர்‌. ஆசனங்களின்‌ மேல்‌ அவ்வளவு 'ஆர்வம்‌ 
தோன்றி யிருக்கன்றஅ, 


குடும்பத்‌ தலைவி படித்திருந்தால்‌, அக்‌ குடும்பத்திற்கு 
எவ்வளவு உபயோகமோ, அதை விடப்‌ பன்மடங்கு உப 
யோகமான ௮, ஒரு பெண்‌ ஆசனம்‌ பயின்று ஆரோக்கியத்‌ 
தைக்‌ காப்பாற்றத்‌ தெரிந்து கொள்வ தும்‌, முதலில்‌ குடும்‌ 
பத்‌ தலைவி ஆரோக்யெமா யிருந்தால்‌, அக்‌ குடும்பமே 
ஆரோக்கியமா யிருக்க முடியும்‌. புருஷனை ஆசோக்கியமா 
யிருக்க ஆசனங்கள்‌ சொல்லித்‌ தரலாம்‌. குழந்தைகள்‌ 
ஆரோக்கியமாய்ப்‌ பிறக்கும்‌. குழந்தைகளின்‌ உடம்புக்கு 
ஒன்றும்‌ வராது; ஆரோக்கியமாய்‌ வளரும்‌. ஒரு நோயா 
ளிக்‌ குழந்தையை வளர்ப்பதை விட, ஒன்பது ஆரோக்கெயெ 
மான குழந்தைகளை வளர்த்து விடலாம்‌. அப்படி ஏதா 
வது அபூர்வமாய்‌ நோய்‌ வந்தால்‌ மற்றக்‌ குழந்தைகளைப்‌ 
படுத்‌ துவதைப்‌ போலப்‌ படுத்தாமல்‌, நோயான அ மிக எளி 
இல்‌ விலகி வீடும்‌. கோய்களின்றி எல்லோரும்‌ ஆரோக்‌ 
இயமா யிருந்தால்‌, மருந்துக்குச்‌ செலவாகும்‌ பணம்‌ மிச்சம்‌; 
மருந்துக்காக அலையும்‌ அலைச்சல்‌ மிச்சம்‌, மருந்தை அடிக்‌ 
கடி. குழர்தைகளுக்குக்‌ கொடுப்பதனால்‌ அவற்றின்‌ குணம்‌ 
கெடுவதும்‌ மிச்சம்‌, சில குடும்பங்களில்‌ மருந்துக்காகவே 
வருமானத்தில்‌ கால்ப்‌ பங்கு, அரைப்‌ பங்கு கூடச்‌ செல 
வாய்‌ விடுகிறது, அவ்வளவு பணமும்‌ மிச்சமானால்‌, அதை 


சிரசாசனம்‌ 503 


நல்ல சத்துள்ள உணவுக்காகச்‌ செலவு செய்யலா மல்லவா? 
தீவிர குடும்பத்தில்‌, நிம்மதியும்‌, சந்தோஷமும்‌ நிலவும்‌. 
அதற்கு ஆரோக்கியம்‌ அவசியம்‌. குடும்பத்தில்‌ யாருக்கா 
வத ஒருவருக்குச்‌ சிறிது ௮செளகரிய மென்றாலும்‌, அக்‌ 
குடும்பத்தில்‌ சந்தோஷத்தைக்‌ காண முடியா அ. லெ குடும்‌ 
பங்களில்‌, ஒரே சமயத்தில்‌ இரண்டு மூன்று பேர்கள்‌ கூடப்‌ 
படுத்து விடுவார்கள்‌, சொல்ல வேண்டுமா அக்‌ குடும்பக்‌ 
கஷ்டங்களை ? எங்காவது ஒரு இடத்துக்கு இஷ்டப்படி 
செல்ல முடியாது; திட்டப்படி ஈடக்க முடியாது, இம்‌ 
மாதிரி, ஆரோக்கியம்‌ இல்லாக்‌ குடும்பங்களில்‌ ஈடப்பது 


சகஜம்‌, 


நாட்டில்‌ இம்‌ மாதிரிக்‌ குடும்பங்களே அதிகம்‌, 
இர்த நிலைமையில்‌ “பெண்களுக்குத்‌ தேகப்‌ பயிற்சியைப்‌ 
பற்றி ஒன்றும்‌ தெரியாத? என்ற நிலைமை மாறி, “£௫ 
னங்கள்‌ செய்தால்‌ நோய்களைப்‌ போக்கடிக்கலாம்‌; ஆரோக்‌ 
இயெமாய்‌ இருக்கலாம்‌” என்ற ஒரு மிலைமை இத்தனை நாட்க 
ளுக்குப்‌ பின்‌ ஏற்பட்டுள்ளது. இனி கமது நாட்டுக்கு நல்ல 
காலம்‌ பிறந்து விட்டது, இனி யார்‌ தடுத்தாலும்‌ இந்த 
ஆசனங்கள்‌ வளரத்தான்‌ போகின்றன. பெண்மணிகள்‌ 
தாங்கள்‌ மட்டும்‌ செய்வதுடன்‌ திருப்தியடைய மாட்டார்‌ 
கள்‌, தங்களைச்‌ சார்ந்தவர்கள்‌, சிரே௫தர்கள்‌ முதல்‌ எல்‌ 
லோருக்கும்‌ சொல்லுவார்கள்‌. ஒவ்வொரு பெண்ணும்‌ 
தன்‌ கணவனை ஆசனம்‌ செய்யத்‌ தூண்டுவாள்‌, தன்‌ 
வீட்டிலுள்ள குழந்தைகளை யெல்லாம்‌ செய்யச்‌ சொல்லு 
வாள்‌. ஆசனங்களின்‌ குணங்கள்‌ என்ன சாமான்னிய 


மானதா! அதற்கு ஈடு இணை தான்‌ உண்டா | 


504 ்‌ ஆரோக்கிய ரகசியம்‌ 


பெண்களுக்கு இன்றியமையாத பருவங்கள்‌ நான்கு, 
அவை (1) ருதவாதல்‌, (2) பிள்ளை பெறல்‌, (8) குழந்தை 
களுக்குப்‌ பாலூட்டி வளர்த்தல்‌, (4) கடைசியில்‌ இவை 
அத்தனையும்‌ முடிந்து, மாத விடாய்‌ நிற்றல்‌, 


இவைகள்‌ அத்தனைக்கும்‌ ஆசனங்களால்‌ மட்டற்ற 
பலன்கள்‌ உண்டு, அதில்‌ முக்கியமாய்ச்‌ சிரசாசனம்‌ 
பெரும்‌ பங்கைக்‌ கொள்கின்றது, எதெதற்கு எப்படி 
யெப்யடி சிரசாசனம்‌ உதவுகின்றது என்பதைச்‌ சிறிது 
ஆராய்வோம்‌. 


பெண்கள்‌ சாதாரணமாய்ப்‌ பதினான்கு வயதுக்கு 
மேல்‌ ரது வாவது வழக்கம்‌, சிலர்‌ இதற்கு முன்பு, பன்‌ 
னிரண்டு வயதிலும்‌ ௬௮ வாகின்றனர்‌. சிலர்‌ ஒன்பது, 
பத்து வயதில்‌ அபூர்வமாய்‌ ௬.து வாகி விடுகின்றனர்‌. சிலர்‌ 
பதினைந்து பதினா௮ வயதிலும்‌ ௬௮ வாவதுண்டு, இவைக 
ளெல்லாம்‌ அவரவர்‌ தேக நிலை, போஷாக்கு, குடும்பப்‌ 
பரம்பரை வழக்கப்‌ படி நடக்கும்‌. ஆனால்‌ சில பெண்கள்‌ 
பதினெட்டு, இருபது வயதானாலும்‌ புஷ்பவதியாக மாட்‌ 
டார்கள்‌. சில பெண்கள்‌ ஏதோ முதலில்‌ *புஷ்பவதி 
யாயிற்று? என்று பெயருக்கு இருந்த விட்டுப்‌ பிறகு ஒன்‌ 
அறுமே யில்லாமல்‌ இருந்த விடுவார்கள்‌, இவைகளெல்லாம்‌ 
பிட்யூடரியின்‌ கோளாறினால்‌ தான்‌ ஏற்படுகின்றன. 


ஒரு தாயும்‌ பெண்ணும்‌ வந்தார்கள்‌. பெண்ணிற்குப்‌ 
பதினெட்டு வயதாம்‌, ஆனால்‌ பார்க்கப்‌ பதினான்கு வயதுக்கு 
மதிப்பதும்‌ கஷ்டம்‌, அவ்வளவு வளர்ச்சிக்‌ குறைவு, புஷ்ப 
வதியாக வில்லை யென்பது அவர்களுடைய குறை, அந்தப்‌ 


சிரசாசனம்‌ 808 


பெண்ணின்‌ தங்கைக்குப்‌ பதினாலு வயத, புஷ்ப வதியா௫ 
இரண்டு வருடங்களாகின்றன. அவளைச்‌ கலியாணத்துக்‌ 
குக்‌ கேட்கின்றனர்‌. பெரிய பெண்ணை வைத்துக்‌ கொண்டு 
சிறிய பெண்ணை எப்படிக்‌ கலியாணம்‌ செய்வ அ? என்பது 
அந்த அம்மாளின்‌ விசனம்‌, பெரிய பெண்ணுக்கோ இர்‌ 
நிலை. யாரும்‌ கலியாணத்திற்குக்‌ கேட்பாரில்லை, இப்‌ 
பிரச்னையைத்‌ தீர்க்கவே என்னிடம்‌ வந்தனர்‌. என்‌ மனைவி 
புஜங்காசனம்‌, பஸ்சிமோத்தானாசனம்‌, ஹலாசனம்‌, சர்வாங்‌ 
காசனம்‌, மத்ஸ்யாசனம்‌, சிரசாசனம்‌ முதலியவைகளைச்‌ 
சொல்லித்‌ தந்தாள்‌. அப்‌ பெண்‌ அவைகளைக்‌ கற்று வீட்‌ 
டில்‌ தினந்தோறும்‌ செய்து கொண்டு வந்தாள்‌. என்ன 
ஆச்சரியம்‌ ! “மூன்றே மாதங்களில்‌ அவள்‌ புஷ்பவதியாகி 
விட்டாள்‌” அதன்‌ பின்‌ மாதா மாதம்‌ தவறாமல்‌ ஆகிக்‌ 
கொண்டிருக்கிறாள்‌ ?' என்று அந்தப்‌ பெண்ணின்‌ தாயார்‌ 
வந்து சந்தோஷத்துடன்‌ சொன்னார்‌. பிறகு அப்‌ பெண்‌ 
ணுக்கும்‌, அப்‌ பெண்ணின்‌ தங்கைக்கும்‌ சேர்த்து ஒரே 
நாளில்‌, இரண்டு கலியாணங்களை நடத்தி விட்டனர்‌, 


பெண்கள்‌ ருதுவாவதற்கு முக்கியமாய்‌ வேண்டியது 
பிட்யூடரியின்‌ இரசமே, ௮து எக்‌ காரணத்தினாலோ, 
சோம்பி, சரிவர வேலையைச்‌ செய்யா விட்டால்‌, பெண்‌ 
கள்‌அந்தந்த வயதில்‌ புஷ்பவதியாக மாட்டார்கள்‌, அதற்கு, 
மற்ற ஆசனங்களுடன்‌ சிரசாசனமும்‌ செய்தால்‌, சிரசிற்கு 
நிறைய இரத்தம்‌ சென்று சோம்பிக்‌ கடந்த பிட்யூடரிக்கு 
உற்சாகம்‌ கொடுக்கும்‌, இவ்வாறே தினமும்‌ சிறிது 
நேரம்‌ செய்து கொண்டே வந்தால்‌, ௮௮ பூர்ண சுகம்‌ 
அடைந்து, தன்‌ வேலையைச்‌ சரிவரச்‌ செய்யும்‌, 


506 ஆரோக்கிய ரகசியம்‌ 


சில பெண்கள்‌ புஷ்பவதி யானாலும்‌, பிறகு சரிவர 
வீட்டு விலக்கு ஆக மாட்டார்கள்‌. ஆனு மாதங்களுக்கு ஒரு 
முறையும்‌, சிலருக்கு வருஷக்‌ கணக்கிலும்‌ ஆகும்‌, லெ 
ருக்கு ஒரு கணக்கின்றி ஆகும்‌, இதற்‌ கெல்லாம்‌ ஊசி 
யைப்‌ போடுவது தற்கால நாகரிகமாய்‌ இருக்கறது. ஊசி 
மருந்தில்‌ இருக்கும்‌ ஹார்மோன்‌ உடனே வேலை செய்‌ 
யும்‌; வீட்டு விலக்கும்‌ ஆவார்கள்‌. பிறகு பழைய குருடிதான்‌. 
இப்பேர்ப்பட்டவர்களுக்‌ கெல்லாம்‌ ஊசி குத்தினால்‌ தான்‌ 
கதி, ஆனால்‌ “இப்படி ஊசி குத்துவதனால்‌ நிரந்தரப்‌ பலன்‌ 
என்னவோ கிடைப்பதில்லை”? யென்பது தெரியும்‌. ஆனால்‌ 
வேறு வழி? பாவம்‌ அறியார்கள்‌! இதோ இருக்கிறது சிர 
சாசனம்‌ என்னும்‌ சஞ்சீவி! கவலையை விடுத்துக்‌ கைக்‌ 
கொள்ளுங்கள்‌, 

இம்‌ மாதிரி கோளாறுகள்‌ இருப்பவர்களில்‌ அநேகருக்‌ 
குக்‌ குழந்தை பிறப்பது கஷ்டம்‌, ஏதோ ஒரு சிலருக்குப்‌ 
பிறக்கலாம்‌. அதநேகமாய்ப்‌ பெரும்பா லோருக்குப்‌ பிறக்‌ 
காது. .பிட்யூடரியின்‌ இரசமும்‌, தைராய்டின்‌ இரசமும்‌ 
இதற்குத்‌ தேவை. இம்‌ மாதிரி கிலைமைபிலுள்ள ஒரு பெண்‌ 
ணுக்குக்‌ “குழந்தையே பிறக்க வில்லை)” யென்‌ று *மலடி.'யென 
முடிவுசெய்து விட்டார்கள்‌, புக்ககத்தார்‌ வேறு பெண்ணை, 
இசண்டாவஅ கலியாணம்‌ செய்வதற்காகத்‌ தேடப்‌ பிரயத்‌ 
தனப்‌ பட்டார்கள்‌. பிறகு அப்பெண்‌, ஆசனங்களைச்‌ சில 
மாதங்கள்‌ செய்ததும்‌, வீட்டு விலக்கும்‌ சரிவர ஆயிற்று, 
இப்பொழுஅ ஒரு குழந்தைக்குத்‌ தாயாராய்‌ இருக்கிறாள்‌, 
இரண்டாவது கலியாணமும்‌ நின்று விட்ட அ, 


இக்‌ காலத்தில்‌, தான்‌ பெற்ற குழந்தைக்குப்‌ பால்‌ 
இல்லாமல்‌ திண்டாடும்‌ தாய்மார்கள்‌ அநேகர்‌, சிலர்‌ பால்‌ 


சிரசாசனம்‌ 507 


கொடுப்பதை அநாகரிக மென்று மறக்கடித்து விடுகின்ற 
னர்‌. அவர்களைப்‌ பற்றி அக்கறை யில்லை, தான்‌ அருமை 
யாய்ப்‌ பெற்றெடுத்த குழந்தைக்கு ஏதோ ஒன்றைக்‌ 
கொடுத்து வயிற்றை நிரப்பிவிடுதல்‌ சுலபமே, ஆனால்‌ அஅ 
பூர்ணமான தாய்மையின்‌ தன்மையை அடைந்த தாகா, 
ஒரு தாய்‌ பால்தரும்போது அவள்‌ அக்‌ குழந்தைக்குப்‌ 
பால்‌ மட்டுமா தருகிறாள்‌? தன்‌ அன்பையே அருவியாகப்‌ 
பாய்ச்சுகிறாள்‌ ! தன்‌ இனிமையான குணங்களை அதற்குப்‌ 
பரவச்‌ செய்கிறாள்‌ | குழந்தை, பாலை ஆவலாய்‌ அருந்தும்‌ 
போதும்‌, தாய்‌, அன்புடன்‌ அதற்கு ஆதரவாய்ப்‌ பால்‌ 
தரும்‌ போ அம்‌ ஏற்படும்‌ சுகம்‌, வா த்சல்ய பாவம்‌, அந்த இரு 
ஜீவன்க ளன்றி வேறு யார்‌ அறிய முடியும்‌! அதற்காக 
வேண்டி குழந்தைக்குப்‌ பால்‌ சுரக்க, எத வேண்டுமானாலும்‌ 
தாய்மார்கள்‌ செய்யச்‌ சத்தமாய்‌ இருப்பார்கள்‌, இதுதான்‌ 
உண்மையான தாய்மைக்‌ குணம்‌, ௮மிர்தமாய்‌ இருந்தாலும்‌, 
“குழந்தைக்கு ஆகா த? என்றால்‌ தொடக்கூட மாட்டார்கள்‌, 
“குழந்தைக்கு ஈல்ல.துூ என்றால்‌ ௮௮ வேம்பாய்க்‌ கசந்தா 
அம்‌, ஏற்றுக்‌ கொள்ளுவார்கள்‌, தாய்மை உள்ளம்‌ அப்‌ 
பேர்ப்பட்டத. அவர்களுடைய தியாகத்திற்கு அவர்‌ 
களையே தான்‌ உபமானமாகச்‌ சொல்ல முடியுமே யன்றி 
வேறெதைச்‌ சொல்ல முடியும்‌! சிரசாசனம்‌ செய்தால்‌ 
பால்‌ சரக்கு மென்பதை அநேகர்‌ அறியார்கள்‌. இதற்கு 
முன்பும்‌ இதைப்‌ பற்றி இரண்டு இடங்களில்‌ சொல்லி யிருக்‌ 
இறேன்‌. காளை மாட்டுக்குக்‌ கூட, பிட்யூடரியின்‌ இரசத்தை 
ஊச மூலம்‌ செலுத்தினால்‌, பால்‌ கொடுக்கும்‌ போது, தாய்‌ 
மார்களுக்கா பால்‌ சுரக்காது | கர்ப்பமாவதற்கு முன்‌ 
பிருந்தே அவர்கள்‌ சிரசாசனம்‌ செய்து வந்தால்‌ பால்‌ 
எதேஷ்டமாய்ச்‌ சுரக்கும்‌, பிரசவமான பின்‌ நான்கு மாதவ்‌ 


508 ஆரோக்கிய ரகசியம்‌ 


களுக்குப்‌ பிறகுதான்‌ சிரசாசனம்‌ செய்யலாம்‌, ஆனால்‌ 
புஜங்க, பஸ்சிமோத்தானா, சர்வாங்காசனம்‌ முதலியவை 
களைச்‌ செய்ய ஆரம்பித்து, ஒரு மாதத்துக்குப்‌ பின்‌ தான்‌ 
சிரசாசனம்‌ துவக்க வேண்டும்‌, 


சுகப்‌ பிரசவம்‌ உண்டாகவும்‌ ஆசனம்‌ உதவுநறெத, 
சுகப்‌ பிரசவமுண்டாக வேண்டுமானால்‌ பிரசவ வலி, 
கடைசி வரை விட்டுவிட்டு எடுக்கும்‌. இலருக்குப்‌ பாதி 
யில்‌ நின்றுவிடும்‌, வலியே வராது. வலி வந்தால்தான்‌ பிர 
சவமாக முடியும்‌. இந்த நிலைமையில்‌ சில குழந்தைகள்‌ 
இறந்தும்‌ போகும்‌, பிறகு ஆயுதம்‌ உபயோகித்தத்தான்‌ 
எடுக்க வேண்டியிருக்கும்‌. இதற்குத்‌ தற்கால விஞ்ஞானம்‌ 
ஒரு வழி கண்டு பிடித்திருக்கற,து, வலி வராவிட்டால்‌ 
ஊசியைப்‌ போடுவார்கள்‌, அவ்‌ வூசி பிட்யூடரியின்‌ இரசத்‌ 
தினால்‌ தயார்‌ செய்த தாகும்‌, ஏற்கெனவே பிட்யூடரி 
கோளம்‌ பலவீனமா யிருப்பவர்களுக்குத்‌ தான்‌, வலி இம்‌ 
மாதிரிபா தியில்‌ நின்று விடும்‌. ௮௮ சிக்கிரம்‌ சக்தியை யிழர்‌ 
அம்செயலற்றும்‌ போய்‌ விடுவதால்‌ வலி யுண்டாவ தில்லை, 
அதற்கு இந்த பிட்யூடரி ஊ௫, மிக நல்ல வேலை செய்கிற தூ, 
அவை உள்ளே சென்றதும்‌, வலி வர ஆரம்பித்துக்‌ குழந்‌ 
தையும்‌ வந்து விடுகிறது, எனவே சுகப்‌ பிரசவத்துக்குப்‌ 
பிட்யூடரியின்‌ ஆரோக்கியம்‌ முக்கிய மென்று நிச்சயமா 
கிறது. ஆனால்‌ வலி வராதபோது, அந்தச்‌ சமயத்தில்‌ சிர 
சாசனம்‌ செய்து பிட்யூடரியின்‌ இரசத்தை உண்டாக்க 
முடியுமா | இதற்கெல்லாம்‌ முன்‌ யோசனையுடன்‌ சாதா 
சண காலத்தில்‌ பெண்கள்‌ சிரசாசனம்‌ பழகி வந்தால்‌ இம்‌ 
மாதிரி ஆபத்திற்‌ கெல்லாம்‌ இடமே யில்லை, சிலர்‌ சுகப்‌ 
பிரசவ மென்றதும்‌ “நோயில்லாமல்‌ பிரசவிப்பது'” என்று 


சிரசாசனம்‌ 509 


பொருள்‌ கொள்ளுகிறார்கள்‌, கோயில்லாமல்‌ பி.ரசவிக்கவே 
முடியாத. கோய்‌ வருவது தெரியாமல்‌ இருக்க மயக்கத்‌ 
தைக்‌ கொடுச்கலாமே அல்லாத கோய்‌ வந்தால்தான்‌ பிரச 
விக்க முடியும்‌. சிலர்‌, நாள்‌ சணக்கில்‌ கஷ்டப்படுவார்கள்‌, 
சிலருக்குப்‌ பாதியில்‌ பிரசவ வலி நின்று விடும்‌, சிலருக்குச்‌ 
கடைசி நேசத்தில்‌ பிரசவ வலி நின்று, கழுத்து மாட்டிக்‌ 
கொண்டு, எத்தனையோ சிசுக்கள்‌ இறப்பதும்‌ உண்டு, மற்‌ 
அம்‌ பிரசவத்தில்‌ எத்தனை எத்தனையோ கஷ்டங்கள்‌ உண்டு, 
இவைக ளெல்லாம்‌ இல்லாமல்‌ பிரசவ மாவதற்குத்தான்‌ 
சுகப்‌ பிரசவ மென்பது, 


பிரசவங்க ளெல்லாம்‌ முடிந்த பின்‌, கலருக்கு நாற்‌ 
பது வயதிலும்‌, சிலருக்கு ஜம்பது வயதிலும்‌ வீட்டு விலக்‌ 
காவ படிப்படியாய்‌ நின்று விடும்‌, நிற்கும்‌ சமயத்தில்‌ சில 
ருக்குக்‌ குணங்கள்‌ மாறும்‌. எதிலும்‌ பட படப்பு, “தன்‌ 
னைக்‌ குறைவாக மதிக்‌கறார்களோ” என்ற சந்தேகம்‌, மயக்‌ 
கம்‌, அசதி முதலியன உண்டாகும்‌. சிலருக்கு இதுவே 
அதிகப்பட்டால்‌ *ஹிஸ்டிரியா” என்று சொல்லுவார்கள்‌. 
இவர்கள்‌ கூட ஆசனங்களைச்‌ செய்து வந்தால்‌ இவைகளை 
யெல்லாம்‌ தடுக்கலாம்‌, “இந்த வயதில்‌ ஆசனம்‌ செய்யக்‌ 
கூடுமா ? சிறு வயதினர்களானால்‌ செய்யலாம்‌” எனலாம்‌ 
அவர்கள்‌ கடினமான ஆசனங்களை ச்‌ செய்ய வேண்டுவ தில்லை, 
சாதாரணமாக சர்வாங்காசனம்‌ ஒன்றை மட்டும்‌ செய்தால்‌ 
போதும்‌, இந்த வயதில்‌ குடும்ப விவகாரங்களில்‌ அவ்வள 
வாகப்‌ பட்டுக்‌ கொள்ளாமல்‌, விலகி நின்று, சர்வாங்க ஆச 
னம்‌, சாந்தியாசனம்‌, நாடி சுத்தி, தியானம்‌, பூஜை, ஜப 
தீபங்கள்‌, பாராயணம்‌ போன்ற ௪த்‌ விஷயங்களில்‌ மனத்‌ 


510 ஆரோக்கிய ரகசியம்‌ 


தைத்‌ திருப்பினால்‌, ஹிஸ்டரியா ஏற்படுவதை அநேக 
மாய்த்‌ தடுக்கலாம்‌, முயற்சி வேண்டும்‌, 


விளக்கு அணையும்‌ போத அதிக சுடர்விட்டு எறிவது: 
போல, சிலருக்குத்‌ தைராய்டு கோளமானஅ அதிகமாய்‌ 
வேலை செய்வ தனால்‌ படபடப்பு, மயக்கம்‌, பயம்‌ முதலியன 
உண்டாகும்‌. அவர்கள்‌ வாரம்‌ ஒரு நாள்‌ உபவாச மிருந்து 
அடிக்கடி நாடிசுத்தி, தியானம்‌ செய்த, சாந்தி ஆசனத்தில்‌ 
தைராய்டின்‌ வேகம்‌ தணிய, ஜபம்‌ செய்து வச வேண்டும்‌, 
இவர்கள்‌ ஆசனங்களைச்‌ செய்வ அ நல்லதல்ல, வேலை செய்‌ 
யாத உறுப்புகளை வேலை செய்யும்படி, தூண்டுமே தவிர 
அதிகம்‌ வேலை செய்வதைத்‌ தடுக்க முடியாது, அதற்கு 
உணவுக்‌ கட்டுப்பாடு, ஓய்வு, சாந்தி ஆசனம்‌, நாடி சுத்திக 
ளால்தான்‌ குணமாக்க முடியும்‌, இந்தக்‌ காலத்தில்‌ அப்படி 
அதிகமாய்‌ வேலை செய்வதைத்‌ தடுப்பதற்குத்‌ தைராய்ட்‌ 
கோளத்திலிருந்‌த சிறிது வெட்டி எடுத்து விடுகின்றார்கள்‌, 
அதன்‌ பின்பாவ.து அவர்கள்‌ குறை இல்லாமல்‌ மீதி நாட்‌ 
களைக்‌ கழிப்பார்க ளென்று நிச்சயமாய்‌ - உறுதியாய்ச்‌ 
சொல்ல முடியாது, அதற்குப்‌ பதில்‌ நாடி சுத்தி, உப 
வாசம்‌, தியானம்‌, சாந்தியாசனம்‌ முதலியவற்றைச்‌ செய்தா 
லாவது குணமாகலாம்‌. 


அத்தியாயம்‌ 9, 
விபமீத கரணி 


பெயரைப்‌ பார்க்கும்போதே ஏதோ விபரீதமாய்‌ இருக்‌ 
கிறதே என்று தோன்றுகிற சல்லா? ௮௮ உண்மையில்‌ 
விபரீதமானது தான்‌. நாம்‌ எதிர்பார்த்ததி லெல்லாம்‌ 
ஒன்றும்‌ நடைபெரறுமல்‌, எதிர்பாராத ஒன்றில்‌ நடை 
பெற்றது என்றால்‌ “(இத என்ன விபரீதமாய்‌-—ஆச்சரியமாய்‌ 
இருக்கிறதே” என்று சொல்லத்தான்‌ தோன்றும்‌. உண்மை 
யில்‌ அம்மாதிரி ஆச்சரியத்தை உண்டாக்கக்‌ கூடியதுதான்‌, 
இர்த விபரீத கரணி யென்னும்‌ ஆசனம்‌. நோயாளிகள்‌, 
உலகிலுள்ள சகல வைத்தியங்களையும்‌ செய்து பார்த்தும்‌ 
குணமாகாமல்‌, இந்த ஆசனம்‌ செய்ததும்‌ அவர்களுக்குக்‌ 
குணமாயிற்‌ றென்றால்‌, இதற்கு “விபரீத கரணி? அதாவது 
“ஆச்சரியத்தை உண்டாக்குதல்‌ என்று பெயரிடாமல்‌ 
வேறு என்ன பெயரைத்‌ தான்‌ இட முடியும்‌! 


வாழ்க்கையில்‌ நாம்‌ அறிந்தோ அறியாமலோ பல 
இன்னல்களுக்கும்‌, நோய்களுக்கும்‌ ஆளாகிறோம்‌. இதி 
லிருர்‌ அவிடுபட “எ.து கிடைக்குமோ, ௪௮ சுகமளிக்குமோ?? 
என்று சதா நாடிய வண்ண மிருக்கிறோம்‌. ஈமக்காக வென்று 
எத்தனை வித வைத்தியர்கள்‌ | எத்தனை வித வைத்தியங்கள்‌! 
எத்தனை வித ஆராய்ச்சிகள்‌ ! எத்தனை வித மருந்துகள்‌ | 
எத்தனை விதக்‌ கருவிகள்‌! எத்தனை வித சாதனங்கள்‌ | 
இவைகளை எல்லாம்‌ வைத்தியர்கள்‌, அறிவாளிகள்‌, விஞ்‌ 
ஞானிகள்‌ முதலியோர்‌ சதா இரவும்‌ பகலுமாய்க்‌ கஷ்டப்‌ 
பட்டுக்‌ கண்டு பிடிக்கின்றனர்‌, மக்கள்‌ நோய்‌ என்னும்‌ 


512 ஆரோக்கிய ரகசியம்‌ 


பெரும்‌ பிசாசினிடமிருக்‌ து விடுபடவே இவைக ளெல்லாம்‌ I 
செய்யப்‌ படுகின்றன. அவர்களை * உண்மைச்‌ சமூக சேவ 
கர்கள்‌, தியாகிகள்‌” என்று சொன்னால்‌ மிகையாகாது, 
இவர்களுக்கு, நோயாளி உலகம்‌ எத்தனை ஜன்மங்களெடுத்‌ : 
அப்‌ பிறந்து, ஊழியம்‌. செய்து நன்றி தெரிவித்தாலும்‌, 
இவர்கள்‌ செய்யும்‌ தியாகங்களுக்கு ஈடாகாது, 


எத்தனை விஞ்ஞானிகள்‌ முதன்‌ முதலில்‌ அவர்கள்‌ 
செய்யும்‌ ஆராய்ச்சிக்கு த்‌ கங்கள்‌ உடலையே உபயோடித்தப்‌ 
பலியாக யிருக்கின்றனர்‌ ! ஒரு டாக்டர்‌ ஒரு வித கொசுக்‌ 
களைத்‌ தன்னையே கடிக்க விட்டுக்‌ கொண்டு இறந்திருக்‌ 
கிறார்‌. இப்படிப்‌ பல தியாகங்கள்‌, செய்துதான்‌ மக்கள்‌ 
நிவாரணத்திற்காக மருந்துகளைக்‌ கண்டு பிடிக்கின்றனர்‌, 
ஒரு டாக்டர்‌, ஒரு மருந்தைக்‌ கண்டு பிடிக்க 693 தடவை 
செய்து பார்த்தாராம்‌. அதற்கு 693 என்றே பெயர்‌ 
வைத்து விட்டனர்‌. எம்‌ & பி 698 என்றால்‌ இந்தக்‌ காலத்‌ 
தில்‌ யாருக்கும்‌ தெரியாமல்‌ இருக்காது. எழுத்தறிவு 
இல்லாத சாதாரண மனிதன்‌ கூட “ஜல தோஷம்‌? சளி 
பிடித்தால்‌ £693” சாப்பிட்டால்‌ சரியாய்‌ விடும்‌ என்றான்‌. 
அதைப்‌ போல *இபசால்‌ ? மாத்திரைகள்‌ வந்தன. அதை 
யும்‌ பெருவாரியாக மக்கள்‌ உபயோகிக்க ஆரம்பித்தனர்‌. 
பிறகு இவைகளை விட உயர்ந்தது என்று *சல்படைஜன்‌' 
என்ற மருந்து வந்தது. ஒரு கலக்குக்‌ கலக்கு நோயை 
“வென்று விடலாம்‌” என்று டாக்டர்கள்‌ சந்தோஷப்‌ 


பட்டார்கள்‌. 


மக்களும்‌ இவைகளைப்‌ பெருவாரியாக உபயோகிக்க 
ஆரம்பித்தனர்‌. “இம்‌ மாதிரி கந்தக மருந்‌. தக ளெல்லாம்‌ 


லாத. 
இ 
2 


[EW டை குவிலல அவவை . 


ன 


சித்திரம்‌ 741] விபரிதகரணி [பக்கம்‌ 517 
( ஆரம்ப நிலை 2) 


இத்திரம்‌ 75] விபரிதகரணி [பக்கம்‌ 518 
(ஆரம்ப நிலை 8) 


விபரீத கரணி 513 


டாக்டர்கள்‌ மேற்‌ பார்வையில்‌ தான்‌ உபயோகக்க 
வேண்டும்‌? என்ப்தை மக்கள்‌ மறந்தனர்‌. மருந்தி 
அள்ள கந்தகம்‌ விஷத்‌ தன்மையுடையது, அது சளி 
யைக்‌ கரைத்து, அவயவங்களைச்‌ சவுக்கடி கொடுத்தாற்‌ 
போல ஒரு வேகத்தை உண்டாக்கக்‌ கூடியது, அதன்‌ 
வேசம்‌ கல்லீரலையும்‌, மூத்திரக்‌ காய்களையும்‌ கட்டாயம்‌ 
பாதிக்கும்‌ ; அதிகமானால்‌ இரு தயமும்‌ பாதிக்கும்‌, இதற்கு 
மாற்று டாக்டர்களால்தான்‌ செய்ய முடியும்‌. இம்‌ மாத்திரை 
களை உட்‌ கொண்டால்‌ வெங்காயம்‌, வெள்ளைப்‌ பூண்டு, 
முட்டை போன்றவைகளைச்‌ சாப்பிடக்‌ கூடாத, சமையல்‌ 
சோடாவை சிறிது ஜலத்தில்‌ கலக்கச்‌ சாப்பிட வேண்டும்‌. 
இதைத்‌ தவிர மூத்திரக்‌ காய்க்கும்‌, கல்லீ ரனுக்கும்‌ கஷ்ட 
மேற்படாதபடி நிறைய பழ ரசம்‌ அருந்த வேண்டும்‌. அல்‌ 
லஅ பழங்களையாவது, நிறைய சாப்பிட வேண்டும்‌. சாதா 
ரண மக்கள்‌ இவைகளை எப்படி அறிவார்கள்‌ ! “மாத்திரை 
சாப்பிட்டோம்‌; சளி கரைந்த து; ஜுர வேகம்‌ தணிந்தது? 
என்‌ று நம்புகின்றனர்‌. இக்த மருந்தினால்‌ பின்னால்‌ ஏற்படும்‌ 
கெடுதல்களை முதலிலேயே எண்ணிப்‌ பார்க்சன்றார்களில்லை. 
பிறகு கஷ்ட.ப்படுகன்றனர்‌. ஆகையால்‌ இப்பொழுது 
“டாக்டர்களுடைய அனுமதி யின்றி இம்‌ மாதிரி மருந்து 
களைக்‌ கொடுக்கக்‌ கூடாது” என்று மருந்து வியாபாரி 
களுக்கு உத்தரவா இருக்கறது, இருந்தாலும்‌, இம்‌ 
மருந்து, பரவலாக இருந்துதான்‌ வருகிற து, 


பெனிசிலின்‌ என்ற மருக்து வந்தது, முதன்‌ முதலில்‌ 

இதன்‌ உபயோகம்‌ அவ்வளவாய்‌ இல்லை, ஸ்ரீமதி. கஸ்‌ 

தூரிபா சாந்தி அவர்கள்‌, அந்திய காலத்தில்‌ சிறையிலிருந்த 

போது அவருக்கு ஏற்பட்ட வியாஇிக்குப்‌ பெனிசிலின்‌ 
98 


514 ஆரோக்கிய ரகசியம்‌ 


வேண்டு மென்று அவதிப்பட்டனர்‌. தந்திகள்‌ பறந்தன. 
பிறகு சென்னையிலிருந்து விமான மூலம்‌ அனுப்பப்பட்‌ 
டது “ஈமது உள்நாட்டு வைத்தியத்திற்கும்‌, மேல்‌ நாட்டு 
வைத்தியத்திற்கும்‌ இதுதான்‌ வித்தியாசம்‌, ஒரு மருந்து 
அகப்பட வில்லையானால்‌, பல தலை நகரங்களுக்குத்‌ தந்திகள்‌ 
பறக்கும்‌. அப்படியும்‌ கிடைக்க வில்லை யானால்‌ மேல்‌ நாட்டி 
லிருந்து வரும்‌ வசை காத்திருக்க வேண்டும்‌, அத வரை 
நோயாளியும்‌ காத்திருக்க வேண்டுமே! நமத நாட்டு டாக்‌ 
டர்கள்‌ படிப்பு முறை மாற வேண்டும்‌. வெறும்‌ மேல்‌ 
நாட்டு முறை மட்டும்‌ கற்கக்‌ கூடாது, உள்‌ நாட்டு வைத்‌ 
தியத்திலும்‌, பல அற்புத மருக்துகள்‌ இருக்கின்றன. 
“இரண்டு முறைகளையும்‌ சுற்க வேண்டும்‌.” என்று சோப்ரா 
கமிட்டியும்‌ கூட சிபாரிசு செய்திருக்கின்றது. இம்‌ முறை 
எப்பொழுது நடைமுறையில்‌ வருகிறதோ அப்பொழுது 
தான்‌ ஈமது நாட்டுக்கு நல்ல காலம்‌ பிறக்கும்‌. ௮து 
வரை, ஹோட்டலில்‌ சமைத்த உணவை எடுத்துப்‌ பரி 
மாறும்‌ பரிசாரகனைப்‌ போலத்தான்‌, நமது டாக்டர்கள்‌ 
இருக்க முடியும்‌. ஏன்‌, நமது மருந்து வகைகளையும்‌ 
கற்று, மேல்‌ நாட்டவர்களுக்கு நாம்‌ அதை அனுப்பி 


வைக்கக்‌ கூடாது | 


இப்பொழு அ பல மேல்‌ நாட்டு மருந்து வகைகளையும்‌ 
நமது நாட்டிலேயே செய்ய ஆரம்பித்து விட்டனர்‌, இதில்‌ 
பெனிசிலின்‌ பெருவாரியாகச்‌ செய்கின்றனர்‌. இப்பொழுது 
“பெனிசிலின்‌ யுகமாகவே மாறிவிட்டது” என்‌ று சொன்னால்‌ 
மிகையாகாது. எடுத்ததற்‌ கெல்லாம்‌ பெனிசிலின்‌ ஊசி 
கள்‌, மாத்திரைகள்‌, எல்லாம்‌ லக்‌ கணக்கில்‌ தான்‌ உப 
உபயோகம்‌, சண்‌ நோய்‌, பல்‌ நோய்‌, காது ரோய்‌, கட்டி, 


விபரீத காணி 515 


இரணம்‌, வலி, ஜுரம்‌, புண்‌ முதல்‌ சர்வத்திற்கும்‌ 
பெனிசிலின்‌ உபயோகமாநிறது. இத்தனைக்கும்‌ இ.த ஒரு 
காளானிலிருந்து செய்ன்றனர்‌. இக்‌ காளானிலிருக்கும்‌ 
விஷத்‌ தன்மையை மாற்றி விடுகன்றனர்‌. இதை உபயோ 
கித்தால்‌ உடலில்‌ இருக்கும்‌ கிருமிகள்‌ இறந்து விடுகின்ற 
தாம்‌. ஆனால்‌ இஅவும்‌ ஒரு அளவு தான்‌, வேலை செய்றெ.த 
என்பதில்‌ சந்தேகமில்லை. இம்‌ மருந்தை உபயோகித்து 
உபயோ த்துப்‌ பழக்கமாய்‌ விட்டால்‌, பிறகு இம்‌ மருந்து 
வேலை செய்வ தில்லை, உள்ளிருக்கும்‌ கிருமிகள்‌ இத்தனை 
யும்‌ சாப்பிட்டு ஏப்பம்‌ விடத்‌ தயாராகின்றன. ஒரு சில 
ருக்கு ஆரம்பத்தில்‌ கூட இம்‌ மருந்து வேலை செய்வதே 
இல்லையாம்‌. எனினும்‌ இது ஒரு. தற்‌ சாந்திக்கு நல்ல 
மருக் துதான்‌. ஆனால்‌, இந்த மருந்தை உபயோகித்து உப 
யோகஃத்அப்‌ பழக்கமானவர்களுக்கு, வேறு ஏதாவது கடின 
கோய்‌ வந்தால்‌, அதற்கான மருந்தை உபயோகித்தால்‌ ௮.து 
கேட்பதில்லையாம்‌, கடைசியில்‌ நோயாளிக்கு ஆபத்தாய்‌ 
முடிறதாம்‌, 


க்ஷயத்திற்கு “'ஸ்ரெப்டோமைவின்‌ வந்ததும்‌ க்ஷய 
ரோகிகளுக்கு விமோசனம்‌ கிடைத்து விட்டது” என்று சர்‌ 
தோஷப்பட்டனர்‌. இதற்கு முன்‌ வந்த மருக்துகளை விட 
பல மடங்கு பரவா யில்லை தான்‌. ஆனால்‌ “இந்த மருந்தும்‌ 
சிலருக்குக்‌ குணம்‌ செய்வ தில்லை?” என்று வைத்தியர்களே 
ஒப்புக்‌ கொள்‌ ன்‌ றனர்‌, தவிர, இது குணத்தில்‌ எப்படி 
மேலானதோ அப்படியே விலையிலும்‌ உயர்க்சத, கய 
ரோகிகளுக்குப்‌ பணம்‌ நிறைய வேண்டும்‌, இல்லாதவர்‌ 
களுக்கு, ஆஸ்பத்திரிகளால்‌ எத்தனை பேர்களைக்‌ குண 
மாக்க முடியும்‌! நாறு பேருக்கு ஒரு படுக்கை கூட இல்‌ 


516 ஆரோக்கிய ரகசியம்‌ 


லையே! இப்பொழு அ ஸ்ரெப்டோமைஹினை விட உயர்ந்த 
ஒரு மருந்து வரப்போகின்றது. “ரிமிபோன்‌, நறைட்ரஸிட்‌?' 
என்று அதன்‌ பெயர்‌. இரண்டும்‌, இரண்டு கம்பெனிகளின்‌ 
தயாரிப்பு. ஆனால்‌ ஒரே வித மருந்துதான்‌. இதைப்‌ 
பலவித ஆராய்ச்சிகள்‌ ஈடத்தி வெற்றி கண்டிருக்கன்றன 
சாம்‌, இன்னும்‌ சில ஆராய்ச்சிகள்‌ ஈடத்தினபின்‌ வெளி 
வருமாம்‌. ஒருகால்‌ ஸ்செப்டோமைஹினைப்‌ போல “ஜில 
ருக்கு வேலை செய்யாமல்‌ இருக்குமோ ” என்று பார்ப்பதற்‌ 
காக இருக்கலாம்‌, அல்லது “நீடித்து இந்த மருந்தை 
உபயோஃப்பதால்‌ நோயாளிக்கு க்ஷயம்‌ போனாலும்‌, வேறு 
வித நோய்களை உண்டாக்காமல்‌ இருக்குமா? என்று 
ஆராய்ந்த சோ தனைசெய்அ பார்ப்பதற்காகவும்‌ இருக்கலாம்‌, 


மற்றும்‌ ஆஸ்‌ தமாவுக்கு எத்தனையோ வித மருந்துகள்‌ 
டெலடோனா, நைட்ரோ, கிளிசரின்‌, அட்றினேலின்‌ முத 
லிய மருக்துகள்‌ உடனே பலனளிக்கக்‌ கூடியவையா யிருக்‌ 
கின்றன. பணம்‌ உள்ளவர்கள்‌ பல மருந்துகளை உபயோ 
இத்த, அஸ்துமாவைப்‌ போக்கடித்தும்‌ விடுகின்றனர்‌. 
ஆனால்‌ '*நிரந்தரமாய்‌ அல்துமா வரா?! என்று சொல்லுவ 
கற்‌ இல்லை, ஒரு வருஷம்‌ கழித்துச்‌ சிலருக்கு வருகிறது, 
சிலருக்கு இரண்டு மூன்று வருடங்கள்‌ கழித்தும்‌ வரு 
கிறது, சிலருக்கு ஐக்தாறு வருடங்களுக்குப்‌ பிறகும்‌ வரு 
கிறது. இவர்களெல்லாம்‌ மறுபடியும்‌ பல அற்புத மருந்து 
களை உபயோகிக்க வேண்டியது தான்‌. அவைக ளத்தனை 
யும்‌ உபயோடத்தும்‌ வியாதி என்னமோ குணமாகாமல்‌, 
சாகவும்‌ முடியாமல்‌, நிம்மதியாய்‌ உயிர்‌ வாழவும்‌ முடியாமல்‌ 
தத்தளித்துக்‌ கொண்டிருக்கின்‌ றவர்கள்‌ எத்தனையோ பேர்‌ 
இருக்கின்‌ றனர்‌, 


விபரீத கரணி 517 


மற்றும்‌, டயாபெடீஸ்‌, டயேரியா, பெரு வியாதி, 
புற்று ரோய்‌ முதலிய பலவற்திற்குப்‌ பல அற்புத மருந்து 
கள்‌, இருந்தும்‌ சோய்கள்‌ தீர்ந்த பாடில்லை, அநேக வியாதி 
கள்‌ கருமிகளால்தான்‌ உண்டாகின்றன. அக்‌ கிருமிகளைக்‌ 
கொல்வதற்காகத்‌ தான்‌ இத்தனை மருந்துகளும்‌, ஆனால்‌ 
அதே சமயம்‌ உடலுக்குக்‌ கேடு விளைவிக்காமலும்‌ இருக்க 
வேண்டும்‌. அதற்காகத்‌ தான்‌ இத்தனை ஆராய்ச்சிகளும்‌ 
செய்ய வேண்டி யிருக்கின்றன. சிலவித கிருமிகள்‌ எதற்‌ 
கும்‌ சளைக்காமல்‌, எல்லா மருந்துகளையும்‌ சாப்பிட்டு ஏப்பம்‌ 
விட்டுக்‌ கொண்டு உட்கார்ந்திருக்கும்‌, இவைகளைக்‌ கொல்ல 
எவ்வளவு அதிகமாய்‌ மருந்துகளை உபயோகிக்கிறரோமோ 
அவ்வளவிற்கும்‌ மற்ற உறுப்புக்கள்‌ பாதிக்கத்தான்‌ செய்‌ 
யும்‌. இவ்வாறு பாதிப்பதைத்‌ தடுப்பதற்காக, மற்றும்‌ 
வேறு மருந்துகள்‌ சாப்பிட வேண்டும்‌, இவ்வாறு பலவகை 
மருர்துகளினாலும்‌ தீராமல்‌. இனி உடலில்‌ சக்திகூட 
இல்லை; ஈடமாடுவதற்குக்‌ கூட முடியாது ; இனி எதிலும்‌ 
நம்பிக்கை யில்லை என்னும்‌ நிலைமையிலும்‌, விபரீத கரணி 
என்னும்‌ ஆசனம்‌ பல ஆச்சரியமான பலன்களை அளிக்‌ 


திற, 
விபரீத கரணி செய்யும்‌ விதம்‌ 


விரிப்பில்‌ மல்லாந்து படுக்கவும்‌, 78-வது சத்திரத்தி 
ஓள்ளபடி. கைகளை உடலின்‌ பக்கங்களில்‌ உள்ளங்கைகள்‌ 
தரையில்‌ படும்படியாக வைத்துக்‌ கொள்ளவும்‌, இரண்டு 
கைகளையும்‌ சேர்த்து வைத்துக்‌ சொள்ளவும்‌. மூச்சைப்‌ 
பிடி த்து இரண்டு கால்களையும்‌ சேர்த்து 74-வது சித்திரத்தி 
அள்ளபடி தூக்கவும்‌. பின்‌ சிறிது மூச்சை விடவும்‌. மறு 
படியும்‌ மூச்சைப்‌ பிடித்துக்‌ கொண்டு, கைகளை அழுத்தி 


518 ஆரோக்கிய ரகசியம்‌ 


ஊன்‌ றிக்‌ கொண்டு இன்னமும்‌ பிருஷ்டம்‌, இடுப்பு முதலிய 
வைகளைத்‌ தூக்கி 75-வ அ சித்திர கிலைக்கு வரவும்‌, உடனே 
கைகளை மடக்கி பிருஷ்டத்தைத்‌ தாங்கி 76-வஅ த்திரத்தி 
அள்ள படி. பிடி த்‌. தக்‌ கொள்ளவும்‌, 


இந்த முறைகள்‌ எல்லாமுமே சர்வாங்காசனத்தைச்‌ 
செய்வத போலத்‌ தான்‌, ஆனால்‌ சர்வாங்காசன த்தில்‌ 
கைகளை இடுப்புக்கு அடியில்‌ முஅகைத்‌ தாங்கிப்‌ பிடிக்க 
வேண்டி யிருக்கும்‌. விபரீத கரணியில்‌ பிருஷ்டத்தைக்‌ 
கைகளால்‌ தாங்கிப்‌ பிடிக்க வேண்டி யிருக்கும்‌. சர்வாங்‌ 
காசனத்தில்‌ முதுகெலும்பின்‌ மேல்‌ பாகம்‌ மட்டும்‌ வளைந்து 
மற்றவை சேராய்‌ இருக்கும்‌. அதனால்‌ ஜாலந்திர பற்‌ 
தம்‌ ஏற்படும்‌, இதில்‌ முதுகெலும்பு முப்பது, நாற்பது 
டிகிரி அளவில்‌ சாய்வாய்‌ இருக்கும்‌, இதில்‌ ஜாலந்திர 
பந்தம்‌ கிடையா அ. 


விபரீத கரணியைக்‌ கைகளால்‌ தாங்கிச்‌ செய்யச்‌ லெ 
மால்‌ தான்‌ முடியும்‌, சர்வாங்காசன த்தில்‌ கழுத்து கனம்‌ 
தாங்குவதால்‌ கைகளால்‌ லேசாய்ப்‌ பிடித்‌ திருந்தாலும்‌ 
போதும்‌. ஆனால்‌ விபரீத கரணியில்‌ சாய்வாய்‌ இருக்க 
வேண்டு மாகையால்‌, அதிக கேரம்‌ கைகளால்‌ தாங்கக்‌ கஷ்‌ 
டமா யிருக்கும்‌. சாதாரண சுக தேகிகளாலேயே ஐந்து, 
பத்து கிமிஷங் களுக்கு மேல்‌ கைகளால்‌ தாங்கிக்‌ கொண்டி 
ருக்க முடியாது, அப்படியிருக்க வயதானவர்கள்‌, பலவீன 
மானவர்கள்‌, நோயாளிகள்‌, சிறுவர்கள்‌, முதலியோர்‌ செய்‌ 
வது கஷ்ட மல்லவா ? ஆனால்‌ இந்த விபரீத கரணி ஆசனம்‌ 
இத்‌ தகையவர்களுக்குத்‌ தான்‌ மிக முக்கியமானது. எனவே 
அதற்கும்‌ ஒரு குறுக்கு வழி இருக்கின்ற த, மிகச்‌ சுலபம்‌; 
கொஞ்சம்‌ கூடக்‌ கஷ்டமே சடையாது, 


விபரீத காணி 519 


மூன்‌ அ, நான்கு தலையணைகளை அடுக்கி ஒரு சயிற்றினால்‌ 
நன்றாய்க்‌ கட்டிக்‌ கொள்ள வேண்டும்‌. அல்லது ஜமூக்‌ 
காள த்தினாலோ, ஒரு விரிப்பினாலோ ஈன்கு சுற்றிப்‌ பிறகு 
கயிற்றால்‌ கட்டி இதற்காகவே பிரத்தியேகமாய்‌ வைத்துக்‌ 
கொள்ளலாம்‌, படுக்கைக்‌ கட்டின்‌ உயரம்‌ அவரவர்களின்‌ 
கைக்கு ஒரு முழ உயரம்‌ இருந்தால்‌ போதும்‌, இது தான்‌ 
இர்ச ஆசன த்திற்கு வேண்டிய கருவி, 


இப்பொழுது 77-வது சித்திரத்தில்‌ உள்ளபடி இரண்டு 
கால்களையும்‌ நீட்டிப்‌ படுக்கையின்‌ முனையில்‌ உட்காரவும்‌. 
பிறகு மெதவாய்ப்‌ பின்புறம்‌ சாய்ந்து, கைகளைப்‌ பின்புறம்‌ 
ஊன்றிக்‌ கொண்டு தலையை நிதானமாய்‌ 78-வது சித்திரத்‌ 
திலுள்ளபடி ழே வைத்துப்‌ படுக்கவும்‌, பின்‌ புறம்‌ அதி 
கம்‌ ஈகர்ந்து விடக்‌ கூடாது, தலை, தோள்கள்‌ மட்டும்‌ 
தரையில்‌ இருக்க வேண்டும்‌, மற்ற பாகங்கள்‌ தரையில்‌ 
படக்‌ கூடாது. பின்‌ இரண்டு கால்களையும்‌ சேர்த்தாற்‌ 
போலத்‌ தூக்கி 79-வது சித்திரத்தி லுள்ளபடி. இருக்கவும்‌, 
இரண்டு கைகளைப்‌ படுக்கையின்‌ மேல்‌ சாதாரணமாய்ப்‌ 
போட்டுக்‌ கொள்ளலாம்‌. அல்லஅ படுக்கை நழுவி வீடும்‌ 
போல்‌ இருந்தால்‌ பிடித்துக்கொள்ளலாம்‌, இடுப்பு ஈன்‌ 
றாய்ப்‌ படுக்கையில்‌ தாங்கி யிருக்க வேண்டும்‌, மூச்சை 
இழுக்கவும்‌ விடவும்‌ செய்யலாம்‌. வாயினால்‌ சுவாசிக்கக்‌ 
கூடாது, வாய்‌ மூடியிருக்க வேண்டும்‌, 


சாதாரண தேக கிலையிலுள்ளவர்கள்‌ முதல்‌ வாரத்தில்‌ 
மூன்று கிமிஷங்கள்‌ வீதம்‌ மூன்று தடவை செய்யலாம்‌. 
இந்த ஆசனத்தை அரை மணி நேரத்திற்கு மேல்‌ செய்ய 
வேண்டிய தில்லை, 


520 ஆரோக்கிய ரகசியம்‌ 


கோயாளிகள்‌, பலவீன மானவர்கள்‌ முதன்‌ முதலில்‌, 
ஒருவர்‌ சகாயத்துடன்‌ செய்வது நல்லது. எழுந்து படுக்‌ 
கைக்‌ கட்டின்‌ மேல்‌ உட்கார முடிந்தால்‌ உட்கார்ந்து 
கொள்ளலாம்‌, உதவி செய்பவர்‌ மெதுவாய்‌ முதுகைத்‌ 
தாங்கெ வண்ணம்‌, பயிற்சி செய்பவரைப்‌ பின்‌ பக்கம்‌ 
சாயச்‌ செய்து, தலை, புஜம்‌ மட்டும்‌ தரையில்‌ பட வைத்துப்‌ 
பிறகு கால்களைக்‌ தூக்கிப்‌ படத்திலுள்ள நிலையில்‌ கால்‌ 
களைப்‌ பிடித்‌. தக்‌ கொள்ளலாம்‌. எழுந்திருந்து உட்காரு 
வதற்குக்‌ கூடச்‌ சக்தி யில்லாதவர்களுக்கு, உதவி செய்‌ 
பவர்‌ கால்களைப்‌ பிடி.த்துத்‌ தூக்கி, முதுகின்‌ அடியில்‌ படுக்‌ 
கையை வைக்கலாம்‌. “எழுந்திருந்து உட்காரக்‌ கூடச்‌ 
சக்தி யில்லாதவர்கள்‌ ஆசனங்கள்‌ செய்யலாமா?” என்று 
கேட்கலாம்‌. ஆம்‌; இந்த விபரீத கரணி ஆசனம்‌ அப்பேர்ப்‌ 
பட்டவர்களுக்காகத்‌ தான்‌ ஏற்பட்டது, “மற்ற எந்த ஆசன 
மும்‌ செய்ய முடியாது?” . என்ற நிலையிலுள்ளவர்களுக்குத்‌ 
தான்‌, விபரீத கரணி ஆசனம்‌ செய்விக்க வேண்டியது, 


இவர்கள்‌, முதலில்‌ பிறர்‌ சகாயத்துடன்‌ அரை அல்லது 
ஒரு நிமிஷம்‌ செய்யலாம்‌. முடிந்தால்‌ இரண்டு மூன்று. 
தடவைகள்‌ செய்யலாம்‌. இவ்வாறு அவரவர்களின்‌ சக்திக்‌ 
குத்‌ தக்கபடி வாரத்திற்கு ஒன்‌ அ அல்லஅ இரண்டு நிமிஷம்‌ 
கள்‌ அதிகமாக்கிக்‌ கொள்ளலாம்‌. எவ்வளவு கேரம்‌ செய்‌ 
தால்‌ கஷ்ட மில்லாமல்‌ செய்ய முடிகின்றதோ அதை அவ 
ரவர்கள்‌ அறிந்து செய்ய வேண்டும்‌. கஷ்டமாய்‌ இருந்தால்‌ 
இறங்கி விட வேண்டும்‌. கஷ்டப்‌ பட்டுக்‌ கொண்டு அதிக 
கேரம்‌ இருக்கக்‌ கூடாது, இவ்வாறு மெதுவாக முன்னேறி 
இருபது, முப்பது நிமிஷங்கள்‌ வரை செய்யப்‌ பழகிக்‌ 
கொள்ளலாம்‌, இதை, ஓரே தடவையாசச்‌ செய்ய வேண்டு 


சித்திரம்‌ 16] விபரீதகரணி [ பக்கம்‌ 518 


சித்திரம்‌ 01] விபரீதகரணி (வே, றுவிதம்‌) [ பக்கம்‌ 519 


( ஆரம்ப நிலை 1) 


சித்தம்‌ 18] விபரீதகரணி (வேறுவிதம்‌) , [பக்கம்‌ 519 
( ஆரம்ப நிலை 8) 


விடரீத காணி 1214 


மென்ப தில்லை. இரண்டு மூன்று தடவைகளில்‌ வேண்டிய 
'ரேரத்தைப்‌ பூர்த்தி செய்து கொள்ளலாம்‌. ஓவ்வொரு 
தடவைக்கு மத்தியில்‌, முஅசடியில்‌ இருக்கும்‌ படுக்கையை 
எடுத்து விட்டு, கால்‌, கைகளை நன்கு நீட்டி விறைப்பில்லா 
மல்‌ வைத்துக்‌ கொண்டு உடலைத்‌ தளர்த்திக்‌ கண்‌ மூடி 
ஓரிரு நிமிஷங்கள்‌ ஓய்‌ வெடுத்துக்‌ கொள்ளலாம்‌. அவரவர்‌ 
களின்‌ செளகரியப்படி ஓய்‌ வெடுக்கலாம்‌. பெரு மூச்சு, 
ஆயாசம்‌ இல்லாமல்‌ “மறுபடியும்‌ செய்யலாம்‌” என்று தோன்‌ 
அம்‌ வரை நோயாளிகள்‌ ஓய்‌ வெடுத்துக்‌ கொள்ளலாம்‌, 


இதைச்‌ செய்யும்போது எச்சில்‌ வந்தால்‌ விழுங்கக்‌ 
கூடாது. ஆசனத்தைக்‌ கலைத்து விட்டு, விழுங்கலாம்‌. 
இருமல்‌, தும்மல்‌, கொட்டாவி முதலியன வந்தாலும்‌ அவ்‌ 
வாறே செய்ய வேண்டும்‌, மிகப்‌ பலவீன மானவர்கள்‌, 
நோயாளிகள்‌ இந்த ஆசனம்‌ செய்வதற்கு அரை மணிக்கு 
மூன்‌ அமை டம்ளர்‌ பால்‌ மட்டும்‌ அருந்தலாம்‌. இப்‌ 
படி. அருந்தவ தனால்‌ விபரீத கரணி செய்யும்‌ போது ஏற்‌ 
படும்‌ ஆயாசம்‌, மயக்கம்‌ முதலியவைகளைத்‌ தகிர்க்கலாம்‌, 
இம்‌ மாதிரி எல்லோருக்கும்‌ உண்டாகாது, அப்படி 
உண்டானால்‌ “அவர்களுக்கு இந்த ஆசனம்‌ ஓத்துக்‌ 
கொள்ள வில்லை” என்னு கைவிடாமல்‌ இருக்கவே இந்த 
யோசனையைச்‌ சொல்லுகின்றோம்‌. ஆயாசம்‌, மயக்கம்‌ 
முதலியன உண்டாகாதவர்கள்‌ பால்‌ சாப்பிடாமலே செய்‌ 
வத நல்லத, 


இந்த ஆசனத்தைச்‌ செய்யும்‌ போது நேரம்‌ ஆக ஆக 
முதுகு நழுவிக்‌ ழே போய்த்‌ தரையில்‌ உட்கார்ந்து 
கொள்ளும்‌, அப்படி. ஆகாமல்‌ பார்த்துக்‌ கொள்ள வேண்டும்‌, 


522 ஆரோக்கிய ரகசியக்‌ 


அப்படி முதுகு தரையில்‌ பட்டால்‌, உடலைச்‌ சற்று தூக்‌, 
கைகளால்‌ படுக்கையை முஅகுக்கு அடியில்‌ இழுத்து 
விட்டுக்‌ கொள்ள வேண்டும்‌ தலை, பிடரி, தோள்கள்‌ 
மட்டும்‌ தரையில்‌ இருக்கும்படி பார்த்துக்‌ கொள்ள 
வேண்டும்‌, 


உடலை விறைப்பாய்‌ வைத்துக்‌ கொள்ளக்‌ கூடாது, 
கால்‌, விரல்கள்‌, பாதம்‌, கைகள்‌ எல்லாம்‌ இயற்கையாய்‌ 
இருக்கும்படி. விட்டு விட வேண்டும்‌. கால்‌ வலிக்கவோ, 
துடை வலிக்கவோ, கால்‌ நடுங்கவோ, ஆரம்பித்தால்‌ ஆச 
னத்தைக்‌ கலைத்துச்‌ சிறிது நேரம்‌ படுத்து ஓய்‌ வெடுத்துக்‌ 
கொண்டு மறுபடியும்‌ செய்யலாம்‌ 


சர்வாங்காசனம்‌, சிரசாசனம்‌ முதலியவைகளை அதிக 
நேரம்‌ செய்பவர்கள்‌ இந்த ஆசனத்தைச்‌ செய்ய வேண்டிய 
அவசிய மில்லை, அப்படிச்‌ செய்ய வேண்டுமானால்‌ ஐந்து 
முதல்‌ ஏழு நிமிஷங்கள்‌ வரை செய்தால்‌ போதும்‌, 


இந்த விபரீத கரணி ஆசன த்தைக்‌ கண்டு பிடித்தவர்கள்‌ 
மிக சாமர்த்தியசாலிகளாயும்‌, நுண்ணிய புத்திசாலிகளாயும்‌ 
இருக்க வேண்டும்‌, இந்த ஆசனத்தில்‌ சர்வாங்காசனப்‌ 
பலனில்‌ பாதி அளவும்‌, சிரசாசனப்‌ பலனில்‌ பாதி அளவும்‌ 
கிடைக்கின்றது. சாதாரணமானவர்களுக்கு முதலிலேயே 
சர்வாங்காசனம்‌ சொல்லித்‌ தரலாம்‌ ஆனால்‌ நோயாளிகள்‌ 
பலவீன மானவர்கள்‌, வயதானவர்கள்‌, அதிக கனமானவர்‌ 
கள்‌, சிறுவர்கள்‌ இவர்கள்‌ எல்லாம்‌ ஆரம்பத்திலேயே 
சர்வாங்காசன த்தைச்‌ செய்ய முடியாது, எனவே விபரீத 
கரணியைத்‌ தான்‌ செய்ய முடியும்‌, இந்த ஆசனத்தில்‌ 
சர்வாங்காசனத்தைப்‌ போல பூரா இரத்தமும்‌ தைராயட்‌ 


விபாத: காணி 523 


கோளத்திற்கே செல்வ தில்லை. மார்பிற்கும்‌, கழுத்திற்கும்‌ 
சிரசிற்கும்‌, இரத்தம்‌ பாய்‌ன்றது, கழுத்திற்குப்‌ பாய்வ 
தால்‌ தைராய்ட்‌ கோளத்திற்கும்‌ ஆரோக்கிய மேற்படுகின்‌ 
ற, அதனால்‌ சர்வாங்காசனப்‌ பலனும்‌ உண்டு, இர 
சிற்குப்‌ பாய்வதால்‌ சிரசாசனப்‌ பலனும்‌ உண்டு. இதைத்‌ 
தவிர, இந்த ஆசனத்தில்‌ சர்வாங்காசனம்‌, சிரசாசனம்‌ 
இவை இரண்டிற்கும்‌ இல்லாத ஒரு அபூர்வ பலனும்‌ உண்டு, 
அததான்‌ மார்பிற்கும்‌ இரத்தம்‌ பாய்வது, விபரீத கரணி 
யைச்‌ சாய்வாய்ச்‌ செய்வதால்‌, இரத்தம்‌ மார்பு பாகத்திற்கு 
அதாவ, நுரை ஈரல்களுக்கு இரத்தப்‌ பாய்ச்சல்‌ தாராள 
மாய்க்‌ இடைக்கின்றது. அதனால்‌ இரை ஈரல்‌ சம்பந்த 
மான க்ஷயம்‌, ஆஸ்தமா, இருமல்‌, சளி, ஜல தோஷம்‌ 
போன்ற பல நோய்களுக்கும்‌ இந்த ஆசனம்‌ பரம ஓளஷத 
மாய்‌ இருக்கின்றது, அம்‌ மாதிரியே இருதயத்திற்கும்‌, 


தவிர, நுரை ஈரல்‌ சம்பந்த மில்லா மற்ற நோய்களிலும்‌ 
ஆரம்பத்தில்‌ இதைச்‌ செய்தால்‌, அவர்களுக்குச்‌ சர்வாங்‌ 
காசன, சிரசாசனப்‌ பலனும்‌, நுரை ஈரல்‌ ஆரோக்கியமும்‌ 
கிடைக்கின்றது. ஓரிரு மாதம்‌ இந்த ஆசனத்தைச்‌ செய்வ 
தால்‌ பிறகு சக்தி ஏற்பட்டு, சர்வாங்காசனத்தைத்‌ தன்னா 
லேயே செய்ய வரும்‌, நாளடைவில்‌ இந்த ஆசனத்தில்‌ 
இருந்தவாறே படுக்கையைத்‌ தள்ளி விட்டு, கைகளால்‌ 
முதுகைப்‌ பிடித்துக்‌ கொண்டு சர்வாங்காசனத்தைச்‌ 


செய்யலாம்‌. 


இந்த ஆசனத்சைச்‌ செய்ய வயது நிர்ணயம்‌ டை 
யாது, இரண்டு வயது குழக்தைகள்‌ முதல்‌ எண்பது 
வயது வயோதிகர்கள்‌ வசை செய்யலாம்‌, ஆண்‌ பெண்‌ 


524 i ஆரோக்கிய ரகசியம்‌ 


சகலருக்கும்‌ இது மிகச்‌ சுலபமான ஒரு ஆரோக்கிய 


சாதனம்‌, 


தறிப்பு: பெண்கள்‌ வீட்டு விலக்கா யிருக்கும்‌ நாட்‌ 
களில்‌ எந்த ஆசனமும்‌ செய்யக்‌ கூடாத. வழக்கமாய்ச்‌ 
செய்யும்‌ பெண்மணிகள்‌ கர்ப்பமானாலும்‌ மூன்று மாதங்‌ 
கள்‌ வரை இதைச்‌ செய்யலாம்‌. புதிதாய்‌ ஆரம்பிப்பவர்கள்‌ 
கர்ப்பமா யிருந்தால்‌ செய்யக்‌ கூடாது, 


வயிற்றில்‌ ஆப்பரேஷன்‌ செய்து கொண்டவர்கள்‌ 
ஆசன ஆசிரியர்களின்‌ ஆலோசனையின்‌ பேரில்தான்‌ 
செய்யலாம்‌, 


ஆஸ்துமா 


“அஸ்துமா'”” இன்றைய விஞ்ஞான உலகத்தின்‌ 
தீராப்‌ பிரச்னை, இதுவரை கணக்கற்ற மருந்துகளைக்‌ கண்டு 
பிடி த்திருக்கன்றனர்‌. ஆனால்‌ ““அவைக ளெல்லாம்‌ தற்கால 
சாந்தயே தவிர, முற்றிலும்‌ போக்க முடியாது”? என்று 
வைத்திய உலகமே ஓப்புக்‌ கொண்டிருக்கிறது. இந்த முடிவு 
இன்று நேற்று செய்த தல்ல. 1927-ம்‌ வருடத்தில்‌ லண்‌ 
டன்மா நகரில்‌ “* ஆஸ்துமா பரிசோ தனைக்‌ கமிட்டி? 
ஒரு கமிட்டி. கூடி முடிவு செய்தது. அதன்‌ காரண காரி 
யங்களை அறிந்த, தர்க்கித்துக்‌ கடைசியில்‌, “* ஆஸ்‌ துமாவை 
மருந்தினால்‌ பூரணமாய்க்‌ குண மாக்க முடியாது, தேகப்‌ 
பயிற்சிகளினால்‌ தான்‌ குணமாக்க முடியும்‌” என்று ஓரே 


என்ற 


தீர்மானமாக அவர்கள்‌ முடிவு கட்டி விட்டார்கள்‌. 


இவ்வளவு சுலபமாக எப்பொழுதோ முடிவு செய்து 
விட்ட ஒரு விஷயத்தைப்‌ பற்றி, கடைமுறையில்‌ அதை 


விபரீத காணி 525 


ஈடத்து வாரில்லாதது தான்‌ ஆச்சரியமா யிருக்கிறது: 
அப்படி தைரியமாய்ச்‌ செயலிலும்‌ காட்டுவ தாய்‌ இருந்திருக்‌ 
தால்‌, இன்று லக்ஷக்‌ கணக்கரன, ஏன்‌, உலகம்‌ பூராவும்‌ 
கணக்கிட்டால்‌, கோடிக்‌ கணக்கானவர்கள்‌ என்று கூடச்‌ 
சொல்லலாம்‌, அத்தனை ஆத்மாக்களும்‌ பிழைக்க மாட்‌ 
டாமலும்‌, சாக மாட்டா மலும்‌, தத்தளித்துக்‌ கொண்டிருக்க 
மாட்டார்கள்‌, சாதாரணமாய்‌ நம்மைப்‌ போல நிம்மதி 


யாய்‌ மூச்சு வாங்கி விட்டுக்‌ கொண்டிருப்பார்கள்‌. 


ஆஸ்துமா ரோகிகளின்‌ பிரச்னை யெல்லாம்‌ ஈம்மைப்‌ 
போல சாதாரணமாய்‌ மூச்சு வாங்கவும்‌ விடவும்‌ செய்ய 
வேண்டு மென்பதே, உலகத்தில்‌ இதைக்‌ தவிர வேறு 
ஒன்றின்‌ மேலும்‌ அவர்களுக்கு இச்சை கடையாது, ஏதா 
வது இருந்தால்‌ அதெல்லாம்‌ இதற்குப்‌ பிறகே யாகும்‌. 
பலவித நோய்கள்‌ இருக்கின்றன. அவைகளில்‌ சிலவற்றால்‌ 
“ உயிரையும்‌ மாய்த்துக்‌ கொள்ளலாம்‌?” என்ற தணிவு 
கூட உண்டா விடும்‌. வயிற்று வலி, அப்பெண்டிடிஸ்‌ 
வலி முதலியவை, அவ்வித துணிவை உண்டாக்கி வீடும்‌. 
எத்தனையோ பேர்‌, வயிற்று வலி பொறுக்க மாட்டாமல்‌, 
கிணற்றிலும்‌, குளத்திலும்‌ விழுந்து தற்கொலை செய்து 
கொண்டார்க ளென்று நாம்‌ பத்திரிகைகளில்‌ படிக்க 
வில்லையா ? ஆனால்‌ எந்த ஆஸ்‌ அமா சோகியாவ.து, அப்படிக்‌ 
இணற்றிலோ குளத்திலோ விழுந்து தற்கொலை செய்து 
கொண்டதாகப்‌ படித்திருக்கிறோமா? அல்லது கேள்வி 
தான்‌ பட்டிருக்கிறோமா ? அப்படி ஒன்றும்‌ நடந்ததாகக்‌ 
தெரிய வில்லை. அதற்குப்‌ பதிலாக இன்னும்‌ உயிரின்‌ மேல்‌ 
அவர்களுக்கு அதிகப்‌ பற்றுதான்‌ உண்டாகிறது, “ஒரு 
மூச்சு ஈன்றாய்‌ விட்டால்‌ போதுமே” என்று ஏங்குவார்கள்‌, 


526 ஆரோக்கிய ரகசியம்‌ 


ஆஸ்துமா எப்பொழுதுமே இருக்காது. இலருக்கு 
இரவில்‌ படுக்கப்‌ போகும்‌ போது வந்து விடும்‌, சிலருக்குப்‌ 
படுத்த சிறிது நேரத்தில்‌ வரும்‌. சிலருக்கு அதிகாலையில்‌ 
வரும்‌, சிலருக்கு வெய்பில்‌ வந்தால்‌ வரும்‌, சிலருக்கு 
வெய்யில்‌ தணிக்கதும்‌ வரும்‌. சிலருக்கு ஈல்ல வெய்யில்‌ 
சபயத்திலும்‌ இருக்கும்‌. சிலருக்குப்‌ பேசினால்‌ வர்‌ அ விடும்‌, 
சிலருக்குக்‌ கோபத்தினால்‌ ஆத்திரப்பட்டுப்‌ பேசினால்‌ 
வந்து விடும்‌, சிலருக்கு வெய்யில்‌ காலத்தில்‌ இருக்‌ 
காத. மழை, பனிக்‌ காலம்‌ வந்ததும்‌ வந்து விடும்‌, 
சிலருக்கு வெய்யிற்‌ காலத்தில்‌ மழைக்காக குளிர்ந்த 
காற்று அடித்ததும்‌ *தோஷ்ணமானி அதன்‌ குறியைக்‌ 
காட்டுவது” போல இவர்களுக்கு ஆஸ்துமா ஆரம்பித்து 
வீடும்‌. இதைக்‌ கொண்டு “சரி! மழை வரும்போ லிருக்‌ 
இறது”! என்று இர்மானிக்கலாம்‌. சிலருக்கு வெய்யில்‌ 
காலத்தில்‌ வேர்த்தாலும்‌ வந்து விடும்‌, சிலருக்கு ஆஸ்அமா 
வந்தால்‌ பக்கத்தி லிருப்பவர்களுக்கு இழுப்பின்‌ சத்தம்‌ 
கர்‌ கர்‌? என்று கேட்கும்‌. சிலருக்குக்‌ கேட்காது, ஆனால்‌ 
அவர்களுக்குள்‌ ஈன்கு கேட்கும்‌. சிலருக்குச்‌ சற்று 
அலைந்து வேலை செய்தாலும்‌, உடலை அலட்டிக்‌ கொண்டா 
௮ம்‌ உடனே ஆஸ்துமா வந்து விடும்‌, 


முற்றின ஆஸ்‌. அமா சோ௫களைப்‌ பார்க்கவும்‌ நமக்குக்‌ 
சஷ்டமா யிருக்கும்‌. நீந்தத்‌ தெரியாதவர்கள்‌ தண்ணீரில்‌ 
விழுந்து விட்டால்‌, மூச்சுக்காக எப்படி த்‌ இணறுவார்களோ 
அப்படித்‌ திணறுவார்கள்‌. இப்படிச்‌ சில நாட்கள்‌ தொடர்ச்‌ 
தும்‌ இருக்கும்‌. ஆஸ்‌ தமா, இரவில்‌ தான்‌ தன்‌ உக்கிர 
ரூபத்தைக்‌ காட்டும்‌. படுக்க முடியாமல்‌ முன்‌ பச்சம்‌ 


நாலைந்து தலையணைகளைப்‌ போட்டு அப்படியே சாய்ந்திருப்‌ 


விபரீத கரணி 527 


பர்‌, பின்‌ பக்கம்‌ உயரமாகத்‌ தலையணைகளைப்‌ போட்டுச்‌ 
சாய்வர்‌, தூக்கம்‌ வராது, இவ்வாறு பல இரவுகள்‌ தூக்க 
மின்றி மூச்சுக்கு மன்றாடிக்‌ கண்‌ குழி விழுந்து, கண்‌ இமை 
கள்‌ உயிரிழந்த, முகம்‌ வெளுத்தப்‌ பார்க்கப்‌ பரிதாபமா 
யிருக்கும்‌. பிரம்ம ராக்தன்‌ வந்து மென்னியைப்‌ பிடித்‌ 
அக்‌ கொண்டால்‌ எந்த. நிலைமையில்‌ இருப்பார்களோ அப்‌ 
படித்‌ தோன்றும்‌ அவர்களைப்‌ பார்த்தால்‌. 


நண்பர்கள்‌, உற்றார்‌, உறவினர்‌, சுற்றம்‌, மனைவி, 
புருஷன்‌ பிள்ளைகள்‌ மற்றும்‌ யார்‌ இருந்தம்‌ யாது பயன்‌? 
“காதற்ற ஊசியும்‌ வராதுசாண்‌ கடை வழிக்கே?” என்று 
பட்டினத்தடிகள்‌ பாடியிருக்கிறார்‌. கடைவழிக்கு ஏன்‌ 
போக வேண்டும்‌? நம்‌ கண்‌ முன்பே, இக்த இக வழிக்கே 
உதவாமல்‌ பல சமயம்‌ போய்விடுநன்ற தல்லவா? தலைச்‌ 
சுமையா? “ஐயோ! பாவம்‌. எத்தனை நேரம்‌ நீ தூக்கிக்‌ 
கொண்டு கஷ்டப்படுவாய்‌ ! என்னிடமும்‌ சிறிது நேரம்‌ 
கொடு” என்று மாற்றிக்‌ கொள்ள ! ௮னுதாபப்‌ படலாம்‌. 
சிசருஷை செய்யலாம்‌; ஆதரவா. யிருக்கலாம்‌. கனிந்த 
மொழிகள்‌ பேசலாம்‌. ஆனால்‌ அஅவும்‌ எத்தனை நாளுக்கு ! 
பணம்‌ படைத்தவர்களுக்கு இவை சிறிது நீடிக்கும்‌, 
இல்லாதவனுக்கு? 


ஆஸ்‌ தமாவிற்‌ கென்று பல மருக்துகளுண்டு, பல 
வைத்தியங்களு முண்டு, ஆயுர்வேத, இத்த, யூனானி, 
ஹோமியோபதி, அலோபதி முதல்‌ சகலத்திலும்‌ மருந்து 
கள்‌ பல உண்டு, இத்தனையும்‌ போதாதென்று பத்திரிகை 
களில்‌ விளம்பர மருந்துகள்‌ ஏராளம்‌ உண்டு, ஒரே இரவில்‌ 
ஆஸ்துமா சளியைக்‌ கரைப்பது முதல்‌ ஒரே வாரத்தில்‌ 


528 ஆரோக்கிய ரகசீயம்‌ 


ஆஸ்‌.அமாவி லிருந்து விடுதலை அளிக்கும்‌ மருர்துகள்‌ வசை 
விளம்பரங்களில்‌ காணலாம்‌. இத்தனை இருர்தும்‌ அஸ்க 
மாவை விடை கொடுத்து அனுப்ப முடிய வில்லை. அடக்க 
வைக்கத்தான்‌ முடிறெது, 


ஆஸ்‌ துமாக்‌ காரர்களுக்குப்‌ பலவிதமான மருத்தவம்‌ 
நடக்கும்‌. ஒன்றிலும்‌ திருப்தி அடைய மாட்டார்கள்‌. ஒத்‌ 
சடம்‌ கொடுப்பார்கள்‌. தைலங்களை மார்புக்குப்‌ போட்டுத்‌ 
தேய்ப்பார்கள்‌. புகை பிடிப்பார்கள்‌. சிலவித மருந்துகளை 
முகர விடுவார்கள்‌, உள்ளுக்குக்‌ கஷாயம்‌, லேகியம்‌, மாத்‌ 
திரைகள்‌, நீர்‌ மருந்‌ துகள்‌, ஊசிகள்‌ முதல்‌ சகல வைத்திய 
மும்‌ நடக்கும்‌. 

ஆஸ்‌ தமா வென்பது என்ன? ஏன்‌ மூச்சு திணறு 
கின்றது? “கர்‌ கர்‌ என்ற சத்தம்‌ எதனால்‌ உண்டா 
கிறது? என்று தெரிக்து கொண்டால்‌ இம்‌ மருந்துக ளெல்‌ 
லாம்‌ எதுவரைக்கும்‌ வேலை செய்யும்‌ என்பதைத்‌ தெரிந்து 
கொள்ளலாம்‌. 


மூச்சக்‌ குழாய்‌ இரண்டு மூக்குத்‌ அவாரத்தி லிருந்து 
ஆரம்பித்துச்‌ சிறிது தூரத்தில்‌ ஒன்றாகச்‌ சேர்ந்து ஒரே 
குழாயின்‌ வழியாக உள்‌ சென்று அங்கிருந்து இரண்டாக 
இரண்டு நரை ஈரல்களுக்குப்‌ பிரிகின்றன. அப்படிப்‌ 
பிரியும்‌ குழாயில்‌ பெரிய மரங்களில்‌ பல களைகள்‌ 
பிரிந்து அதிலிருக்து இன்னமும்‌ சிறிய களைகள்‌ பிரிவதைப்‌ 
போலப்‌ பெரிய குழாயிலிருந்து, பல பிரிவுகளாகப்‌ ' 
பிரிந்து, பிறகு அதிலிருந்து பல சிறிய பொடிக்‌ குழாய்க 
ளாசப்‌ பிரிகின்றன. அப்படிப்‌ பிரியும்‌, மிகச்‌ சிறிய குழா 
யின்‌ கனம்‌, ஒரு அங்குலத்தில்‌ நாற்பதில்‌ ஒரு பாகக்‌ கனம்‌ 


ட்‌ அட ௮௪ A கய... ல # "| 
சித்திரம்‌ 79] விபரிதகரணி (வேஅவிதம்‌) [பக்கம்‌ 519 


சித்திரம்‌ 80. பட்டானி 
82 வயதான பாட்டி. அம்மாள்‌ ஆசனம்‌ செய்கின்றார்‌. 


விபரீதகாணீ . 529 


தான்‌ உடையதஅ. அதாவது மயிரிழை போன்றது, இச்‌ 
குழாய்களின்‌ உள்‌ சுவர்கள்‌, காற்று போகவும்‌ வரவும்‌ 
செளகரியமா யிருக்கும்‌ பொருட்டு மெல்லிய சவ்வுகளால்‌ 
ஆக்கப்‌ பட்டிருக்கின்றன. பெரிய காற்றுக்‌ குழாயின்‌ 
ஆரம்பத்தின்‌ கனம்‌ இரண்டங்‌ குலமா யிருக்கும்‌ பிறகு 
சிறிது சிறிதாகக்‌ குறைந்து கடைசியில்‌ . மயிரிழை 
போன்று இருக்கும்‌ இந்த மயிரிழை போன்றுள்ள. காற்‌ 
றுக்‌ குழாய்களின்‌' சந்து எவ்வளவு இருக்கக்கூடும்‌ என்‌ 
பதை நீங்களே ஊூத்துக்‌ கொள்ளுங்கள்‌. அதன்‌ வழி 
யாகவும்‌, காற்று போயும்‌ வந்து. கொண்டு மிருச்கும்‌, 
சிறிது வேகமாகக்‌ காற்று இழுத்தாலும்‌, விட்டாலும்‌, 
சத்தம்‌ கேட்கின்ற தல்லவா? அந்தச்‌ சிறிய காற்றுக்‌ 
குழாயில்‌ காற்று நிறைந்து போகும்போது, ஊது குழலில்‌ 
ஊதினால்‌ சத்தம்‌ உண்டாவதைப்‌ போல “உஸ்‌” என்ற 
சத்தம்‌ உண்டாூற து, இது சாதாரணமானவர்களுக்க, 
வேண்டுமென்றே. .செய்தால்‌. உகு இயற்கையாய்‌ 
அப்படி இருக்காது. 


ஆஸ்‌ துமாக்காரர்களுக்கு வேண்டு மென்றே செய்ய 
வேண்டிய தில்லை, ' யாராவது வேண்டு மென்று செய்‌ 
வார்களா ! அந்த மிக மெல்லிய மயிரிழை போன்ற குழாய்‌ 
கள்‌ பல காரணங்களால்‌ சுருங்கி விடும்‌, வழி ஈருங்க விட்‌ 
டால்‌, காற்று நுழைந்து போகும்போது சத்தம்‌ உண்டாகத்‌ 
தானே செய்யும்‌! அதுதான்‌ சுவாச காசம்‌ என்பது, இது 
நீடித்து இருந்தால்‌ மூச்சுத்‌ திணறுவது சகஜந்தானே? 
சிலருக்குச்‌ சளியும்‌ உற்பத்தியாக அந்தச்‌ சிறு தூவாரங்‌ 
களையும்‌ அடைத்துக்‌ கொள்ளும்‌, அப்படியே பரவி 
வந்து மற்றக்‌ குழாய்களிலும்‌ அடைத்துக்‌ கொள்ளும்‌. 

84 


530 ஆரோக்கிய ரகசியம்‌ 


“சளி எப்படி உண்டாகின்ற? என்பதை “ஜல தோஷம்‌! 
என்னும்‌ தலைப்பில்‌ விவரிக்கப்‌ பட்டிருக்றறெது, அப்படிச்‌ 
சளியும்‌ உண்டாகி விட்டால்‌, ஆஸ்துமாக்கா ரர்களுக்குச்‌ 
சங்கடம்‌ சொல்லி முடியாது, சளியை வெளியேற்ற 
்‌ வேண்டி. இருமல்‌ வரும்‌. இருமல்‌ வருவது நல்லது தான்‌, 
இருமுவ தென்பது, நாம்‌ முதலில்‌ மூக்கன்‌ வழியாகக்‌ 
காற்று இழுப்பது போதாதென்று வாயின்‌ வழியாகவும்‌ 
காற்று இழுத்து உள்ளே அனுப்புகிறோம்‌. அச்‌ காற்று 
பிராண வாயு உட்சென்ற தும்‌ சளியை அறுத்து வழி செய்‌ 
கிறது. அதை வெளியே தள்ள ஒரு உணர்ச்‌ இருமலை 
வருவிக்கன்‌ றது, அப்பொழு அ சளி வெளியில்‌ வருகின்றது, 
சிலருக்குச்‌ சளி மிகக்‌ கட்டியா யிருக்கும்‌. அவர்கள்‌ 
இருமி, இருமி அதை வெளியில்‌ எடுக்க சிரமப்பட வேண்‌ 
டியதா யிருக்கும்‌, 


இவர்களுக்கு உடனடியாக வேண்டியது உஷ்ணம்‌ 
தான்‌, பிறகு சளியைக்‌ கரைக்க வேண்டும்‌, சுருங்கிய 
காற்றுக்‌ குழாய்கள்‌ விரிய வேண்டும்‌. அதற்குப்‌ பல 
மருந்துகள்‌ உடனடியாக நிவாரண மளிக்க இருக்கின்றன. 
டெலடோனா, நைட்ரோ ிளசிரின்‌, அட்றினேலின்‌ முதலிய 
ஊச மருந்துகள்‌ கொடுப்பார்கள்‌. அட்றினேலினை, மென்‌ 
தால்‌, தைமல்‌ முதலியவைகளில்‌ கலந்தும்‌ கொடுக்கிறார்கள்‌. 
சமீபத்தில்‌ *அட்றினேலினுடன்‌, பிட்யூடரின்‌ கலந்தும்‌ 
கொடுத்தால்‌ ஈல்ல சாந்தி டைக்கறது”” என்று இரண்டு 
மருந்துகளையும்‌ கலந்து கொடுத்து வருகிறார்கள்‌, 


இக்த இரண்டு பெயர்சளிலிருந்து நேயர்கள்‌ அநேக 
மாய்த்‌ தெரிந்து கொண்டிருக்கலாம்‌, அதாவது அட்‌ 


விபரீதகாணி 531 


நினேலின்‌ என்னும்‌ மருந்து அட்றினேல்‌ கோளத்திலி 
ருந்து வரும்‌ ஹார்மோனிலிருக்‌ ௪ தயார்‌ செய்தது. அந்தக்‌ 
கோளங்களைப்‌ பற்றி முதல்‌ பாகத்தில்‌ தெளிவாக விளக்கப்‌ 
பட்டிருக்றெது, அத இரத்தத்‌ த ப்பை வேகப்படுத்தச்‌ 
கூடிய ௮; உஷ்ணத்தையும்‌ தரக்கூடியது, பிட்யூடரி சோளத்‌ 
தின்‌ மேன்மையைப்‌ பற்றி இரசாசன அத்தியாயங்களில்‌ 
கூறப்‌ பட்டிருக்கிறது, பிட்யூடரி கோளத்தின்‌ ஹார்மோன்‌ 
தன்‌ இச்சையாக சூட்டையும்‌ வேகத்தையும்‌ கொடுக்கக்‌ 
கூடியது, கூட .ஈரம்புகளையும்‌ சீர்திருந்தக்‌ கூடியது, 
எனவே, பிட்யூடரி கோளத்தின்‌ ஹார்மோனையும்‌ கலந்து 
ஊச மூலம்‌ உடலில்‌ ஏற்றின அம்‌ உடல்‌ உறுப்புகள்‌, முக்கிய 
மாய்ச்‌ சுருங்கிய காற்றுக்‌ குழாய்கள்‌ விரிவடைர் அ காற்று 
தாராளமாகப்‌ போகவும்‌ வரவும்‌ வழி செய்றத, தவிர 
இரத்தத்தில்‌ சூடும்‌, வேகமும்‌ உண்டாகி சளி உண்டா 
வதைக்‌ குறைக்கிறது, ஆனால்‌, இது எது மட்டும்‌ ஈடை 
பெறும்‌? மருந்தின்‌ வேகம்‌ இரத்தத்தில்‌ இருக்கும்‌ வரைக்‌ 
கும்‌ தான்‌, கோயாளிக்கு இதமா யிருக்கும்‌, ஆனால்‌ மருந்து 
மூத்திரக்‌ காய்களின்‌ மூலம்‌ வடிகட்டிய பின்‌, பழைய குருடி 
கதையாய்‌ முடிகிறது, அதற்குப்‌ பதில்‌ இயற்கையாய்‌ 
உடலில்‌ இருக்கும்‌ பிட்யூடரி கோளத்தையும்‌ வேலை செய்‌ 
வித்தால்‌, இர்தச்‌ சங்கடங்களுக்‌ கெல்லாம்‌ இடமில்லை 
யல்லவா? அப்படிச்‌ செய்விப்பது தான்‌ விபரீ தகரணி என்‌ 
னும்‌ ஆசனம்‌, 


ஆத்துமா தொடர்ச்சி 


ஒரே கோய்‌ பல காரணங்களால்‌ வரலாம்‌, அதை 
நீக்குவதனால்‌ அந்கோய்‌ மறைந்தும்‌ விடலாம்‌. ஆனால்‌ அக்‌ 
காரணங்களை நீக்கச்‌ சாத்திய மானதுதானா ௮ல்ல௮, 


532 ஆரோக்கிய ரகசீயம்‌ 


வேறு வழிகளால்‌ தான்‌ நீக்க வேண்டுமா, என்பது அம்‌ 
நோய்களுக்குக்‌ காரணங்களா யிருக்கும்‌ வஸ்‌அக்களைப்‌ 
பொருத்தோ, நாம்‌ எடுத்துக்‌ கொள்ளும்‌ நடவடிக்கை 
களைப்‌ பொருத்தோ இருக்கின்‌ றன, 


 அஸ்தூமாவுக்குக்‌ காரணம்‌ இன்ன அதான்‌ '' என்று 
திட்டமாகச்‌ சொல்ல முடியாது, பொதுவாக * குளிர்ச்சி 
யானது ஆகாது ?? என்று இருந்தாலும்‌ மற்றும்‌ பல கார 
ணங்களாலும்‌ அவ்‌ வியாதி உண்டாகிறது, ஜல தோஷம்‌ 
பிடித்தால்‌ ஆஸ்துமா ஆரம்பித்து விடுகிறது, சிறிது சளி 
கட்டினாலும்‌ ஆஸ்‌ தமா வந்து விடுறது, தூசு கலந்த காற்‌ 
றைச்‌ சுவாசித்தாலும்‌ ஆஸ்‌ தமா வந்து விடும்‌. திடீர்‌ பயம்‌, 
திடீர்‌ கோபம்‌, உணர்ச்சி வசப்படுதல்‌ ஆயெவைகளும்‌ 
ஆஸ்‌அமாவிற்குக்‌ காரணங்களாகும்‌. பூனை, சாய்‌, குதிரை 
யைப்‌ போன்ற பிராணிகளின்‌ வீச்சத்தைச்‌ சுவாசித்தாலும்‌ 
ஆஸ்‌.அமாக்காரர்களுக்கு ஆகாத, அதிக உணவு, கடின 
உணவு முதலியனவும்‌ ஆஸ்துமாவை வர வழைக்கும்‌. சில 
ருக்கு இனிப்புப்‌ பலகாரம்‌ ஆகாத, மனக்‌ கவலையினாலும்‌ 
ஆஸ்மா வரும்‌, மாமிசம்‌ சாப்பிட்டால்‌ ௮கா.து. வாயுப்‌ 
பண்டங்கள்‌ சாப்பிட்டால்‌ பிடிக்காது, சிலருக்குப்‌ பால்‌ 
பிடிக்காத. பாலைச்‌ சாப்பிட்டதும்‌ ஆஸ்துமா ஆரம்பித்து 
வீடும்‌. சிலருக்கு மோர்‌ பிடிக்காது, இவ்வாறு இலருக்குச்‌ 
சில பொருள்கள்‌ பிடிக்காது. அதை அனுபவத்தில்‌ தான்‌ 
அறிய வேண்டும்‌, மலச்சிக்கல்‌ ஏற்பட்டால்‌ ஆஸ்துமா 
வந்து விடும்‌, வயிற்று உப்புசம்‌, அஜீரணம்‌ முதலிய வற்றா 
அம்‌ ஆஸ்‌அமா வரும்‌, மிளகாய்‌, மிளகு, கடுகு, மசாலா 
போன்ற கார வஸ்துக்களைச்‌ சாப்பிட்டால்‌ ஆகாத, சில 


ருக்குச்‌ சில பூக்களின்‌ வாசனை பிடிக்காது, .சிலருக்கு 


விபரீதகாணி 533 


பூக்களின்‌ மகரந்தப்‌ பொடியின்‌ வாசனை பிடிக்கா, பழங்‌ 
கள்‌, தக்காளி போன்றவை சிலருக்குப்‌ பிடிக்காது, சில 
ருக்கு எது எது உடலுக்கு நல்லதோ, அதெல்லாம்‌ அவர்‌ 
களுக்கு வியர்த்தமா யிருக்கும்‌ சிலருக்கு வீட்டுச்‌ சூழ்நிலை 
யும்‌ ஆஸ்அமாவை உண்டாக்கி வீடும்‌, இவ்வா று ஒன்றல்ல 
இரண்டல்ல ; பல காரணங்கள்‌. எடுத்ததெல்லாம்‌ ஆஸ்அ 
மாவிற்குக்‌ காரணமாய்‌ இருக்கலாம்‌, இவைகள்‌ அத்தனை 
யும்‌ ஆஸ்துமாக்காரர்களுக்குத்‌ தானே தவிர மற்றவர்‌ 
களுக்கு அல்ல. 


“இந்தக்‌ காரணங்களை எல்லாம்‌ நீக்கிவிட்டு ஒரு மனிதன்‌ 
சமூகத்துடன்‌ சுமுகமாய்‌, ஆனந்தமாய்‌ வாழ முடியுமா? 
வாழத்தான்‌ சாத்தியமா? யென்‌ று யோசிக்க வேண்டும்‌, சரி, 
பால்‌ பிடிக்க வில்லை யென்றால்‌, பாலைச்‌ சாப்பிடாமல்‌ 
இருந்து விடலாம்‌. காரம்‌, மசாலா பிடிக்கா தென்றால்‌, 
சாப்பிடாமலிருந்தால்‌ போகிறது எனலாம்‌. ஆனால்‌ வாழ்ச்‌ 
கையில்‌ எழும்‌ கோப, தாப, மனோ எழுச்சிகளை எப்படிக்‌ 
கட்டுப்‌ படுத்த முடியும்‌? அம்மாதிரி ஏற்படாமல்‌ வாழ 
முடியுமா? *வாழலா மே என்று சொல்வது எளிது, நடப்‌ 
பத கஷ்டம்‌, முற்றும்‌ அறந்த முனிவர்கள்‌ கூடக்‌ கோப, 
தாப, உணர்ச்சிகளுக்கு வயப்‌ படுகின்றார்கள்‌. சரி, இதை 
யும்‌ அடக்கி வைத்துக்‌ கட்டுப்‌ படுத்த முயற்சிக்கலா மென்‌ 
ராலும்‌, இயற்கையாய்‌ உண்டாகும்‌ சீதோஷ்ண மாறுதல்‌ 
களைக்‌ கட்டுப்‌ படுத்த முடியுமா? மழையை வேண்டா 
மென்று சொல்ல முடியுமா? பனி பெய்ய வேண்டா மென்று 
தடுக்க முடியுமா? அதது அந்தந்த காலத்தில்‌ வரத்தானே 
செய்யும்‌! இதற்குப்‌ பயந்து உள்ளேயே அடைந்த கடக்க 
முடியுமா? அப்படி அடைந்து கிடந்தாலும்‌ ஆஸ்துமா 


534 ஆரோக்கிய ரகசியம்‌ 


என்னமோ விடுவதாக இல்லையே! எங்கு பதுங்க இருக்‌ 
தாலும்‌ ௮௮ தன்‌ வேலையை ஆரம்பித்து வீடுெ.து, 


அப்படியும்‌ ஆஸ்துமா “ஒரு தொற்று நோய்‌” என்று 
சொல்லுவதற்‌ கில்லை, “பரம்பரையாக வரும்‌” என்று சொல்‌ 
அவதற்கும்‌ இல்லை, சில குடும்பங்களில்‌ பெற்றோர்களுக்கு 
இருக்கிறது, அவர்களின்‌ சந்ததிகளுக்கும்‌ இருக்கின்ற அ, 
சில குடும்பங்களில்‌ அதற்கு மாறாகவு மிருக்றறது. லெ 
குடும்பங்களில்‌ பெற்றோர்களுக்கு அந்த அம்ச அடையா 
ளம்‌ கூடக்‌ கடையா, ஆனால்‌ அவர்களின்‌ சந்ததிகளுக்கு 
இருக்கிற. சந்ததிகளிலும்‌ எல்லோருக்கும்‌ வருகிறது 
என்னு சொல்வ தற்‌ கில்லை, ஒரு சிலக்கு வருறெஅ. அவ்‌ 
வளவு தான்‌. ஆஸ்துமா வருவதற்கு வயதின்‌ வரம்பே 
கிடையாது, சிறு குழந்தைகள்‌ முதல்‌ முதியோர்கள்‌ வரை 
யில்‌ இந்த வியாதி வருறெ௮, 


ஆஸ்துமா ஆரம்பமாவதையும்‌ கண்டு பிடிப்பது 
கஷ்டமா யிருக்கறெது. முதலில்‌ ஐல தோஷம்‌ போல்‌ பிடிக்‌ 
இறத, பிறகு சளி பிடித்து இருமல்‌ ஆரம்பிக்கிறது. 
அதற்குச்‌ சாதாரண வைத்தியம்‌ செய்தால்‌ போவஅ போல்‌ 
போய்‌ மறுபடியும்‌ அடிக்கடி வருகிறது, பிறகு ஒரு நாள்‌ 
ஆஸ்‌ அமாவைப்‌ போல “கர்‌ கர்‌?” என்ற இழுப்பும்‌, மூச்சும்‌, 
முட்டலுமாக மாறி விடுகிற ௮, பிறகு “ஆஸ்‌ தமா” வென்று 
தெரிகிறது. சிலருக்கு “புல்‌ ஜுரம்‌” என்று வந்து அதி 
லிருந்தும்‌ “ஆஸ்‌ தமா?” ஆரம்பித்து விடுகிறது. சிலருக்கு 
இர்ச ஆஸ்‌அமாவே க்ஷ்யத்திலும்‌ கொண்டு . போய்‌ விடு 
இறு, 


விபரீதகாணி 535 


எனவே, “அஸ்தமா கோய்க்கு உண்டான இத்தனை 
காரணங்களையும்‌ அறிந்து அவைகளை விலக்குவ தென்பது 
சாத்திய மல்ல?” என்று ஏற்படுகிற தல்லவா | தவிர ஆஸ்‌ 
அமா வென்பது ஒழு வியாதியே அல்ல! ஏதோ உடலில்‌ 
ஏற்பட்டிருக்கும்‌ சில மாறுதலினால்‌ ஏற்படும்‌ குறை, சூழ்‌ 
நிலையில்‌ ஏற்படும்‌ மாறுதல்களைச்‌ சமாளிக்கக்‌ கூடிய உட 
அறுதி இல்லாமையே காரணம்‌. எது எப்படி இருப்பி 
னும்‌, ஆஸ்துமா வந்தவர்கள்‌ பெரும்‌ மோயாளிகளைப்‌ 
போலத்‌ தான்‌ அவதிப்படுகின்றனர்‌. இதற்கு ஒரு நிச்சய 
மான பரிகாரம்‌ கண்டு பிடிக்க வேண்டியது மிக அவசியம்‌, 
மனிதன்‌ எடுத்ததற்‌ கெல்லாம்‌ பயந்து பயர்து, அஞ்சி 
அஞ்சி, “எங்கு ஆஸ்துமா வந்து விடுமோ, எங்கு இருமல்‌ 
வந்து விடுமோ, இழுப்பு வந்து வீடுமோ?? என்று சதா 
ஓங்க வாழ முடியுமா? ௭௮ வரினும்‌, என்ன நேரிடினும்‌, 
எப்படி மாறினும்‌ அத்தனையும்‌ சமாளிக்கக்‌ கூடிய உட 
அறுதி வேண்டும்‌; ஆரோக்கியம்‌ வேண்டும்‌, இவையில்‌ 
லாமல்‌ உலகில்‌ இன்பமாய்‌ வாழ முடியாது, 


“ அஸ்துமா காற்றுக்‌ குழாய்‌ சம்பந்தப்பட்ட ஒரு 
கோய்‌ ”' என்பதில்‌ யாருக்கும்‌ சந்தக மில்லை, “அதை 
உடற்‌ பயிற்சிகளினால்தான்‌ குணப்‌ படுத்த முடியும்‌” என்று 
வைத்திய உலகத்தார்‌ எப்பொழுதோ முடிவு கட்டி விட்ட 
விஷயம்‌. ஆனால்‌ ஈடை முறையில்‌ அதைக்‌ கொண்டு வர 
முடியவில்லை, அதற்குக்‌ காரணம்‌ மக்களின்‌ மனப்பான்மை, 
மக்களுக்கு மருந்தின்‌ மேலிருக்கும்‌ மாறா ஈம்பிக்கை, 
எனவே அதற்கும்‌ வைத்தியர்கள்‌ ஒரு குறுக்கு வழியைக்‌ 
சுண்டு பிடித்‌ விட்டனர்‌, 


536 ஆரோக்கிய ரகசியம்‌ 


ஆஸ்‌ மாவுக்கு மூச்சுக்‌ குழாய்களைச்‌ சீர்‌ செய்ய பிட்‌ 
யூடரி கோளத்தின்‌ ஹார்மோனும்‌, அட்றினேல்‌ கோளத்‌ 
தின்‌ ஹார்மோனும்‌ வேண்டியது அவசியம்‌. இவைகள்‌ 
கிடைக்கக்‌ கூடிய சிசிச்சை தேவை. இவைகளை சரியான 
வழியில்‌ அளிக்கக்‌ கூடியது யோக ஆசனங்களே. “*வ௫ஷ்டர்‌ ' 
வாயால்‌ பிரம்ம ரிவி என்று சொல்வது எவ்வளவு 
கஷ்டமோ அதைப்‌ போல, டாக்டர்களின்‌ வாயால்‌ 
““அசனங்களைச்‌ செய்‌!” என்று சொல்லுவதும்‌ கஷ்டம்‌. 
ஆசனம்‌ செய்யும்படி சொல்லுவது அவர்கள்‌ தொழிலுக்கே 
முற்றிலும்‌ புறம்பான அம்‌, புதுமையானதும்‌ கூட. அத 
னால்‌, இந்த யோகாசன த்தினால்‌ ஏற்படும்‌ பிட்யூடரி ஹார்‌ 
மோனையும்‌, அட்றினேல்‌ ஹார்மோனையும்‌ செயற்கை 
முறையில்‌ தயார்‌ செய்து ஊசி மூலம்‌ குத்தி விடுகிறார்கள்‌. 
இவ்வூசி மருந்து உட்‌ சென்றதும்‌, ஆஸ்‌அமாக்காரர்களுக்‌ 
குச்‌ சற்று விடுதலை கிடைக்கிற து, ஆனால்‌ இந்த மருந்து 
அடிக்கடி போட்டுக்‌ கொண்டிருக்க வேண்டும்‌, உள்‌ 
சென்ற மருந்தும்‌ இரத்தத்‌. துடன்‌ கலந்து காற்றுக்‌ குழாய்‌ 
களைச்‌ சீர்திருத்தி விட்டு, மறுபடியும்‌ வரும்‌ வழியில்‌ மூத்‌ 
திரக்‌ காய்களால்‌ வடிகட்டப்‌ பட்டு விடுற து, மறுபடியும்‌ 
வேண்டுமானால்‌, மருந்தைச்‌ செலுத்த வேண்டியது தான்‌, 
இப்படி, அடிக்கடி இம்‌ மருந்தைச்‌ செலுத்‌ தவதனால்‌ காற்‌ 
அக்‌ குழாய்‌ சீர்ப்‌ பட்டு ஈரம்புகளுக்குச்‌ சக்தி ஏற்பட்டு 
ஆஸ்தமாவும்‌ போய்‌ விடும்‌, நோயாளிக்கு மட்டற்ற 
மகிழ்ச்சி உண்டாகும்‌, பெரும்‌ விடுதலை கிடைத்த மாதிரி 
ஒரு உணர்ச்சி இருக்கும்‌, 


ஆனால்‌, இது நீடித்து நிற்க வேண்டுமே! அது தான்‌ 
கிடையாத! ஓரு வருஷத்திற்குப்‌ பின்‌ மறுபடியும்‌ 


விபரீதகரணீ 537 


ஆஸ்மா ஆரம்பித்து விடும்‌, இரண்டு வருஷங்கள்‌ பொருத்‌ 
அம்‌ ஆரம்பிக்கும்‌, இவ்வாறு அவரவர்களின்‌ தேக திடத்‌ 
தைப்‌ பொருத்தும்‌, சாற்றுக்‌ குழாயின்‌ பலத்தைப்‌ பொருத்‌ 
அம்‌ ஆஸ்துமா மறுபடியும்‌ சக்ரம்‌ திரும்புவதோ நாட்‌ 
பொருத்துத்‌ திரும்புவதோ நடை பெறும்‌, அப்படி வந்‌ 
தால்‌, நாள்‌ கணக்கில்‌ கஷ்டப்பட்டு மறுபடியும்‌ இந்த 
மருந்துகளை எடுத்துக்‌ கொள்ள வேண்டியது தான்‌, இது 
தான்‌ இன்று நடக்கும்‌ குறுக்கு வழி ச்சை, இந்த 
முறை, வைத்திய உலகத்திற்கு ஏற்றதா யிருந்ததால்‌ 
அதையே அவர்கள்‌ கடைப்‌ பிடிப்பதில்‌ ஆச்சரியம்‌ ஒன்று 
மில்லை. 


ஆனால்‌, இர்த முறையினால்‌ நோயாளி உலகிற்கு கிர்‌ 
தர பலன்‌ ஒன்றும்‌ கிடையாது, வைத்திய உலகுக்கு 
என்னமோ நிரந்தர பலன்‌ உண்டு,' இயற்கை, இயற்கை 
தான்‌. செயற்கை, செயற்கை தான்‌. இந்த முறை தான்‌ 
டயாபெடிஸ்‌ விஷயத்திலும்‌ ஈடைபெறுகிறது. இன்ஸு 
லின்‌ உற்பத்தியாகும்‌ பாங்சரியாஸ்‌ கோளம்‌ சரிவர இன்‌ 
ஸுஈலினை உற்பத்தி செய்ய வில்லை யென்றால்‌, இரத்தத்தில்‌ 
சர்க்கமை அதிக மாகும்‌, அதற்கு இன்ஸுலினை ஊசி 
மூலம்‌ குத்தி விடுகின்றனர்‌. அதைப்‌ போல்‌ பிட்யூடரி 
கோளத்தின்‌ ஹார்மோன்‌ குறைவினாலும்‌, அட்றினேல்‌ 
கோளத்தின்‌ சோம்பலினாலும்‌ அதன்‌ வேலையாகிய ஈரம்பு 
களைச்‌ சுறு சுறுப்‌ புண்டாக்கல்‌, உயிர்‌ கொடுத்தல்‌, உஷ்‌ 
ணத்தை உண்டாக்கல்‌, முதலியன தடைப்‌ படுகின்றன, 
௮ப்பொழுது தன்‌ சூழ்‌ நிலையிலுள்ள மாறுதல்களைக்‌ தாக்‌ 
குப்‌ பிடிக்கும்‌ சக்தி குன்றி விடுகிறது, உடனே ஆஸ்துமா 
வந்து விடுகிறது, அதற்குச்‌ சரியான வழி, தூங்கிக்‌ டச்‌ 


538 ஆரோக்கிய ரகசியம்‌ 


கும்‌, சோம்பிக்‌ கடக்கும்‌, அட்யூடரி கோளத்தையும்‌ அட்றி 
னேல்‌ கோளத்தையும்‌ இயற்கை வழியில்‌ விழிப்‌ படையச்‌ 
செய்வித்துக்‌ தன்‌ வேலையை ஒஓழுங்காய்ச்‌ செய்விக்க 
வேண்டும்‌. அதற்கு இந்த யோகாசன வழியே இறந்தது. 
அதிலும்‌ ஆரம்பத்தில்‌ ஆஸ்‌ துமாக்காரர்கள்‌ செய்ய வேண்டி 
யது இந்த விபரீதகரணி ஆசனமே யாகும்‌, 


கிணற்றின்‌ தண்ணீர்‌ வற்றி விட்டது யென்றால்‌ தூர்‌ 
எடுக்கலாம்‌, அல்லத இன்னும்‌ சற்று ஆழம்‌ செய்யலாம்‌, 
அப்பொழுது தண்ணீர்‌ வராமல்‌ அடைந்து இடக்கும்‌ 
ஊற்று திறந்து கொள்ளும்‌, தண்ணீர்‌ தானாகக்‌ கடைக்‌ 
கும்‌, அப்படி யெல்லாம்‌ ஒன்றும்‌ செய்யாமல்‌, அடை 
பட்ட ஊற்றைத்‌ திறக்க முயற்சி செய்யாமல்‌, கிணற்றில்‌ 
தண்ணீர்‌ வற்றி விட்டால்‌, வேறு எங்கிருந்தாவது தண்‌ 
ணீரைக்‌ கொண்டு வத்து கிணற்றில்‌ விட்ட, அதை 
வேண்டும்போது உபயோகத்திற்கு எடுத்துக்‌ கொள்வது 
எவ்வளவு புத்திசாலித்‌ தனமே, அவ்வளவு, புத்திசாலித்‌ 
தனமாய்‌ இருக்கறது, இர்த ஆஸ்துமா நோய்க்குப்‌ 
பிட்யூடரியின்‌ ஹார்மோனையும்‌, அட்றினேல்‌ ஹார்மோனை 
யும்‌ உடலுக்குள்‌ செலுத்துவது, இகணெற்றில்‌ தூர்‌ எடுத்‌ 
தால்‌ கிரந்தரமாய்த்‌ தண்ணீர்‌ இடைப்பது போல்‌, யோகா 
சனங்கள்‌ செய்தால்‌ நிரந்தரமான ஹார்மோன்‌ சத்து 
கிடைத்துக்‌ கொண்டிருக்கும்‌. அப்படிச்‌ செய்யாமல்‌ 
மருந்தைச்‌ செலுத்தவதானது வெளியி லிருந்து தண்ணி . 
சைக்‌ கொண்டு வந்து இணற்றில்‌ நிரப்புவதற்கு ஒப்பாகும்‌. 
“சூது சரியான வழி; நிரந்தர வழி?” என்பதை வாசகர்‌ 


களின்‌ முடிவுக்கே விட்டு விடுகிறேன்‌, 


விபரீதகாணி 539 
ஆஸ்துமாவுக்த ஆசன சிகிச்சை 


ஆஸ்துமாவைப்‌ பற்றி அலசி, ஆராய்ந்த, கடைசியில்‌ 
“ ஆஸ்‌ அமாவுக்குத்‌ தகுந்தது ஆசன இச்சை? தான்‌ 
என்ற முடிவுக்கு வந்துள்ளோம்‌. 


ஆஸ்துமாவுக்கு முதன்‌ முதலில்‌ செய்ய வேண்டியது 
விபரீதகரணி ஆசனம்‌ தான்‌ என்றாலும்‌, மற்றும்‌ சில ஆச 
னங்களையும்‌ அதனுடன்‌ செய்ய வேண்டும்‌. இது தவிர, 
ஆஸ்துமா, மூச்சு சம்பந்தான கோளாறு அனதினால்‌ சில 
வித மூச்சுப்‌ பயிற்சிகளும்‌ தேவை. எனவே இங்கு ஆஸ்‌அ 
மாவுக்கு, வேண்டிய ஆசனங்களைப்‌ பற்றிச்‌ சொல்லிவிட்டு 
அடுத்த படி மூச்சுப்‌ பயிற்சிகளைப்‌ பற்றிக்‌ கவனிப்போம்‌, 


காலையில்‌, காலைக்‌ கடன்களை முடித்து விட்டு, அதாவது 
பல்‌ அலக்‌, மல ஜலம்‌ கழித்து விட்டு ஆசனங்களைச்‌ 
செய்ய ஆரம்பிக்க வேண்டும்‌, இந்தக்‌ காலத்தில்‌ காலைக்‌ 
கடன்‌ என்றால்‌, எழுந்ததும்‌ பல்லைக்‌ கூடத்‌ அலக்காமல்‌, 
வாயைக்‌ கூடக்‌ கொப்பளிக்காமல்‌, காபியோ, டீயோ மற்‌ 
அம்‌ அவரவர்களுக்கு வழக்கமான கோகோ, அல்லது ஓவல்‌ 
டின்‌ ஏதாவது ஒன்றைச்‌ சாப்பிடுவது என்று வழக்சப்‌ 
படுத்திக்‌ கொண்டிருக்கிறார்கள்‌. சிலர்‌ போனால்‌ போகிற 
தென்று வாயைக்‌ கொப்பளித்துச்‌ சாப்பிடுவார்கள்‌. சிலர்‌ 
பல்லைத்‌ அலக்சனதும்‌ சாப்பிடுவார்கள்‌. அதன்‌ பிறகு 
தான்‌ வெளிக்குப்‌ போக யோசிப்பார்கள்‌, இிலருக்கு 
அஅவே வழக்க மாகி விட்டது, அவர்கள்‌ வழக்கமாய்‌ 
அருந்தும்‌ பானங்கள்‌ அருந்தா விட்டால்‌, அவர்களுக்கு 
வெளிக்குப்‌ போகும்‌ உணர்ச்சியே ஏற்படாது, இந்த அகா 
கரிக வழக்கம்‌ எப்படியோ நம்மிடை அதிக மாடிக்‌ கொண்டு 


540 ஆரோக்கிய ரகசியம்‌ 


வருகின்றது. இம்‌ மாதிரி பழக்க வழக்கங்‌ களிருந்தால்‌ 
அவைகளை எல்லாம்‌ மூட்டை கட்டி வைத்து விட்டுத்‌ 
தான்‌ ஆசனம்‌ பழக வேண்டும்‌. “ஏன்‌ சார்‌! இது வழக்க 
மாய்‌ விட்டதே; காபி சாப்பிடாமல்‌ வெளிக்கு வராதே?” 
எனலாம்‌, பரவா யில்லை; வெளிக்கு வரா விட்டாலும்‌ 
பாதக மில்லை, பல்‌ துலக்கி விட்டு கை, கால்களைச்‌ சுத்த 
மாய்‌ அலம்பிக்‌ கொண்டு, அதன்‌ பிறகு ஆசனங்களைப்‌ பழ 
கத்‌ துவக்கலாம்‌, சில நாட்கள்‌ இவ்வாறு செய்து கொண்டு 
வந்தால்‌, ஆசனங்களின்‌ பயனால்‌ காலையில்‌ வெளிக்குப்‌ 
போகும்‌ பழக்கம்‌ உண்டாகும்‌. ௮து வரை ஆசனம்‌ செய்த 
பின்பும்‌ வெளிக்குப்‌ போகலாம்‌. இடையில்‌ வந்தாலும்‌ 
போய்‌ வந்த, பிறகு ஆசனத்தை விட்ட இடத்திலிருந்த 
தொடர்ந்து ஆரம்பிக்கலாம்‌, 


விபரீதகரணி ஆசனத்தை முதலில்‌ ஒரு நிமிஷம்‌ 
மூன்று தடவை செய்யலாம்‌. பிறகு இரண்டு மூன்று 
நாட்களுக்குப்‌ பின்‌, இரண்டு கிமிஷங்கள்‌ மூன்று தடவை 
கள்‌ செய்யலாம்‌. இவ்வாறு வாரத்துக்கு ஒரு நிமி 
ஷமோ, இரண்டு நிமிஷங்களோ அதிகமாக்கிக்‌ கொண்டு 
வந்து, ஒரே தடவையிலோ அல்லது இரண்டு மூன்று 
தடவைகளிலோ இருபது நிமிஷங்கள்‌ வரை செய்யப்‌ பழ 
இக்‌ கொண்டால்‌ போதும்‌, அதிகமானால்‌ அரை மணிக்கு 
மேல்‌ போகக்‌ கூடாது. ஒவ்வொரு தடவைக்கும்‌ மத்தி 
யில்‌ முதுகுக்‌ கடியில்‌ இருக்கும்‌ படுக்கைக்‌ கட்டை 
எடுத்து, அவரவர்‌ தேக கிலை வயதுக்குத்‌ தக்கபடி, 
ஒரு நிமிஷம்‌ முதல்‌ மூன்று நான்கு நிமிஷங்கள்‌ வரை 
ஓய்வு எடுத்துக்‌ கொள்ளலாம்‌, ஓய்வெடுத்துக்‌ கொள்ளும்‌ 
போத, ஈன்கு விரிப்பில்‌ கால்‌ கைகளை நீட்டிப்‌ படுத்து, 


விபரீதகாணி 541 


கண்‌ மூடி உடலைத்‌ தளர விட வேண்டும்‌, அச்சமயம்‌ தன்‌ 
மொழித்‌ துதியை நுரை ஈரலுக்கு அளிக்கலாம்‌. அதா 
வது நுரை ஈரல்களை மனத்தால்‌ நினைத்து மனதால்‌ 
அதைத்‌ தடவிக்‌ கொடுத்துக்‌ கொண்டே “நுரை ஈரல்களே 
உங்களைச்‌ சேர்ந்த பீடை இதோ ஒழிந்து விட்டது ; நீங்கள்‌ 
ஆரோக்கிய மடைகிறீர்கள்‌ ; பிராண வாயு தாராளமாய்‌ 
உங்களிடையே பரவுவதாக ! உங்களுக்குச்‌ சக்தி அளிக்‌ 
இன்றேன்‌ ; நீங்கள்‌ பலம்‌ பெறுவீர்களாக |?” என்று பன்‌ 


முறை சொல்லிப்‌ பழகலாம்‌, 


விபரீதகரணி ஆசனம்‌ செய்யும்போதும்‌, இருதயத்தி 
லிருந்து வரும்‌ இரத்தம்‌ நுரை ஈரல்களுக்கு நிறையப்‌ பாய்‌ 
வதாகவும்‌, அங்குள்ள காற்றுக்‌ குழாய்களின்‌ இறுக்கம்‌ 
விலகி விரிவ தாகவும்‌, ஆரோக்கியம்‌ அடைவதாகவும்‌ நினை த்‌ 
அக்கொள்ள வேண்டும்‌, இப்படி நினைப்பதால்‌ சாதாரண 
மாய்‌ குணம்‌ ஏற்படுவதை விட சீக்கிரம்‌ குண மேற்படும்‌, 


விபரீதகரணியை வேண்டிய கேரம்‌ செய்து விட்டுப்‌ 
பிறகு சார்தியாசனம்‌ செய்ய வேண்டும்‌, அதன்‌ பின்‌ நாடி 
சுத்தி செய்ய வேண்டும்‌. 


வீபரீதகரணி ஆரம்பித்த ஒரு வாரம்‌ பொறுத்தே, , 
இரண்டு வாரங்கள்‌ பொறுத்தோ சர்வாங்காசன த்தை ஆரம்‌ 
பிக்கலாம்‌. அவரவர்களின்‌ பலம்‌, ஆஸ்துமா நிலை, வயதை 
அனுசரித்து சர்வாங்காசன த்தைச்‌ சீக்ரெமொகவோ, தாமத 
மாகவோ துவங்கலாம்‌. சர்வாங்காசன த்தை அதிக நேரம்‌ 
செய்ய வந்த பின்‌, ௮தாவது இருபது ௮ல்லது முப்பது 
நிமிஷங்கள்‌ வரை செய்ய வந்தால்‌, விபரீ தகரணி செய்யும்‌ 
நேரத்தைக்‌ குறைத்துக்‌ கொள்ளலாம்‌, ஐந்து அல்லது 


542 ஆரோக்கிய ரகசியம்‌ 


பத்து நிமிஷங்கள்‌ விபரீதகரணி செய்தால்‌ போதும்‌. சர்‌ 
வாங்காசன த்துடன்‌, மத்ஸ்யா சனமும்‌ செய்ய வேண்டிய த 


அவசியம்‌, 


இவைகளை யெல்லாம்‌ ஒரு மாதமோ அல்லஅ இரண்டு 
மா தங்களோ செய்தபின்‌ சரசாசனமும்‌ செய்யலாம்‌, இதை 
அரை அல்லது ஒரு நிமிஷம்‌ ஆரம்பித்துப்‌ பதினைந்து 
இருபது நிமிஷங்கள்‌ வரை இரண்டு மூன்று தடவைகள்‌ 
செய்யலாம்‌. 


இவைதான்‌ மிக முக்கியமான வை. இதைத்‌ தவிர புஜங்‌ 
சாசனம்‌, அர்த்த மத்ஸ்யேந்திராசனம்‌, உட்டியாணா முத 
லியவைகளும்‌ செய்யலாம்‌. இவைகளைச்‌ செய்யப்‌ போதிய 
திடமும்‌, பலமு; மிருக்து செய்தால்‌ ஆஸ்‌ தமா இன்னமும்‌ 
வெகு விசையில்‌ குண மாகும்‌. 


ஆஸ்துமாவுக்கு இத்தனை ஆசனங்களையும்‌ செய்ய 
வேண்டுமானாலும்‌ விபரீதகரணி ஆசனம்‌ மட்டுமே இதற்‌ 
குப்‌ போதுமான தாய்‌.இருக்கறது. ஒரு அம்மாள்‌ வயது 
நாற்பது. மிகப்‌ பலவீனம்‌. நல்ல இரத்தம்‌ இடையாது, 
பல தடவை ஆஸ்துமா வந்து வந்து போயிற்று, ஆசனம்‌ 
. செய்யலா மென்றால்‌ “உடலில்‌ சக்தி யில்லையே' என்று அவர்‌ 
களுக்குப்‌ பயம்‌, இதைத்‌ தவிர வயிற்றில்‌ பெரிய ஆப்ப 
ரேஷன்‌ செய்யப்பட்‌ டிருந்தது. எனவே, இவர்களுக்கு 
வேறு ஆசனங்கள்‌ செய்ய முடியா து ; செய்யவும்‌ கூடாஅ, 
அவர்களுக்கு விபரீத கரணி மட்டும்‌ சொல்லித்‌ தரப்பட 
டஅ, சில வாரங்களில்‌ ஐந்து நிமிஷங்கள்‌ வீதம்‌ மூன்று 
தடவைகள்‌ மட்டும்‌ தான்‌ செய்தார்கள்‌. கூட சரந்தியா 


சனமும்‌, நாடி சுத்தியும்‌ காலை மாலை இரு வேளையும்‌ 


விபரிதகாணி 543 


செய்து வந்தார்கள்‌, அவர்களுக்கு வர வர மூச்சுத்‌ இணறு 
வஅ நின்று விட்டத. முகம்‌ தேஜஸ்‌ அடைய ஆரம்பித்‌ 
தது, உடலில்‌ பலமும்‌ உண்டாகி விட்டது, ஆஸ்அ 
மாவும்‌ இருந்த இடம்‌ தெரியாமல்‌ போய்‌ விட்டது பிறர்‌ 
உதவியுடன்‌ சதா இருர்து வந்த அந்த அம்மாள்‌, வீட்டு 
வேலைகளையும்‌ இப்பொழுது அவர்களாகவே செய்து 
கொள்ளுகிறார்கள்‌. அவர்‌ வேறு ஆசனங்களைக்‌ கூட செய்ய 
வில்லை. விபரீதகரணியும்‌, நாடி சுத்தியும்‌ மட்டும்‌ தான்‌ 
செய்து வந்தார்கள்‌, 


மற்றொரு நண்பர்‌, வயது அறுபது, அவர்‌ வாழ்‌ 
நாளில்‌ பாதி ஆஸ்துமாவால்‌ அவதிப்பட்டவர்‌; சிறிது 
மழை, பனி கூட தாங்காது, பனி காலம்‌ பூராவும்‌ சித்திர 
வதை போல கஷ்டப்‌ பட்டுக்‌ கொண்டிருந்தார்‌, அவருக்‌ 
குச்‌ சர்வாங்காசனம்‌ மட்டும்‌ சொல்லித்‌ தந்தேன்‌, அதை 
மட்டும்‌ அரை மணி நேரம்‌ செய்வார்‌, அவர்‌ ஆரம்பித்த 
அடுத்த பனி காலத்துக்குள்‌ அதாவது மூன்று நான்கு 
மாதங்களுக்குள்‌ ஆஸ்துமா போய்‌ விட்டத, பனிக்காலத்‌ 
தில்‌ வர வேண்டிய ஆஸ்துமா வெனும்‌ பிரம்ம ராட்சதன்‌ 
வரவே இல்லை, அவர்‌ வேறு ஒரு ஆசனம்‌ கூடச்‌ செய்ய 
வில்லை. எந்த வித மூச்சுப்‌ பயிற்ககளையும்‌ செய்ய வில்லை, 
பூரண ஆரோக்கியத்துடன்‌, வாலிபர்களுக்‌ இருக்கும்‌ சுறு 
சுறுப்புடன்‌ வேலைகளைக்‌ கவனிக்ிறோர்‌, 


எனவே, ஆஸ்‌ துமாவுக்கு விபரீத கரணியோ, அல்லது 
சர்வாங்காசனம்‌ மட்டும்‌ கூடப்‌ போது மானது. ஆனால்‌ 
மற்றவைகளையும்‌ செய்தால்‌ குணம்‌ இன்னும்‌ சீக்கிரம்‌ 
காணலாம்‌, சில மூச்சுப்‌ பயிற்செளிருக்கன்றன, அவை 


544 ஆரோக்கிய ரகசியம்‌ 


கள்‌, திணறிக்‌ கொண்டிருக்கும்‌ ஆஸ்‌அமாக்காரர்களுக்கு 
உடனடியாக விடுதலை யளிக்கும்‌, 


வைத்தியர்கள்‌ ஊதி மூலமாக ஏற்றும்‌ பிட்யூடரி 
ஹார்மோன்‌ சக்தி, விபரீதகரணி ஆசனத்தைச்‌ செய்வ 
தால்‌ கஇடைக்கின்றக.. விபரிதகரணி செய்யும்‌ போது, 
சிரசிற்கும்‌ இரத்தம்‌ நன்றாய்ப்‌ போவதால்‌ சரசாசனப்‌ 
பலனில்‌ பாதியும்‌ டைக்குமென்‌் று முன்பே சொல்லப்பட்‌ 
டிருக்கன்றத. எனவே, சிரசில்‌ இருக்கும்‌ பிட்யூடரி 
கோளத்திற்கு நன்கு இரத்தம்‌ பாய்ந்து சோம்பிக்‌ 
கிடக்கும்‌ பிட்யூடரியைச்‌ சுறு சுறுப்‌ புண்டாக்குவ துடன்‌, 
அதன்‌ ஹார்மோனையும்‌ பெருவாரியாக இரத்தத்தில்‌ கலக்‌ 
தின்றது. அப்படிக்‌ கலந்த இரத்தமானது, நுரையிரல்‌ 
களுக்குச்‌ செல்லும்‌ போது, அங்குள்ள நாடி ஈரம்புக 
ளெல்லாம்‌ புத்துயிர்‌ அடைகின்றன, ' மூளைக்கும்‌ இரத்தம்‌ 
நன்றாய்ச்‌ செல்லுவதால்‌, மூளையிலிருந்து முது கெலும்பின்‌ 
வழியாக புறப்பட்டுச்‌ செல்லும்‌ நரம்புகளெல்லாம்‌ ஈல்ல 
சக்தியைப்‌ பெறுகின்றன, அப்படிச்‌ செல்லும்‌ நரம்பு 
களில்‌, மு.துகெலும்‌:9 லிருந்த பிரிந்து அரையீரல்களுக்குச்‌ 
செல்லும்‌ ஈரம்புக்‌ கூட்டங்கள்‌, முக்கியமாய்‌ விபரீதகரணி 
யில்‌ உயிர்ப்பிக்கப்‌ படுகின்றன, ஏனெனில்‌ அத தான்‌ 
இப்பொழுது தரைப்‌ பக்கம்‌ இருக்கும்‌ பாகம்‌. அந்த 
இடம்‌ வளைக்கப்பட்டு இரத்தமும்‌ அங்கு பாய்வதால்‌ 
உணர்ச்சி நரம்புகள்‌ பலப்‌ பட்டு, எந்த சூழ்‌ நிலையையும்‌ 
தாங்கக்‌ கூடிய சக்தி ௮டைகன்றது தவிர, கழுத்தின்‌ 
பாகத்தில்‌ உணர்ச்சி நரம்புகளின்‌ கூட்டத்திற்கும்‌ இரத்தம்‌ 
பாய்வதால்‌, அதவும்‌ ஈல்ல உணர்ச்சி கொண்டு சரீரம்‌ பூரா 


விற்கும்‌ சக்தியை அளிக்கின்றது, விபரீதகரணி செய்யும்‌ 


சித்திரம்‌ 81] அர்த்தமத்ஸ்யேந்திராசனம்‌ [ பக்கம்‌ 559 
(ஆரம்ப நிலை 1) 


அர்த்தமத்ஸ்யேந்தராசனம்‌  [ பக்கம்‌ 559 
(ஆரம்ப நிலை 2) 


விபரீதகாணி 545 


போது, பிட்யூடரியும்‌, தைராய்டும்‌ கல்ல ஆரோக்கியம்‌ 
அடைவதால்‌, அதன்‌ ஆளுகைக்கு உட்பட்ட அட்றினேல்‌ 
கோளமும்‌, ஆரோக்கிய மடைந்து, சுறு சுறுப்படைந்து 
அதன்‌ ஹார்மோனும்‌ இரத்தத்தில்‌ கலக்கப்படுகின்றது, 
அப்பொழுது இரத்தம்‌ சக்தி பெற்று, அடைந்து இடர்ச 
காற்றுக்‌ குழாய்க்கும்‌ புத்துணர்ச்சி அளிக்கின்றது. 


அஸ்துமாக்‌ காரர்களுக்குச்‌ சாதாரணமாய்‌ இரத்தம்‌ 
சுத்தமாய்‌ இருக்காது. இரத்தம்‌ சுத்தமாய்‌ இல்லாததினால்‌ 
தான்‌ அநேகமாய்‌ - ஆஸ்தமாவும்‌ வருவது: . வழக்கம்‌, 
சிலருக்குச்‌ சொறி, சிரங்குகள்‌ போன்ற , வியாதிகள்‌ 


ஏற்படும்‌, 


சொறி சரங்குக்கான மருக்‌.துகளைச்‌ செய்து அதைப்‌ 
போக்‌ கடித்ததும்‌, ஆஸ்துமா மறைக்து விடும்‌... சிலருக்கு 
இருதயம்‌ பலவீன்மாய்‌ விடும்‌, சிலருக்கு குண்டிக்காய்‌ பல 
வீனப்பட்டோ, கெட்டோ விடும்‌,'. காரணம்‌, ஆஸ்‌.துமாக்‌ 
காரர்களுக்கு நூரைஈரல்‌ சரியாய்‌ வேலைச்‌. செய்யாததால்‌ 
பிராண வாயு சரிவரக்‌ கிடைக்காது. அதனால்‌ : கெட்ட 
இரத்தம்‌ சரிவர: சுத்தமாகாது, அர்த அசுத்த இரத்தத்‌ 
தையே இருதயம்‌ அடித்தடித்து அனுப்புவதால்‌ இருதய 
மும்பலவீன மடைகன்றது, பிறகு அந்த இரத்தம்‌ குண்‌ 
டி.க்‌ காய்க்குச்‌ செல்லும்போது, குண்டிக்காயும்‌ பலவீன 
மடையவோ, கெடவே செய்கின்றது, எனவே ஆஸ்‌ தமாக்‌ 
காரர்களுக்கு இருதயமும்‌, குண்டிக்காயும்‌ சரியாய்‌ இல்லா 
மல்‌ இருக்கிறதற்கு இது தான்‌ காரணம்‌ இப்படி இரத்‌ 
தம்‌ கெடுவதால்‌ தான்‌ சொறி, சிரங்குகள்‌ வருகின்றன. 
எனவே. இரத்தம்‌ சுத்தமாக முதலில்‌ பிராண வாயு 

99 


546 ஆரோக்கிய ரகசியம்‌ 


வேண்டும்‌. அதைச்‌ சரிவர எடுத்துக்‌ கொள்ள அரை ஈரல்‌ 
ஆரோக்கியம்‌ வேண்டும்‌. அதற்கு விபரீதகரணி ஆசனம்‌ 
ஆச்சரியப்படும்‌ வண்ணம்‌ வேலை செய்கின்றது, 


விபரீதகரணி செய்தால்‌ ஆஸ்‌அமாவை மட்டும்‌ போக்‌ 
கடிப்ப தில்லை, அதனால்‌ உண்டாகும்‌ இருதய நோய்கள்‌ 
மூத்திரக்காய்க்‌ கோளாறு, சொறி, சிரங்கு சகலமும்‌ குண 
மாய்‌ விடுறது, அட்றினேலின்‌ மருந்தகம்‌, பிட்யூடரியின்‌ 
மருந்தும்‌ என்ன குணம்‌ செய்யுமோ அதைவிட இது 
நிரந்தர குணம்‌ செய்வதுடன்‌, அதனால்‌ செய்ய முடியாத 
மற்ற நோய்களையும்‌ குணம்‌ செய்விச்கின்‌ றது, 


ஆத்துமாவும்‌, ழச்சுப்‌ பயிற்சிகளும்‌ 


மூச்சுப்‌ பயிற்சிகளில்‌ பல உண்டு, எல்லாம்‌ பிராணா 
யாமத்தின்‌ பல பிரிவுகளே, பொதவாய்ப்‌ பிராணாயாம 
மானது மனிதனின்‌ லக்ஷ்யப்‌ பாதைக்கு அழைத்துச்‌ செல்‌ 
அம்‌ மிக உன்னத மார்க்கமானாலும்‌, வாழ்க்கையில்‌ ஏற்‌ 
படும்‌ பல இன்னல்களை அவ்வப்போது தீர்க்க, ௮கைப்‌ 
பலவித முறைகளாக வகுத்திருக்கன்றனர்‌. எப்படி, 
இன்ன வியா திக்கு இன்ன ஆசனம்‌ செய்தால்‌ குணமாகும்‌ 
என்று இருச்கறதோ, அதைப்‌ போல்‌ பிராணாயாமத்தி 
அம்‌ இன்ன நோய்க்கு இன்னவித பிராணாயாமம்‌ செய்தால்‌ 
குணமாகு மென்‌ று இருக்கிற. 


மனிதன்‌ எப்பொழுதும்‌ ஒரே இடத்தில்‌ இருந்து 
ஓரே மாதிரியாய்‌ வாழ முடியாது. அந்தந்த 2தோஷ்ண 
நிலைக்குத்‌ தக்கபடி. உடலும்‌ மாறுதல்‌ கொள்ளும்‌, அதை 


விபரீதகாணி 547 


அறிந்து அவ்வப்போது உடலைச்‌ சரி செய்து கொள்ள 
நமது யோகிகள்‌ மிக அற்புதமான சாதனைகளை எல்லாம்‌ 
கண்டு பிடி த்திருக்கன்றனர்‌, உடல்‌ உஷ்ணமானால்‌ அதைக்‌ 
குளிரச்‌ செய்யச்‌ சில பிராணாயாமங்கள்‌ இருக்கின்றன, 
உடல்‌ குளிர்ச்சி அடைக்து விட்டால்‌ உஷ்ணமாக்கச்‌ ல 
வித பிராணாயாமங்களுண்டு, ஒரு பாலை வனத்தில்‌ அல்லத 
குடிக்க ஜலமே கிடைக்காத ஒரு காட்டைக்‌ கடக்கிறோம்‌ 
என்று வைத்துக்‌ கொள்வோம்‌. தாகம்‌ நாக்கை வறட்டு 
கிறது, பொறுக்க முடியவில்லை. அப்பொழுது கூட தாகம்‌ 
எடுக்காமல்‌ பல மைல்கள்‌ ஈடக்கக்கூடிய சச்தியைத்‌ தரும்‌ 
பிராணாயாமம்‌ இருச்சிறது, இன்னும்‌ வாழ்க்கையில்‌ எதிர்ப்‌ 
படும்‌ பலவித நோய்களை வென்று சுகமாக வாழவும்‌ பிரா 
ணாயாமம்‌ உதவுகிறது, இத்தனைக்கும்‌ மேலாக மனிதன்‌ 
தன்‌ குண்டலினி சக்தியை எழுப்பிப்‌ பிரம்ம சாக்ஷாத்‌ 
காரத்தில்‌ ஆனந்தமாய்ப்‌ பேரின்ப சுகத்தை அனுபவிக்க 
வும்‌ பிராணாயாமம்‌ உதவுறெது, எனவே பிராணாயாம 
மானது நமது வாழ்க்கையில்‌ மிக இன்றியமையாதது. 
யோகிகள்‌ மட்டும்‌ தான்‌ பிராணாயாமம்‌ செய்து முக்தி 
அடைய வேண்டு மென்ப தில்லை. சாதாரணமான மக்களும்‌ 
அவைகளைச்‌ செய்து பிணியி லிருந்து விடுபட்டு ஆரோக்கி 


யத்தை அடையலாம்‌, 


ஆஸ்‌அமாவிற்கு முக்கியமாக *உஜ்ஜயி' (ரஹ்‌), 
“கபாலபாதி? (Kapalabhati), ‘பஸதிரிகr’ (Bhastrika), 
என்ற பிராணாயாமப்‌ பயிற்சிகள்‌ ஏற்றவை, இவை எல்லா 
முமே ஒரே தடவையில்‌ செய்ய வேண்டிய தில்லை, முதலில்‌ 
உஜ்ஐயி சில நாட்கள்‌ செய்யலாம்‌, பின்‌ கபாலபாதி இல 
நாட்கள்‌ செய்யலாம்‌; பின்‌ பஸ்திரிகா செய்யலாம்‌, 


548 ஆரோக்கிய ரகசியம்‌ 
செய்யும்‌ விதம்‌ 


இப்‌ பயிற்சிகளைச்‌ செய்ய பத்மாசன த்தில்‌ உட்காரு 
வது நல்லது, வீராசனத்தில்‌ உட்காரலாம்‌, அப்படியும்‌ 
உட்கார முடியாதவர்கள்‌ சாதாரணமாய்‌ நாம்‌ உட்காரு 
வதைப்‌ போல சுகாசனத்திலும்‌ உட்காரலாம்‌. முத 
கெலம்பு, கழுத்து, சரசு இவை மட்டும்‌ நேராய்‌ நிமிர்ச்‌ 
திருக்க வேண்டும்‌. சுத்தமான காற்றுள்ள இடமாய்‌ 
இருக்க வேண்டும்‌. அமைதியான இடமாய்‌ இருந்தால்‌ 
இன்னமும்‌ சிலாக்யெமே. சுத்தமான காற்றும்‌, வெளிச்‌ 
சமு முள்ள பூஜை அறையாய்‌ இருந்தால்‌ மிக உத்தமம்‌, 
செளகரிய மில்லா விட்டால்‌ சுத்தமான காற்றுள்ள இட 
மாகவாவ யிருப்பது அவயம்‌, 


உஜ்ஜயி 


நேராய்‌ நிமிர்ந்து உட்காரவும்‌, வாயை நன்கு மூடிக்‌ 
கொள்ளவும்‌. இரண்டு மூக்குத்‌ துவாரங்களின்‌ வழி 
யாய்‌ மூச்சை மெதுவாய்‌ இழுக்கவும்‌. மூச்சை இழுக்கும்‌ 
போது, உள்‌ தொண்டையில்‌ லேசாய்‌ சத்தம்‌ உண்டாகும்‌ 
வண்ணம்‌ “இஸ்‌” என்ற சத்தத்துடன்‌ காற்று இழுக்க 
வேண்டும்‌. இதைக்‌ கவனித்து ஒரே நிதானமாய்ச்‌ செய்ய 
வேண்டும்‌. மார்பை விரித்து, நுரை ஈரல்‌ கிறையக்‌ கொள்ளு 
மட்டும்‌ மூச்சை இழுத்து நிரப்பவும்‌, பிறகு முடிந்த மட்‌ 
டும்‌ அப்படியே மூச்சை நிறுத்தவும்‌, கஷ்டப்‌ பட்டு அதிக 
நேரம்‌ நிறுத்தக்கூடாது. கஷ்ட மில்லாமல்‌ எவ்வளவு 
கேரம்‌ நிறுத்த முடியுமோ கிறுத்தவும்‌. பிறகு மெதவாய்‌ 
மூச்சை ௮டக்கினபடி. வெளியில்‌ விடவும்‌. இல்லை யானால்‌, 
புஸ்‌ ”” என்று மூச்சு வெளியில்‌ சென்று விடும்‌, மூச்சை 


விபரீதகாணி 549 


அடைத்து வைச்து இருப்பதற்குக்‌ கும்பகம்‌ என்று 
பெயர்‌. கும்பகம்‌ செய்யும்‌ போத மூக்குத்‌ துவாரங்களைக்‌ 
கைவிரல்களால்‌ மூடிக்‌ கொண்டால்‌ சிறிது கூட மூச்சு 
வெளி யேறாமல்‌ இருக்க உதவும்‌. ஆரம்ப சாதகர்கள்‌ இப்‌ 
படிச்‌ செய்வது நல்லத. 


அதை ஆரம்பத்தில்‌ ஏழு தடவையும்‌, பிறகு வாரத்‌ 
அக்கு இரண்டு தடவை வீதம்‌ அதிகமாக்‌ வந்து இருபது, 
இருபத்தைந்து தடவைகள்‌ வரை செய்யலாம்‌. இதைக்‌ 
காலை மாலை தவறாமல்‌ செய்ய வேண்டும்‌, இது அவ்வளவு 
கஷ்டமான பிராணாயாமம்‌ அல்ல ஆகையால்‌ மற்ற நேரங்‌ 
களிலும்‌ செய்யலாம்‌. ஆஸ்‌ தமாக்காரர்கள்‌ ஒரு நாளைக்கு 
நான்கு, ஐர்து தடவைகள்‌ கூடச்‌ செய்யலாம்‌. இந்தப்‌ 
பயிற்சி மட்டும்‌ நரற்காலிபில்‌ உட்கார்ச்தவாறும்‌, நின்றபடி 


யும்‌ கூடச்‌ செய்யலாம்‌, 
கபாலபாதி 


இதில்‌ மூச்சை வேகமாய்‌ இழுக்கவும்‌, விடவும்‌ செய்ய 
வேண்டும்‌, இதைச்‌ சிக்கிம்‌ £க்சரெமொகவும்‌ செய்ய 
வேண்டும்‌. இதில்‌ மூச்சை இழுப்ப அம்‌, விடுவதும்‌ ஒரு 
விநாடியில்‌ முடிந்துவிட வேண்டும்‌. ஒரு விஈாடியில்‌ ஒரு 
தடவை மூச்சை இழுக்கவும்‌ விடவும்‌ செய்ய வேண்டும்‌. 
இதில்‌ மூச்சை வெளி விடுவதை முக்கியமாய்க்‌ கவனிக்க 
வேண்டும்‌. ஒரு மூச்சுக்கும்‌ மறு மூச்சுக்கு மிடையில்‌ 
ஒரு ஒழுங்கான கால வரையசையுடன்‌ ஒரே நிதானமாய்‌ 
ஒரே அளவாய்ச்‌ செய்ய வேண்டும்‌, சில சமயம்‌ வேகம்‌ 
குறைவாகவும்‌, சில சமயம்‌ வேகமாகவும்‌ செய்யக்‌ கூடாது, 


மூச்சை இழுப்பதை விட விடுவதில்‌ வேகம்‌ அதிகம்‌ 


550 ஐரோ க்கிய ரகசியம்‌ 


செலுத்த வேண்டும்‌. இவ்வாறு ஆரம்பத்தில்‌ பத்து 
தடவை செய்யலாம்‌. பின்‌ இரண்டு மூன்று மூச்சுகளை 
சாதாரணமாக இழுத்துவிட்டு, மறுபடியும்‌ பத்து தடவை 
செய்யலாம்‌. இம்‌ மாதிரி ஆரம்பத்தில்‌, முதல்‌ வாரத்தில்‌ 
காலையில்‌ மட்டும்‌ செய்தால்‌ போதும்‌, இரண்டாவது வாரத்‌ 
இல்‌, காலை மாலை இரண்டு வேளையும்‌ செய்யலாம்‌, மூன்றா 
வத வாரத்திலிருந்து ஒரு தடவையில்‌ பத்து மூச்சு வாங்கி 
விடுவதை இருபது ஆக்கலாம்‌. இவ்வாறே வாரத்துக்குத்‌ 
தடவைக்குப்‌ பத்து எண்ணிக்கை அதிகமாக்கி வந்து, ஒரு 
தடவைக்கு அறுபது எண்ணிக்கை வரை செய்யலாம்‌, இம்‌ 
மாதிரி மூன்று தடவைகள்‌ ஒரு வேளைக்கு செய்தால்‌ 
போதும்‌, 


பஸிதிரிகா 


உஜ்ஜயி, கபாலபா தி இரண்டும்‌ கலந்ததே பஸ்திரிகா 
வாகும்‌. பஸ்திரிகா செய்ய ஆரம்பித்தபின்‌ கோயாளி 
கள்‌ உஜ்‌ஜயி, சபாலபாதி செய்ய வேண்டிய அவிய மில்லை, 
அருத்தி எவ்வாறு *புஸ்‌' “ புஸ்‌” என்று காற்றை வெளிப்‌ 
படுத்தகன்றதோ அதைப்போல வேகமாய்க்‌ காற்றை 
இழுத்து வெளியில்‌ விட வேண்டும்‌, காற்றை வெளியில்‌ 
கிடும்போ அ பூரணமாய்‌ வேகத்துடன்‌ வெளியேற்ற வேண்‌ 
டும்‌ இவ்வாறு ஒரு விகாடிக்கு ஒன்று வீதம்‌ இருபது 
தடவை செய்ய வேண்டும்‌. பின்‌ எவ்வளவு மூச்சை உள்‌ 
ளரூக்குக்‌ கொள்ள முடியுமோ அவ்வளவையும்‌ மிக லேசாய்‌ 
நிதானமாய்‌ இழுத்து நரை ஈரலை நிரப்பிக்‌ கும்பகம்‌ செய்ய 
வேண்டும்‌, ஆரம்ப சாதகர்கள்‌ கும்பகம்‌ செய்யும்போது 
வலத கை வீரல்களால்‌ மூக்குத்‌ துவாரங்களை அடைத்துக்‌ 
கொள்ளலாம்‌. கஷ்டமில்லாமல்‌ முடிந்த கேரம்‌ கும்பகத்‌ 


விபரீதகாணி 551 
தில்‌ இருந்து, பின்‌ நிதானமாய்‌ மூச்சைப்‌ பூரணமாய்‌ வெளி 
யில்‌ விடவும்‌. இப்படிச்‌ செய்தால்‌ ஒரு பஸ்திரிகா செய்த 
தாகும்‌. பிறகு, சில சாதாரண மூச்சுகளை விட்டுக்‌ கொண்டு 
அரை நிமிடமோ, ஒரு நிமிடமோ அவரவர்களுக்கு வேண்‌ 
டிய நேரம்‌ ஓய்‌ வெடுத்து கொண்டு மறுபடியும்‌ பஸ்திரிசா 
செய்யலாம்‌. இம்‌ மாதிரி மூன்று தடவை செய்யலாம்‌, இது 
மிகவும்‌ உஷ்ணத்தையும்‌, பிராணா சக்தியையும்‌ கொடுக்கும்‌ 
பயிற்சியான தினால்‌ அதிகாலையில்‌ மாத்திரம்‌ செய்யலாம்‌. சந்‌ 
தியா செய்யும்‌ போம்‌ செய்யலாம்‌. நோயாளிகள்‌ இதைச்‌ 
செய்யும்‌ போது களைப்பு ஏற்பட்டால்‌, உடனே நிறுத்தி 
விட்டு, ஓய்‌ வெடுத்துக்‌ கொண்டு களைப்பு நீங்கிய பின்‌ மறு 
படியும்‌ செய்யலாம்‌, நோளிகள்‌ இவ்வளவு செய்தால்‌ 
போதும்‌, குளிர்‌ காலத்தில்‌ காலையும்‌ மாலையும்‌, வெய்பில்‌ 
காலத்தில்‌ அதிகாலையில்‌ மட்டும்‌ செய்யலாம்‌, 


பொ அவாய்‌ எந்த மூச்சுப்‌ பயிற்சிகளைச்‌ செய்தாலும்‌ 
முஅ கெலம்பு, கழுத்து, சிரசு இவைகளை நேராய்‌ வைத்‌ 
திருக்க வேண்டும்‌, வாய்‌ மூடியிருக்க வேண்டும்‌, வாயின்‌ 
வழியே சுவாசத்தை இழுக்கவும்‌ விடவும்‌ கூடா அ. மூக்கின்‌ 
வழியே தான்‌ சுவாசிக்க வேண்டும்‌, 


பலன்கள்‌ 


இப்‌ பயிற்சிகள்‌ எல்லாமுமே ஆஸ்தமாக்காரர்களுக்கு 
மட்டும்‌ ஏற்பட்டதல்ல, மூச்சு சம்பந்தமாகவும்‌, அரை 
ஈரல்‌ சம்பந்தமாகவும்‌ குறையுள்ள சகல கோயாளிகளும்‌, 
செய்யலாம்‌, முக்கியமாய்‌ க்ஷயத்துக்கு இவை மிகச்‌ சிறந்‌ 
தத. மற்றும்‌ பீனிசம்‌, மூக்கில்‌ சதை வளர்தல்‌, ' ஐல 
தோஷம்‌, இருமல்‌ முதலிய சகல வற்றிற்கும்‌ சிறந்த த, 


552 ஆரோக்கிய ரகசியம்‌ 


உஜ்ஜயி:--தலை உஷ்ணம்‌ விலகும்‌. அழகேற்படும்‌. 
முகத்தில்‌ தேஜஸ்‌ உண்டாகும்‌. இருமல்‌, க்ஷயம்‌ முதலிய 
சகல அரை ஈரல்‌ சம்பந்தமான வியாதிகளும்‌. விலகும்‌. பல 
வீனத்தைப்‌ போக்கும்‌. உஜ்‌ஜபி செய்யும்‌ போது ஒரு வித 
சத்தம்‌ உண்டாவதனால்‌, குரல்வளை சந்திகள்‌, காற்றுக்‌ 
குழாய்களின்‌ உள்‌ சுவர்கள்‌, ஆயெ னைகள்‌. சுறு சுறுப்‌ 


படைந்து உது மடைகின்றன. 


கபாலபாதி:--இது செய்வதனால்‌ தசைகள்‌, தசை 
நார்கள்‌, நரம்புச்‌ சக்கரங்கள்‌, எலும்புகள்‌, எலும்பைச்‌ 
சேர்ந்த பொருள்கள்‌ முதல்‌, உடலிலுள்ள பரம அணுக்கள்‌ 
வசை பிராணாவினால்‌ தூண்டப்படுகன்றன. சுவாசக்‌ குழாய்‌ 
கள்‌, நாசித்‌ துவாரங்கள்‌ சுத்தமாக்கப்‌ படுகின்றன. சகல 
விதமான கபரோகத்தையும்‌ போக்கும்‌. சுவாசக்‌ குழாய்‌ 
களின்‌ அடைப்பையும்‌ சுருக்கங்களையும்‌ விலக்கும்‌. இத 
னால்‌ இருமல்‌ சம்பந்தமான வியா திகள்‌ போகும்‌, அரை 
ஈரல்களின்‌ சந்து பொந்துகளி லெல்லாம்‌ பிராண வாயு 
திவிரமாய்ப்‌ பிரவேசிப்பதால்‌, க்ஷயக்‌ கிருமிகள்‌ வசிக்க 
முடியாமல்‌ மாண்டு விடுகின்றன, நூரைஈரல்‌ நன்கு விரி 
வடைந்‌௮, மார்பு விரிவடைந்து, அழகுண்டாகும்‌. கரிமல 
வாயு நன்றாய்‌ வெளியேற்றப்படுவதால்‌ இரத்தம்‌ சுத்த 
மடையும்‌. இருசயம்‌ ஒழுங்காய்‌ நடைபெறும்‌. காற்றுக்‌ 
குழாய்‌, இரத்தக்‌ குழாய்கள்‌, ஆகார மார்க்கங்கள்‌ முதல்‌, 
உடலில்‌ உள்ள எல்லா பாகங்களும்‌ ஆரோ க்கிய மடையும்‌. 


பஸ்தீரிகா :--இதைச்‌ செய்பவர்களுக்கு நோயே அணு 
கா௮, எப்பொழுதும்‌ ஆரோக்கியமாய்‌ இருக்கலாம்‌. கழுத்து 
விக்கம்‌, மந்தாக்கினி, பலவீனம்‌, மூக்கு சம்பந்த சோய்கள்‌, 


(சத்திரம்‌ 88] - அர்த்தமத்ஸ்யேந்தராசனம்‌ -[ பக்கம்‌ ,589 
(ஆரம்ப நிலை 8) 


(ஆரம்ப நிலை 4) 


அர்த்த மத்ஸ்யேந்திராசனம்‌ 1:12) 


மார்பு வலி,இருமல்‌, க்ஷயம்‌, ஆஸ்‌ தமா முதலியன ஒழியும்‌, 
அதிக பசி எடுக்கும்‌, சகல இரந்திகளும்‌ விலகும்‌, கபத்தை 
ஒழிக்கும்‌. வியாதிகளுக்கு மூல: காரணமான வாயு, பித்தம்‌ 
கபம்‌ இவற்றை அகற்றும்‌, உடலுக்கு உஷ்ண மேற்படும்‌, 
நாடி கரம்புகளை: மிகத்‌ தெளிவாய்ச்‌ சுத்தமாய்‌ வைத்‌ 
திருக்கும்‌, ்‌ 


அத்தியாயம்‌ 8. 
அர்த்த மத்ஸ்யேந்திராசனம்‌ 


பூரண மத்ஸ்யேந்திராசனம்‌ செய்வதற்குச்‌ சற்று 
கஷ்டமா: யிருக்கும்‌. பலனும்‌ சிறிது. வித்தியா சப்படும்‌, 
நமக்கு வேண்டியது ஆரோக்கியம்‌ மட்டும்‌ தான்‌. ஆகை 
யால்‌ அர்த்த மத்ஸ்யேர்திராசனமே அசோக்கியத்தைக்‌ 


காப்பாற்றப்‌ போதுமான து, 


இந்த ஆசனம்‌ மத்ஸ்யேந்திர மாமுனிவரால்‌ கண்டு 
பிடிக்கப்‌ பட்டது. அதனால்‌ இந்த ௮சனத்துக்கு “மத்ஸ்‌ 
யேந்திராசனம்‌' என்று பெயர்‌ வந்தது. அம்‌ முனிவரைப்‌ 
பற்றி ' ஒரு கதையுண்டு, அவர்‌ சிவபெருமானுடைய 
சிஷ்யராம்‌, வெ பெருமான்‌ மனித சஞ்சார மில்லாத ஒரு 
திவில்‌, பார்வதிக்கு யோக இரகஸ்யங்களை உபதேசித்துக்‌ 
கொண்டிருந்தாராம்‌, இவ்வாறு உபதேசித்ததைப்‌ பக்கத்‌ 
தில்‌ இருந்த குளத்திலிருக்து ஒரு மீன்‌ கேட்டுக்‌ கொண்‌ 
டிருந்த தாம்‌. அதை அறிந்த பரமேஸ்வரன்‌ கமண்டலத்தி 
லுள்ள நீரை அந்த மீன்‌ மீது தெளித்தாராம்‌, உடனே 


854 ஜ்ரோக்கிய ரகசியம்‌ 


அந்த மீன்‌ திவ்ய தேதசுடன்‌ கூடிய ஒரு சித்த யோகியாய்‌ 
மாறி விட்டதாம்‌, அதிலிருந்து அவருக்கு மத்ஸ்யேந்திர 
மாமுனிவர்‌ என்ற பெயர்‌ வழங்கலாயிற்று, சிவபெரு 
மானின்‌ வாயிலாகவே யோக இரகஸ்யங்களை அறிந்து 
கொண்டவரா தலால்‌, சிவபெருமானின்‌ சேர்‌ சிஷ்யசாகவும்‌ 
ஆ விட்டார்‌ என்று யோக சாஸ்திரம்‌ கூறுறெது, 


இதைப்‌ புராணக்‌ கதை என்று ஓதூக்குவர்‌ சிலர்‌, 
நமக்குக்‌ கதை முக்கிய மல்ல. கருத்துதான்‌ முக்கியம்‌, 
“டீயோக இரகஸ்யங்கள்‌ கன்கு அறிந்த ஒரு முனிவரால்‌ 
கண்டு பிடிக்கப்பட்ட ஆசனம்‌?” என்று மட்டும்‌ தெரிந்‌ 


சால்‌ போதும்‌, 


அநேக அற்புத பலன்களைத்‌ தன்னுள்‌ அடக்கன தூ 
அர்த்த மத்ஸ்யேர்திராசனம்‌, சரீரத்தின்‌ சூட்சுமங்களையும்‌, 
இரகஸ்யங்களையும்‌, அறிந்து அவைகளுக்கு பயிற்சி அளிக்க 
வும்‌, வசப்படுத்தவும்‌ யோக ஆசனங்களைக்‌ கண்டு பிடித்‌ 
தார்கள்‌. இக்‌ காலத்தில்‌ எத்தனையோ நவீன விஞ்ஞானக்‌ 
கருவிகள்‌ இருந்தும்‌, இன்னமும்‌ உடலில்‌ பல பாகத்தின்‌ 
சூட்சும வேலைகளைக்‌ கண்டு பிடிக்க முடியவில்லை. ஆனால்‌ 
நமது யோகிகள்‌ அதனை முற்றும்‌ கண்டு முடிவு பதம்‌ 
இருர்கள்‌, 


ஒரு மனிதனுடைய சுகம்‌, துக்கம்‌, ஆயுள்‌, ஆரோக்‌ 
தியம்‌, பலம்‌, தேஜஸ்‌ முதலியன வெல்லாம்‌ அவனுடைய 
முதுகெலும்பைப்‌ பொருத்தே இருக்கறது. எந்த ஆச 
னத்தை எடுத்துக்‌ கொண்டாலும்‌, அதில்‌ முதுகெலும்பின்‌ 
எந்த ஒரு பாகத்திற்காவது பயிற்ச இருந்தே தீரும்‌, முது 
செலும்பிற்குச்‌ சம்பச்தப்படாத பபிற்சியே இருக்காது. 


அர்த்த மத்ஸ்யேநீதிராசனம்‌ 555 


அவ்வளவு முக்யெமானதால்‌ முதுகெலும்பை முனிவர்கள்‌ 
போற்றினார்கள்‌. 


முஅகெலும்பின்‌ மேல்‌ பாகம்‌ வளைய புஜங்காசனமும்‌, 
கீழ்‌ பாகம்‌ வளையச்‌ சலபாசனமும்‌, நடு பாகம்‌ வளையத்‌ 
தனுராசனமும்‌ உதவுகிறது. இவை முதுசெலும்பைப்‌ 
பின்‌ பக்கம்‌ வளைக்க ஏற்பட்டன. முன்‌ பக்கம்‌ வளைவிற்‌ 
காகப்‌ பஸ்சமோ த்தானாசனமும்‌, ஹாலாசனமும்‌ உபயோக 
மாகிறது. மயூராசனம்‌ நேராய்த்‌ தராசின்‌ முள்‌ நிற்பது 
போல்‌ ஒரு நிதானத்தை உடலுக்குத்‌ தருறது, சர்வாங்‌ 
காசன சிரசாசனங்களில்‌, ழ்‌ எலும்புகளுக்‌ கெல்லாம்‌ 
ஓய்வு தந்து, அதன்‌ பளுவையும்‌ சிரமத்தையும்‌ சேர்த்து, 
மேல்‌ பாக எலும்புகள்‌ தாங்குகின்றன. இவ்வாறு முது 
செலும்பின்‌ எல்லா பாகங்களுக்கும்‌ எல்லாவித வளைவு 
களும்‌, வேலைகளும்‌ கொடுத்தபின்‌, அர்த்த மத்ஸ்யேந்திரா 
சனத்தில்‌ வேறுவித வளைவு கொடுக்கப்படுகின்ற அ, 
இதற்கு “வளைவு? என்று சொல்வதற்குப்‌ பதில்‌ “முறுக்‌ 
கல்‌” என்று சொன்னால்‌ பொருத்தமாக இருக்கும்‌, 


அணியை முறுக்கேற்றிப்‌ பிழிர்து.அதிலுள்ள நீரை 
வடிப்பது போல, இச்‌ சரீர மென்னும்‌ துணியை, அர்த்த 
மத்ஸ்யேர்திராசனம்‌ என்னும்‌ முறுக்கேற்றினால்‌, நோய்கள்‌ 
எனும்‌ நீர்‌ வடிக்கப்‌ படுகிறது, மிஞ்சுவது ஆரோக்கியமே, 


இம்‌ மாதிரி முதுகெஓம்புகளுக்குப்‌ பயிற்சியளிக்கும்‌ 
போத, வெறும்‌ முதுகெலும்புகள்‌ மட்டும்‌ ஆரோக்கியம்‌ 
அடைவதில்லை, அதன்‌ வழிச்‌ செல்லும்‌ நரம்புக்‌ கூட்டங்‌ 
கள்‌ எல்லாம்‌ விழிப்படை ன்றன, அர்த நரம்புகள்‌ பர 


556 ஆரோக்கிய ரகசியம்‌ 


வும்‌ பாகங்க ளெல்லாம்‌ ஆரோக்கிய மடைகின்றன. முது 
கெலும்பைப்‌ பற்றியும்‌ அதன்‌ நரம்புகளைப்‌ பற்றியும்‌ முன்‌ 
பல அத்தியாயங்களில்‌ விவரிக்கப்பட்‌ டிருக்கன்றன. முது 
கெலும்பை மூன்று பாகங்களாகப்‌ பிரிக்கலாம்‌, முதல்‌ 
பாகத்தில்‌, மேல்‌ பக்கமாகப்‌ பிரியும்‌ ஈரம்புக்‌ கூட்டங்கள்‌, 
தலையிலுள்ள காஅ, மூக்கு, வாய்‌ முதலிய சகல வற்றிற்கும்‌ 
வேலை செய்கின்றன. பின்‌, அதன்‌ ழ்‌ உள்ள மத்திய 
பாகத்தில்‌ பிரியும்‌ ஈரம்புகள்‌, நூரையிரல்‌, இருதயம்‌, புஜம்‌ 
முதலிய மார்பு பாகத்திற்கு வேலை செய்கின்றன. அடியில்‌ 
பிரியும்‌ ஈரம்புக்‌ கூட்டங்கள்‌, வயிற்றிலுள்ள உறுப்புக்கள்‌ 
கால்கள்‌ ஆ௫ய வற்றிற்கு வேலை செய்கின்றன. இம்‌ மாதிரி 
பிரியும்‌ பாகங்களை அறிந்து, எந்தப்‌ பிரிவில்‌ என்ன 
கோளாறுகள்‌ ஏற்பட்டாலும்‌, அந்தந்தப்‌ பிரிவுகளுக்கு த்‌ 
தகுந்த ஆசன முறைகளை வெகு சூட்சுமமாக நமது யோகி 
கள்‌ கண்டு பிடித்திருக்கன்றனர்‌, அர்த்த மத்ஸ்யேந்திரா 
சனத்தில்‌ விசேஷமாய்‌ மூன்றாவது பிரிவுக்கும்‌, சாதாரண 
மாய்‌ இரண்டாவது பிரிவுக்கும்‌ பலன்‌ அளிக்கிறது. 


“உடலில்‌ சுறுசுறுப்பே இல்லை; சோம்பலாய்‌ இருக்‌ 
கிறது? என்று பலர்‌ சொல்லக்‌ கேட்டிருக்கறோம்‌, 
எங்கே! அர்த்த மத்ஸ்யேர்திராசன த்தை மூன்று தடவை 
கள்‌ செய்து பாருங்கள்‌ | “பிறகு சோம்பல்‌ எங்கே யிருக்‌ 
கிறது? என்று தேட ஆரம்பித்து விடுவீர்கள்‌! 


சிலர்‌, “நீங்கள்‌ சொல்வதெல்லாம்‌ சரிதான்‌, ஆச 
னம்‌ செய்தால்தானே சோம்பல்‌ போகும்‌ என்றீர்கள்‌. 
முதலில்‌ ஆசனம்‌ செய்ய வேண்டுமே! அதற்கே சோம்ப 
-லாக இருக்கறதே! அதற்கு என்ன செய்யலாம்‌? ஒரு 


அர்த்த மத்ஸ்யேந்திராசனம்‌ 557 


கப்‌ காபி சாப்பிட்டு விட்டால்‌ சோம்பல்‌ எல்லால்‌ பறந்து 
விடு, பிறகு என்ன வேலை வேண்டு மானாலும்‌ செய்ய 
முடிகிறது. காபி சாப்பிடா விட்டால்‌ ஒரு வேலையும்‌ ஒட 
மாட்டேன்‌ என்கிறது. ஒரு விஷயத்தைப்‌ பற்றி யோக்‌ 
கக்‌ கூட மூளை இடம்‌ தர மாட்டேன்‌ என்றெது? என்று 
நாசுக்காய்த்‌ தன்‌ முழுச்‌ சோம்பேறித்தன த்தைக்‌ காட்டிச்‌ 
சொள்ளாமல்‌ காபி மகாத்மியத்தில்‌ வந்து முடிப்பார்கள்‌. 


இந்தக்‌ காபிப்‌ பழக்க மெல்லாம்‌ எத்தனை நாளாய்‌ 
நம்மிடையே ஏற்பட்டது? அதிகமாய்‌ இருந்தால்‌ ஐம்பது 
வருஷங்களுக்கு மேல்‌ இருக்காது, அதற்கு முன்‌ பெல்‌ 
லாம்‌ நாம்‌ சோம்பேறிகளாய்த்தரன்‌ வாழ்ந்தோமா ? காபி 
யில்லாமல்‌, டீ யில்லாமல்‌, கோகோ இல்லாமல்‌ சுறு சுறுப்‌ 
பாய்‌ வாழ வில்லையா? யோசனைகள்‌ செய்ய வில்லையா? 
மூளையை உபயோகப்‌ படுத்த வில்லையா? கம்பர்‌ இந்தக்‌ 
காபியைத்தான்‌ குடித்துக்‌ காவியம்‌ தீட்டினாரோ ? வள்ளு 
வர்‌ இந்தக்‌ காபிக்‌ குவளையைப்‌ பக்கத்தில்‌ வைத்துச்‌ 
கொண்டுதான்‌ திருக்குறளை எழுதினாரோ ? ஒளவைப்‌ 
பிராட்டியார்‌ காபியை அருந்தித்தான்‌ கவிகளைப்‌ பாடி 
னாசோ? அந்தக்‌ காலத்தில்‌ கோவில்களைக்‌ கட்டிய சிற்பி 
களுக்குக்‌ காபி என்றால்‌ இன்னது என்றுகூடத்‌ தெரி 
யாதே? ரவிவர்மன்‌ காபியைக்‌ கருத்தில்கூட நினைத்திருக்க 
மாட்டாரே ? இவர்க ளெல்லாம்‌ கற்பனை செய்ய வில்லையா ? 
காவியம்‌ புனைய வில்லையா ? கலைகளை வளர்க்க வில்லையா? 
காபி யில்லாமல்‌ வளர்த்த கலைகள்‌, இந்த வான்‌ உள்ள மட்‌ 
டும்‌, வையம்‌ உள்ள மட்டும்‌, வையத்து மாந்தர்‌ உள்ள மட்‌ 


டும்‌ போற்றக்‌ கூடியன வல்லவா | 


558 ஆரோக்கிய ரகசியம்‌ 


எங்கே? காபியைக்‌ குடிப்பவர்களை இம்‌ மாதிரி அழி 
யாச்‌ செல்வங்களை உண்டாக்கச்‌ சொல்லுங்கள்‌! காபியின்‌ 
சுறு சுறுப்பு எவ்வாறு சில மணி கேரம்‌ இருந்து மறைந்து 
விடுகிறதோ, அதைப்‌ போலக்‌ காபியைக்‌ குடித்துக்‌ கலையை 
வளர்ப்பவர்களின்‌ கலைகளும்‌, சில காள்‌ பிரகாஇித்‌ துப்‌ பின்‌ 
கலைந்து விடுகின்றன. காபிக்‌ குடியின்‌ சுறு சுறுப்பு றிது 
நேர வாழ்வுதானே ! கலை வளர, கற்பனை ஓட, காவியம்‌ 
புனைய, ஸ்திரமான சு௮ சுறுப்பு வேண்டும்‌, அற்பகால சுறு 
சுறுப்பு உதவாது, அதற்கு இயம, நியமங்களுடன்‌ கூடிய 
ஆசன வழியே சிறக்த பார்க்க மாகும்‌, 


இவைகளெல்லாம்‌, நடைமுறையில்‌ செய்து பார்த்தால்‌ 
தான்‌ தெரியும்‌ ; அனுபவித்துப்‌ பார்த்தால்தான்‌ அதன்‌ 
சுகத்தை அறிய முடியும்‌. (தேன்‌ இனிமையான அ? என்று 
சொல்லலாம்‌. “அ அ எப்படி இருக்கும்‌??? என்று கேட்டால்‌ 
“்‌ மஅரமா யிருக்கும்‌; சர்க்கரையைப்‌ போல தித்திக்கும்‌ ; 
சரும்பைப்‌ போல இனிக்கும்‌ ? என்று இவ்வாறு மற்ற 
உதாரணங்களைக்‌ காட்டித்தான்‌ கூற முடியுமே தவிர 
தேனின்‌ தன்மையை அப்படியே சொல்ல முடியாது, 
அதற்குப்‌ பதில்‌, தேனைச்‌ சிறிது வாயில்‌ விட்டுப்‌ பார்த்து 
விட்டால்‌, இந்த உதாரணங்க ளெல்லாம்‌ அவிய மில்லை 
அல்லவா? தானே புரிந்துவிடும்‌. அதைப்‌ போல்‌ அர்த்த 
மத்ஸ்யேர்திராசனமும்‌ செய்து பார்த்தால்தான்‌ அதன்‌ 
அற்புதமான குணங்கள்‌ நன்கு தெரியும்‌. 


அர்த்த மத்ஸ்யேந்திராசனம்‌ பழதம்‌ வகை 


விரிப்பின்‌ மேல்‌ உட்காரவும்‌. இடது முழங்‌ காலை 
மடித்துப்‌ புருஷ்டங்களுக்கு மத்தியில்‌, குதிக்‌ காலை 


அர்த்த மத்ஸ்யேந்திராசனம்‌ 559 


இழுத்து வைத்துக்‌ கொள்ளவும்‌, 81-வது சித்திரத்தைக்‌ 
கவனியுங்கள்‌, வலது காலைத்‌ தூக்‌, இடது அடைக்கு 
வெளியே பக்கத்தில்‌ ' 89-வது இத்திரத்தில்‌ இருப்பது 
போல்‌ வைக்கவும்‌, தூக்கி நிற்கும்‌ வலது முழங்காலை, 
இடது அக்குளுக்குள்‌ வலது சையால்‌ தள்ளவும்‌. 88-வது 
சித்திரத்தைக்‌ கவனியுங்கள்‌. 84-வ.த இத்திரத்தில்‌ உள்ள 
படி இடது கையைத்‌ தூக்கி, வலது முழங்காலை ௮க்குளுக்‌ 
குள்‌ வைக்கவும்‌ 85-வது சித்திரத்திலுள்ளபடி இடது 
கையால்‌ இடது முழங்காலைப்‌ பிடித்துக்‌ கொள்ளவும்‌, 
பின்‌ முதுகை வலது பக்கம்‌ நன்கு திருப்பி, இடது 
தடைக்கு வெளியில்‌ இருக்கும்‌ வலது காலின்‌ கணுக்‌ 
காலுக்கு மேல்‌ பாகத்தை வலது கையால்‌ பிடித்துக்‌ 
கொள்ளவும்‌. 80-வ.த சித்திர த்தைக்‌.கவனியுங்கள்‌. முகத்‌ 
தையும்‌ வலது பக்கம்‌ திருப்பி, ரேராய்‌ நிமிர்ந்து பார்க்க 
வேண்டும்‌. 


இந்த நிலையில்‌ பத்து விகாடி முதல்‌ அரை நிமிஷம்‌ 
வரை இருக்கலாம்‌. இதற்கு மூச்சுப்‌ கட்டுப்‌ பாடு இடை 
யாது. இஷ்டம்‌ போல்‌ மூச்சை நன்கு விடவும்‌ இழுக்கவும்‌ 
செய்யலாம்‌, 


வேண்டிய நேரம்‌ இவ்‌ வாசன த்தைச்‌ செய்து விட்டுப்‌ 
பிறகு ஆசனத்தைக்‌ கலைத்து விட்டு முன்‌ சொன்னதைப்‌ 
போலவே மாற்றிச்‌ செய்ய வேண்டும்‌, அதரவது வலது 
முழங்‌ காலை மடக்க, குதிக்காலை புருஷ்டங்களுக்கு இடை 
யில்‌ வைத்து, இடது காலைத்‌ தூக்கி, வலது தடைக்குப்‌ பக்‌ 
கத்தில்‌ வெளியே வைக்கவும்‌. இடது முழங்காலை வலது 
அக்குளுக்குள்‌ தள்ளிவைத்து, வலது கையால்‌ வலது முழங்‌ 


560 ்‌ ஆரோக்கிய ரகசியம்‌ 


காலைப்‌ பிடித்துக்‌ கொள்ளவும்‌. பின்பு மு.தூகையும்‌, முகத்‌ 
தையும்‌, இடது பக்கம்‌ திருப்பி, இடது கையால்‌ வலத 
தடையின்‌ வெளியில்‌ இருக்கும்‌ இடது கணுக்காலின்‌ மேல்‌ 
பாகத்தைப்‌ பிடித்துக்‌ கொள்ளவும்‌. சித்திரம்‌ 87-ஐ கவனி 
யுங்கள்‌, 


இம்‌ மாதிரி இரண்டு பக்கமும்‌ செய்தால்‌, ஒரு தடவை 
அர்த்த மத்ஸ்யேந்திராசனம்‌ செய்த தாகும்‌. இந்த மாதிரி 
மூன்று முதல்‌ ஆனு தடவைகள்‌ வரை செய்து வரலாம்‌, 


இந்த ஆசனத்தைப்‌ பழகும்போது இத்திரங்களைப்‌ 
பக்கத்தில்‌ வைத்துப்‌ பல தடவை நன்றாய்ப்‌ பார்த்துப்‌ 
பார்த்தப்‌ பழக வேண்டும்‌, சிலருக்குக்‌ குதிக்கால்‌ புருஷ்‌ 
டத்தின்‌ மத்திவரை இழுத்து வைக்க முடியாது, கால்‌ 
நரம்புகள்‌ பிடிப்பாய்‌ இருப்பதாலும்‌, அடை கனத்திருப்ப 
தாலும்‌, வயிறு பெருத்‌ திருப்பதாலும்‌ இம்‌ மாதிரி செய்வ 
தற்குச்‌ சரியாய்‌ வராது. “செய்ய வர வில்லையே” என்று 
விட்டுவிடக்‌ கூடாது, “அலை ஓய்ந்த பின்‌ சமுத்திர ஸ்நா 
னம்‌ செய்கிறேன்‌)? என்று சொன்னால்‌ எப்படியோ அப்‌ 
படியேதான்‌ “மெலிந்த பின்‌ ஆசனங்களைச்‌ செய்யலாம்‌” 
என்று விட்டு விடுவதும்‌. “£மெலிக்த தேகமுடையவர்க 
ளுக்குத்‌ தான்‌ வரும்‌” என்று இல்லை, மெலியும்போது 
மெலியட்டும்‌ என்று செய்ய வேண்டியதுதான்‌. ஆனால்‌ 
மெலிந்தாலும்‌, கனமாய்‌ இருந்தாலும்‌, வயிற்று உறுப்பு 
கள்‌ அமுக்கப்‌ படுவதால்‌ பலன்‌ என்னமோ பூரணமாய்‌ 
உண்டு, இல நாட்கள்‌ பழகி வந்தால்‌ நாளடைவில்‌ ஈரம்பு 
களின்‌ பிடிப்பு விட்டு சாதாரணமாய்ப்‌ பழக வரும்‌, 


துடைகளின்‌ சனமும்‌ குறையும்‌. பழனெவர்களுக்குத்‌ 


பங்கு. 
இத்திரம்‌ 85] அர்த்தமத்ஸ்யேந்தராசனம்‌ [.பக்கம்‌: ௧69 
(ஆரம்ப நிலை 5) 


சத்திரம்‌ 80] அர்த்தமத்ஸ்யேந்தராசனம்‌ [பக்கம்‌ 559 
(ஆரம்ப நிலை 6) 


அர்த்த மத்ஸ்யேந்திராசனம்‌ 561 


அடை கனமா யிருக்கலாம்‌. அப்படி இருப்ப தனால்‌ 
இடைஞ்சல்‌ ஒன்றும்‌ ஏற்பட்டு விடாத, 


சிலருக்கு மற்றொரு: காலைத்‌ தூக்கித்‌ துடைக்குப்‌ 
பக்கத்தில்‌ வைத்தால்‌, பாதம்‌ சரிவரத்‌ தரையில்‌ படியா ௮. 
சிலருக்குப்‌ பக்கமாய்‌.ஒட்டி. வைக்கவும்‌ வராது, முயற்சி 
யுடன்‌ பழக வந்தால்‌, இதையும்‌ சில நாட்களில்‌ சரியாய்ச்‌ 
செய்து விடலாம்‌. இலருக்கு முழங்காலை. அக்குளுக்குள்‌ 
என்ன தான்‌ அழுத்தி வைத்தாலும்‌, அடங்காமல்‌ 
வெளியே வந்து விடும்‌, சிலருக்கு. அக்குள்வரை முழங்‌ 
காலைக்‌ கொண்டு செல்ல முடியாது, அப்பேர்ப்பட்டவர்‌ 
கள்‌ முதலில்‌ முடிந்த வரை செய்ய வேண்டியது தான்‌, சில 
ருக்குக்‌ கையால்‌. முழங்காலை எட்டிப்‌ பிடிக்க. முடியா அ. 
கைக்கும்‌ -முழங்கா லுக்கும்‌ ஒரு. சாண்‌, உயரம்‌. நிற்கும்‌, 
அப்படியும்‌. கஷ்டப்பட்டு எட்டிப்‌ பிடிப்பதற்கு முயற்‌ 
செய்தால்‌, அக்குளுக்குள்‌. இருக்கும்‌ முழங்கால்‌ -ஈழுவி 
வந்து விடும்‌, - இந்தக்‌ குறைகளை எல்லாம்‌ நாளா வட்டத்‌ 
தில்‌ தான்‌ சரி செய்து கொள்ள வேண்டும்‌. 


இதன்பின்‌ முதுகைத்‌ திருப்பித்‌ தரையில்‌ ஊன்றி 
யிருக்கும்‌ காலைப்‌ பிடிக்கப்‌ போனால்‌, சிலருக்கு எட்டா து ; 
சிலருக்குத்‌. தடைவரை எட்டும்‌. எட்டும்‌ வரை முதலில்‌ 
செய்து, பிறகு தினர்‌ தினம்‌ ௮திகமாய்‌ எட்டி கணுக்காலைப்‌ 
பிடிக்க முயற்சி செய்ய வேண்டும்‌, இலர்‌ முகத்தைத்‌ 
திருப்பி சேராய்ப்‌ பார்க்கச்‌ சொன்னால்‌, நிமிர்ந்து மேலே 
பார்க்க ஆரம்பித்து விடுவார்கள்‌. ஆகையால்‌ சித்திரத்தை 
நன்றாகக்‌ கவனித்து சாதாரணமாய்‌ நேர்‌ பார்வையாய்த்‌ 
திருப்பிப்‌ பார்த்தால்‌ போதும்‌, 

86 


562 ஆரோஃகிய ரகசியம்‌ 


தறிப்பு:--இந்த ஆசனத்தை வயிற்றில்‌ ஆப்பரேஷன்‌ 
செய்து கொண்டவர்கள்‌, ஆசன நிபுணர்களின்‌ ஆலோ 
சனையின்‌ மேல்தான்‌ செய்யலாம்‌, மற்றபடி. எல்லோரும்‌ 
சாதாரணமாய்‌ இக்க ஆசனத்தைப்‌ பழகலாம்‌, அதனால்‌ 
கெடுதல்‌ இல்லை, 


ஏற்கெனவே ஆசனங்கள்‌ செய்து வரும்‌ பெண்கள்‌ 
கர்ப்பங்‌ கொண்டால்‌, மூன்று மாதங்கள்‌ வரைதான்‌ இந்த 
ஆசனத்தைச்‌ செய்யலாம்‌. அதன்பின்‌ செய்யக்‌ கூடா அ. 
ஆசனங்களையே பழக.௮தியாத பெண்மணிகள்‌ கர்ப்பங்‌ 
கொண்டால்‌, புதிதாய்‌ இந்த ஆசனத்தைப்‌ பழகக்‌ கூடாது, 


பலன்கள்‌: வயிற்றின்‌ எல்லா பாகமுமே ஈன்கு அழுத்‌ 
தப்‌ படுகின்றன. அதில்‌ முக்கியமாய்‌ முதுகெலும்புகள்‌ 
நன்றாக முனுக்கப்‌ படுவதால்‌, முதகெலும்புகளின்‌ பக்கங்‌ 
களில்‌ இடுப்பு பாகத்துக்கும்‌, குண்டிக்காய்களுக்கும்‌ ஈல்ல 
பயிற்சி ஏற்படுகிறது, அதனால்‌ மூத்திர சம்பந்தமான 
கோளாறுகளுக்கு இந்த ஆசனத்தைச்‌ செய்தால்‌ சரியாய்‌ 
விடும்‌, மூத்திர கோசங்கள்‌ ஆரோக்கிய மடைவதால்‌, 
இரத்தத்திலுள்ள அசுத்தங்கள்‌ நன்கு பிரிக்கப்‌ படும்‌, அப்‌ 
படிப்‌ பிரிப்பதால்‌ இருதயமும்‌ ௬க மடையும்‌. நாடி நரம்பு 
கள்‌ எல்லா வற்றிற்குமே சுத்த இரத்தம்‌ கிடைப்பதால்‌, 
ஆரோக்கெம்‌ அபிவிருத்தி யடையக்‌ கேட்கவும்‌ வேண்டுமா? 


இது தவிர மற்றொரு அற்புதக்‌ காரியமும்‌ ஈடை 
பெறுகிறது. மூத்திரக்காய்களுக்கு மேலே யிருக்கும்‌ அட்‌ 
தினேலின்‌ கோளங்களும்‌ இந்த அர்த்த மத்ஸ்யேந்திரா 
சனத்தினால்‌ ஊக்கு விக்கப்படுகின்‌ றன. சுறு சுறுப்பில்லாத 
வர்களுக்கு இந்த ஆசனம்‌ செய்ததும்‌ சுறு சுறுப்‌ பேற்படு 


அர்த்த மத்ஸ்யேந்திரா சனம்‌ 563 


வதின்‌ காரணம்‌ இது தான்‌, இந்தக்‌ கோளங்களி லிருந்து 
வரும்‌ இரசம்‌ தான்‌ இருதயத்தை ஆட்சி புரிகின்றது. இந்த 
இரசத்தின்‌ அளவைப்‌ பொருத்துத்‌ தான்‌ சுறு சுறுப்‌ 
பேற்படும்‌, எனவே சுறு சுறுப்‌ பேற்பட காபியை விட 
இந்த மார்க்கம்‌ சிறந்த தல்லவா ? காபியையாவத அடிக்கடி 
சாப்பிட வேண்டும்‌; இந்த அர்த்த மத்ஸ்யேர்திராசனம்‌ 
அவ்வா அ அல்ல, காலையில்‌ மூன்று அல்லது ஜர்து தடவை 
செய்தால்‌ போதும்‌, செளகரிய மில்லா தவர்கள்‌ மாலையில்‌ 
செய்யலாம்‌. இப்படிச்‌ செய்து விட்டால்‌ அன்று பூராவுக்‌ 
கும்‌ சுறு சுறுப்பாய்‌ இருக்கும்‌. 


சோம்பலா யிருந்தால்‌ சிலர்‌ எழுந்து நின்று, இரண்டு 
கைகளையும்‌ தலைக்கு மேல்‌ கொண்டு சென்று, கைகளைக்‌ 
கோர்த்துக்‌ கொண்டு, உடலை முறுக்கி எக்‌, சோம்பலை 
முறிப்பார்கள்‌. இது எல்லோருக்கும்‌ இயற்கையாய்‌ ஏற்‌ 
பட்ட ஒரு பயிற்சி, அப்படிச்‌ செய்ததும்‌ என்ன ஆகறது? 
நரம்பு முறுக்கேற்றப்‌ படுகிறது; இடுப்பை வளைப்பதரல்‌ 
அட்றினேல்‌ கோளங்கள்‌ கசக்கப்‌ படுகின்றன. இரசம்‌ 
சிறிது அதிகப்படியாய்‌ இரத்தத்தில்‌ கலந்து சோம்பல்‌ 
முறிந்து சுறு சுறுப்‌ பேற்படுகற து, “சோம்பல்‌ இம்‌ மாதிரி 
யெல்லாம்‌ போன்றது?” என்று யாரும்‌ நினைப்ப தில்லை | 
௮ இயற்கையாகவே ஏற்பட்டது. கடவுள்‌ கொடுத்த 


வரப்பிரசாதம்‌, 


பூனை, நாய்‌ முதலிய ஜந்துக்களும்‌ இம்‌ மாதிரி உடலை 
வளைத்‌, குறுக்க சோம்பல்‌ முறிப்பதைப்‌ பார்‌ த்திருப்பீர்‌ 
கள்‌, இயற்கை, அதனதன்‌ சக்திக்குத்‌ தக்கவாறு இயற்கை 
யாகவே சில பயிற்சிகளை ஈமக்குத்‌ தெரியாமலேயே ஈடத்தி 


564 ஆரோக்கிய ரகசியம்‌ 


வருகின்றது. அவைகளில்‌ சேர்ந்ததுதான்‌ இப்‌ பயிற்கெ 
ளெல்லாம்‌. சாதாரண உடல்‌ திருகலுக்கே சோம்பல்‌ ஓடு 
கன்றதென்றால்‌, அர்த்த மத்ஸ்யேந்திராசனத்தில்‌ கேட்‌ 
கவா வேண்டும்‌? வயிற்றிலுள்ள எல்லா உறுப்புகளுமே 
அமுக்கப்‌ படுசன்றன. அதே சமயம்‌ இடுப்பும்‌ திருப்பப்‌ 
படுறது. மூத்திரக்காய்‌, அட்றினேல்‌ கோளம்‌, சிறு 
குடல்‌, பெருங்குடல்‌, கல்லீரல்‌, மண்ணீரல்‌, பித்தப்‌ பை 
முதலிய எல்லாமுமே அழுத்தப்‌ படுகின்றன. அதனால்‌ 
வயிற்றுக்‌ கோளாறுகள்‌ எதுவாயினும்‌ விலகுகின்றன, 


முதுகெலும்பில்‌ முறுக்கேறுவதால்‌, அதன்‌ வழியாய்‌ 
வந்த பிரியும்‌ ஈரம்புக்‌ கூட்டங்களுக்‌ கெல்லாம்‌ பயிற்சி ஏற்‌ 
படுகிற. மேல்‌ பாகப்‌ பிரிவாகிய தலை நரம்புகள்‌ இழுக்‌ 
கப்‌ படுவதால்‌, தலையில்‌ இருக்கும்‌ அவயவங்கள்‌ தேஜஸ்‌ 
அடைகின்றன. மார்பு பாகம்‌ திரும்பி முறுக்கேறுவதால்‌ 
அதன்‌ பாக நரம்புக்‌ கூட்டங்கள்‌ விழிப்படைந்து, நுரை 
ஈரல்‌, இருதய சம்பந்தமான வியாதிகள்‌ விலகுகின்றன, 
இடுப்புக்குக்‌ ழும்‌ முறுச்சப்படுவதால்‌, அதன்‌ வழி பர 
வும்‌ ஈ.ரம்புக்‌ கூட்டங்கள்‌ ஆரோக்கிய மடைந்து வயிற்று 
உறுப்புக்கள்‌, கால்கள்‌ முதலியவை பலம்‌ அடைகின்றன, 


அஸ்‌.தமாக்கா சர்களுக்கு, அர்த்த மத்ஸ்யேர்திராசன 
மும்‌ ஒரு முக்கிய ஆசன மாகும்‌, இச்த ஆசனம்‌ செய்யும்‌ 
போத ஆஸ்அமாக்காரர்களுக்கு இரண்டுவித ஈன்மைகள்‌ 
ஏற்படுகின்றன. ஒன்று மார்பு பாக நரம்புகள்‌ விழிப்‌ 
படைந்து நுரை ஈரலிலுள்ள காற்றுக்‌ குழாய்கள்‌, இரத்த 
நாளங்கள்‌ முதலியன வெல்லாம்‌ சுறு சுறுப்‌ படைவதால்‌ 


இழுப்பு குறைய ஏது வாகிறது, அதே சமயம்‌ வயிற்றில்‌ 


பட காணத 1௪ ஹர்‌. 


அர்த்த மத்ஸ்யேந்திராசனம்‌ 565 


உள்ள அட்றினேல்‌ கோள த்தின்‌ இரசம்‌ இரத்தத்தில்‌ கலப்‌ 
பதால்‌ இரத்த ஓட்டம்‌ சுறுசுறுப்பெய்தி ஆஸ்‌ அமா குறைய 
ஏது வான்றது. இர்த அர்த்த மத்ஸ்யேர்‌இிராசனத்தை 
ஆஸ்‌ தமாக்காரர்கள்‌ செய்தால்‌, அட்றினேல்‌ கோள த்தின்‌ 
இசசமாகிய அட்றினேலின்‌ மருந்தை ஊூ மூலம்‌ உடலி 
னுள்‌ செலுத்த வேண்டிய தேவையே இல்லை. இயற்கை 
யாகவே அட்றினேல்‌ இரசம்‌ இரத்தத்தில்‌ ௮மோகமாய்க்‌ 
கலந்து விடும்‌, எனவே ஆஸ்‌ துமாக்காரர்களுக்கு இந்த 
ஆசனம்‌ ஒரு பெரும்‌ ஆஸ்தியைப்‌ போன்றது, 


இரத்த அமுக்க வியாதி உள்ளவர்கள்‌, இந்த ஆச 
னத்தை முதன்‌ முதலில்‌ பழகக்‌ கூடாத, மற்ற ஆசனப்‌ 
பிராணாயாம வழிகளால்‌ இதை குணப்‌ படுத்திக்‌ கொண்ட 
பின்‌, அர்த்த மத்ஸ்யேந்திரா ஆசனத்தைச்‌ செய்ய ஆரம்‌ 
பிக்கலாம்‌. 


கல்லிரலின்‌ மகாத்மியம்‌ 


கல்லீரல்‌ என்று ஒன்று நம்‌ உடலில்‌ இருக்கிறது என்‌ 
பதை அநேகர்‌ மறந்து விடுகின்றனர்‌. கல்லீரல்‌ என்பது 
என்ன? அதன்‌ செயலாற்றும்‌ திறன்‌ என்ன? ௮து 
எங்கே யிருக்கறது? எவ்வாறு இருக்கிறது என்பதை. 
அநேகர்‌ இர்தித்துக்‌ கூடப்‌ பார்ப்பதில்லை, ஆனால்‌ இக்‌ 
காலத்தில்‌ அநேகர்‌ கல்லீரல்‌ கோளாறுகளினால்‌ நலிகின்ற 
னர்‌ என்று, சொன்னால்‌ மிகையாகாது, அத்தனைக்கும்‌ 
கல்லீரலானது எளிதில்‌ கோய்‌ கொள்ளக்கூடிய தன்மை 
வாய்ந்த தல்ல, மிகவும்‌ பத்திரமான இடத்தில்‌ அமைக்கப்‌ 
பட்டிருச்கிறது, 


566 ஆரோக்கிய ரகசியம்‌ 


கல்லீ லை நமது உடலின்‌ *உக்கராண அறை? என்று 
சொல்லலாம்‌. நாம்‌ சாப்பிடும்‌ உணவுச்‌ சத்துக்‌ கள்‌ குடல்களி 
லிருக்‌து உறிஞ்சப்‌ பட்டதும்‌, இரத்தமாக மாறி இங்கு வரு 
கிறது, இங்கு பலவிதப்‌ பொருள்சளாகப்‌ பிரிக்கப்‌ பட்டு 
சேகரிக்கப்‌ படுகிறது, அமினோ ஆஹிட்டுகளாகவும்‌, சர்க்‌ 
கரைப்‌ பொருளாகவும்‌, மாவுப்‌ பொருளாகவும்‌, கொழுப்‌ 
பாகவும்‌ இங்கு பிரிக்கப்‌ படுகிறது, எப்பொழுது, எது 
தேவையோ ௮சை அவ்வப்போது தந்‌. த உதவுதலே இதன்‌ 
வேலை யாகும்‌. மற்றும்‌ கல்லீரலில்‌, வீட்டமின்கள்‌, தாஅப்‌ 
பொருள்கள்‌, புஷ்டியைத்‌ தரும்‌ பொருள்கள்‌ இவைகளெல்‌ 
லாம்‌ சேகரிக்கப்‌ படுகின்றன, இவைகளெல்லாம்‌ உடலுக்‌ 
குக்‌ குறையும்போது கொடுத்து உதவுகிறது. இத்தனை 
சேவைகளுடன்‌ மற்றும்‌ ஒரு முக்கியமான சேவையும்‌ புரி 
கிறது, ஈமது உடலில்‌ சதா இக்க வேலைகளும்‌, அழிவு வேலை 
சளும்‌ ஈடக்கின்றன. அழிவு வேலைகளில்‌ ஏற்படும்‌ கழிவு 
களை வெளியேற்றக்‌ கல்லீரலும்‌ சிறிது உதவி செய்கிறது. 
இரத்தத்திலுள்ள அணுக்களுக்குத்‌ தீர்க்க ஆயுள்‌ கிடை 
யாது, அதன்‌ ஓட்டம்‌ தீர்ந்ததும்‌ அது இறந்து விடும்‌, 
இந்த இறந்த இரத்த அணுக்களை வெளியேற்றும்‌ பணி 
மண்ணீரல்‌ செய்கின்றது, அதற்கு கல்லீரலும்‌ அணை செய்‌ 
இன்றது. இதைத்‌ தவிர மண்ணீரலி லிருக்து வரும்‌ சல 
இரசாயனச்‌ சத்துக்களைக்‌ கல்லீரல்‌ எடுத்துக்கொண்டு, 
அதைப்‌ பித்த நீராக மாற்றி உணவை ஜீரணமாக்கக்‌ குட 
அக்குள்‌ பாய்ச்சுறது, ஏதாவது தவறுதலாக விஷம்‌ உட்‌ 
கொண்டாலும்‌, கல்லீரல்‌ அதை மாற்றும்‌, மற்றும்‌ இதைப்‌ 
போன்ற மகா முக்கியமான “நாற்பது வித வேலைகளைக்‌ 
கல்லீரல்‌ மேற்கொண்டு செய்து வருகிறது” என்று இது 
வரை கண்டு பிடி ச்‌ இருக்கின்‌ றனர்‌, 


அர்த்த மத்ஸ்யேநீதிரா சனம்‌ 567 


ஈமது வீட்டுப்‌ பண்டகசாலையை நாம்‌ எவ்வளவு பத்‌ 
திரமாய்‌ ஓழுங்காய்ப்‌ பாதுகாத்து வைத்திருக்கிறோமோ, 
அவ்வளவு பத்திரமாய்‌ உடலின்‌ பண்டகசாலையான கல்லீர 
௮ம்‌ பாதுகாப்பாய்‌ வைக்கப்‌ பட்டிருக்கிறது, இது நுரை 
ஈரல்களுக்குக்‌ ழே சற்று வலத புறமாக ஓதுங்கி இருக்‌ 
கிறது, இதில்‌ இரண்டு அறைகள்‌ இருக்கின்றன. பெரிய 
அறை வலத பக்க மாகவும்‌, சிறிய அறை இடத பக்கமாக 
வும்‌ இருக்கிறது. இந்தச்‌ சேமிப்பு அறைகளை எவ்வளவுக்‌ 
கெவ்வளவு சுத்தமாகவும்‌ ஆரோக்கியமாகவும்‌ வைத்திருக்‌ 
கிரோமோ, அவ்வளவுக்கும்‌ ஈமது உடல்‌ ஆசோக்கியமாகவும்‌ 
கோய்‌ கொள்ளாமலும்‌ இருக்கும்‌. அர்த அறைகள்‌ எதனா 
லாவது நோய்‌ கொண்டால்‌ உடலின்‌ ஆரோக்கியம்‌ அடி 
யோடு பாதிக்கும்‌, 


நமது வீடுகளிலும்‌ அம்‌ மாதிரி தானே நடக்‌ 
கிறது! உக்கிசாண அறையில்‌ எல்லாச்‌ சாமான்களும்‌ 
நிறைந்திருந்தால்‌ அன்றாடம்‌ வேண்டிய சாமான்களை 
எடுத்து உபயோகிக்கலாம்‌. உக்கிராண அறையில்‌ சரமான்‌ 
கள்‌ சரிவர இல்லாம லிருந்தால்‌ வீட்டிலும்‌ வறுமையின்‌ 
சின்னங்கள்‌ தோற்ற மளிக்கும்‌. அதைப்‌ போலவே கல்‌ 
லீரலும்‌ சக்திக ளெல்லாம்‌ நிறைந்ததாக இருந்தால்‌ தான்‌, 
உடலும்‌ ஆரோக்கியமாய்‌ இருக்க முடியும்‌, வேண்டிய சத்‌ 
க்களை சேகரிக்க முடியாமலும்‌, விகியோடிக்க முடியாம 
அம்‌ இருந்தால்‌, உடலின்‌ ஆரோக்கெத்தில்‌ வறுமையின்‌ 
சின்னங்கள்‌ தோற்ற மளிக்கும்‌. அதைத்‌ தவிர, உக்கிரொாண 
சாமான்கள்‌ எப்படி எலிகளினால்‌ சேத மேற்படாமலும்‌ 
வண்டு, புழு பூச்சிகளினால்‌ கெட்டு விடாமலும்‌, அவ்வப்‌ 
போது சுத்தமாக்கப்பட்டு, வெயிலில்‌ உலர்த்திக்‌ காப்பாற்று 


568 ஆரோக்கிய ரகசியம்‌ 


கிறோமோ, அவ்வாறு கல்லீரலிலுள்ள சத்து கெடாமல்‌ 
இருக்கவும்‌, அதைச்‌ சரிவர உபயோகப்‌ படுத்தவும்‌, ரோய்‌ 
எனும்‌ எலி புகாம லிருக்கவும்‌, மற்றும்‌ மஞ்சட்‌ கரமாலை, 
க்ஷயம்‌ புற்று சோய்‌, வீக்கம்‌, பலவீனம்‌ முதலிய வண்டு 
கள்‌, புழு பூச்சிகளின்‌ தொந்த ரவு ஏற்படாமல்‌ இருக்கவும்‌ 
பார்த்துக்‌ கொள்ள வேண்டும்‌, உக்கிராண அறைகளி 
லிருந்து சாமான்கள்‌ வெளியில்‌ எடுத்துச்‌ சுத்தப்‌ படுத்து 
வதுபோல்‌, இதை வெளியில்‌ எடுத்துச்‌ சுத்தப்‌ படுத்த 
முடியாது, வீட்டுச்‌ சாமான்கள்‌ கெட்டு விட்டால்‌ அதைத்‌ 
தூர எறிந்து விட்டு வேறு வாங்கி விடலாம்‌, கல்லிரலி 
லிருந்து எந்தச்‌ சாமானை எந்தப்‌ பக்கம்‌ என்று கழிக்க 
முடியும்‌? அப்படிக்‌ கழிக்க வேண்டுமானால்‌ அத அவ 
னுடைய ஆயுளோடு முடியுமே தவிர வேறு வழிகளே 
இடையா 2, 


கல்லீரல்‌ பலவீனப்‌ பட்டுச்‌ சரிவர வேலை செய்யா 
விட்டாலும்‌ சாதாரணமாக ஜீரணம்‌ சரிவர ஆகாத; பரி 
எடுக்காது; இரத்த சோபை ஏற்படும்‌; ஆயாசம்‌, பலவீனம்‌, 
ஏற்படும்‌. மற்றும்‌ எது வேண்டுமானாலும்‌ ஏற்படும்‌! சிலருக்கு 
இருதயக்‌ கோளாறினாலும்‌, இரத்தோட்டக்‌ கோளாறினா 
அம்‌ கல்லீரல்‌ வீங்கி விடும்‌, அப்படி வீங்கனால்‌ நுரை ஈரலில்‌ 
வந்து முட்டும்‌. மூச்சை சரிவர இழுத்துவிட முடியாத, 
அசை ஈரல்‌ தாராளமாகக்‌ காற்றை இழுத்து விரிய இடமில்‌ 
வாமல்‌ போவதால்‌ மார்பு வலிக்கும்‌; வலது பக்கம்‌ அதிகம்‌ 
வலிக்கும்‌, கல்லீரலும்‌ வலிக்கும்‌, சிலருக்கு அசையக்‌ 
கூட முடியாது, எந்த வலியை வேண்டுமானாலும்‌ பொறுத்‌ 
அக்‌ கொள்ளலாம்‌, நன்றாய்‌ மூச்சு வாங்க விடக்கூட முடிய 


வில்லை யென்றால்‌ எவ்வளவு சித்திரவதையாய்‌ இருக்கும்‌ ! 


அர்த்த மத்ஸ்யேந்திராசனம்‌ 569 


இதைவிட எம வாதனை வேறு வேண்டுமா? இலருக்குச்‌ 
சிறிது சிரமப்பட்டு வேலை செய்தாலும்‌ கல்லீரல்‌ வலிக்கும்‌, 


மஞ்சள்‌ காமாலை நோயினாலும்‌ கல்லீரல்‌ பாதிக்கப்‌ 
படும்‌. மஞ்சள்‌ காமாலையைப்‌ பற்றி முன்‌ அத்தியாயங்‌ 
களில்‌ சொல்லப்‌ பட்டிருக்கிறது, அதை ஆரம்பத்தில்‌ கவ 
னித்துச்‌ சுகப்‌ படுத்தினால்‌ ஈல்லது. முற்ற விட்டால்‌ அது 
கல்லீரலையும்‌ பாதிச்கும்‌, உடல்‌ சிகப்பு மிறம்‌ இழந்து 
பழுப்பு நிறமாய்‌ விடும்‌. சுண்களின்‌ வெள்ளைக்‌ ௧௬ 
லேசான மஞ்சள்‌ நிறமாய்‌ வீடும்‌, பார்க்குமிட மெங்கிலும்‌ 
பசுமையான தோற்ற பளிக்கும்‌ ; எல்லாமுமே மஞ்சள்‌ நிற 
மாய்த்‌ தென்படும்‌, பித்த நீர்‌ நேராய்க்‌ குடலுக்குள்‌ சேரா 
மல்‌ இரத்தத்தில்‌ உறிஞ்சப்‌ படுவதனால்‌ இவைக ளெல்லாம்‌ 
உண்டாகின்றன, 


இம்‌ மாதிரி மற்றும்‌ பல வியாதிகளுக்‌ கெல்லாம்‌ சல்‌ 
லீ. ரல்‌ காரணமாய்‌ இருக்கிறது என்பதை யறிந்து, லெ கால 
மாகவே அதைப்‌ பற்றி அதிக கவனம்‌ செலுத்துகின்ற 
னர்‌, கல்லீரலில்‌ உண்டாகும்‌ வியாதிகளுக்குத்‌ தக்க 
மருந்துகளும்‌ பல இருக்கின்றன, அம்‌ மருந்துகளெல்‌ 
லாம்‌ சிற்சில இரசாயனச்‌ சேர்க்கையுட னிருந்தாலும்‌, 
அநேகமாய்க்‌ கல்லீரல்‌ சத்துக்களைக்‌ கொண்ட தாய்த்‌ தான்‌ 
இருக்கும்‌. ' இன்று இந்த கல்லீரலின்‌ சத்து உபயோகிக்கப்‌ 
படாத மருந்தே யில்லை எனலாம்‌. காட்லிவர்‌ ஆயில்‌, 
ஷார்க்‌ லிவர்‌ ஆயில்‌ முதலிய மீன்‌ எண்ணெய்களை உபயோ 
இக்காத குடும்பமே இல்லை எனலாம்‌, சைவர்கள்‌ முதல்‌ 
சகலரும்‌ இதைச்‌ சர்வ சாதா ரணமாய்ச்‌ சாப்பிடுகின்றனர்‌. 
மற்றும்‌ டானிக்குகள்‌, மாத்திரைகள்‌, ஊசிகள்‌ மூலமாய்‌ 


570 ஆரோக்கிய ரகசியம்‌ 


இதை உபயோகின்றனர்‌. சிலருக்குக்‌ கல்லீரலே வேலை 
செய்யாமல்‌ நின்று விடுகிறதாம்‌. அப்பேர்ப்பட்டவர்களுக்‌ 
கும்‌, கல்லீரல்‌ வேலை செய்ய மறுத்தவர்களுக்கும்‌, கேராக 
ஆட்டின்‌ கல்லீ ரலையே சாப்பிடும்படியாகவும்‌, சூப்‌ வைத்‌ 
அச்‌ சாப்பிடும்‌ படியாகவும்‌ டாக்டர்கள்‌ சொல்லுகின்ற 
னர்‌, இரத்த சோகை கொண்ட தாய்மார்களுக்கும்‌, கர்ப்ப 
ஸ்திரீகளுக்கும்‌ கல்லீரல்‌ சத்தை (Liver extract) ஊசி 
மூலமாகச்‌ செலுத்துவது தற்காலத்தில்‌ சர்வ சகஜமாய்‌ 
இருக்கெ. சிறு குழந்தைகள்‌ புஷ்டியாகவும்‌, எடையோடு 
ஈன்கு வளரவும்‌, கல்லீபலி லிருந்து வடித்த சத்துக்கள்‌ பல 
கணச்‌ இல்லாமல்‌ வழங்கப்‌ படுகின்றன. எங்கு பார்த்தா 
அம்‌, இன்று இந்த கல்லீரல்‌ சத்து மய மாகவே காணப்‌ 
படுகின்றன, 


இதற்காக நடக்கும்‌ கொலைகள்‌ எத்தனை ? முயற்சிகள்‌ 
எத்தனை? இத ஒரு தொழிலாகவும்‌ பெருகி விட்டது நாட்‌ 
டில்‌, “காட்‌” என்ற மீனின்‌ ஈரல்‌ மிகப்‌ பலம்‌ பொருக்திய 
தாம்‌. அதைப்‌ போல சுறா மீனின்‌ ஈரலில்‌ சத்து அதிசம்‌ 
இருக்கிறதாம்‌. மீன்களை வேட்டையாடிப்‌ பிடித்து இதற்‌ 
கென்றே தொழிற்சாலைகள்‌ பல ஏற்படுத்திப்‌ பலவித கல்‌ 
லீரல்‌ மருந்துகளைத்‌ தயார்‌ செய்கின்றனர்‌. இத்தனையும்‌ 
போதாதென்று மிருகங்களி லிருந்தும்‌, ஆடு மாடுகளிலிருந்‌ 
அம்‌ தயார்‌ செய்கின்றனர்‌, ஆட்டை விட மாட்டி லிருந்து 
நிறைய சத்து கிடைக்கின்ற தென்று, மேல்‌ நாடுகளில்‌ மாட்‌ 
டின்‌ கல்லிரலில்‌ இருந்து தான்‌: மருந்துகளைத்‌ தயார்‌ 
செய்து அனுப்புகின்றனர்‌, ஈமது நாட்டில்‌ உருத்‌ தெரி 
யாமல்‌ அழகான புட்டிகளில்‌ அடைத்து வந்ததும்‌, அதை 
சகலரும்‌ உணவுடன்‌ கலந்து உண்கின்றார்கள்‌. இவை 


அர்த்த மத்ஸ்யேந்திமாசனம்‌ 571i 
களை எல்லாம்‌ பார்க்கும்‌ போது “நாம்‌ இளி இந்த கல்‌ 
லீரல்‌ மருந்து இல்லாமல்‌ ஆரோக்கியமாக வாழவே முடி 
யாது போலும்‌” என்று நினைக்க வேண்டி யிருக்கறெது, 


இத்தனையும்‌, எத்தனை காலமாக நமக்குப்‌ பழக்கம்‌? 
தலை முறை தலை முறைகளாக காம்‌ இப்படிக்‌ தான்‌ கல்லீ 
ரலைச்‌ சாப்பிட்டு வளர்ந்தோமா? நமது பெரியோர்கள்‌ 
எல்லாம்‌ இந்த லிவர்‌ எக்ஸ்டிராக்ட்‌ இல்லாமல்‌ வாழ 
வில்லையா ? அவர்கள்‌ சிறு குழந்தைகளா யிருக்கும்‌ போது 
இந்தக்‌ காட்லிவர்‌ ஆயில்‌ தான்‌ சாப்பிட்டு வளர்ர்தார்களா ? 
அதன்‌ நாம ரூபம்‌ கூட அவர்களுக்குத்‌ தெரியாதே! 
அவர்கள்‌ நம்மை விட ஆரோக்கியமாக வல்லவா இருந்‌ 
திருக்கிறார்கள்‌ | பின்‌ ஏன்‌ நாம்‌ இத்தனை உபயோகித்தும்‌ 
இப்படி நலிகிறோம்‌ ? ஆம்‌, நாம்‌ இயற்கை வழி விடுத்துச்‌ 
செயற்கை வழி புகுந்த தாலேயே இப்படி நலிகின்றோம்‌, 
நமத முன்னோர்கள்‌ வைத்‌ தச்‌ சென்ற யோகக்‌ கலையை மறக்‌ 
தோம்‌, செயற்கை வழியா இய மருந்துகளை த்‌ தனை கொண்‌ 
டோம்‌, அரும்பைத்‌ அணை கொண்டு வாழ்க்கைச்‌ சாகரத்‌ 
தைக்‌ கடந்துலிடத்‌ திட்ட மிட்டு விட்டோம்‌. அரும்பு 
அணை செய்யுமா? நம்மை யெல்லாம்‌ வாழ்க்சைச்‌ சாக 
மத்தின்‌ இன்பக்‌ கரை சேர்க்க, யோக ஆசனப்‌ படகு இதோ 
வந்து விட்டத! வாருங்கள்‌ எல்லோரும்‌ யோகாசனப்‌ பட 
கேறி இன்பக்‌ கரை சேர்ந்து சுகமாய்‌ வாழ்வோம்‌ | 


அர்த்த மத்ஸ்யேந்திராசனம்‌, இயற்கை வழியில்‌ அமுக்‌ 
கப்பட்டுக்‌ கல்லீரலை ஊக்கு விக்கறெது. முதூகு இருகப்‌ 
படுவதால்‌ அதனேச்‌ சார்ந்த ஈரம்புகள்‌, சதை நாளங்கள்‌ 
எல்லாம்‌ புத்துயிர்‌ பெறுசன்றன, இத்துடன்‌ சர்வாங்க, 


572 ஆரோக்கிய ரகசியம்‌ 


சிரசாசனமும்‌ செய்வதால்‌ தைராய்ட்‌, பிட்யூடரி கோளங்‌ 
கள்‌ புத்‌. தயிர்‌ பெறுகின்றன. அதன்‌ இரசங்களினால்‌ கல்‌ 
லீ. ரல்‌ மறு ஜென்ம மெடுக்கறெது, அதனால்‌ கல்லீரல்‌ சம்‌ 
பந்தமான சகல நோய்களும்‌ மறை௫ன்றன. 


அத்தியாயம்‌ 4. 
யோகமுத்ரா 
வாழம்‌ வகை 


“ அர்ஜுனா! தபஸ்விகளைக்‌ காட்டிலும்‌, ஞானி 
களைக்‌ காட்டிலும்‌ நித்திய நைமித்திய காம்ய கர்மங்களைச்‌ 
செய்யவர்களைக்‌ காட்டிலும்‌ இயம நியமமா திகளுடன்‌ கூடிய 
யோகாப்பியாசம்‌ செய்யக்‌ கூடியவனே உத்தமோத்தமன்‌, 
ஆகையால்‌ நீயும்‌ இயமாதிகளைக்‌ கைக்கொண்டு யோகி 


யாவாய்‌ 


என்பது பகவத்‌ சதையின்‌ வாக்கு, 

எனவே, அர்ஜுனன்‌ ஒன்றும்‌ முற்றிலும்‌ துறந்த 
முனிவனல்ல, குடும்பத்தி லிருந்து கொண்டு இராஜ்ய காரி 
யங்களைக்‌ கவனிக்கும்‌ க்ஷத்திரியன்‌. அவனை இமய நிய 
மாதிகளுடன்‌ கூடிய யோகப்‌ பயிற்சியைச்‌ செய்யும்படி 
யாகத்‌ தூண்டுகிறார்‌ கிருஷ்ண பரமாத்மா, “உலகுடன்‌ 
ஓட்டி வாழ இவை எவ்வளவு முக்கியமான அ? என்று இனிச்‌ 
சொல்லத்‌ தேவை இல்லை யல்லவா? இந்த யோகாப்பி 
யாசமே பேரின்ப நிலைக்குக்‌ கொண்டு செல்லும்‌ திடமான 
மார்க்கம்‌, அர்த நிலையை அடை ய எட்டு படி சளை வகுத்திருச்‌ 


யோகழத்ரா 573 


கிறார்கள்‌. இயமம்‌ அதில்‌ முதல்‌ படி. இரண்டாவது படி 
நியமம்‌, மூன்றாவது படிதான்‌ ஆசனம்‌. அதில்‌ ஸ்திரப்‌ 
பட்டுத்‌ தான்‌, இதில்‌ தேறின பின்‌ தான்‌ மற்ற படிகளுக்‌ 
கெல்லாம்‌ செல்ல வேண்டும்‌, இதனை ஈடை முறையில்‌ 
கொண்டு வரக்‌ காடு மலை தேடிக்‌ கானகம்‌ ஏக வேண்டிய 
தில்லை, பிள்ளை பெண்டாட்டியை வெறுத்துச்‌ சன்னியாசம்‌ 
கொள்ள வேண்டிய தில்லை இயமம்‌, கியமமாதிகளை ௮னு 
சரித்‌ தக்‌ கொண்டே இல்லறத்தில்‌ இருந்து கொண்டே 
ஆசனம்‌ செய்யலாம்‌, 


இவ்‌ வுலகம்‌ பொய்‌, தனம்‌ பொய்‌, உற்றார்‌ உறவினர்‌ 
பொய்‌, பிள்ளை குட்டிகள்‌. பொய்‌, நாம்‌ காணும்‌ அனைத்‌ 
அம்‌ பொய்‌; ஏன்‌ நாமே பொய்‌! அப்படியிருக்க இவ்‌ 
வுடலை அவ்வளவு இரத்தையாய்க்‌ காப்பாற்ற வேண்டுமா? 
ஆசனமாம்‌, யோகமாம்‌. ௮.துக ளெல்லாம்‌ வேலையில்லா த 
வீணர்களின்‌ வார்த்தை'' என்று திண்ணை வேதாந்தம்‌ பேச 
லாம்‌. முற்றிலும்‌ அறர்த முனிவர்‌, அருட்பெரும்‌ வள்ள 
லார்‌ ஸ்ரீ இராமலிங்க அடிகள்‌, “நோயில்லா வாழ்வு நான்‌ 
வாழவேண்டும்‌? எனக்‌ கதறுகிறார்‌, அவருக்கென்ன 
இவ்‌ வுலகம்‌ பொய்‌, இவ்‌ வுடல்‌ பொய்‌, என்பது தெரியா தா? 
பின்‌ ஏன்‌ அவ்‌ விதம்‌ கேட்க வேண்டும்‌? ஸ்ரீ கிருஷ்ண 
பரமாத்மா யோகாப்பியாசம்‌ செய்பவனே உத்தமோத்த 


மன்‌ என்கிறாரே! அத என்‌? 


அதில்தான்‌ வாழும்‌ வகை அமைந்திருக்கிறது, இவ்‌ 
வுடலை வைத்துத்தான்‌ உலகல்‌ வாழ வேண்டி யிருக்கிறது, 
ஞானியாக வேண்டு மென்றாலும்‌ இவ்‌ வுடல்‌ இருக்கும்‌ 
போதுதான்‌ முன்னேற முடியும்‌, யோகியாக ஆகவும்‌ இவ்‌ 


574 ஆரோக்கிய ரகசியம்‌ 


வுடலின்‌ துணை வேண்டும்‌. பெரிய அறிவாளியாக ஆகவும்‌ 
இவ்‌ வுடல்‌ நன்றாய்‌ இருந்தால்‌ தான்‌ முடியும்‌ கலைஞனாக 
வாழவும்‌ இவ்வுடல்‌ சீராய்‌ இருந்தால்‌ தான்‌ முடியும்‌. சகலத்‌ 
துக்கும்‌ இவ்‌ வுடல்‌ என்னும்‌ தோணினயக்‌ கொண்டு தான்‌ 
சம்சா. ரமெனும்‌ சாகரத்தைக்‌ கடக்க வேண்டி யிருக்கிற.தா. 
தோணி ஓட்டையாகவோ, உளுத்தோ விட்டால்‌ மூழ்கி 
இறக்க வேண்டியது தான்‌. நம்மைக்‌ கொண்டு செலுத்தும்‌ 
சரீரம்‌ எனும்‌ இத்‌ தோணியை எவ்வளவு கவனத்துடன்‌ 
காப்பாற்‌ றறோமோ அவ்வளவு தூரம்‌ பிரயாணத்தைச்‌ 
சுகமாய்‌ முடிக்கலாம்‌. இல்லை யானால்‌ அவ்வளவு தான்‌. 


அதனால்தான்‌ பெரிய பெரிய ஞானிகளும்‌, யோகி 
களும்‌, இச்த உடலைக்‌ காப்பாற்ற ஆசனங்களைப்‌ போதிக்‌ 
கும்‌ ஹடயோகத்தை உண்டாக்கினார்கள்‌. 


அன்பர்கள்‌, “இயமம்‌, கியமம்‌ என்று வெறுமனே 
இவர்‌ சொல்லிக்‌ கொண்டு போூருசே, அவை யென்ன '? 
வென்று கேட்கலாம்‌, அவை வாசகர்களுக்குத்‌ தெரிய 
வேண்டியத மிகவும்‌ ௮வ௫ய மாகையால்‌ சுருக்கமாய்‌ வரை 


கின்றேன்‌. 
ழதல்படி இயமம்‌ 

1. அஹிம்சை: கொல்லாமை; எவருக்கும்‌ கஷ்‌ 
டத்தை உண்டாக்காமை, 

2, சத்யம்‌: உண்மையையே பேசுதல்‌. 

8. அஸ்தேயம்‌: மனோ வாக்கு காயத்தாலும்‌ பிறர்‌ 
பொருளை அபகரிச்காமல்‌ இருத்தல்‌, அதாவது பிறர்‌ 
பொருளைத்‌ தொடாமை, 


யோகழத்ரா 575 


4, பிரம்மச்சரியம்‌; எந்த வழியிலும்‌, எனில்‌ கெட்ட 
வழிகளில்‌ வீரியத்தை ஈஷ்ட மாக்காமல்‌ இருத்தல்‌, 

5. க்ஷமா; இன்ப தஅன்பங்களினால்‌, மனத்தை மாற்‌ 
றிக்‌ கொள்ளாமல்‌ இருத்தல்‌, 

6. தருதி; நல்ல காரியங்களினால்‌ இடையூறு யேற்‌ 
பட்டாலும்‌ மனோ சைரியமுடன்‌ கடமையைச்‌ செய்தல்‌. 

7. தயா: சத்ரு, மித்ரு, அந்நியன்‌, பந்து என்ற 
வித்தியாச மின்றி எல்லோரிடமும்‌ ஒரே வித அன்பைச்‌ 
செலுத்தல்‌. 

8. ஆர்ஜ்ஜவம்‌: மனத்தை நேர்மையான வழியில்‌ 
செலுத்தல்‌. 

9. மிதாஹாரம்‌: பாதி வயிறு உணவும்‌, கால்‌ வயிறு 
சண்ணீரும்‌, கால்‌ வயிறு காலி யாகவும்‌ வைத்து இருத்தல்‌, 

10. செளசம்‌: உள்ளும்‌ புறமும்‌ சுத்தமாய்‌ இருத்தல்‌. 

இவைக ளெல்லாம்‌ ஒன்றும்‌ புதிய தல்ல. நாம்‌ சாதா 
ரணமாகப்‌ பள்ளிக்‌ கூடப்‌ பாடப்‌ புத்தகங்களில்‌ கூடப்‌ 
படித்தவைதான்‌. 

இரண்டாம்படி நீயமம்‌ 

1, தபஸ்‌: உஷ்ணம்‌, குளிர்ச்சி) சுகம்‌, அக்கம்‌, 
பிரீதி, துவஷம்‌, முதலியவைகளைச்‌ சமமாக ஏற்றுக்‌ 
கொண்டு, தர்மத்தை அனுஷ்டி த்‌ தல்‌. 

9, சந்தோஷம்‌: காலதேச வர்த்தமானங்களால்‌ சுக 
அக்கம்‌ ஏற்படின்‌, அவைகளைப்‌ பரிசுத்த மனத்துடன்‌ 
ஏற்றல்‌. 


576 ்‌ ஆரோக்கிய ரகசியம்‌ 


8. ஆஸ்திச்யம்‌: கடவுள்‌ ஈம்பிக்கையுடன்‌, அவனை 
யடைய முயற்சித்தல்‌, 

4, தானம்‌: நியாய சம்பாத்தியத்தைப்‌ பிரதிப்‌ பிர 
யோஜனம்‌ எதிர்‌ பாராமல்‌ நல்லவர்களுக்கு வழங்கல்‌. 

5. ' ஈசுவர பூதை: வேத. முறைப்படி. கடவுளை வழி 
்‌ பட்டு வருதல்‌, 

6.. இத்தார்த வாக்யெ சரவணம்‌ : மகான்களின்‌ வாயி 
லாக வேதாதி சாஸ்திரங்களை முறையாகக்‌ கேட்டல்‌. 

7. ஹ்ரீ: இதற்கு முன்‌ ஏதாவது தவறுகள்‌ செய்‌ 
இருந்தால்‌, பெரியோர்கள்‌ முன்னிலையில்‌ தெரிவித்து, 
இனிச்‌ செய்யாமல்‌ இருக்கப்‌ பிரதிக்ஞை எடுத்‌ துக்‌ கொண்டு 
வாழுதல்‌, 

8. மதி: தியானித்தல்‌. 

9. ஜபம்‌: கடவுள்‌ நாமத்தை ஏகாக்கிர சித்தத்‌ 
துடன்‌ தொடர்ந்து மனதால்‌ சொல்லல்‌. 

10. ஹோமம்‌: தேவதா பிரீதிக்காக அதாவது 
இயற்கைபின்‌ நன்மைக்காக, வேதோக்தமான அக்னி 
ஹோத்திரம்‌ செய்தல்‌. 

இவைகளும்‌ நமக்குத்‌ தெரிந்தவை தான்‌, மனிதர்‌ 
களாகப்‌ பிறந்தவர்கள்‌ சன்மார்க்கர்களாக அனுசரிக்கக்‌ 
கூடியவையே இவைகளெல்லாம்‌. எனவே இயம நியமங்க 
ளென்றால்‌, “என்னமோ, ஏதோ ” என்று பயப்பட வேண்‌ 
டிய தில்லை “உத்தமனாய்‌ இரு” என்று சொல்வதே இயம 
நியமங்கள்‌. அத்துடன்‌ உடலையும்‌ பேணச்‌ சொல்லுகிறது 
மூன்றாவது படியாகிய ஆசனம்‌. 


[] 


[ பக்கம்‌ 560 


யோகமுத்ரா 
(ஆரம்ப. நிலை 1) 


[ பக்கம்‌. 579 


யோகழத்சா 577 


இவ்‌ வத்‌ பல இரகசியங்கள்‌ அமைகந்திருக்கின்‌ றன, 
சமூகத்துடன்‌ வாழும்போது; ஏதாவது அஜாக்கரதை 
யினால்‌ கோய்‌ வந்தால்‌, அதற்குத்‌ தன்னைத்‌ தானே சுகப்‌ 
படுத்திக்‌ கொள்ள, இச்சை செய்த கொள்ள, உடலில்‌ 
அங்கங்கே மருந்‌ அப்‌ பெட்டிகளைப்‌ போன்று 'பல 'இருக்‌ 
தின்றன... அம்‌ மருந்துப்‌ பெட்டிகளிலுள்ள மருந்துகளை 
உபயோகப்‌ படுத்திக்‌ கொள்ள்‌ வேண்டியது ஈமது சடமை, 
அதைக்‌ கெட்டியாக மூடி விட்டுத்‌, அருப்‌ பிடிக்க ' வைத்து 
விட்டு, ஈமக்கு ஏதாவது உடம்புக்கு வந்து விட்டால்‌, 
உடனே வேறு வெளி மருக்துகளை உள்ளுக்குச்‌ செலுத்து 
றோம்‌. இயற்கை மருந்துப்‌ பெட்டிகளை நாம்‌ உபயோூக்க 
மறக்து விடுகிறோம்‌. அம்‌ மருந்துகளை எப்படி உபயோகப்‌ 
பது? அந்த மருந்து ஏதோ அலமாரியில்‌ இருக்கறது என்‌ 
ரால்‌ வேண்டிய மருந்தை எடுத்த உபயோடிக்கலாம்‌, - உட 
அக்குள்‌ இருப்பதை எப்படி தட்‌ கடற்‌ P 


அதற்குத்தான்‌ யோக ஆசனங்கள்‌ பல கண்டு பிக்‌ 
கப்‌. பட்டிருக்கின்றன. கோளங்களைப்‌ பற்றி யெல்லாம்‌ 
முன்‌ பல அத்தியாயங்களில்‌ சொல்லப்‌ பட்டிருக்கன்றஅ, ' 


அவைக ளெல்லாம்‌ கூட அற்புதமான மருந்துப்‌ 
பெட்டிகளே, தைராய்ட்‌, பரரா தைராய்ட்‌ என்னும்‌ மருந்‌ 
அப்‌ பெட்டிகளைத்‌ ' திறக்க சர்வாங்காசன த்தையும்‌, பிட்‌ 
யூடரி, பினியல்பாடி என்ற மருந்துப்‌ பெட்டிகளை த்‌ திறக்‌ 
கச்‌ சிரசாசனமும்‌, அட்றினேல்‌ மருந்துப்‌ பெட்டியை 
திறக்க அர்த்த மத்ஸ்யேர்திராசனமும்‌ ஏற்கனவே 
குறிப்பிடப்‌ பட்டிருக்கின்றன. இன்னும்‌ பல மருந்துப்‌ 
பெட்டிகள்‌ வயிற்றில்‌ உள்ளன. பொதுவாகவே வயிற்றி 

87 


578 ஆரோக்கிய ரகசியம்‌ 


அள்ள மருந்துப்‌ பெட்டிகள்‌ எல்லா வற்றையும்‌ திறக்க 
ஒரு பொதுச்‌ சாவி யுண்டு, அதற்குத்தான்‌, யோகமுத்‌ 
திரா, என்று பெயர்‌, 


“யோகமுத்திரா' என்றால்‌ “யோகத்தின்‌ சின்னம்‌? ; 
“அடையாளம்‌? என்று அர்த்தம்‌. இச்‌ சின்னத்தைக்‌ 
கண்டதும்‌ மருந்துப்‌ பெட்டிகள்‌ தானாகவே திறந்து 
கொள்ளுகின்றன. நாம்‌ எத்தனை விதமான அகாரங்களை ச்‌ 
சாப்பிடுகிறோம்‌? இனிப்பு, காரம்‌, புளிப்பு, கசப்பு, 
அவர்ப்பு, கைப்பு, இம்‌ மாதிரி அறுசுவையான பண்டங்‌ 
களின்‌ பலவித சத்துக்கள்‌, மற்றும்‌ தானியங்கள்‌, பால்‌, 
மாமிசம்‌ முதலியன வெல்லாம்‌ இவ்‌ வயிற்றுக்குள்‌ தானே 
செல்லுகின்றன ! வயிற்றிலுள்ள உறுப்புக்கள்‌, நாம்‌ சாப்‌ 
பிட்ட உணவுகள்‌ அத்தனையும்‌ ஜீர்ணமாக, காஸ்டிரிக்‌ இரச 
மாகவும்‌, பாங்கிரியாடிக்‌ இரசமாகவும்‌, பித்த நீராகவும்‌, 
மருந்துகளைப்‌ போன்று வந்து கலக்கின்றன. அதனால்‌ 
தான்‌ சாப்பிட்டவை எல்லாம்‌ ஜீர்ணமாகின்றது. ஜீரண 
மாகிவரும்‌ இசசங்களி லிருந்து மறுபடியும்‌ தமக்கு வேண்டி 
யதைச்‌ சேகரித்துக்‌ கொள்ளுகின்றன. இதற்குத்தான்‌ 
மருந்துப்‌ பெட்டிகள்‌ என்ற பெயர்‌. 


உதாரணமாக இன்ஸுலின்‌ உற்பத்தியாகும்‌ மருந்துப்‌ 
பெட்டியாகிய பாங்கிரியாஸ்‌ என்னும்‌ உறுப்பு, வேலை செய்ய 
மறுத்தால்‌, சாம்‌ என்ன செய்கின்றோம்‌? “அத எதனால்‌ 
வேலை செய்ய வில்லை, அதன்‌ புகார்‌ என்ன? அதில்‌ குறை 
யென்ன ?? என்று கொஞ்சம்‌ கூடச்‌ சந்தித்தப்‌ பார்ப்ப 
தில்லை. அதை அப்படியே விட்டு விட்டு, இன்ஸ-ுலின்‌ 
என்ற மருந்தை ஊசி மூலமாகச்‌ குத்தி உடலில்‌ ஏற்றிக்‌ 


யோகழத்ரா 579 


கொள்ளுகிறோம்‌. இம்‌ மாதிரியே ஒவ்வொரு அவயவமும்‌ 
வேலை செய்யவில்லை யென்றால்‌, அதிலிருந்து என்ன உற்‌ 
பத்தியாகுமோ அந்தச்‌ சத்துடைய மருந்தை ஊசி கூல 
மாகக்‌ கொள்ளுகிறோம்‌. அதற்குப்‌ பதிலாக உடலிலுள்ள 
மருந்துப்‌ பெட்டிகளையே திறக்கச்‌ சிறித முயன்றால்‌ இயற்‌ 
கையாகவே, காசு செல வில்லாமல்‌ ஊசி குத்தல்‌ இல்லாமல்‌, 
தேக பாதை இல்லாமல்‌ அம்‌ மருந்துகளை உபயோகித்துக்‌ 
கொள்ளலாமே! ௮ம்‌ மாதிரி ௮டைந்து கடக்கும்‌ மருந்துப்‌ 
பெட்டிகளை த்‌ திறக்கும்‌ சாவியின்‌ பெயர்‌ தான்‌ யோகமுத்‌ 
திரா. யோக முத்திராவைச்‌ செய்வதால்‌ வயிற்றிலுள்ள 
சகல உறுப்புகளும்‌, திறக்கப்பட்டு அதற்குத்‌ தேவையான 
மருந்தை வேண்டிய மட்டும்‌ விநியோகம்‌ செய்யும்‌, 


யோகமுத்ரா செய்யும்‌ விதம்‌ 


பத்மாசனம்‌ போட்டு 88-வது சித்திரத்தில்‌ உள்ள 
படி உட்காரவும்‌. இரண்டு உள்ளங்கைகளையும்‌ இரண்டு 
குதிக்கால்களின்‌ மேல்‌ 89-வது சித்திரத்தில்‌ உள்ள 
படி வைத்துக்‌ கொள்ளவும்‌, நிமிர்ந்து மார்பை விரித்து 
நே.ராய்‌ உட்காரவும்‌, நூசையீரல்‌ நிறையுமட்டும்‌ நன்றாய்‌ 
மூச்சை இழுத்துக்‌ கொள்ளவும்‌. இப்பொழுது மூச்சை 
மெதுவாய்‌ விட்டுக்‌ கொண்டே, முன்‌ பக்கம்‌ குனிந்து 
தரையை மூக்கினால்‌ தொடவும்‌, இந்த நிலையை 90-வது 
சத்திரத்தில்‌ பார்க்கவும்‌, இர்‌ நிலையில்‌ ஏழு முதல்‌ 
பத்து எண்ணும்‌ வசை இருக்கவும்‌. இப்படி இருக்கும்‌ 
போது மூச்சை செளகரியப்படி விடவும்‌ வாங்கவும்‌ செய்ய 
லாம்‌. மூச்சை அடக்க வேண்டு மென்ப தில்லை, பின்‌ 
மூச்சை இழுத்த படியே *ிமிர்ந்து 89-வ.த சித்திர நிலைக்கு 


580 ஆரோக்கிய ரகசியம்‌ 


வரவும்‌, இம்‌ மாதிரி, அவரவர்களுக்கு வேண்டியபடி 
மூன்று முதல்‌ ஆறு தடவைகள்‌ வரை தொடர்ந்து செய்து 
வரலாம்‌, 


இஅ சொல்லுவதற்குச்‌ சுலபமாக இருந்தாலும்‌, செய்‌ 
வதற்கு அவ்வளவு சுலபமாய்‌ வந்து விடாது, இலருக்குப்‌ 
பத்மாசனமே முதலில்‌ சரியாய்ப்‌ போட வராத, அப்படிப்‌ 
ப்‌ டவர்கள்‌ பத்மாசனம்‌ போட அவ்வப்போது முயற்சித்‌ 
அக்‌ கொண்டே யிருக்க வேண்டும்‌. அது வசை சாதாரண 
மாய்‌ நாம்‌ உட்காருவதைப்‌ போலவே உட்கார்ந்‌. து, இரண்டு 
முழங்‌ கால்களுக்கு மேல்‌ இரண்டு உள்ளங்கைகளை வைத்து 
அழுத்திக்‌ கொண்டு, முன்னுக்குக்‌ குனிந்‌ த மூக்கினால்‌ தரை 
யைத்‌ தொடலாம்‌. அல்லது கைகளைப்‌ பின்னுக்குக்‌ கட்‌ 
டிக்‌ கொண்டு, முன்‌ குனிந்து மூக்கினால்‌ தரையைத்‌ தொட 
லாம்‌. அல்லது சுகாசனத்தில்‌ காம்‌ உட்காருவது போல்‌ 
உட்கார்ந்து அடைக்கடியில்‌ இருக்கும்‌ பாதங்களின்‌ பெரு 
விரல்களைக்‌ கைகளினால்‌ பிடித்துக்‌ கொண்டும்‌ குனியலாம்‌. 
இவைகளெல்லாம்‌ பத்மாசனம்‌ போட வராதவர்களுக்குத்‌ 
தான்‌. ஆனால்‌ இடையிடையே பத்மாசனமும்‌ போட்டுப்‌ 
பார்த்துக்‌ கொள்ள வேண்டும்‌, பத்மாசனம்‌ போட வந்‌ 
தாலும்‌, சிலருக்குச்‌ சித்திரத்திலுள்ளபடி. கைகளைக்‌ குதிக்‌ 
கால்களின்‌ மேல்‌ வைத்துக்‌ குனிய வராத. அதற்காக 
முயற்சியைக்‌ கைவிடாது பல தடவை செய்த பார்க்க 
வேண்டும்‌. சரியாய்ச்‌ செய்ய வரும்‌ வரை, கைகளை ப்‌ பின்னுக்‌ 
குக்‌ கட்டிக்‌ கொண்டும்‌ குனியலாம்‌, இவ்வாறு சில நாட்‌ 
கள்‌ தொடர்ந்து செய்து வந்தால்‌ சில தினங்களில்‌ ஈன்கு 
செய்ய வரும்‌, 


யோகழத்ரா 581 


பத்மாசனம்‌ போட்டபடி குனிவதால்‌ கால்கள்‌ ஒன்றை 
ஒன்று அழுத்தி வலி எடுக்கும்‌. வலித்தால்‌ பத்மாசனத்‌ 
தைக்‌ கழற்றி, வலியுள்ள இடத்தில்‌ சிறிது தடவி விட்டுக்‌ 
கொண்டு மறுபடியும்‌ போட்டுப்‌ பழகலாம்‌. எந்த ஆசனம்‌ 
பழகினாலும்‌ முதலில்‌ வலிக்கத்‌ தான்‌ செய்யும்‌. விடாமல்‌ 
பழட வந்தால்‌ ஏழெட்டு நாட்களில்‌ வலி மறைந்து விடும்‌, 
சிலருக்கு முன்னுக்குக்‌ குனிக்து மூக்கால்‌ தரையைத்‌ 
தொட முயற்சி செய்யும்‌ போது புருஷ்ட பாகம்‌ தூக்கிக்‌ 
கொள்ளும்‌. அப்படித்‌ தூக்காமல்‌ அழுத்தமாய்‌ உட்கரர்ர்து 
பழக வேண்டும்‌, சிலருக்குத்‌ துடை கனமாய்‌ இருப்பதால்‌, 
முன்‌ குனிந்து தரையைத்‌ தொடக்‌ கஷ்டமா யிருக்கும்‌, சில 
ருக்கு வயிறு பெருத்து இருப்பதால்‌ குனிய முடியாமல்‌ 
தடுக்கும்‌.  அப்பேர்ப்பட்டவர்கள்‌ மற்ற ஆசனங்களைச்‌ 
செய்த வந்தால்‌ சில நாட்களில்‌ நரம்பு, தசைகளின்‌ பிடிப்பு 
விட்டு, வயிறு கரைந்து நன்றாய்ச்‌ செய்ய வரும்‌, “வரவில்‌ 
லையே” என்றுவிட்டுவிடக்‌ கூடாது, அவரவர்களால்‌ முடிந்த 
வரைக்கும்‌ செய்தாலும்‌ பூர்ண பலன்‌ உண்டு, சிலருக்கு 
உடல்‌ ஓல்லியாய்‌ இருக்கும்‌. ஆனால்‌ மு. துகெலும்பு கட்டை 
பாய்க்திருப்பதால்‌ முன்னுக்குச்‌ சரிவரக்‌ குனிய வராது, 
அவர்களும்‌ விடா முயற்சியுடன்‌ பழக வந்தால்‌ சில நாட்‌ 
களில்‌ ஈன்றாய்ச்‌ செய்ய வரும்‌, முதலில்‌ நெற்றியினால்‌ 
தரையைத்‌ தொட வந்த பின்‌, மூக்கினால்‌ தொடப்‌ பழக 
வேண்டும்‌, இம்மாதிரி சுலபமாய்ச்‌ செய்ய வந்த பின்‌, வாயி 
னால்‌ தொடப்‌ பழக வேண்டும்‌. ஈன்கு பழக்கமான பின்‌ 
யோக முத்ரா நிலையில்‌ கால்‌ முதல்‌ அரை நிமிஷம்‌ வரைக்‌ 
கும்‌ கூட லேசாய்‌ மூச்சை விட்டுக்‌ கொண்டும்‌ இழுத்துக்‌ 
சொண்டும்‌ இருக்கலாம்‌, 


582 ஆரோக்கிய ரகசியம்‌ 


தறிப்பு:_— வயிற்றில்‌ ஆப்பரேஷன்‌ செய்து கொண்ட 
வர்கள்‌, யோகாசன நிபுணர்களின்‌ ஆலோ சனையின்‌ பேரில்‌ 
தான்‌ இந்த ஆசனத்தைச்‌ செய்யலாம்‌, குடல்‌ பிதுக்கம்‌ 
அதாவது ஹெர்னியா நோய்‌ உள்ளவர்கள்‌ இதைச்‌ செய்‌ 
யச்‌ கூடாது, 


யோக முத்திராவை வழக்கமாய்ச்‌ செய்யும்‌ ஸ்திரீகள்‌ 
கர்ப்பமானால்‌, இரண்டு மாதங்கள்‌ வரை தான்‌ செய்ய 
லாம்‌, அதன்‌ பின்‌ கைகளைக்‌ குதிக்கால்களின்‌ மேல்‌ வைக்‌ 
காமல்‌ ஒரு மாதம்‌ செய்யலாம்‌. அதன்மேல்‌ இந்த ஆச 
னத்தைச்‌ செய்யக்‌ கூடாது. ஆசனங்களையே செய்து 
பழக்க மில்லாதவர்கள்‌ கர்ப்பகாலத்தில்‌ இர்தயோக முத்தி 
சாவைப்‌ பழகவே கூடாது. பத்மாசனத்தில்‌ மட்டும்‌ உட்‌ 
காரலாம்‌, அதவும்‌ ஏழு மாதங்கள்‌ வரைக்குர்தான்‌ பத்மா 
சனத்தில்‌ ௮வ்வப்போது உட்காரலாம்‌, 


பலன்‌: குனிந்து முன்‌ பக்கம்‌ வளைவதால்‌ முது 
கெலும்பின்‌ பிடிப்பு நீங்குறெ ௮. முதகெலும்புச்கு இளமை 
ஏற்படுகிறது. அதன்வழி நரம்புகளும்‌, துடை நரம்பு 
சளும்‌ இழுக்கப்படுகன்றன. , அதனால்‌ ஈரம்புகள்‌ உணர்ச்சி 
கொண்டு, அதன தன்‌ வேலைகளைச்‌ செவ்வனே செய்யும்‌. சுறு 
சுறுப்பு, ஆரோக்கியம்‌ எப்பொழுதும்நிலைத்து சிற்கும்‌. முகத்‌ 
திற்கு அழகு தேஐஸ்‌ ஏற்படும்‌, இடுப்பு வளைவதால்‌ அதன்‌ 
சம்பந்தப்பட்ட ஈரம்புகள்‌ ஆரோக்கியம்‌ அடையும்‌. சாதா 
ரணமாகப்‌ பத்மாசனத்தில்‌ உட்கார்ந்தாலே எவ்வளவோ 
பலன்கள்‌ உண்டு, அதிலும்‌ கைகளைக்‌ குதிக்கால்களின்‌ 
மேல்‌ வைத்துக்‌ குனிவதால்‌, வயிற்றிலுள்ள உறுப்புகள்‌ ஈன்‌ 
றாய்‌ ஈசுக்சப்‌ படகின்‌ றன, கல்லீரல்‌, மண்ணில்‌, பித்தப்பை, 


யோகழத்ரா 583 


பாங்கிரியாஸ்‌, சிறுகுடல்‌, பெருங்குடலின்‌ மூலைப்‌ பாகங்‌ 
கள்‌ முதலியன ஈசுக்கப்படுகின்றன. 


சிறு குடலைச்‌ சுற்றிப்‌ பெருங்குடல்‌ ஒரு பெரிய வட்ட 
மாக வருகின்றது. அவ்வட்டத்தின்‌ ஆரம்பத்தில்‌ சிறு 
குடல்‌ பெருங்குடலுடன்‌ கலக்கின்றது. அங்கு தொங்குங்‌ 
குடல்‌ * ௮ப்பென்டிக்ஸ்‌' ஒன்று வால்‌ போல்‌ இருக்கிறது. 
அந்த இடம்‌, இவ்‌ வாசனத்தைச்‌ செய்யும்‌ போது அழுத்தப்‌ 
படுகிறது. அதனால்‌ அங்கு அழுக்குகள்‌ சேராதவாறு சுத்த 
மாக்கப்‌ படுகிறது, அங்கு அழுக்குகள்‌ சேருவ தனால்‌ தான்‌ 
மலக்குடல்‌ கட்டி “அப்பென்டிஸிட்டிஸ்‌” வருகின்றது. 
மத்ஸ்யாசனம்‌, தினசரி தவறாமல்‌ செய்து வருகின்றவர்‌ 
களுக்கு, மலக்குடல்‌ கட்டி உண்டாவதற்கு ஏதுவே இல்லை. 
அப்படி யிருந்தாலும்‌, ஆரம்ப நிலையிலுள்ளவர்கள்‌ யோக 
முத்திராவைச்‌ செய்தால்‌ போய்விடும்‌. சர்வாங்காசனம்‌ 
இதற்குச்‌ சாலச்‌ சிறந்தது, என்றாலும்‌ யோக முத்திராவும்‌ 
இதற்குத்‌ துணை செய்யும்‌. “' சர்வாங்காசனம்‌ முற்றிய 
மலக்குடல்‌ கட்டி உள்ளவர்களையும்‌ குணமாக்க வல்லது”? 
என்று முன்‌ அத்தியாயங்களில்‌ விளக்கப்பட்‌ டிருக்கிறது, 


வலது பக்கம்‌ அழுத்துவதைப்‌ போலவே இடது பக்‌ 
கமும்‌ அழுத்தப்‌ படுகின்ற தல்லவா? அந்த இடம்‌ தான்‌ 
இறங்கும்‌ குடலின்‌ கடைசி பாகம்‌ இருக்கு மிடம்‌, மலச்சிக்‌ 
கலுள்ளவர்கள்‌, மற்றும்‌ “ஒரு காள்‌ இரண்டு நாள்‌ 
ஆனாலும்‌ வெளிக்கே போக முடிய வில்லை?” என்று சொல்ப 
வர்கள்‌ கூட, இந்த யோக முத்திராவை ஏழு, எட்டு தரம்‌ 
ஈன்றாய்ச்‌ செய்தார்களானால்‌, தன்னால்‌ வெளிக்குப்‌ போக 
வேண்டு மென்ற உணர்ச்சி ஏற்படும்‌, பொதுவாகவே, 


584 ஆரோக்கிய ரகசியம்‌ 


எல்லா ஆசனங்களும்‌ மலச்சிக்கலை விலக்கும்‌. ஒவ்வொரு 
ஆசனம்‌, ஒவ்வொரு விதமாய்‌ வேலை செய்து மலச்சிக்கலை 
விலக்கும்‌. ஆனால்‌ சிலருக்குப்‌ பெருங்குடலின்‌ வேறு 
எல்லாப்‌ பாகங்களும்‌ சீர்கெட்டுக்‌ கடைசியில்‌ எல்லாம்‌ 
சேர்ந்து வெளிக்குப்‌ போகும்‌ இடத்தில்‌ இறுத அடை 
பட்டுப்‌ போவதுண்டு, அப்பேர்ப்பட்டவர்களுக்கு இர்த 
யோக முத்திராவான அ நல்லதோர்‌ மாற்று ஆகும்‌, யோக 
முத்திராவில்‌ குனிந்து குனிந்து முகத்தால்‌ தரையைத்‌ 
தொடும்‌ போது, மலம்‌ இறு அடைபட்ட அர்த இடம்‌ 
பல தடவை அழுந்தி நசுக்கப்‌ படுகிறது. எனவே மலம்‌ 
கலங்கி, அந்தக்‌ குடல்‌ பாகம்‌ விழிப்படைந்து, உடனே 
வெளிக்குப்‌ போகத்‌ தூண்டுகிற ௮. 


மலச்சிக்கல்‌ பெருங்குடலின்‌ பல இடங்களில்‌ ஏற்படும்‌, 
அதற்குப்‌ பல காரணங்கள்‌ உண்டு, அக்‌ காரணங்களைக்‌ 


கண்டு ஓழிக்க வேண்டும்‌. 


சில மலச்சிக்கலுக்கு எந்த ஆகார ர்திருத்தம்‌ செய்‌ 
தாலும்‌ விலகாது. காரணம்‌ வழக்கமாய்‌ மலச்சிக்கல்‌ ஏற்‌ 
ஏற்பட்டு, அந்த இடத்தில்‌ மலம்‌ வந்ததும்‌, அதை நகர்த்‌ 
தித்‌ தள்ளக்‌ குடலுக்குக்‌ போதிய சக்தி யில்லாமையே 
காரணம்‌, அப்படிச்‌ சத்தியற்றுப்‌ போகும்போ௮ அழுக்கு 
கள்‌ வெகு நிதானமாய்‌ ஈழுவுகன்றது. அதற்குள்‌ அப்‌ 
பாகத்திலுள்ள குடல்‌ சுவர்கள்‌ அம்‌ மலத்திலுள்ள சாற்றை 
இழுத்து விடுகின்றன. உடனே மலம்‌ இறுகி சிக்கலாகி 
விடுகறது. இதை ஆகாரத்தினாலும்‌ சீர்‌ செய்ய முடியாது. 
“ஏந்த பாகத்துக்‌ குடல்‌ இச்‌ சிக்கலுக்குக்‌ காரணம்‌” என்று 
தெரிந்து, அந்த பாகச்துக்‌ குடலுக்கு உணர்ச்சி ஊட்டும்‌ 


யோ கழத்ரா 585 


ஆசனங்களைப்‌ பயின்றால்‌, உடனே மலச்சிக்கல்‌ விலகும்‌, 
தீராத மலச்‌ சிக்கலும்‌ இரும்‌. 


இதை விட்டு விட்டு எந்த மலச்சிக்கலாய்‌ இருந்தாலும்‌, 
* மலமிளக்கி மருந்துகளைச்‌ சாப்பிட்டு விட்டால்‌ சரியாய்ப்‌ 
போய்விடும்‌? என்று எண்ணி, அநேகர்‌ இம்‌ மருந்துகளைச்‌ 
சாப்பிடுகின்றனர்‌. அதற்குத்‌ தகுந்தாற்போல்‌, இம்‌ மருந்து 
களை எல்லோரும்‌ விரும்பிச்‌ சாப்பிடும்‌ படியாக, இனிமை 
யாய்ச்‌ செய்து பொதுமக்களை மயக்குசன்றனர்‌. சாக்‌ 
லேட்டுகள்‌ என்ன ! சுவைக்கும்‌ மிட்டாய்கள்‌ .என்ன ! 
பாதாம்‌ ஹல்வாக்கள்‌ என்ன ! இம்‌ மாதிரி பல ரூபத்தில்‌ 
கஷ்ட மில்லாமல்‌ சாப்பிடக்‌ கூடியதாய்ச்‌ செய்து வருகின்ற 
னர்‌, மக்கள்‌ முன்பின்‌ யோசியாமல்‌ மலச்சிக்கல்‌ என்றால்‌, 
உடனே அவைகளை வாங்கி உபயோகிக்கின்றனர்‌. முத 
லில்‌ ஒரு மாத்திரை அல்லது ஒரு மிட்டாயில்‌ விலின 
மலச்சிக்கல்‌, நாளடைவில்‌ மூன்று நான்கு உபயோகித்தா 
௮ம்‌, ஒரு தடவை கூட சாதாரணமாய்‌ வெளிக்குப்‌ போக 
மாட்டேன்‌ என்கிறது, உண்மையில்‌ இது மலமிளக்கியாய்‌ 
இருந்தால்‌ மூன்று நான்கு சாப்பிட்டும்‌ சிலருக்கு இளக்கா 
மல்‌ இருப்பானேன்‌ ? இதற்கு சரியான பெயர்‌ இடவேண்டு 
மானால்‌ * மலமிளக்கி? வனத்‌ பதில்‌ * மலச்சிக்கலை 
உண்டாக்கும்‌ மருர்து' என்று பெயரிட்டால்‌ பொருத்த 
மாக இருக்கும்‌. 


முன்‌ பல தடவை, சொன்னது போல்‌! தலைவலி, மற்ற 
வலிகளுக்குச்‌ சாப்பிடும்‌ மருந்துகளைப்‌ போலவே இது 
வும்‌ நாளடைவில்‌ மலத்தை இளக்குவதற்குப்‌ பதில்‌ மலத்‌ 
தைக்‌ கட்ட உதவுறெது. “இது அவரவர்களின்‌ குடல்‌ 


$86 ஆரோக்கிய ரகசியம்‌ 


கோளாறே தவிர, மருந்துக்‌ கோளாறல்ல ? என்று இலர்‌ 
வக்காலத்து எடுத்துப்‌ பேசலாம்‌. சரி; “குடல்‌ கோளாறு” 
என்று தெரியும்‌ போது அதற்கான பயிற்சி கொடுத்துப்‌ 
பரிகாரம்‌ செய்வதற்‌ கென்ன ? சோம்பலே இதற்கெல்லாம்‌ 
காரணம்‌, மக்களின்‌ மனப்பான்மை மாற வேண்டும்‌, 
 எடுத்ததற்‌ கெல்லாம்‌ மருந்துகளைச்‌ சாப்பிடும்‌ வழக்கம்‌ 
ஓழிய வேண்டும்‌? என்று மகாத்மா காந்தியடிகள்‌ கூட பல 
தடவை சொல்லியிருக்கிறார்‌, எனவே காரண மறிந்து 
அதைப்‌ போக்கச்‌ சரியான முயற்சி செய்வதுதான்‌ வாழும்‌ 


வழி. 


அத்தியாயம்‌ 5. 
ஜானு சீர்ஷாசனம்‌ 


முதல்‌ பாகம்‌, பத்தாவது அத்தியாயத்தில்‌ பஸ்சி 
மோத்தானாசனத்தைப்‌ பற்றி வந்திருக்கின்றது, இந்த 
ஜானு சீர்ஷாசனமும்‌ அந்த வகையைச்‌ சேர்ந்ததே, 
ஆனால்‌ அதைவிட இதில்‌ சில அபூர்வ பலன்கள்‌ அமைர்‌ 
இருக்கன்றன, முதலில்‌ செய்யும்‌ விதத்தை அறிந்தால்‌, 
பின்பு பலன்களைப்‌ பற்றிச்‌ சொல்லும்போது சுலபமாய்ப்‌ 
புரியும்‌, 

செய்யும்‌ விதம்‌ 


விரிப்பில்‌ உட்காரவும்‌, வலது காலை நீட்டி, இடது 
காலை மடக்கவும்‌. இடது காலின்‌ குதிக்கால்‌ அடிவயிற்றிற்‌ 
குக்‌ சீழும்‌, மர்மஸ்‌ தானத்திற்கு மேலும்‌ உள்ள பாகத்தில்‌ 


ஜானு சீர்ஷாசனம்‌ 587 


படும்படி வைத்து, பாதம்‌ வலது துடையை அணைத்தாற்‌ 
போல்‌ வைத்துக்‌ கொள்ளவும்‌, 91-வது சித்திரத்தைக்‌ 
கவனியுங்கள்‌, இரண்டு கைகளைத்‌ தலைக்குமேல்‌ நேராய்‌ 
நீட்டி, கைகளைக்‌ கோர்த்துக்‌ கொள்ளவும்‌. மூச்சை ஈன்‌ 
ரூய்‌ இழுத்துக்‌ கொள்ளவும்‌. பின்‌ மூச்சை விட்டவாறே 
குனிந்து, வலது காலைச்‌ இத்திரத்திலுள்ளபடி, கைகளால்‌ 
பிடித்துக்‌ கொள்ளவும்‌. பின்‌ மூச்சை ஒரு தரம்‌ வாங்கி 
விட்டுக்‌ கொண்டே இன்னமும்‌ குனிந்து முகத்தால்‌ முழங்‌ 
காலைத்‌ தொடவும்‌, இர்‌ நிலையிலேயே ஏழு முதல்‌ பத்து 
எண்ணும்‌ வரைக்கும்‌ இருக்கவும்‌. இப்படி யிருக்கும்‌ 
போது மூச்சை அடக்கியும்‌ வைத்திருக்கலாம்‌; முடியா 
விட்டால்‌ லேசாய்‌ விடவும்‌ வாங்கவும்‌ செய்யலாம்‌, பிறகு 
மூச்சை வாங்கிக்‌ கொண்டே, தலையை நிமிர்த்தி, கால்‌ 
பிடிப்பி லிருந்து கைகளை விலக்கி, மறுபடியும்‌ கைகளை 
நீட்டியவாறே தலைக்கு மேல்‌ கேராய்க்‌ கொண்டு செல்லவும்‌, 
பிறகு மறுபடியும்‌ முன்‌ சொன்னாற்போல்‌ செய்யவும்‌, இவ்‌ 
வாறு மூன்றிலிருந்து ஆறு தடவைகள்‌ செய்யலாம்‌. 


இம்‌ மாதிரி வலது பக்கம்‌ வேண்டிய தடவைகள்‌ 
செய்த பின்‌, இடது பக்கமும்‌ அவ்வாறே வேண்டிய 
தடவைகள்‌ செய்யவும்‌, ஒவ்வொரு தடவைக்கும்‌, குனி 
யும்‌ போது மூச்சை விடவும்‌, நிமிரும்போது இழுக்கவும்‌ 
வேண்டும்‌, இந்த முறை எல்லா ஆசனங்களுக்கும்‌ 
பொருந்தும்‌, 


பஸ்சிமோ த்தானாசனம்‌ செய்ய வந்தவர்களுக்கு இந்த 
ஆசனம்‌ செய்யச்‌ சுலபமாய்‌ வரும்‌, அதைச்‌ சரியாய்ச்‌ 
செய்ய வராதவர்களுக்கு இதையும்‌ சரிவர செய்ய வராத, 


588 ஆரோக்கிய ரகசியம்‌ 


இரந்த ஜானுசீர்ஷாசனத்தைப்‌ பஸ்சிமோத்தானா 
சனம்‌ செய்வதற்கு முன்பும்‌ செய்யலாம்‌; பஸ்சிமோத்தா 
னாசனம்‌ செய்த பின்பும்‌ செய்யலாம்‌, அல்லது யோக 
முத்ரா செய்வதற்கு முன்பும்‌ செய்யலாம்‌, பின்பும்‌ 
செய்யலாம்‌, 


இந்த ஆசனம்‌ செய்வதற்குச்‌ சிலருக்கு முதலில்‌ சரி 
யாய்‌ வராது. முதலில்‌ ஒரு காலை நீட்டி, மற்றொரு காலின்‌ 
குதிக்காலை அடிவயிற்றிற்கும்‌, மர்மஸ்தான த்திற்கும்‌ மத்தி 
யில்‌ வைத்துச்‌ செய்யவேண்டுமானால்‌ சிரமமாய்‌ இருக்கும்‌. 
சிலருக்கு ௮ம்‌ மாதிரி முதலில்‌ வைக்கவும்‌ வராஅ. அப்‌ 
பேர்ப்பட்டவர்கள்‌, பாதத்தைச்‌ சாதா ரணமாய்த்‌ அடைக்கு 
இடிக்கும்‌ படி வைத்தும்‌ செய்யலாம்‌, பழகப்‌ பழக 
நாளடைவில்‌ சரியாய்ச்‌ செய்ய வரும்‌, சிலருக்கு அப்படி 
வைத்தாலும்‌, கைகளால்‌ காலை எட்டிப்‌ பிடிக்க வ.ரா.து, 
முத கெலும்பின்‌ முற்றலே இதற்குக்‌ காரணம்‌. சரிவர 
எப்படியும்‌ செய்ய வேண்டு மென்று வைராக்கயத்தைக்‌ 
கைக்‌ கொண்டு நாளுக்கு நாள்‌ முயற்சியுடன்‌ பழூ வர்‌ 
தால்‌, சில நாட்களில்‌ முதுகெலும்பின்‌ பிடி.ப்பு விட்டு 
சிறிது சிறிதாக வளைக்க முடியும்‌, சிலருக்கு ஒரு கையால்‌ 
பாதத்தைத்‌ தொடவரும்‌, இரண்டு கைகளாலும்‌ தொட 
வராது, சிலருக்கு விரல்‌ மட்டும்‌ தொடும்‌. இப்பேர்ப்‌ 
பட்டவர்களால்‌ பா தத்தையே, சித்திரத்தி ஓள்ள படி வளைத்‌ 
அப்‌ பிடிக்க வேண்டுமானால்‌ முடியாது, அப்‌ பேர்ப்‌ பட்ட 
வர்கள்‌ முயற்சியுடன்‌ செய்து வந்தால்‌, சில நாட்களிலேயே 
பாதத்தை, இத்திரத்தி லுள்ளபடி பிடிக்க வந்து விடும்‌, 
சிலருக்கு அப்படிப்‌ பிடிக்க வந்தாலும்‌, முகம்‌ முழங்காலைத்‌ 
தொடாது; குனிய முடியாது, வயிறும்‌, தடையும்‌ 


ஜானு சீர்ஷாசனம்‌ 589 


பெருத்துத்‌ தடுக்கும்‌, இம்‌ மாதிரி வயிறும்‌, அடையும்‌ 
பெருத்தவர்களால்‌ மட்டும்‌ இப்படிக்‌ குனிய முடியாது 
என்பதில்லை; வயிறே யில்லாமல்‌ ஒல்லியாய்‌ இருப்பவர்‌ 
களில்‌ சிலராலும்‌ இப்படிக்‌ குனிய முடிவ இல்லை. இவர்க 
ளுக்கு மு. துகெலும்பு கட்டை போல்‌ கெட்டியாய்‌ விட்டிருப்‌ 
பதே காரணமாகும்‌, இவர்களும்‌ விடா முயற்சியுடன்‌ பழகி 
வந்தால்‌ சில காட்களில்‌ சரியாய்ச்‌ செய்ய வரும்‌. வயிறு 
பெருத்துத்‌ துடை பெருத்தவர்கள்‌ சலபாசனம்‌, தனுரா 
சனம்‌, பஸ்சிமோத்தானாசனம்‌, சர்வாங்காசனம்‌, மத்ஸ்‌ 
யாசனம்‌, சிரசாசனம்‌ போன்றவைகளைச்‌ செய்து வந்தால்‌ 


வயிறு, அடை இளக நன்கு குனிய வரும்‌, 


இந்த ஆசனத்தை ஒரு பக்கம்‌ செய்து விட்டு, மறு 
பக்கம்‌ செய்ய வேண்டும்‌, சிலர்‌ வலது பக்கம்‌ ஒரு தடவை, 
இடது பக்கம்‌ ஒரு தடவை என்று மாறி மாறிச்‌ செய்வார்‌ 
கள்‌. அப்படிச்‌ செய்ய வேண்டிய அவசிய மில்லை. ஒரே 
பக்கத்தில்‌ அவரவர்களுக்கு வேண்டிய அளவு அதாவது 
மூன்று அல்லது ஆறு தடவைகள்‌ செய்து விட்டு மறு 


பக்கம்‌ செய்யலாம்‌, 


இலருக்கு, இந்த ஆசன த்தில்‌ குனியும்‌ போது அடை 
நரம்புகள்‌ இழுத்து வலிக்கும்‌, முதுகு, அடை இவைகள்‌ 
வலிக்கும்‌. இவைகளெல்லாம்‌ செய்யச்‌ செய்யத்தான்‌ மறை 
யும்‌.. சிலருக்கு முழுங்கால்‌ தூக்கிக்கொள்ளும்‌, முதலில்‌ 
அப்படித்‌ தூக்கக்கொண்டாலும்‌ பரவாயில்லை. ஆனால்‌ சரி 
யான நிலையை மனதில்‌ இருத்தி, சிறிது சிறிதாக முன்‌ 
னேற வேண்டும்‌, சிலர்‌ இன்றே “சித்திரத்திலுள்ள படி 
செய்து விடவேண்டும்‌ என்று திவிரமாய்ப்‌ பழகி, பின்‌ 


590 ஆரோக்கிய ரகசியம்‌ 


“வலிக்கிறது” என்று விட்டு விடுவார்கள்‌, அப்படிக்‌ கல்லா 
மல்‌ கொஞ்சங்‌ கொஞ்சமாக முன்னேற வேண்டும்‌, “பூரண 
மாய்ச்‌ செய்ய வந்த பின்‌ தான்‌ பலன்‌ ஏற்படும்‌?” என்று 
இருந்தால்‌ அவசரப்‌ படலாம்‌. ஆனால்‌ “£ ஒவ்வொரு சிறு 
முயற்சிக்கும்‌ முன்னேற்றப்‌ பாதையில்‌ முன்னே றுகிறோம்‌ ; 
சிறிது பலன்‌ கடைக்துக்கொண்டே போடறது? என்று 
நிச்சயமாய்த்‌ தெரியும்‌ போது அவசரப்‌ படுவானேன்‌ ! 


இம்‌ மாதிரி யெல்லாம்‌ சமாதானம்‌ செய்து ஆறுதல்‌ 
சொல்லி, ஆசனங்களைச்‌ செய்ய ஆர்வத்தை உண்டாக்கி 
னால்‌, சிலர்‌ இம்‌ மாதிரியும்‌ கினைக்கன்றனர்‌. “வெறுமனே 
யிருக்கும்‌ உடலையும்‌, கைகளையும்‌, கால்களையும்‌ வளைப்பா 
னேன்‌? தலை மோக நிற்பானேன்‌ ? நமக்கு இந்த உடல்‌ 
என்னமோ இருக்கிறது, ஏதோ அவரவர்களுக்கு ஏற்பட்ட 
வேலை செய்கிறோம்‌. வேண்டியதைக்‌ கிடைத்தவாறு உண்‌ 
ணுகிறோம்‌; உறங்குகிறோம்‌. நாட்கள்‌ சென்று கொண்டே 
யிருக்கின்றன. அப்படி யிருக்க வெறுமனே இருக்கும்‌ 
உடலை வளைத்து வாட்டுவானேன்‌ ? அதற்கு என்ன அவி 
யம்‌ வந்து விட்டது” என்று | 


இந்த நினைப்புதான்‌ இன்று பலபேரிடை நிலவி வரு 
கின்றது. இது உடல்‌ ஞானம்‌, உலக ஞானம்‌, அனுபவ 
ஞானம்‌ இல்லாதவர்களின்‌ கூற்று, இவர்கள்‌ நினைப்பது 
போல்‌ எல்லாமுமே தன்னிசையாய்ச்‌ சரிவர ஈடர்‌ தகொண்டு 
போகிறது என்றால்‌, இன்றைய உலகத்தில்‌ இத்தனை 
பிணிகள்‌ ஏன்‌ ? இத்தனை நோய்கள்‌ ஏன்‌ ? இத்தனை மருந்‌ 
அகள்‌ ஏன்‌? இத்தனை டாக்டர்கள்‌ ஏன்‌? இத்தனை ஆஸ்‌ 
பத்திரிகள்‌ ஏன்‌ ? சரி, இவைகளெல்லாம்‌ ஒரு பக்கம்‌ இருக்‌ 


ஜானு சீர்ஷாசனம்‌ 591 


கட்டும்‌. மனிதனின்‌ ஆயுள்‌ நூறு என்று இருக்க, ஏன்‌ 
சிக்ரமாகக்‌ கடையைக்‌ கட்டுகிறான்‌? இவர்கள்‌ இப்‌ 
பொழு த ஏதோ இல நாட்களாக நோய்களின்றிச்‌ சுகமாக 
இருக்கலாம்‌. இனி ரோய்கள்‌ வராமல்‌ இருக்கும்‌ என்பது 
என்ன நிச்சயம்‌? அல்லஅ இதே நிலைமையில்‌ .இவர்களின்‌ 
எதிர்காலம்‌ இருக்குமென்று சொல்லமுடியுமா ? நோய்‌ 
களைத்தான்‌, “நீ இனி வர முடியா த” என்று தடை உத்தரவு 
போட முடியுமா ? 


நாம்‌ இர்த உலகத்தில்‌ தனித்து வாழுறோமா ? 
வாழத்தான்‌ முடியுமா? சமூகத்தோடு சேர்ந்து தானே 
வாழவேண்டும்‌ | அப்படி வாழும்போது கூட்டங்களிடையே 
தான்‌ குடியிருக்கிறோம்‌. கூட்டங்களிடையே தான்‌ பழகு 
கிறோம்‌. கூட்டங்களிடையே தான்‌ வாழுகிறோம்‌, அப்‌ 
படி. இருக்கும்போது, காம்‌ உபயோகிக்கும்‌ ஜலம்‌, காற்று 
முதலியவைகள்‌ ௮சுத்தமாகின்றன. அந்த ஜலமும்‌, காற்‌ 
அமே போதுமே வியாதிகளை உண்டாக்க ! இவைகளிலிருக்‌ 
தெல்லாம்‌ நாம்‌ தப்பித்து ஆரோக்கியமாய்‌ வாழ வேண்டு 
மானால்‌, ஈமது உடல்‌ உறுதியாய்‌ இருந்தால்‌ தான்‌ முடியும்‌, 
நமது இரத்தத்திலுள்ள அணுக்கள்‌ பலம்‌ பொருந்தி 
யனவாய்‌ இருந்தால்‌ தான்‌ முடியும்‌. நோய்கள்‌, பதுங்கி 
யிருந்து தாக்கும்‌ ஐந்தாம்‌ படையைப்போல்‌, “எப்பொழுது 
எப்பொழுது” என்று அதன்‌ பேய்‌ வாயைச்‌ திறந்து காத்‌ 
திருக்கும்‌, மனித உடல்‌ ஒரே தன்மையாய்‌ என்றும்‌ இருக்‌ 
காது. பல காரணங்களால்‌ பலவீனம்‌ கொள்ளச்‌ செய்யும்‌; 
மாறுதல்‌ அடையும்‌. அப்பொழுது பலவித கோளாறுகள்‌, 
ரோய்கள்‌ அணுகும்‌. அவ்வாறு நேராமல்‌ இருக்கவே, 
யோக ஆசனங்கள்‌ பாதுகாப்பளிக்கின்றன, யோக ஆச 


592 ஆரோக்கிய ரகசியம்‌ 


னங்கள்‌ எனும்‌ கவசம்‌ ௮ணிந்தவர்களுக்கு நோய்களைப்‌ 
பற்றிய கவலையே கிடையாது, என்றும்‌, எப்பொழுதும்‌ 
சமூக மக்களுடன்‌ சேர்ந்து சுகமாய்‌, ஆனந்தமாய்‌ 
வாழலாம்‌; 


பலன்‌ ஜானு சீர்ஷாசனம்‌ செய்வதால்‌ தாது பலம்‌ 
ஏற்படும்‌. மூத்திரக்‌. கடுப்பு, எரிச்சல்‌, மூத்திரத்தடை, 
பிரமேகம்‌, வெகு நாளாய்‌ இருந்துக்கொண்டிருக்கும்‌ 
ஜு5.ரங்கள்‌, வயிற்று உப்பிசம்‌, அஜீரணம்‌, மலச்சிக்கல்‌, 
தலை பாரம்‌, கண்ணெரிச்சல்‌, பலவீனம்‌, அருசி, வெட்டை, 


கணை, சந்துவா தம்‌ முதலியன போகும்‌, 


பெண்களுக்குண்டாகும்‌ சகல கர்ப்பப்பை சம்பர்த 
மான வியாதிகளும்‌ விலகும்‌. சுகப்‌ பிரசவ மேற்படும்‌. 
வீட்டு விலக்கு சம்பந்தமான கோளாறுகள்‌ போகும்‌. 


தறிப்பு:--இக்த ஆசனத்தை வயிற்றில்‌ ஆப்பரேஷன்‌ 
செய்‌ தக்கொண்டவர்கள்‌ செய்யக்‌ கூடாது 

வழக்கமாய்ச்‌ செய்யும்‌ பெண்கள்‌ சர்ப்பங்‌ கொண்‌ 
டால்‌, இரண்டு மாதங்கள்‌ வசை செய்யலாம்‌. பின்‌ கூடாது. 


கர்ப்பமானவர்கள்‌ புதிதாய்‌ இந்த ஆசன த்தை ஆரம்பிக்கக்‌ 
கூடாது, 


ஜானு சீர்ஷாசனழம்‌, தாது பலழம்‌ 


“ஜானு சீர்ஷாசன ம்‌ * இதற்கு எப்படி இப்பெயர்‌ வந்த 
தென்று தெரிய வில்லை. அத எப்படி யிருப்பினும்‌ சரசா 
சன த்தின்‌ பலனில்‌ பாதிக்குமேல்‌ இதில்‌ இருக்கறது என்று 
சொல்லலாம்‌, அதனால்‌ இதற்கு இப்பெயர்‌ வந்திருக்கலாம்‌, 


ஓத்திரம்‌ 89] 


யோகமுத்ரா 
( ஆரம்ப நிலை 8) 


சத்தம்‌ 91] 'ஜானுசீர்ஷாசனம்‌ [ பக்கம்‌ 687 


ஜானு சீர்ஷாசனம்‌ 593 


ஒரு பெரியவர்‌, வயத: 65.க்கு மேல்‌ இருக்கும்‌, அவ 
ருக்குப்‌ பல வியாதிகள்‌ இருந்து “ஆரோக்யெ ரசுசியச்‌ ? 
கட்டுரைகளைப்‌ படத்து ஆசனங்களைச்‌. செய்து போக்கக்‌. 
கொண்டாராம்‌, அவர்‌ நேரில்‌ வச்து அவருடைய சந்தோ 
ஷத்தைத்‌ தெரிவித்து, அவர்‌ செய்யும்‌ ஆசனங்களை யெல்‌ 
லாம்‌ செய்து: காட்டினார்‌, எல்லா ஆசனங்களையும்‌ வெகு 
கச்சிதமாய்ச்‌ செய்தார்‌. அவ்வளவு வயதில்‌ இவ்வளவு 
ஒழுங்காகச்‌ செய்வது எனக்கே. ஆச்சரியமாக இருந்த. 
அவ்வளவிற்கும்‌ அவர்‌ ஆசனங்களை .. அரம்பித்து . ஒரு 
வருடம்‌ தான்‌ ஆூ பிருக்கிற ௮. அவர்‌ வரிசைக்‌. கிரமமாய்ச்‌ 
செய்தவ நம்போத, சிரசாசனம்‌ செய்யும்‌ கட்டம்‌ வந்தது. 
அவர்‌ தலைக்கு விரிப்பை மடித்துப்‌ போட்டுச்‌ கொண்டார்‌. 
கைகளை ஊன்றிக்‌ கோர்த்துக்‌ கொண்டு தலையையும்‌ மடிப்‌ 
பில்‌ வைத்தார்‌. உடலை நெட்ட குத்தலாய்‌ கொண்டு வர்‌ 
தார்‌, அதாவது சிரசாசனம்‌ செய்வதற்குத்‌ தசையிலி 
ருந்து கால்சுளை உதைத்துக்‌ கொண்டு மேல்‌ இிளம்புனை்‌ 
ரேமே அதுவரை செய்தார்‌. பின்பு காலை உதைத்து 
மேல்‌ ளெப்ப வில்லை, அவ்வாறே ஐந்து நிமிஷம்‌ இருந்து 
விட்டு எழுந்து. விட்டார்‌, எனக்கு ஒன்றும்‌ புரிய வில்லை. 
அவமைக்‌ கேள்விக்‌ குறியுடன்‌ பார்த்தேன்‌. அவர்‌ “நரன்‌ 
இந்த அளவு தரன்‌ சிரசாசனம்‌ செய்கிறேன்‌. காலைத்‌ 
தூக்கி நிறுத்த என்னால்‌ முடிய வில்லை. அப்படி நிறுத்‌ 
தினால்‌ எனக்கு என்னமோ மாதிரி யிருக்கு. அதனால்‌ ர 
சிற்கு இரத்தம்‌ மட்டும்‌ கானே போக வேண்டும்‌! அதற்கு 
இப்படி. நின்றாலும்‌ போகத்தானே செய்பும்‌, இருதயம்‌, 
இதில்‌ மேல்‌ பக்கம்‌ இருக்கிறது; தலை, ழே இருக்கிறது, 
அப்படியானால்‌ அதிகம்‌ இரத்தம்‌, இருதயத்திலிறார்து பூமி 
யின்‌ ஆகர்ஷண சந்தியினால்‌ தலைக்கு இழுக்கு மல்லவா? 

86 


594 ஆரோக்கிய ரகசியம்‌ 


அதனால்‌ நான அப்படிச்‌ செய்கிறேன்‌ ” என்றார்‌, எனக்கும்‌ 
வாஸ்தவம்‌ தானே என்று பட்டது, சரியாகச்‌ செய்யும்‌ 
சிரசாசனத்தில்‌ செல்லுவதை விட சற்று குறைவாய்த்‌ 
தான்‌, இம்‌ மாதிரி செய்வதில்‌ இரத்தம்‌ மூளைக்குச்‌ செல்‌ 
௮ம்‌ என்றாலும்‌, சிரசாசனம்‌ செய்ய முடியா தவர்களுக்குக்‌ 
கிடைத்த மட்டும்‌ இலாபம்‌ தானே! எனவே இர்த மார்க்‌ 
கமும்‌ பரவா யில்லை என்றே பட்டது. 


இதன்‌ பிறகு சிரசாசனம்‌ செய்ய முடியாத மிக பல 
வீனமான கிலையிலுள்ளவர்களுக்கு, நான்‌ ஒரு குறுக்கு 
யோசனை பண்ணினேன்‌. அதாவது விபரீதகரணி செய்‌ 
விப்பத போல நான்கு, ஐர்து தலையணை களை ஒரு கயிற்றால்‌ 
கட்டி. அதன்‌ மேல்‌, முனைப்‌ பக்கம்‌ உட்கார்ந்‌ து அப்படியே 
பின்னால்‌ தலையை கீழே வைப்பது. ஆனால்‌, விபரீதகரணி 
செய்வதைப்‌ போல கழுத்தும்‌, புஜமும்‌ ழே படாமல்‌ 
சிரசை மட்டும்‌ தரையில்‌ பட, சற்று சாய்வாய்க்‌ கால்களை த்‌ 
தூக்கி கிற்க வைப்பத. இப்படிச்‌ செய்விக்கறேன்‌. இதி 
அம்‌ சிரசான த்தின்‌ பலன்‌ அநேகமாய்‌ இருக்கும்‌. இப்படிச்‌ 
சில நாள்‌, சில மாதங்கள்‌ செய்த, அதன்‌ பின்‌ சிரசாசனம்‌ 
செய்விக்கனெறேன்‌, 


இவ்வளவும்‌ எதனால்‌ இங்கு எடுத்துச்‌ சொல்லப்படு ' 
கின்ற தென்றால்‌, சாதாரணமாய்த்‌ தலையைக்‌ ழே கொண்டு 
சென்று சற்று குனிந்தாலே சிரரிற்கு இரத்தம்‌ போகன்‌ 
றது என்று தெரிகிறது. அந்த முறைப்படி இந்த ஜானு 
சீர்ஷாசன த்திலும்‌ செல்லுறத, அதனால்‌, இப்‌ பெயர்‌ 
இதற்கு இடப்‌ பட்டிருக்கலாம்‌, 


ஜானு சீர்ஷாசனம்‌ ்‌ 595 


இத தவீர, இம்‌ மாதிரி குனியும்‌ போது மு.தூகந்‌ 
தண்டின்‌ வழியாக வரும்‌ ஈாம்புக்‌ கூட்டங்க ளெல்லாம்‌ 
இழுக்கப்பட்டு, ஈன்றாய்‌ மாலிஷ்‌ கொடுத்த மாதிரி உற்சா 
கம்‌ கொள்ளுகின்றது. முதுகு எலும்புகளைப்‌ பற்றியும்‌ 
அதன்‌ வழியே பிரிந்து செல்லும்‌ நரம்புகளைப்‌ பற்றியும்‌, 
முன்‌ பல இடங்களில்‌ விவரி த தள்ளோம்‌, இந்தப்‌ பயிற்சியை 
ஒவ்வொரு பக்கமாகச்‌ செய்வ தால்‌, அததற்கு விசேஷ பலன்‌ 
உண்டு, அதிலும்‌ முக்கியமாகக்‌ கால்களுக்குப்‌ பிரிக்‌,து 
செல்லும்‌ ஈரம்புகளுக்குப்‌ பிரத்தியேக பயிற்சி ஏற்படுநின்‌ 
2௮. அதனால்‌ சந்து வாதம்‌, முடக்கு வாதம்‌, பக்க வாதம்‌, 
கணுக்கால்வலி, குதிக்கால்வலி, காலில்‌, பாதங்களில்‌, முட்டு 
களில்‌ நீர்‌ தங்கல்‌, ஆயெ இம்‌ மாதிரி நோய்கள்‌ எல்லாம்‌ 
வராது, வந்தவர்கள்‌ செய்தால்‌ குணம்‌ உண்டாகும்‌. 


மற்றும்‌ இந்த ஆசனம்‌ ஒவ்வொரு பக்கமாகச்‌ செய்யும்‌ 
போத .பெருங்குடல்‌ 8ழ்‌ பாகங்கள்‌, நன்கு நசுக்கப்‌ படு 
இன்றன. அதனால்‌ அவ்‌ விடங்களில்‌ மலங்‌ கட்டவோ, மலச்‌ 
சிக்கல்‌ ஏற்படவோ செய்யா, * மலச்சிக்கல்‌ இருந்தாலும்‌ 
விலகும்‌” என்று சொல்வ தெல்லாம்‌ இந்தக்‌ காரணத்தைக்‌ 
கொண்டு தான்‌. வலது பக்கம்‌ செய்யும்‌ போது, அப்‌ 
பென்டிக்ஸ்‌ குடலும்‌ ஈசுங்குவதால்‌ அப்பெண்டிக்ஸூஒம்‌ 
வராது, 


இவைகளைத்‌ தவிர “மிக முக்கியமான சில குணங்கள்‌ 
இந்த, ஆசனத்தில்‌ ௮மைந்திருக்கின்றன'” என்று சொன்‌ 
னேன்‌ அல்லவா? அவைதான்‌, தாது சம்பந்தமான 
கோளாறும்‌, நீர்‌ சம்பந்தமான கோளாறும்‌ விலகும்‌ 


என்பத, 


596 ஆரோக்கிய ரகசியம்‌ 


சிலருக்கு தா.து பல மின்றி ஒழுகிக்‌ கொண்டிருக்கும்‌, 
இதற்குப்‌ பல காரணங்களைச்‌ சொல்லலாம்‌. “அவரவர்‌ 
களின்‌ செய்கையே காரணம்‌” என்று சுருக்கமாகச்‌ 
சொல்லலாம்‌. ஆனால்‌ இம்‌ மாதிரி அறியாமல்‌ படுகுழியில்‌ 
விழுகின்றவர்கள்‌ சல நாட்களில்‌, சில வருடங்களில்‌ அவர்‌ 
சுள்‌ அறியாமைக்கு மிகவும்‌ வருந்துகின்றனர்‌, நரம்புத்‌ 
தளர்ச்‌ி, பலவீனம்‌, மார்புவலி, மயக்கம்‌, இருதயப்‌ 
படப்படப்பு, சோர்வு, சிந்தனா சக்தி குறைதல்‌, கண்‌ 
எரிச்சல்‌, பசி யில்லாமை, அஜீரணம்‌ முதலிய பல கெடுதி 
கள்‌ உண்டான பின்‌ தான்‌, வாலிபர்கள்‌ விழிப்‌ படைகின்ற 
னர்‌. பிறகு தன்‌ ௮றியாமைக்கு வருந்தி அவைகளைப்‌ 
போக்க வழியைத்‌ தேடுகின்றனர்‌, 


இம்‌ மாதிரி தாதுபலம்‌ இழந்தவர்களுக்கு க்ஷயம்‌, 
காசம்‌, பெருவியாதி, கிரந்தி, வெட்டை, மேகப்‌ படை 
முதலிய கொடிய நோய்கள்‌ வெகு சுலபமாய்த்‌ தொற்றி 
விடும்‌, காளைப்‌ பருவத்தைக்‌ கருத்தாய்க்‌ காப்பாற்றாது 
கண்டபடி திரிந்தவர்களுக்கு என்ன தான்‌ வராது! என்ன 
வந்தாலும்‌ ஆச்சரியப்‌ படுவதற்‌ கில்லை, சிலருக்குத்‌ தன்னை 
யறியாமல்‌ தூக்கத்தில்‌ ஒழுகும்‌, நீர்‌ விடும்‌ போதும்‌ 
வெளிப்படும்‌. வெளிக்குப்‌ போக முக்கினாலும்‌ வெளி 
வரும்‌. தாதுப்‌ பையும்‌, அதைச்‌ சேர்ந்த நரம்பு வழிகளும்‌ 
சிர்‌ கேடுற்றவர்களுக்கு இம்‌ மாதிரி யெல்லாம்‌ உண்டாகும்‌, 
சிலருக்கு இரத்தத்‌ துளிகளும்‌ கலந்து வரும்‌ இது வியாதி 
முற்தின தற்‌ கடையாளம்‌. 


இம்‌ மாதிரி யானவர்களுக்‌ கெல்லாம்‌ இந்த யோக 
ஆசனங்கள்‌ தான்‌ விமோசனம்‌ அளிக்க வல்லது. சலபா 


ஜானு £ீர்ஷாசனம்‌ 597 


சனம்‌, பஸ்சிமோத்தானா, ஹலாசனம்‌, சர்வாங்காசனம்‌ 
மத்ஸ்யாசனம்‌, சிரசாசனம்‌, அஸ்வினி முத்ரா, அர்த்த 
மதஸ்யேந்திசாசனம்‌, உட்டியாணா, ரெளலி முதலியவைக 
ளெல்லாம்‌ இம்‌ மாதிரி நோய்களுக்கு எடுத்தது என்றாலும்‌, 
இரந்த ஜானுசீர்ஷாசனத்தில்‌ இதற்குப்‌ பிரத்தியேகப்‌ 
பயிற்சி உண்டு, 


அப்‌ பயிற்சி குதிக்காலை அடிவயிற்றிற்கும்‌ மர்மஸ்‌ 
தானத்திற்கும்‌ மேல்‌ அழுத்தி வைத்து, அதன்‌ பிறகு 
இன்னமும்‌ குனிந்து ஜானு சீர்ஷாசனத்தைச்‌ செய்யும்‌ 
போது கிடைக்கிறது, இந்தக்‌ குதிக்காலை வைத்து அழுத்தும்‌ 
போ ௮, அந்த இடம்‌ உறுத்தப்பட்டு விழிப்‌ படைன்றது, 
பிறகு புதிய இரத்தம்‌ அங்கு அதிகமாய்‌ வருகின்றது, 
அதனால்‌ அந்த நரம்பு வழிக ளெல்லாம்‌ பலப்பட்டு, உள்ள 
குறைகள்‌ மறைக்து புத்துயிர்‌ அடைகின்றன. இம்மாதிரி 
பல தடவைகள்‌ வீதம்‌, சில மாதங்கள்‌ செய்து வந்தால்‌ 
உடலில்‌ ஒரு புத்துணர்ச்சி, புது உற்சாகம்‌, செம்பு 
முதலியவைக ளெல்லாம்‌ தோன்றும்‌, நரம்புக்‌ தளர்ச்சி, 
பலவீனம்‌, அஜீரணம்‌, மயக்கம்‌, நடுக்கம்‌ முதல்‌ என்‌ 
னென்ன இதற்கு முன்‌ இருர்தனவோ அவைகளத்தனை 
யும்‌ நாளடைவில்‌ மறைந்து, புது மனிதனாச்கி விடும்‌, 


வாதங்களுக்‌ கெல்லாம்‌ ஈரம்புக்‌ கோளாறே காரண 
மாகும்‌. இந்த ஜானுசர்ஷாசன த்தில்‌ ஈரம்புகளுக்கு ஈல்ல 
பயிற்சி கிடைப்பதாலும்‌, குனியும்‌ போது ஈன்கு மூச்சை 
இழுத்த, விட்டுக்‌ கொண்டே குனிவதாலும்‌, இரத்தத்தில்‌ 
பிராண வாயுப்‌ பிரயோகம்‌ பூரணமாய்க்‌ கிடைக்கின்றது, 
அவ்வாறு கிடைத்த பிராணவாயுவுடன்‌ இரத்தமானது 


598 ஆரோக்கிய ரகசியம்‌ 


இந்த ஜானுசீர்ஷாசனத்தில்‌ எல்லாப்‌ பாகங்களுக்கும்‌ 
ஊடுருவிப்‌ போவதால்‌ வாத சம்பந்தமான கோய்களும்‌ 
விலக ஏது வாகின்றது. 


மற்றும்‌ வயிற்று சம்பந்தமான கோளாறுகள்‌ என்ன 
இருந்தாலும்‌, இரந்த ஜானுசிர்ஷாசன த்தைச்‌ செய்பவர்‌ 
* களுக்கு விலகி விடும்‌. வழக்கமாய்ச்‌ செய்கன்‌ றவர்களுக்கு 
வயிற்றுக்‌ கோளாறுகள்‌ எதுவும்‌ வராது, வயிற்றிலுள்ள 
எல்லா உறுப்புகளும்‌ நரங்குவதால்‌ எல்லாமுமே அத 
னதன்‌ காரியங்களைச்‌ செவ்வனே செயயும்‌, 


இந்த ஆசனத்தைச்‌ செய்து பார்த்து அனுபவித்தவர்‌ 
களுக்குத்தான்‌ இதன்‌ சுகம்‌ தெரியும்‌. உடலில்‌ ஒருவித 
இன்பப்‌ பெருக்கும்‌, ஈடையில்‌ ஒரு வேகமும்‌, சொல்லில்‌ 
ஒரு இனிமையும்‌, மன தில்‌ ஒரு தெளிவும்‌, வாழ்க்கையில்‌ 
ஒருவித களிப்பும்‌ கிறைந்து பொங்குவதை அறிவார்கள்‌, 


ஜானுசீர்ஷாசனழம்‌, பெண்களும்‌ 


ஜானுசீர்ஷாசனமான அ டெண்களுக்கு மிக மிக அவ 
சியமானது. அவர்களை என்றும்‌ எப்பொழுதும்‌ ஆரோக்‌ 
இயமாய்‌ வைத்திருக்கும்‌. கர்ப்ப சம்பந்தமாகவும்‌, வீட்டு 
விலக்கு சம்பக்தசமாகவும்‌ எந்த வித கோளாறுகளும்‌ வரா அ, 
அப்படி வந்தவர்களும்‌ செய்தால்‌, குறைகள்‌ நீங்கிச்‌ சுக 
மடையலாம்‌, 


பெண்களுக்கு ஓவரிஸ்‌ என்ற இரண்டு கோளங்கள்‌ 
அடி வயிற்றில்‌ இரண்டு பக்கங்களில்‌ இருக்கின்றன. அக்‌ 
கோளங்களிலிருந்து இரண்டு பக்கமும்‌ நரம்புகள்‌ வர்து 
கர்ப்பப்‌ பையுடன்‌ இணைகின்றன, பெண்களுக்கு இந்த 


ஜானு $ீர்ஷாசனம்‌ 599 


ஓவரிஸ்‌ என்ற கோளங்களும்‌, அதன்‌ வழிநரம்புகளும்‌, கர்ப்‌ 
பப்‌ பையும்‌ எது வரை ஆரோக்கியமாய்‌, சுகமாய்‌, சுத்த 
மாய்‌ இருக்கின்றனவோ அ தவரை யாதொரு தொர்தரவும்‌ 
இருக்காது. இவைகளில்‌ எதிலாகிலும்‌ கோளாறு ஏற்பட்‌ 
டால்‌ மாத விடாய்‌ சம்பந்தமான நோய்கள்‌ பல உண்‌ 


டாகும்‌. 


ஓவரீஸ்‌ கோளங்களும்‌ பாதிக்கப்படலாம்‌. அதன்‌ 
வழி நரம்புகள்‌ அழன்றும்‌ பாதிக்கப்படலாம்‌, கருப்பப்‌ 
பையும்‌ பல விதத்தில்‌ பாதிக்கப்படலாம்‌. இவைகள்‌ 
பாதிப்பதற்கு பல காரணங்கள்‌ உண்டு, முக்கியமாய்ச்‌ சரி 
யான தேகப்‌ பயிற்சி இன்மையே, இம்‌ மாதிரி கோளாறு 
களில்‌ நூற்றுக்குத்‌ தொண்ணூறு பங்கு வருவதற்குக்‌ கார 
ணம்‌ எனலாம்‌. “மீதி பத்து பங்கு மற்றக்‌ காரணங்களால்‌ 
வரும்‌”? என்று சொல்லலாம்‌, ௭௮ எந்தக்‌ காரணத்தால்‌ 
வந்தாலும்‌, இந்த ஜானுசீர்ஷாசனத்தைச்‌ செய்து போக்‌ 
கடி.த்துக்‌ கொள்ளலாம்‌, ஒரு கோளாறும்‌ இல்லாதவர்கள்‌ 
ஜானு?ர்ஷாசனத்தைச்‌ செய்தார்களானால்‌, என்றும்‌ எந்தக்‌ 
கோளாறும்‌ வராமல்‌ நிம்மதியாய்‌, ஆரோக்கியமாய்‌ 


வாழலாம்‌, 


ஒரு குடும்பத்தில்‌ ஆனந்தம்‌, மகிழ்ச்சி, ஆரோக்கியம்‌, 
சுகம்‌ முதலியவைகளெல்லாம்‌ பெண்கள்‌ கையில்‌ இருக்கின்‌ 
றன, சிலர்‌ “குடும்பங்களில்‌ பெண்கள்‌ அழகாக இருந்‌ 
தால்‌ தான்‌ ஆனந்தமாய்‌ இருக்கும்‌” என்பார்கள்‌. சிலர்‌ 
“நல்ல கல்வி அறிவுடைய பெண்களால்‌ தான்‌ குடும்பம்‌ 
முன்னுக்கு வரும்‌” என்பார்கள்‌. சிலர்‌ **ஈல்ல ஐஸ்வரியத்‌ 
இடன்‌ பெண்கள்‌ கிடைத்தால்‌ தான்‌ குடும்பத்தில்‌ ௪ ஈமாய்‌ 


600 ஆரோக்கிய ரகசியம்‌ 


நாள்‌ கடந்த முடிவும்‌?” என்பார்கள்‌, சிலர்‌ “ குழந்தைகள்‌ 
பல இருந்தால்‌ தான்‌ குடும்பம்‌ நிறைந்து காணும்‌” என்‌ 
பார்கள்‌. சிலர்‌ “குழந்தைகளே இருக்கக்கூடாது. அவைக 
ளெல்லாம்‌ இடைஞ்சலாய்‌ இருக்கும்‌?” என்பார்கள்‌, சிலர்‌ 
“இரண்டு மூன்று வரை பெற்றுக்கொண்டால்‌ போதும்‌; 
அப்பொழுது தான்‌ குடும்பத்தில்‌ தொந்தரவு இருக்காது”? 
என்பார்கள்‌. இவர்கள்‌ சொல்லும்‌ அத்தனையும்‌ இருந்து 
விட்டு, ௮க்‌ குடும்பங்களிலுள்ள பெண்களுக்கு ஆரோக்‌ 
கியம்‌ மட்டும்‌ இருக்க வில்லை யென்றால்‌, அழகு, பணம்‌, 
கல்வி, குழந்தைகள்‌ முதல்‌ எதுவுமே இன்ப மளிக்கா த, 
பட்டவர்களுக்‌ கல்லவா அதன்‌ கஷ்டம்‌ தெரியும்‌ | 


கண்ணிறைந்த மனைவி யிருப்பாள்‌ ; ஆனால்‌ எந்றேர 
மும்‌ உடல்‌ அசெளகரியம்‌ என்றால்‌ என்‌ செய்வது | பணம்‌ 
நிறைய இருக்கிறத; ஆனால்‌ இல்லாளுக்குச்‌ சதா நோய்‌ 
என்றால்‌ என்ன செய்ய முடியும்‌ ! கல்வி, அறிவு, அடக்கம்‌, 
புத்திசாலித்‌ தனம்‌ முதல்‌ பெண்களுக்கு வேண்டிய சகல 
அம்சங்களும்‌ பூரணமாய்‌ அமைந்திருக்கிறது மனை த்‌ தலைவி 
யிடம்‌; ஆனால்‌ ஆரோக்கியம்‌ கெட்டு, எந்சேரமும்‌ மருந்‌ 
துடன்‌ வாழ்க்கை நடத்த வேண்டி யிருக்கின்ற என்றால்‌, 
அக்‌ குடும்பத்தில்‌ பூரண இன்பம்‌ காண முடியுமா ? குழந்‌ 
தைகள்‌ நிறைய இருக்கின்‌ றன ; ஆனால்‌ அவைகளும்‌ ரோய்‌ 
கொள்ளுகின்றன ; மனையாட்டியும்‌ நோய்ப்‌ படுக்கையில்‌ 
இருக்கிறாள்‌ என்றால்‌, அச்‌ குடும்பத்தில்‌ சாந்தி நிலவுமா? 
அல்லது ஒரிரு குழந்தைகள்‌ இருக்கின்றன ; ஆனால்‌ 
அதைக்‌ கூட கவனித்து வளர்க்க மனைவிக்குப்‌ போதிய 
தெம்பில்லை யென்றால்‌, குடும்பம்‌ நடப்ப தெப்படி ? இல்லை. 
குழந்தைகளே பெற வேண்டாம்‌, மனைவி மட்டும்‌ சுகக்‌ 


ஜானு சீர்ஷாசனம்‌ 601 


கேடாய்‌ இருந்தால்‌, இல்லத்தில்‌ இன்பங்காண முடியுமா ? 
எல்லா வற்றிற்கும்‌ பெண்களுக்கு ஆரோக்கியம்‌ அடிப்‌ 
படையாக இருந்தால்‌ தான்‌, பூரணமாய்‌ அமையும்‌, இல்‌ 
லறமும்‌ நல்லற மாகும்‌, 


சில காலத்திற்கு முன்பெல்லாம்‌ பெண்கள்‌ புஷ்பவதி 
ஆகும்‌ வரை படித்‌.து, அதன்‌ பின்‌ சலியாணம்‌ ஆகும்‌ வரை, 
வீட்டில்‌ தாயாருக்குத்‌ துணையாக இருந்து, வீட்டு வேலை, 
வீட்டு நிர்வாகம்‌, குழந்தை வளர்ப்பு முதலியன வெல்லாம்‌ 
கற்றுக்கொள்வார்கள்‌, அத்துடன்‌ கூடத்‌ தையல்‌ வேலை, 
பலவித பூ வேலைகள்‌ செய்து வீட்டை அ௮லங்கரிப்பார்கள்‌. 
கலியாணம்‌ ஆவதற்குள்‌ பெண்கள்‌ ஒரு குடும்பத்தை 
ஏற்று நடத்தக்‌ கூடிய திறமையை அடைந்து விடுவார்கள்‌, 


பிறகு சிறிது நாகரிகம்‌ ஏற்பட்டது. “பாடத்‌ தெரி 
யுமா” என்று கேட்க ஆரம்பித்தார்கள்‌, அதைவிட நாகரிகம்‌ 
ஏற்பட்ட அம்‌ “உயர்தர ஆங்கிலக்‌ கல்வி தெரியுமா ?” என்று 
கேட்க ஆரம்பித்தார்கள்‌. இப்பொழுஅ அந்த நாகரிகமும்‌ 
முற்றி *ஆடத்‌ தெரியுமா” என்று கேட்க ஆரம்பித்து 
விட்டனர்‌. ஆனால்‌ எந்த கணவனோ, மாமியாரோ பிற 
ஆடவர்‌ முன்‌, தன்‌, மனைவி, மாட்டுப்‌ பெண்‌ ஆடுவதைக்‌ 
கண்டு பூரிப்பார்கள்‌ என்று சொல்ல முடியுமா? இதைத்‌ 
தவிர முன்பெல்லாம்‌ பெண்களுக்குப்‌ பரியம்‌ கொடுப்பது 
உண்டு, இப்பொழுது ஆண்களுக்கு வரதக்ஷணை கொடுக்கும்‌ 
காலமாய்‌ விட்டிருக்கின்றது. இதற்குப்‌ பயந்து பெண்கள்‌ 
சுயமாக சம்பாதிக்கும்‌ ௮ளவு படிக்க வைத்து விடுவது 
என்று படிக்க வைக்கின்றனர்‌, இவர்களின்‌ படிப்பு ஏற 
ஏற அதற்குத்‌ தகுந்த மாப்பிள்ளையும்‌ தேட வேண்டியதாய்‌ 


602 ஆரோக்கிய ரகசியம்‌ 


இருக்கின்றது, கிடைக்க வில்லையானால்‌ வேலை கையில்‌ 
இருக்கவே இருக்கின்றது. இப்படிப்‌ பெண்கள்‌ போட்டி 
போட்டுக்கொண்டு படிப்பதால்‌ அறிவு உலகம்‌ ஒரு வழி 
யில்‌ முன்னேறினாலும்‌, அவர்களின்‌ ஆரோக்கியம்‌ கெடத்‌ 
தான்‌ செய்கின்றது. எவ்வளவு படிப்பேறுன்‌றதோ அவ்‌ 
வளவிற்கும்‌, தடுக்கனால்‌ விழுந்து வீடுவதைப்போல்‌ இருப்‌ 
பார்கள்‌, இவர்களிடம்‌ மேல்‌ அலங்காரங்கள்‌ தவிர உடல்‌ 
உறுதி, உடல்‌ ஆரோக்கெம்‌ முதலிவைகளைக்‌ காண்பது 
அரிது, இப்படி இருப்பவர்களின்‌ உடல்‌ ஆரோக்கியத்‌ 
தைச்‌ சோதித்தால்‌ பல கோளாறுகள்‌ இருக்கும்‌. இத்‌ 
தனைக்கும்‌ சரியான தேகப்‌ பயிற்சி இல்லாத கோளாறே 
ஆகும்‌. 


பெண்ணைப்‌ பார்க்கும்போது “பெண்‌ நல்ல ஆரோக்‌ 
கியமாய்‌ இருக்கிறாளா? அவள்‌ ஒரு குடும்பத்தை ஏற்று ஈடத்‌ 
தக்கூடி.ய உடல்‌ திடம்‌ படைத்‌ தவளா ?'”? என்பதை முதல்‌ 
குறிப்பாகப்‌ பார்த்து, மற்றவைகளைப்‌ பின்பு, பார்க்க ஆரம்‌ 
பித்தால்‌ ஈல்லது, பெண்ணுக்கு க்ஷயம்‌ உள்ளுக்கு இருக்‌ 
கும்‌. பட்டாடை. கட்டி, அணிகளை அணிவித்த முன்‌ கிறுத்‌ 
தின தும்‌ “பெண்‌ நன்றாய்‌ இருக்கிறாள்‌! என்று தீர்மானித்து 
விடுவார்கள்‌. பிறகு குடும்பம்‌ நடக்கும்போது அந்‌ கோய்‌ 
அப்‌ பெண்ணுடன்‌ மட்டுமா போகும்‌ ! புருஷனுக்கு மல்‌ 
லவா பாயும்‌! பிறகு பிறக்கும்‌ குழந்தைகள்‌ என்‌ அவது! 
குளிக்கப்‌ போய்ச்‌ சேற்றை வாரிப்‌ பூசிக்கொண்டதற்‌ 
கொப்பாகும்‌. 


ஆகவே பெண்களின்‌ ஆரோக்கியம்‌ தான்‌ மிக முக்கியம்‌. 
அவர்கள்‌ உடலுறுதியுடன்‌, ஆரோக்கியத்துடன்‌ இருந்தால்‌ 


ஜானு சீர்ஷாசனம்‌ 603 


தான்‌ நல்லத. அதற்கு இந்த ஜானு£ர்ஷாசனத்தைத்‌ தவிர 
மாய்ச்‌ செய்யவேண்டும்‌, அத்துடன்‌ சர்வாங்காசனம்‌ 
மத்ஸ்யாசனம்‌, சிரசாசனம்‌ முதலியவைகளையும்‌ செய்தால்‌ 


அதற்குத்‌ துணையாய்‌ அமையும்‌, 


கர்ப்பப்‌ பை உறுதியுடன்‌ இருந்தால்‌ கருச்‌ சிதைவுகள்‌ 
உண்டாகாது, நல்ல திடமான குழந்தைகள்‌, நிறை மாதத்‌ 
தில்‌ பிறக்கும்‌. குழந்தைகளுக்கு வேண்டிய பாலும்‌ சுரக்கும்‌, 
குழந்தைகளும்‌ ஆரோக்கியமாய்‌ இருப்பார்கள்‌. இவைக 
ளுக்கு ஜீவாதாரமான ஓவரிஸ்‌ கோளங்களும்‌, ௮ தன்‌ சம்பந்‌ 
தப்பட்ட நரம்புகளும்‌, கர்ப்பப்‌ பையும்‌ நன்கு அழுத்தப்படு 
வதால்‌, அவை சுறு சுறுப்பெய்தி ஆரோக்கியமாய்‌ இருக்கும்‌, 


சில ஆண்கள்‌ செய்யும்‌ கொடூரச்‌ செயல்களால்‌, அவர்‌ 
களுக்கு நோய்கள்‌ வந்து, தாங்கள்‌ கஷ்டப்படுவது மல்லா 
மல்‌, அதைத்‌ தங்கள்‌ மனைவிகளுக்கும்‌ பரிமாறி விடுகின்ற 
னர்‌. இதனாலும்‌, பெண்களின்‌ அவயவங்கள்‌ கேடடைவ 
அண்டு, இம்‌ மாதிரியானவர்களுக்கு பல கோளாறுகள்‌ 
உண்டாகும்‌ அவை அத்தனைக்கும்‌ இந்த யோகாசனங்கள்‌ 
தான்‌ சிறந்த நிவாரணம்‌ அகும்‌, 


இளம்‌ பெண்கள்‌ இந்த ஜானுசீர்ஷாசன த்தையும்‌ மற்‌ 
அம்‌ சர்வாங்காசனம்‌, மத்ஸ்யாசனம்‌, சிரசாசனம்‌ முதலி 
யவைகளையும்‌ செய்வார்களானால்‌, எதிர்காலத்தில்‌ தாயார்‌ 
ஸ்தானம்‌ வகிப்பதற்குச்‌ சரியான குடும்பத்‌ தலைவி ஆவ 
தற்கு இப்பொழுதிருந்தே அஸ்திவாரம்‌ போட்டவர்களா 
வார்கள்‌. இவர்கள்‌ புகும்‌ இல்லம்‌ ஸ்வர்ச்கமே யாகும்‌, 
இவர்களைக்‌ கொள்ளும்‌ கணவன்‌ பெரும்‌ பாக்யெவானா 
வான்‌, இவர்களை மருமகளாகப்‌ பெரும்‌ மாமியார்‌ புண்‌ 


604 ஆரோக்கிய ரகசியம்‌. 


ணியவதியாவள்‌, எனவே “பாடத்‌ தெரியுமா? ஆடத்‌ 
தெரியுமா? பரியம்‌ எவ்வளவு கிடைக்கும்‌? நகை எவ்‌ 
வளவு போடுவீர்கள்‌? சீர்‌ என்ன செய்வீர்கள்‌” என்று 
கேட்பதற்குப்‌ பதிலாக “யோக ஆசனங்கள்‌ செய்யத்‌ 
தெரியுமா £'? என்று கேட்கும்‌ பழக்கத்தை ஏற்படுத்திக்‌ 
கொண்டால்‌ நன்றாய்‌ இருக்கும்‌. 


வாய்ப்புண்‌ ஆற வமி 


சிலருக்கு வாயின்‌ இரு ஓரங்களிலும்‌ புண்‌ இருக்கும்‌, 
அவ்விடத்தில்‌ எப்பொழுதும்‌ ஈரமாயிருப்பதால்‌ ௮௮௫ 
வெளுத்தாற்போல்‌ இருக்கும்‌. பார்ப்பதற்கு ஏதோ 
ஊத்தை வாய்‌ போல்‌ தோன்றும்‌. அதற்கு என்ன 
மருந்துகள்‌ தடவினாலும்‌ போகா அ. இது சாதாரணமாய்ப்‌ 
புண்‌, சிரங்குகளைப்‌ போன்று மேல்‌ போக்கான குறிக 
எல்ல, இருமி தொற்றுதலினாலும்‌ உண்டாவதல்ல, உடலி 
னுடைய சீர்கேட்டை, வயிற்றில்‌ மறைந்திருக்கும்‌ 
கோளாறுகளை வெளிப்படையாய்‌ எடுத்துக்‌ காட்டும்‌ ஒரு 
அறிகுறி, வயிற்றைச்‌ சீர்திருத்தம்‌ செய்தால்‌ தன்னா 
லேயே இதுமறைந்து விடும்‌. அதை விடுத்து மேலுக்கு 
என்ன மருந்து போட்டாலும்‌ போகா ௮. 


சிலருக்கு அடிக்கடி வாயினுள்‌ புள்ளி புள்ளியாய்ப்‌ 
புண்‌ போன்று வரும்‌. அதவும்‌ குடலின்‌ சீர்கேட்டை 
அறிவிக்கும்‌ குறியே. காரம்‌ ஏதும்‌ சாப்பிட முடியவில்லை 
என்பார்கள்‌. இப்படி அதிகமாய்‌ வந்தால்‌ கழுத்திலுள்ள 
கோளங்கள்‌  வீங்கக்‌ கொள்வது முண்டு, எதையாவது 
விழுங்க வேண்டுமானால்‌, கஷ்டமாய்‌ இருக்கும்‌, கஞ்சி 
குடிக்கவும்‌ கஷ்டமா யிருக்கும்‌, 


ஜானு சீர்ஷாசனம்‌ 605 


சிலர்‌, வாய்‌ இறந்து பேசினால்‌ போதும்‌, நாற்றம்‌ 
சக்க முடியாது, இந்த நாற்றத்தை மாற்ற வெற்றிலை 
பாக்கு போடுவார்கள்‌. முதலில்‌ வெற்றிலை பாக்கில்‌ ஆரம்‌ 
பித்த பழக்கம்‌, சில நாட்களில்‌ புகையிலைப்‌ பழக்கத்தில்‌ 
கொண்டு விடும்‌, பிறகு ஒரு நாளைக்குக்‌ கணக்கில்லாமல்‌ 
போடுவார்கள்‌, முப்பது, நாற்பது தடவைகள்‌ கூடப்‌ 
போடுவதுண்டு, கடைசியில்‌, வாய்‌ நாற்றத்தை மாற்றப்‌ 
போய்‌ அ௮அ வெற்றிலை, புகையிலை கலந்த நாற்றமாய்‌ மாறி 
வீடும்‌, இலர்‌ ஜின்டான்‌, ஏலம்‌, இராம்பு முதலியவை களை 
வாயில்‌ போட்டு அடக்கிக்‌ கொள்ளுவார்கள்‌. அதவும்‌ 
ஒரு பக்கம்‌ “கமகம? வென்று வாசனை அடிக்கும்‌ ஒரு 
பக்கம்‌ சாக்கடை திறந்து விட்டாற்‌ போல்‌ நாற்றம்‌ அடித்‌ 
அக்‌ கொண்டே யிருக்கும்‌, இந்த ஈாற்றம்‌ அவர்களுக்குத்‌ 
தெரியுமோ என்னவோ? ஆனால்‌ மற்றவர்களுக்கு உடனே 
தெரிந்து விடும்‌, அவர்கள்‌ பேசும்‌ போது நேரில்‌ இருந்து 
கேட்க மிகவும்‌ கஷ்டமாய்‌ இருக்கும்‌. சமீபத்தில்‌ வந்து 
பேசினால்‌ நாற்றம்‌ ஈமது குடலைப்‌ புரட்டும்‌, 


வாய்‌ வழியே வரும்‌ ஆவியே இம்‌ மாதிரி ச$க்க முடி 
யாத நாற்றத்தை உடையதாய்‌ இருந்தால்‌, அவர்கள்‌ வாய்‌, 
ஆகாரப்பை, குடல்கள்‌ என்ன கதிபில்‌ இருக்கும்‌ என்‌ 
பதைச்‌ சிறிது யோசித்துப்‌ பாருங்கள்‌. அப்பொழுது 
அவர்களைப்‌ பற்றிப்‌ பச்சாதாபப்‌ படாம லிருக்க முடியாது, 


சிலருடைய வியர்வை நாற்றம்‌ பொறுக்க முடியாது. 
இதனை மாற்ற வாசனைச்‌ சோப்புக்களென்ன | சென்ட்‌, 
அத்தர்களென்ன ! புனுகு, ஐவ்வாதுகளென்ன ! பவுடர்‌, 
ஸ்ரோச்கள்‌ என்ன! வித விதமாய்‌ உபயோகிப்பார்கள்‌. 


606 ஆரோக்கிய ரகசியம்‌ 


அந்த வாசனைகளுடன்‌ வியர்வை நாற்றமும்‌ சேர்ந்தே அடிச்‌ 
கும்‌. இவர்களுடைய வியர்வையே இந்தக்‌ கோலம்‌ என்றால்‌ 
வியர்வையை உண்டாக்கும்‌ இரத்தம்‌ மிகவும்‌ கெட்டிருக்க 
வேண்டும்‌ அல்லவா ? 


இவைகளெல்லாம்‌ சர்பட்டு, மனிதன்‌ மனிதனாக வாழ 
வகை செய்வத இரந்த யோக ஆசனங்களே. வயிற்றுக்குள்‌ 
கோளாறுகள்‌ ஏற்பட்டால்‌ தானே, அதன்‌ முலமாய்‌ இரத்‌ 
தம்‌ கெடுவதும்‌, வாய்ப்புண்‌, வாய்‌ நாற்றம்‌ முதலியவைகள்‌ 
ஏற்படுவதும்‌? வயிற்றைச்‌ சீர்படுத்தி விட்டால்‌ இவைக 
ளெல்லாம்‌ வராது அல்லவா? ஜானு சீர்ஷாசனம்‌ வயிற்று 
உறுப்புக்களைக்‌ காப்பாற்றுவதில்‌ இணையற்றது, இதைச்‌ 
செய்யும்‌ போத வயிற்றிலுள்ள எல்லா உறுப்புக்களுமே 
அழுத்தப்‌ படுவதால்‌, அதன்‌ வேலைகள்‌ சரிவாச்‌ செய்யும்‌, 


சரி, யோக ஆசனங்களை த்தான்‌ செய்கின்றோமே! 
நரம்‌ எப்படியும்‌ சாப்பிடலாம்‌. எல்லாம்‌ ‘யோக ஆசனங்க 
ளால்‌ சரியாகி விடும்‌” என்று பழையபடி கண்டதைக்‌ கண்ட 
நேரங்களில்‌ சாப்பிடக்‌ கூடாது. முதலில்‌ இக்‌ கோளாறு 
கள்‌ உள்ளவர்கள்‌ காரம்‌, புளி இரண்டையும்‌ காற்பது நாட்‌ 
கள்‌ வரையாவ அ ஒதுக்க வேண்டும்‌. நீரை சூப்‌, தக்காளி 
ரூப்‌, காய்கறி அவியல்‌, பொறியல்‌, கூட்டு, தவிட்டுடன்‌ 
அரிசியை கஞ்சி வடிக்கரமல்‌ சமைத்த சாதம்‌, மோர்‌, தயிர்‌, 
பால்‌, இம்‌ மாதிரியே காரம்‌ புளி சேர்க்காமல்‌ சாப்பிட 
வேண்டும்‌. பலகாரங்களிலும்‌ காரம்‌, புளி சேர்க்காமல்‌ 
செய்து சாப்பிடலாம்‌. 


சிலருக்குக்‌ காரம்‌ போடாமல்‌ சமைப்பது என்றால்‌ 


௮.து விசித்திரமாக இருக்கும்‌, “காரம்‌ போடாமல்‌ தான்‌ 


ஜானு சீர்ஷாசனம்‌ 607 


சமைத்தேன்‌ '! என்பார்கள்‌. சாப்பிட்டால்‌ காரமாய்‌ 
இருக்கும்‌, காரம்‌ இருக்கிறதே என்றால்‌ “இதுவும்‌ 
ஒருகாரமா ? இலேசாய்‌ இரண்டு மிளகாய்‌ தாளித்துக்‌ 
கொட்டினேன்‌ ?? என்பார்கள்‌, இம்‌ மாதிரி சாக்குகள்‌ 
எல்லாம்‌ ஆகாது, மிளகாய்‌ கூடாது என்றால்‌, சாஸ்‌ 
திரத்துக்கும்‌ ஒரு மிளகாய்‌ கூடச்‌ சேர்க்கக்‌ கூடாது 
தான்‌. சிலர்‌ “மிளகாய்‌ தான்‌ உஷ்ணத்தை உண்டாக்கும்‌... 
மிளகு குளிர்ச்யொனது”” என்று மிளகரய்க்குப்‌ பதில்‌ 
மிளகை வைத்துக்‌ திட்டி விடுவார்கள்‌. மிளகு எப்பொழு 
தாவது மருந்துக்காக உபயோகிப்பது இரேஷ்டம்‌ சான்‌. 
ஆனால்‌ குளிர்ச்சி எப்படியாகும்‌? அதன்‌ தூண்டும்‌ சக்தி 
எந்த விதத்திலும்‌ மிளகாய்க்குக்‌ குறைந்தது அல்ல, 
எனவே, மிளகாய்‌, மிளகு சேராமல்‌ நாற்பது நாட்கள்‌ பத்‌ 
திய மிருந்த ஜானுசர்சாசனம்‌ மற்றும்‌ சர்வாங்காசனம்‌, 
மச்ஸ்யாசனம்‌, சிரசாசனம்‌ முதலியவைகளைச்‌ செய்து வந்‌ 
தால்‌, எப்பேர்ப்பட்ட வாய்ப்புண்‌, வாய்‌ சாற்றம்‌, வியர்வை 


நாற்றம்‌, இருந்தாலும்‌ விலக விடும்‌, 


இந்த மாதிரி கோய்க்குக்‌ காரணம்‌ மற்றும்‌ பல உண்டு, 
போதிய ஜீவ சத்து இல்லாக்‌ குறை வினாலும்‌ வருவ அண்டு, 
ஜீவ சத்து என்றம்‌ பலருக்கு மருந்‌ தக்‌ கடைகளில்‌ விற்கும்‌ 
ஜீவ சத்துமாத்திரைகளைப்பற்றி, அதாவது விட்டமின்‌ மாத்‌ 
தின ரகளைப்பற்றித்‌ தான்‌ கவனம்‌ வருமே தவிர, காம்‌ அன்றா 
டம்‌ சாப்பிடும்‌ * உணவிலும்‌ அவை நிறைந்து இருக்கிறதே” 
என்று யோசிக்க மாட்டார்கள்‌. டாக்டர்கள்‌ அதற்குத்‌ தகர்‌ 
தாற்போல்‌, எந்தச்‌ சத்துக்‌ குறைவாய்‌ இருந்தாலும்‌ அந்‌ 
தச்‌ சத்துக்கள்‌ அடங்கன மருந்துகளை எழுதித்‌ தந்து 
வாங்கிச்‌ சாப்பிடச்‌ சொல்லுவார்கள்‌. ஏன்‌ டாக்டர்களுக்‌ 


608 ஆரோக்கிய ஈகசியம்‌ 


குத்‌ தெரியாதா? எந்தக்‌ காய்கறியில்‌ “எந்தச்‌ சத்து இருக்‌ 
கிறது; எந்தக்‌ ரையில்‌ எவ்வளவு இருக்கறது; எதை 
எப்படிச்‌ சட்பிடலாம்‌; எப்படிச்‌ சாப்பிட்டால்‌ சத்து 
இழக்காமல்‌ சாப்பிடலாம்‌”? என்று! ஆனால்‌ அப்படிச்‌ 
சொல்லும்‌. டாக்டர்கள்‌ சான்‌ காணோம்‌. அப்படி அவர்‌ 
கள்‌ சொல்ல ஆரம்பித்து விட்டால்‌, உண்மையில்‌ மக்களுக்‌ 
குச்‌ சேவை செய்தவர்களாய்‌ விடுவார்கள்‌, எவ்வளவோ 
பணம்‌ மேல்‌ நாடுகளுக்கு மருர்துகளுக்காகப்‌ போகாமல்‌ 
தேசத்துக்கு மீதம்‌ செய்து தேச சேவை செய்தவர்கள்‌ 
ஆவார்கள்‌. அடிமைத்‌ தனத்தில்‌ ஊறிய கல்வி, அக்கியரின்‌ 
சரக்குகளுக்கு ஏஜண்டாய்‌ இருந்து விற்பனை செய்விக்‌ 
கிறது. இவர்களுடைய பட்டம்‌, படிப்பு மதிப்புகளை எல்‌ 
லாம்‌. சிறிது நேரம்‌ ஒதுக்கு வைத்துச்‌ இக்தனை செய்த 


பார்த்தார்களே யானால்‌ உண்மைக்‌ கண்‌ தானே திறக்கும்‌, 


இம்‌ மாதிரி உண்மைக்‌ கண்‌ கொண்டு, சுய சிந்தனை 
கொண்டு பார்க்கும்‌ டாக்டர்களும்‌ அடியோடு இல்லாமல்‌ 
போக வில்லை. எங்கோ ஓரிருவர்‌ சுயநல மில்லாமல்‌ உண்‌ 
மையை உள்ளவாறு, ஒப்புக்‌ கொள்ளுறெவர்களும்‌, பிற 
ருக்கு எடுத்துச்‌ சொல்லுறெவர்களும்‌ ஏன்‌, புத்தகமாகவும்‌ 
எழுதியவர்களு மிருக்கன்றனர்‌, அவர்களில்‌ ஒருவர்‌ 
டாக்டர்‌ டி. நல்லைநாதன்‌1ப. R. 0. P. (Lon) M. %. 0. 8. (Eng) 
என்பவர்‌. இவர்‌ பல பொறுப்பான வேலைகளை அர 
சாங்கச்‌ சார்பிலும்‌, ஆஸ்பத்திரிகளிலும்‌, வூப்பவர்‌. 
இலங்கை வாசி, இவர்‌ “ ஆஸ்துமாவை மருந்தில்லாமல்‌ 
குணமாக்கும்‌ முறை” என்று ஒரு ஆங்லெப்‌ புத்தம்‌ எழுதி 
யுள்ளார்‌. அதைப்‌ படித்துப்‌ பார்த்தால்‌, “மேல்‌ நாட்டுப்‌ 
படிப்பு படி த்தவரும்‌ இம்‌ மாதிரி எழுதுவாரா?” என்று 


சித்திரம்‌ 92] 


| 


திரிகோணாசனம்‌ 


( ஆரம்ப நிலை) 


அர்த்ததரிகோணாசனம்‌ 
(வலது பக்கம்‌) 


ஜானு சீர்ஷாசனம்‌ 609 


ஆச்சரியப்‌ படும்படியாக இருக்கறது, அவர்‌ உண்மையை 
வெகு தெளிவாக ஆராய்ந்திருக்றொர்‌. பிரத்யட்சப்‌ பிர : 
மாணமாய்‌ ஒவ்வொன்றையும்‌ வைத்திய உலகுக்கு நமது 
பழைய நிலையை எடுத்துக்‌ காட்டுகின்றார்‌. அவர்‌ போகும்‌ 
தோ. ரணையைப்‌ பார்த்தால்‌, “சரி, இனிமேல்‌ ஈமது கலைக்‌ 
கும்‌ விமோசனம்‌ இடைத்து விட்டது; இனி நாமெல்லாம்‌ 
வெறுமனே இருந்துவிட வேண்டியதுதான்‌ ; இவரைப்‌ 
போன்ற பட்டதாரிகளே இதைப்‌ பிரசாரம்‌ செய்யட்டும்‌ ?? 
என்ற எண்ணம்‌ பிறக்கின்றது, . அவரிடம்‌ யார்‌ சென்றா 
௮ம்‌ ஆசனங்களைத்‌ தான்‌ சொல்லித்‌ தருறொராம்‌, அவசிய 
மானால்‌, சிறிது மருந்தும்‌ உபயோகிக்கன்றாராம்‌, இம்‌ 
மாதிரி எப்பொழுது நமது ஆசனக்‌ கலையான து: டாக்டர்‌ 
களால்‌ . போற்றப்படுகறதோ, அப்பொழுது . தான்‌ .ஈமது 
நாட்டுக்கு, நாட்டு மக்களுக்கு விமோசனம்‌ உண்டு. 


சத்துக்‌ குறைவை நீக்கப்‌, போய்‌ எதிலோ கொண்டு 
முடிக்க வேண்டியதாய்‌ விட்டத, சத்துக்களுக்கென்று 
தனி மாத்திரையோ மருந்தோ. அவிய: மில்லை. இவை 
களை மிக அபாய நிலையில்‌ இருக்கும்‌ கோயாளிகளுக்கு உப 
யோகிப்பதில்‌ குற்ற மில்லை, மற்றவர்கள்‌ அவரவர்கள்‌ சாப்‌ 
பிடும்‌ உணவையே கவனித்துச்‌ சமைத்தால்‌, சத்திழக்காமல்‌ 
உன்னத உணவைத்‌ தயார்‌ செய்து விடலாம்‌. காய்கறி 
ஈறுக்கெ பின்பு கழுவக்‌ கூடாது, முன்பே கழுவி நறுக்க 
வேண்டும்‌, அனாவசியமாய்‌ மேல்தோலை நீக்கக்‌ கூடாது, 
அவசிய மிருப்பதற்கு லேசாய்ச்‌ சீவலாம்‌, வேக வைக்கும்‌ 
போது, வேகும்‌ அளவு மட்டும்‌ ஜலம்‌ வைக்க வேண்டும்‌, 
சிறு தீயில்‌ வேக வைக்கலாம்‌, மீதி ஜலம்‌ இருந்தால்‌ ழே 
கொட்டி விடக்‌ கூடாது, அததான்‌ மிகுந்த சத்து வாய்ர்‌ 

89 


610 ஆரோக்கிய ஈகசியம்‌ 


தது, அந்த ஜலத்தை இசசத்திற்கோ சாம்பாருக்கோ 
உபயோகிக்கலாம்‌, வேகும்போது ஆவி போகாமல்‌ நன்கு 
மூட வேண்டும்‌. அடிக்கடி களறுவதற்காகத்‌ திறக்கக்‌ 
கூடாது. ஆவியில்‌ பல சத்துக்கள்‌ வீணாய்‌ விடும்‌. தாளிப்‌ 
பில்‌ கடுகு குறைக்க வேண்டும்‌, முற்றிலும்‌ நீக்கினாலும்‌, 
நல்லதே. சரசம்‌ தாளிக்கலாம்‌, இதைத்‌ தவிர, சாம்பா 
ரில்‌ மட்டும்‌ மிக லேசாய்‌ மிளகாயைச்‌ சேர்க்கலாம்‌, இரசத்‌ 
தில்‌ மிளகு சேர்க்கலாம்‌, எல்லாம்‌ மிக லேசாய்த்தான்‌ 
சேர்க்க வேண்டும்‌. மற்ற எதிலும்‌ மிளகாயைச்‌ சேர்க்கக்‌ 
கூடாஅ, 


இன்றைய சமையல்களில்‌ மிளகாயைச்‌ சேர்க்காத 
பதார்த்தத்தைக்‌ காணுவதே அரிதா யிருக்கின்ற அ, “சாதம்‌, 
குடிக்கும்‌ ஜலம்‌ தவிர மற்றெல்லா வற்றிலும்‌ மிளகாயைப்‌ 
பல ரூபங்களில்‌ தீட்டி விடுகின்றனர்‌. நெய்‌ சாதத்துக்குப்‌ 
பருப்பு போட்டுக்‌ கொண்டால்‌, அதில்‌ கடுகு, பெருங்‌ 
காயம்‌, மிளகாய்‌ தாளித்து இருக்கன்‌ றனர்‌. சாம்பார்‌, இர 
சம்‌ தான்‌ தெரிந்ததே. கூட்டை வாயில்‌ போட்டால்‌ அதி 
௮ம்‌ காரம்‌ கூடுதலாய்‌ இருக்கின்றது. பொரியலிலும்‌ மிள 
காயைப்‌ பொரித்துத்‌ தள்ளுகின்றனர்‌, அவியலில்‌ மிள 
காயை அறைத்து விடுகின்றனர்‌, மயெலில்‌ மிளகாயை 
மசித்து விடுகின்றனர்‌. வறுவலைக்‌ கண்டால்‌ கோபக்‌ 
காரன்‌ கண்ணைப்போல்‌ இவக்கக்‌ காண்கிறது. பச்சைக்‌ 
காய்கறி சிறிது சாப்பிடுவது நல்லதென்று பச்சடி செய்‌ 
வத வழக்கம்‌, அதிலும்‌ பச்சை மிளகாய்‌ இருக்கும்‌. 


சரி, இத்தனையும்‌ விட்டு, மோர்‌ சாதமாவது நிம்‌ 
மதியாய்ச்‌ சாப்பிடலா மென்றால்‌, அதிலும்‌, இஞ்சி, பெருங்‌ 


திரிகோணாசனம்‌ 611 


காயம்‌, மிளகாய்‌ தாண்டவமாடுகின்ற அ. “மனிதன்‌ எதைத்‌ 
தான்‌ சாப்பிட்டு, எப்படித்தான்‌ உயிர்‌ வாழ்வது?” என்று 
தெரிய வில்லை, கடைசியில்‌ “நானும்‌ சாப்பிட்டேன்‌” 
என்று பாவனை செய்த எழுந்திருக்க வேண்டியதுதான்‌. 
இஅ, ஏனைய வீடுகளில்‌ சகஜமாய்‌ ஈடந்து கொண்டிருப்பது 
தான்‌. ஆனால்‌ பொதுவாக ஆசனம்‌ செய்பவர்களுக்கும்‌ 
மிளகாய்க்கும்‌ வெகு தூரம்‌, இதை ஓ.தக்கித்‌ தள்ளினால்‌ 
தான்‌ ஆரோக்கியமாக இருக்க முடியும்‌. மற்றவர்களும்‌ 
வாய்ப்‌ புண்‌, ஈரற்றம்‌ முதலியன இல்லாமல்‌ வாழ முடியும்‌, 


அத்தியாயம்‌ 6, 
திரிகோணசைனம்‌ 
அர்த்த திரிகோணாசனம்‌ செய்யும்‌ விதம்‌ 


கால்களை அகல விரித்து நிற்கவும்‌, இரண்டு கால்‌ 
களுக்கு இடையில்‌ அவரவர்களின்‌ உயரத்தக்குத்‌ தக்கபடி 
இரண்டடி முதல்‌ மூன்றடி வரை, ஒரு குதிக்கா லுக்கும்‌ மற்‌ 
றொரு குதிக்கா ஓக்கும்‌ இடையில்‌ இடைவெளி இருக்கலாம்‌. 
அல்லது அவரவர்களின்‌ கையளவுக்கு நான்கு சாண்கள்‌ 
வரை இருக்கலாம்‌. நேராய்‌ நிமிர்ந்து நிற்கவும்‌. இரு கை 
களையும்‌ தோள்களுக்கு கேராய்ப்‌ பக்கவாட்டில்‌ நீட்டவும்‌, 
உள்ளங்கை தரையைப்‌ பார்த்தாற்‌ போல்‌ வைத்துக்‌ 
கொள்ளவும்‌. 92-வது சித்திரத்தைக்‌ கவனிக்கவும்‌, 
இப்பொழுது மூச்சை ஈன்றாய்‌ இழுத்துக்‌ கொள்ளவும்‌. 


612 ஆரோக்கிய ஈகசியம்‌ 


பின்‌, மூச்சை இலேசாய்‌ விட்டவாறே வலது கைப்‌ பக்கம்‌ 
இடுப்பை வளைத்துக்‌ குனிக்து, வலது கை விரல்களின்‌ நுனி 
யால்‌, வலத காலின்‌ கணுக்காலை ஓட்டினாற்போல்‌ தரையைத்‌ 
தொடவும்‌, இடது கை நேராய்‌ வளையாமல்‌ 93-வது இத்தி 
ரத்தில்‌ உள்ளபடி இருக்க வேண்டும்‌, தலையைத்‌ திருப்பி 
இடது கை விரல்களின்‌ நுனியைப்‌ பார்க்கவும்‌, இந்த நிலை 
யில்‌ ஏழு முதல்‌ பத்து எண்ணும்‌ வரை இருக்கலாம்‌. ழே 
குனிக்து கை விரலினால்‌ தரையைத்‌ தொடும்‌ வரை மூச்சை 
விட்டுக்கொண்டே வந்து தொட வேண்டும்‌ பின்‌ அதே 
நிலையில்‌ ஏழு அல்லது பத்து எண்ணும்‌ வரை இருக்கும்‌ 
போத இலேசாய்‌ மூச்சை விடவும்‌, இழுக்கவும்‌ செய்யலாம்‌, 
பின்‌ மூச்சைத்‌ தீர்க்கமாய்‌ இழுத்தவாறே நேராய்‌ நிமிர்ந்து 
பழையபடி 98-வது சத்திர கிலைக்கு வரவும்‌, 


கைகளைக்‌ ழே உடனே தொங்கப்‌ போட்டு விடாமல்‌, 
அப்படியே ஐந்து முதல்‌ ஏழு எண்ணும்‌ வரை கிற்கவும்‌, 
பிறகு முன்போல்‌ மூச்சை நன்கு இழுச்‌.துக்‌ கொண்டு, பின்‌ 
மூச்சை விட்டுக்‌ கொண்டே இடது கைப்‌ பக்கம்‌ இடுப்பை 
வளை த்துக்‌ குனிந்த, இடது கைவிரல்‌ நூனிகள்‌, இடது 
காலின்‌ கணுக்கால்களுக்கு ஓட்டினற்போல்‌ தசையில்‌ படும்‌ 
படி. 94-வது சித்திர த்திலுள்ளபடி. செய்யவும்‌. இக்‌ நிலைக்கு 
வரும்வசை மூச்சை விட்டுக்‌ கொண்டே வரவேண்டும்‌ பின்‌ 
ஏழு அல்லது பத்து எண்ணும்‌ வரை லேசாய்‌ மூச்சை விட்‌ 
டுக்‌ கொண்டும்‌ வாங்கிக்‌ கொண்டும்‌ இருக்கவும்‌. பின்‌, ஈன்‌ 
றாய்‌ மூச்சை இழுத்தவாறே நிமிர்த்து, பழையபடி 92-வ.து 
இத்திர நிலைக்கு வரவும்‌, இவ்வாறு இரண்டு பக்கங்களிலும்‌ 
குனிந்து செய்தால்‌ ஒரு அர்‌,த்த திரிகோண ஆசனம்‌ செய்த 
தாகும்‌. இம்‌ மாதிரி அவரவர்களுக்கு வேண்டிய அளவு 


திரிகோணாசனம்‌ 613 


மூன்று முதல்‌ பத்து, பன்னிரண்டு தடவைகள்‌ வரை 
செய்யலாம்‌, 


இந்த ஆசனத்தைச்‌ செய்யும்‌ போது முன்‌ : பக்கம்‌ 
குனிந்து தரையைத்‌ தொடாமல்‌, சிறிது கவனம்‌ வைத்தப்‌ 
பக்கங்களிலேயே குனிந்து தரையைத்தொட முயற்‌9 செய்ய 
வேண்டும்‌. முன்‌ பக்கம்‌ குனிந்தால்‌ செய்வதற்கு இலே 
சாகவும்‌ இருக்கும்‌. ஆனால்‌ எதிர்பார்த்த பலன்‌ கிடைப்ப 
தில்‌ சிறிது குறையும்‌, பக்கவாட்டில்‌ சாய்ந்து தொடுவ 
தில்‌ சிறிது சிரமம்‌ இருக்கும்‌. தரையைக்‌ கை விரல்களால்‌ 
தொட முடியாவிட்டாலும்‌ பரவா யில்லை, முடிந்த அளவு 
பக்கத்தில்‌ சாய்ந்து செய்தால்‌ போதும்‌, சிலருக்குத்‌ தரை 
ஒரு சாண்‌ உயரம்கூட இருக்கும்‌, அதனால்‌ பாதக மில்லை, 
ஆரம்பத்தில்‌ சிலருக்கு அம்மாதிரி தான்‌ செய்ய வரும்‌, 
இருப்பினும்‌ பலனில்‌ குறைவு உண்டாகாது, செய்யச்‌ 
செய்ய சில நாட்களில்‌ தரையைத்‌ தொட வரும்‌, இலர்‌ 
தரையைத்‌ தொட வேண்டுமென்று முழங்காலை மடித்துக்‌ 
கொண்டு தொடுவார்கள்‌. அவ்வாறு செய்யக்‌ கூடாது, 
முழங்கால்களை மடிக்காமல்‌ முடிர்த மட்டும்‌ செய்வது தான்‌ 
நலலது, ழ்‌ 


இந்த ஆசன த்தை வயதானவர்கள்‌ கூடச்‌ செய்யலாம்‌. 
இத பார்க்க மிக இலேசாய்‌, வெகு சாதாரணமாக இருக்‌ 
தாலும்‌ பலன்‌ தருவதில்‌ மிக உயர்ந்தது, ஆசனம்‌ செய்வ 
கற்குச்‌ சோம்பல்‌ இருக்கற தென்றால்‌, முதலில்‌ ஐந்தாறு 
தடவை இந்த ஆசனத்தைச்‌ செய்து பாருங்கள்‌ ! சோம்பல்‌ 
எல்லாம்‌ பறந்து விடும்‌, மற்ற ஆசனங்களையும்‌ செய்ய 
வேண்டுமென்ற பிரியத்தை உண்டாக்கும்‌. “இதை எழுந்து 
நின்று செய்யக்கூட சக்தி யில்லாதவர்கள்‌ படுத்த வாறே 


614 ஆமோக்கிய ரகசியம்‌ 


கூடச்‌ செய்யலாம்‌, இவ்வாறு ஓரிரு மாதங்கள்‌ செய்து 
வந்தால்‌, படுத்த படுக்கையாய்‌ இருப்பவர்கள்கூட எழுந்து 
நிற்கவும்‌, ஈடமாடவும்‌ சக்தி உண்டாக விடும்‌”! என்று 
யோக நால்‌ கூறுகிறது. இது மிகச்‌ சாதாரணமான 
திரிகோணாசனம்‌. இதை அர்த்த திரிகோணாசனம்‌ என 
லாம்‌, முழு திரிகோணாசனம்‌ வேறு இருக்கறது, அது 
இதைவிடச்‌ சற்று கஷ்டமானது, முதலில்‌ அர்த்த திரி 
கோணாசனம்‌ சரியாய்ச்‌ செய்ய வந்த பின்‌ இதைத்‌ 
தொடர்ந்து செய்து வரலாம்‌. 


மழ திரிகோணாசனம்‌ செய்யும்‌ விதம்‌ 


92-வது இத்திரத்தில்‌ உள்ளபடியே கைகளைப்‌ 
பக்கங்களில்‌ நீட்டிக்‌ கால்‌ இடைவெளி, மூன்று அடி விட்டு 
நிற்கவும்‌, மூச்சை நன்றாய்‌ இழுத்துக்‌ கொள்ளவும்‌ கைகளைப்‌ 
பக்கங்களில்‌ நீட்டியவாறே இடுப்பை இடத பக்கம்‌ திருப்பி 
வல கை விரல்கள்‌, இடது கணுக்கால்‌ சமீபம்‌, தரையைத்‌ 
தொடவும்‌, இடஅ கைமேல்‌ தூக்கி நிமிர்த்தித்‌ தலையைத்‌ 
திருப்பி இடது கை நுனி விரல்களைப்‌ பார்க்கவும்‌, 95- 
வஅ சித்திரத்தைக்‌ கவனிக்கவும்‌, இந்த நிலை வரும்போது 
மூச்சை விட வேண்டும்‌, பின்‌ இதே நிலையில்‌ ஏழு ௮ல்‌ 
லது பத்து எண்ணும்‌ வரை சாதாரணமாய்‌ முடிந்த வரை 
இலேசாய்‌ மூச்சை இழுத்துவிட்டுக்‌ கொண்டு இருக்கவும்‌, 
பிறகு மூச்சை இழுத்தவாறு நிமிர்ந்து 92-வது இத்‌இிர 
நிலைக்கு வரவும்‌. பின்‌ இடுப்பை மட்டும்‌ வலது பக்கம்‌ 
நன்றாய்த்‌ திருப்பவும்‌, பின்‌ மூச்சை விட்டுக்‌ கொண்டே 
குனிந்து இடத கை விரல்கள்‌, வலது கணுக்காலின்‌ சமீபம்‌ 
தரையில்‌ படத்‌ தொடவும்‌. இப்பொழுது மூச்சைப்‌ பூரா 


திரிகோணாசனம்‌ 615 


வும்‌ விட்டு விடவும்‌. வலது கை மேல்‌ நோக்கித்‌ தூக்கி 
யிருக்க,த்‌ தலையை வலது பக்கம்‌ திருப்பி, வலது கை நுனி 
விரல்களைப்‌ பார்க்கவும்‌, 96-வது சித்திரத்தைக்‌ கவனிக்க 
வும்‌. இர்‌ நிலையில்‌ ஏழு முதல்‌ பத்து எண்ணும்‌ வரை 
இருக்கலாம்‌. இப்படி இருக்கும்போ.து இலேசாய்‌ மூச்சை 
விட்டுக்‌ கொண்டும்‌, இழுத்துக்‌ கொண்டு மிருக்கலாம்‌. பின்‌ 
மூச்சை இழுத்துக்‌ கொண்டே நிமிர்ந்து, பழையபடி முதல்‌ 
சித்திர நிலைக்கு வரவும்‌, கைகள்‌ வளையாமல்‌, கோணாமல்‌ 
அப்படியே நேராய்‌ வைத்துக்‌ கொண்டு, ஏழு முதல்‌ பத்த 
விநாடிகள்‌ வசை யிருக்கலாம்‌, இவ்வாறு இரண்டு பக்கமும்‌ 
செய்தால்‌ ஒரு முழு திரிகோணாசனம்‌ செய்த மாதிரி. இதை 
அவரவர்கள்‌ இஷ்டப்படி மூன்றிலிருந்து ஆறு அல்லது 
ஒன்பது தடவை வரை தொடர்ச்சியாகச்‌ செய்து வரலாம்‌, 


பூராவும்‌ படத்திலுள்ளபடியே செய்ய வந்த பின்‌ 
தான்‌ பலன்‌ என்பதில்லை, அவரவர்களின்‌ சரீரத்திற்குத்‌ 
தக்கபடி, முடிக்த அளவு பக்கங்களில்‌ குனிந்தா லும்‌, பூர்ண 
பலன்‌ என்னமோ உண்டு, சிலர்‌ ஒரு பக்கம்‌ குனிந்து திரி 
கோணாசனம்‌ செய்த விட்டு, ஒன்றும்‌ பாதியுமாய்‌ மிமிர்்கு 
மறு பக்கம்‌ உடனே குனிந்து விடுவார்கள்‌. கேரோய்‌ 
நிமிர்ந்து நிற்க மாட்டார்கள்‌, அப்படிச்‌ செய்யாமல்‌ ஓவ்‌ 
வொரு தடவை செய்தானதும்‌ 98-வது இத்திரத்தில்‌ 
உள்ளபடி நேராய்‌ நிமிர்ந்து ஆரம்ப நிலைக்கு வந்த, முதுகை 
நன்றாய்ப்‌ பின்னுக்கு நிமிர்த்தி கின்று, ஏழு விநாடிகளுக்குப்‌ 


பின்னர்‌ தான்‌ மறு பக்கம்‌ செய்ய வேண்டும்‌, 


தறிப்பு:-குடல்‌ பிதுக்கமுள்ளவர்கள்‌ இந்த ஆசனத்‌ 
தைச்‌ செய்யக்‌ கூடாது, ஓரு சில வயிற்று ஆப்பரேஷன்‌ 


616 ஆரோக்கிய ரகசியம்‌ 


செய்து கொண்டவர்கள்‌ இதைச்‌ செய்யக்கூடாது. அதை 
ஆசன ஆசிரியர்களின்‌ ஆலோசனையின்‌ பேரில்தான்‌ முடிவு 
செய்ய வேண்டும்‌, வழக்கமாய்‌ ஆசனங்களைச்‌ செய்து 
கொண்டு வரும்‌ ஸ்திரீகள்‌ கர்ப்பமானால்‌ இரண்டு மா தங்கள்‌ 
வரை இரண்டு வித இரிகோணாசனங்களையும்‌ செய்யலாம்‌, 
பிறகு ஒரு மாதம்‌ வரை முதலில்‌ சொன்ன அர்த்த திரி 
கோணாசன த்தை மட்டும்‌ செய்யலாம்‌. கர்ப்பக்‌ கொண்ட 
பெண்மணிகள்‌ புதிதாய்‌ ஆசனம்‌ செய்ய வேண்டு மென்று 
விருப்பங்‌ கொண்டால்‌ முதலாவ தூ முறை மட்டும்‌ மூன்று 
மாதங்கள்‌ வரை செய்யலாம்‌. இரண்டாவது முறையின்‌ 


படி. முழு திரிகோணாசனம்‌ செய்யவே கூடாது. 
இடுப்பு வலி, ழதுத வலி விலதம்‌ 


இடுப்பு வலி, முதுகு வலி யுள்ளவர்களுக்குத்‌ திரி 
கோணாசனம்‌ ஒரு சிறந்த மருக்தாகும்‌. திரிகோணாசனம்‌ 
செய்பவர்களுக்கு இடுப்பு வலியோ, முதுகு வலியோ 
வராது, இடுப்பு வலி யுள்ளவர்கள்‌ முதலில்‌ திரிகோணா 
சன ததை மூன்று அல்லது ஐந்‌. ஐ தடவை செய்ததும்‌ அந்த 
வலி விலகினாற்‌ போல்‌ தோன்றும்‌ முதுகு வலியும்‌ அம்‌ 
மாதிரியே, 


இந்த ஆசனம்‌ செய்யும்‌ போது முதுகெலும்பு பக்க 
வாட்டில்‌ சாய்க்கப்‌ படுறது. ' அப்பொழுது முதுகெலும்‌ 
பின்‌ 8ீழ்ப்‌ பாகத்தைச்‌ சேர்ந்த ஈரம்புக்‌ கூட்டங்கள்‌ சுறு 
சுறுப்‌ படைகின்றன, மு.து கெலும்பும்‌ இளமை அடை 
கிறது, இடுப்பும்‌ இடுப்பைச்‌ சார்ந்த தசைகள்‌, கரம்புகள்‌ 
எல்லாம்‌ விழிப்படைந்து பலம்‌ பெறுகின்றன, இரத்த 
ஓட்டம்‌ அவ்விடங்சளுக்கு ஈன்கு கிடைப்பதால்‌, பிராண 


சித்திரம்‌ 94] அர்த்ததரிசோணாசனம்‌ [ பக்கம்‌, 612 H 
( இடது பக்கம்‌) ல்‌ Es 


த்தம்‌ 95] திரிகோணாசனம்‌ [பக்கம்‌ 614 


திரிகோணுச னம்‌ 617 


வாயுவின்‌ பிரயோகமும்‌ ஈன்கு ஏற்படுற, அதனால்‌, 
இடுப்பு வலியிருந்தால்‌ விலக விடுகிறது முதுகெலும்பி 
அள்ள ஈரம்புகளும்‌ சுறு சுறுப்‌ படைந்து அங்கும்‌ இரத்‌ 
தோட்டம்‌ ஈன்றாய்‌ ஏற்படுவதால்‌ வலி நீங்குகிறது, 


அதிக நேரம்‌ உட்கார்ந்து வேலை செய்பவர்கள்‌ சிறிது 
எழுந்து மூன்று, நான்கு தடவை திரிகோணாசனம்‌ செய்‌ 
தால்‌ உடனே இடுப்பு வலி, முதுகு வலி நீங்குவதை அறி 
வார்கள்‌. காரியாலயங்களில்‌ கூட எழுந்து கின்று செய்யச்‌ 
செளகரியப்‌ படா தவர்கள்‌, நாற்காலியில்‌ உட்கார்க்தவாறே 
இடுப்பை பக்கங்களில்‌ வளைத்துத்‌ திரிகோணாசனம்‌ போல்‌ 
செய்தால்‌, இடுப்பு வலி, முதுகு வலி மறைவதை அனுபவ 
பூர்வமாகத்‌ தெரிந்து கொள்வார்கள்‌. 


இந்தப்‌ பயிற்‌, சாதாரண. தேகப்‌ பயிற்சிகளுடன்‌ 
சேர்ந்தது தான்‌, இதைச்‌ சாதாரணமாய்ப்‌ பிள்ளைகளுக்‌ 
குப்‌ பள்ளிக்‌ கூடங்களில்‌ சொல்லித்‌ தருவதைப்‌ பார்க்‌ 
இரோம்‌. ஏன்‌, நாம்‌ கூட சிறு வயதில்‌ இஷ்டப்‌ பட்டோ, 
படாமலோ டிரில்‌ மாஸ்டர்‌ கெடு பிடியினால்‌ செய்திருக்‌ 
கிறோ மல்லவா? அப்பொழு தெல்லாம்‌ இதன்‌ மகத்துவம்‌ 
தெரியாது. இது முது கெலும்புக்கும்‌ ஏற்ற பயிற்ச, 
ஆகையினால்‌, யோகாசனங்களுடன்‌ சேர்ந்திருக்கன்றது, 
அப்படியானால்‌, “யோக ஆசனங்களிலிருந்‌.து இதைப்‌ 
பார்த்து மற்றவர்கள்‌ செய்கன்றார்களா? மற்றப்‌ பயிற்சி 
களைப்‌ பார்த்து இதை யோகாசனங்களில்‌ சேர்ச்திருக்கிறார்‌ 
களா?” என்னும்‌ பிரச்னை எழும்‌, மற்றப்‌ பயிற்சிகள்‌ எல்லா 
வற்றையும்‌ விட யோகக்‌ கலை புகட்டும்‌ ஹடயோக மானது 
மிகப்‌ புராதனமான அ. அந்தக்‌ காலத்திலேயேஇதைப்‌ பற்றி 


618 ஆரோக்கிய ரகசியம்‌ 


எழுதியிருக்கிறார்கள்‌. எனவே நிச்சயமாய்‌ மற்றப்‌ பயிற்சி 
களிலிருந்து இதைக்‌ காப்பி அடித்திருக்க மாட்டார்கள்‌. 
ஆனால்‌ ஆசனப்‌ பயிற்சியிலிருந்து மற்றவர்கள்‌ காப்பி அடித்‌ 
தார்களோ வென்றால்‌, அதையும்‌ சரி யென்று சொல்ல 
முடியாத, ஏனெனில்‌, சல தேகப்‌ பயிற்சிகள்‌ யோகாசனம்‌ 
களில்‌ சிலவற்றைப்‌ போல, சற்று முன்பின்‌ ௮மைர்திருக்‌ 
கின்றன. அவைகளும்‌ தேகாரோக்கியத்‌ தக்காகத்‌ தானே 
ஏற்பட்டவை! இடுப்புக்குப்‌ பயிற்‌ வேண்டு மென்று 
இதைக்‌ கண்டு பிடித்திருக்கலாம்‌, அத திரிகோணாசனம்‌ 
போல இருக்கிறது! அவ்வளவு தான்‌. ஆகையால்‌ எதுவா 
யிருந்தாலும்‌, திரிகோணாசனத்தின்‌ மகமை குறையப்‌ 
போவதில்லை, 


இடுப்பு, மு தகுக்கு மாத்திரம்‌ இந்த;ஆசனம்‌ சுக மளிப்‌ 
பதோ டல்லாமல்‌, கால்களுக்கும்‌ அதன்‌ நரம்புகளுக்கும்‌ 
பயிற்சி அளிக்கிற. அடைகள்‌ வலுவடைகின்றன. இத்‌ 
தனையும்விட, முது கெலும்பின்‌ பக்கங்களில்‌ இடுப்புக்குச்‌ 
சமீபம்‌ குண்டிக்‌ காய்க்கும்‌ இதனால்‌ நல்ல பயிற்சி யுண்டு, 
இக்‌ குண்டிக்‌ காய்களைப்‌ பற்றிப்‌ பல முறை ஆங்காங்கே 
எடுத்துச்‌ சொல்லப்‌ பட்டிருக்கிறது, இவை இரத்தத்தி 
அள்ள வேண்டாத அசுத்த நீரை வடி கட்டுகிற த. . இதன்‌ 
ஆரோக்கியம்‌ கெட்டால்‌, அசுத்த நீர்‌ சரிவர வடிகட்டப்‌ 
பெறாமல்‌ மறுபடியும்‌ இரத்தத்திலேயே இருக்கும்‌. அதனால்‌ 
மட்டும்‌, ஏண்ணிலடங்கா வியாதிகள்‌ வருகின்றன. அப்‌ 
பேர்ப்பட்ட வெகு முக்கியமான காரியத்தைச்‌ செய்யும்‌ 
குண்டிக்‌ காய்களுக்கு, ரேரடியாய்ப்‌ பயிற்சி ஈட்டுகிறது, 
சிலருக்கு இம்‌ மூத்திரக்‌ காய்கள்‌ சரிவர வேலை செய்யா 
விட்டாலும்‌ இடுப்பு வலி பொறுக்க முடியா அ. இப்‌ பயிற்சி 


திரிகோணாசனம்‌ 619 


யினால்‌, குண்டிக்காய்கள்‌ சுறு சுறுப்‌ படைந்து அதன்‌ 
வேலையைச்‌ செய்யும்‌. அதனால்‌ இரத்தம்‌ சுத்த மடைந்து 
ஆரோக்கியம்‌ ஏற்படும்‌, 


முழு திரிகோணாசனம்‌ செய்யும்போது முஅகெலும்‌ 
பின்‌ ஈரம்புகள்‌ இன்னமும்‌ இழுக்கப்‌ படுகின்றன. அதனால்‌ 
ஆரோக்கியம்‌, சுறு சுறுப்பு அதிகமாகின்றன. இடுப்பி 
அள்ள உறுப்புக்களும்‌ ஈன்கு ஈசுக்கப்‌ படுகின்றன. இதில்‌ 
அர்த்த மத்ஸ்யேந்திராசன த்தைப்‌ போன்ற பலனும்‌ உண்டு, 
குண்டிக்‌ காய்களுக்குப்‌ பயிற்சி ஏற்படுவதுடன்‌ அதன்மேல்‌ 
இருக்கும்‌ ௮ட்றினேல்‌ கோளங்களுக்கும்‌ பயிற்சி உண்டா 
கிறது, அதன்‌ இரசம்‌ வேண்டிய அளவு இரத்தத்துடன்‌ 
கலப்பதால்‌ சுறு சுறுப்புக்குக்‌ கேட்க வேண்டுமா? 
“ இறக்கை யில்லையே பறப்பதற்கு ” என்று தோன்றும்‌, 
அவ்வளவு லேசாகவும்‌ இன்பமாகவும்‌ இருக்கும்‌, அந்த 
இன்பம்‌ ஆசனங்களைச்‌ செய்து பார்த்து, அனுபவித்தவர்‌ 
களுக்குக்‌ தான்‌ தெரியும்‌, பேச்சாலோ, எழுத்தாலோ 
அதை விளக்க முயலுவது கடினம்‌ தான்‌, 


இவ்வளவு அற்புதமான யோகாசனக்‌ கலைக்குப்‌ 
போதிய ஆதாரவு இல்லாமல்‌ இருப்பதைக்‌ காண வருந்தா 
மல்‌ இருக்க முடியவில்லை, & இக்‌ கலையை, கடல்‌ கடந்து பல 
நாடு களுக்குச்‌ சென்று அங்குள்ளவர்கள்‌ இதை ஆராயவும்‌, 
கடைப்‌ பிடிக்கவும்‌ செய்கின்றனர்‌. அங்குள்ள அரசாங்க 
மும்‌ பொது ஜனங்களுக்காக டெலிவிஷன்‌ மூலமாகவும்‌, 
இவைகளைப்‌ பிரசாரம்‌ செய்கின்றது, இத்தனை நாட்கள்‌ 
நாம்‌ அக்கிய அரசாங்கத்தின்‌ மேல்‌ குற்றம்‌ சுமத்தி வர்‌ 
தோம்‌, இப்பொழுது ஈமது அரசாங்கம்‌ நடைபெறுகின்ற, 


620 ஆரோக்கிய ரகசியம்‌ 


அதன்மேல்‌ குற்றம்‌ சுமத்தவும்‌ மனம்‌ வர மாட்டேன்‌ 
என்கிறது, 


அரசாங்கம்‌ இதை ஏற்று, ஈடத்தா விட்டாலும்‌, உள்‌ 
ஞூர்‌ முனிசிபாலிடிகள்‌, கார்ப்பொரேஷன்கள்‌, பஞ்சா 
யத்து போர்டுகள்‌ போன்றவைகளாவது எடுத்து நடத்த 
லாம்‌, இதற்கு உதாரணமாக கோயம்புத்தூர்‌ நகராட்சி 
மன்றத்தாசை எடுத்துக்‌ கொள்ளலாம்‌. நம்‌ ஊர்களைப்‌ 
போல்‌ அங்கும்‌ பல பூங்காக்கள்‌ இருக்கின்றன, ஆனால்‌ 
வெறும்‌ மரம்‌, செடி, ரேடியோக்கள்‌ வைப்பதுடன்‌ கின்று 
விடவில்லை, அங்கு உண்மையில்‌ ஆரோக்யெத்திற்கான 
சகல முஸ்தீபுகளும்‌ இருக்கின்றன, “தேகப்‌ பயிற்சி செய்ய 
வீட்டில்‌ இட மில்லையே” யென்று ஏங்க வேண்டிய தில்லை, 
“தேகப்‌ பயிற்சிகள்‌ செய்ய ஏற்ற கருவிகள்‌, துணைகள்‌ 
இல்லையே? என்று சோர்வடைய வேண்டிய தில்லை. பூங்கா 
விற்குச்‌ சென்றால்‌ சகலமும்‌ கிடைக்கின்றன. அங்கு 
சென்று விட்டால்‌, எந்தப்‌ பயிற்சி செய்ய இஷ்டமோ 
செய்யலாம்‌. எல்லாம்‌ நம்‌ நாட்டுப்‌ பயிற்சிகளே பெரும்‌ 
பாலும்‌, மற்றப்‌ பயிற்சிகளும்‌ இருக்கின்றன. கசரத்‌, 
குஸ்தி, கர்லா, பைடக்‌, தண்டால்‌, பார்‌, டம்பெல்ஸ்‌, 
ஸ்பிரிங்‌ டெவலப்பர்‌, பாரம்‌ தூக்கல்‌ முதல்‌ யோகாசனங்‌ 
கள்‌ வரை சகல பயிற்சிகளுக்கும்‌ வசதிகள்‌ இருக்கின்றன. 
'இத்தனையும்‌ செய்யவேண்டிய சாமக்கிரியைகள்‌ எல்லாம்‌ 
இருக்கின்றன. இவைகளை வைத்து நடத்தக்‌ கட்டிடமும்‌ 
செளகரியமாய்‌ இருக்கிறது. இத்தனையும்‌ அற்‌ நகரத்து 
நகராட்சி மன்றத்தாரால்‌ மான்யமாக வழங்கப்‌ பட்டுள்ளன, 
இம்மாதிரி ஒன்றல்ல; இரண்டல்ல. பன்னிரண்டு பூங்காக்‌ 
களை வைத்து ஈடத்துகின்றனர்‌, இன்னும்‌ சில அதிகப்‌ 


திரிகோணாசனம்‌ 621 


படுத்தவும்‌ திட்ட மிட்டிருக்கன்றனர்‌. அவ்வப்‌ பகுதியி 
அள்ள மக்கள்‌ அவரவர்களுக்கு எது சமீபமாய்‌ இருக்‌ 
இறதோ அதற்குச்‌ சென்று, அவரவர்களுக்கு வேண்டிய 
பயிற்சிகளைச்‌ செய்யலாம்‌. இப்படி ஒன்றுசேர்ந்து செய்வ 
தால்‌ ஒருவரைப்‌ பார்த்து ஒருவருக்கு ஊக்கமும்‌ உற்சாக 
மும்‌ ஏற்படுகின்றன, 


இவைகளி லெல்லாவற்றிலும்‌ என்ன ஆச்சரியம்‌ 
என்றால்‌, இவைகளில்‌ ஈடுபடுபவர்களில்‌ பெரும்‌ பாலோர்‌ 
ஆரோக்கிய இரகசியத்தைப்‌ படித்து, யோகாசனங்களைச்‌ 
செய்து, அதிலுள்ள பலன்களை க்‌ கண்டு, அதை மிகத்‌ தீவிர 
மாகப்‌ பரப்ப வேண்டுமென்று அடிக்கின்றனர்‌. அதன்‌ நிர்‌ 
நிர்வாகிகள்‌ அத்தனை பேரும்‌ யோகாசனப்‌ பிரியர்கள்‌. 
ஆசனங்களைச்‌ செய்து கொண்டிருப்பவர்கள்‌. தலைவர்கள்‌, 
உப தலைவர்கள்‌, பொக்கஷெதார்கள்‌, காரியதரிசிகள்‌ முதல்‌ 
நிர்வாக அங்கத்தினர்கள்‌ வரை சகலரும்‌ ஆசனம்‌ செய்பவர்‌ 
கள்‌. அவர்கள்‌ அத்தனை பேரும்‌ அவ்வூர்ப்‌ பிரமுகர்கள்‌ ; 
நகராட்சி மன்றத்தில்‌ கவுன்‌ சிலர்களாகவும்‌, மற்றப்‌ பொது 
நல சேவைகளைச்‌ செய்பவர்களாவும்‌ இருக்கின்றனர்‌. 
எனவே, அவர்களுடைய ஆர்வத்தைத்‌ தீர்த்துக்‌ கொள்ள, 
நகராட்சி மன்றத்தின்‌ சார்பாக, மான்யங்களாக வழங்க 
ஏற்பாடு செய்‌ அ, ஆங்காங்கு இம்‌ மாதிரி பல பூங்காக்களை க்‌ 
கொண்டு நடத்துகின்றனர்‌. எல்லாப்‌ பயிற்சிகளையும்‌ 
சொல்லித்‌ தர உபாத்தியாயர்கள்‌ வேறு கெளரவமாக 
உழைக்கின்றனர்‌. மக்கள்‌ விடிந்தால்‌ இப்‌ பூங்காக்களுக்கு 
விரைகன்றனர்‌. ஆர்வமுடன்‌ பயிற்சிகள்‌ பல கற்றுத்‌ 
திரும்புகின்றனர்‌, 


622 ஆரோக்கிய ஈகசியம்‌ 


இம்‌ மாதிரி ஒவ்வொரு ஊரிலும்‌, ஏற்பட்டு விட்டால்‌, 
மக்கள்‌ எவ்வளவோ ஆரோக்கியமாய்‌ வாழ்வார்கள்‌. 
தெருவைச்‌ சுத்தம்‌ செய்கிறேன்‌, குழாய்‌ போடுகிறேன்‌, 
சோடு போடுகிறேன்‌ ” என்று சொல்லி வோட்டுக்‌ கேட்‌ 
பவர்களைவிட, **சட்ட சபைகளில்‌ சென்று வானத்தை 
வில்லாய்‌ வளைக்கறேன்‌, மணலைக்‌ கயிறாய்த்‌ திரித்து விடு 
கிறேன்‌ ” என்று, வோட்டுக்‌ கேட்பவர்களைவிட “மக்கள்‌ 
ஆரோக்கியமாய்‌, ஆனந்தமாய்‌, நோய்‌ இல்லாமல்‌ வாழப்‌ 
பாடு படுவேன்‌, ஈமது யோகக்‌ கலைகளுக்காகப்‌ பாடுபடு 


வேன்‌?! 


என்று சொல்பவர்களாகப்‌ பார்த்து வோட்டுப்‌ 
போட்டாலாவது கோயம்புத்தூரில்‌ ஈடப்பதைப்போல 
எல்லா இடங்களிலும்‌ நடக்கு மல்லவா ? லக்ஷக்கணக்காக, 
ஏன்‌, கோடிக்‌ கணக்காக என்று கூடச்‌ சொல்லலாம்‌; 
அவ்வளவு அகையைச்‌ செலவு செய்து ஆஸ்பத்திரிகளைப்‌ 
பெருக்கு வதற்குப்‌ பதிலாக, இம்‌ மாதிரி பயிற்சி சாலை 
களை ஏற்படுத்தினால்‌ மக்களிடையே கோய்‌ குறையு 


மல்லவா? 


அத்தியாயம்‌ 7, 
பாதஹஸ்தாசனம்‌ 
பசி இல்லையே! 


“எல்லாம்‌ இந்தச்‌ சாண்‌ வயிற்றுக்கே இந்தப்‌ பாடு, 
பசி யில்லையானால்‌, இவ்வளவு கஷ்டமேன்‌ | இவ்வளவு 
அன்பமேன்‌ ! இது இல்லாவிடில்‌ மனிதன்‌ நிம்மதியாக வாழ 
லாம்‌” என்று வேதாந்தம்‌ பேசலாம்‌, ஆனால்‌ உண்மையில்‌ 
பசி யில்லாத போய்விட்டால்‌, ௮ப்பொழுது அந்த வேதாம்‌. 
தம்‌ பேசியவர்கள்‌ சும்மா இருக்கிறார்களா ? “ஜயோ பசி 
யில்லையே ! மற்றவர்க ளெல்லாம்‌ வயிறு நிறைய பஞ்ச பட்ச 
பரமான்னங்களுடன்‌ சாப்பிடுகிறார்களே ! எனக்கு என்ன 
இருந்தும்‌ யாது பயன்‌? ஒரு வாய்‌ கொய்க்‌ கஞ்சி கூடச்‌ 
சாப்பிட்டால்‌ ஜீரணமாக வில்லையே!” என்று அடிப்பார்‌ 
கள்‌ ; பொறாமைப்‌ படுவார்கள்‌. பசி யெடுக்க என்னென்ன 
மருந்துகளுண்டேோ, அவைகளை யெல்லாம்‌ உபயோகப்பார்‌ 
கள்‌. “எந்த டாக்டர்‌ பெரியவர்‌? என்று தேடிச்‌ செல்லு 
வார்கள்‌. மருந்தின்‌ வேகத்தால்‌ சிலருக்குச்‌ றிது பசியும்‌ 
எடுக்கும்‌; சிறிது ஜீரணமும்‌ ஆகும்‌. அப்படியும்‌ ௮ம்‌ 
மருந்த சில நாட்கள்தான்‌ வேலை செய்யும்‌. பிறகு அதை 
விட வேகமான மருந்தைச்‌ சாப்பிட வேண்டும்‌, இப்படி 
மருந்தின்‌ அணைகொண்டே சில நாட்கள்‌ தள்ளுவார்கள்‌. 
பின்‌ இதுவும்‌ வேலை செய்ய முடியாமல்‌, பழைய குருடி. 
போல ஆூ மறுபடியும்‌, பசி யில்லையே!' என்ற ஏக்கம்‌ தான்‌. 


பத யில்லை, ஜீரண மில்லை என்று சொல்லுபவர்களின்‌ 
வாழ்க்கை வரலாற்றின்‌ ஏட்டைச்‌ சிறிது பின்‌ தள்ளிப்‌ 


624 ஆரோக்கிய ரகசியம்‌ 


பார்த்தால்‌, அப்பொழுது தெரியும்‌ அவர்கள்‌ “ஏன்‌ பரி 
யில்லை, ஜீரண மில்லை”? என்று கஷ்டப்படுகிறார்கள்‌ என்ப 
தன்‌ காரணம்‌, சிலர்‌ காபியைக்‌ கணக்கு வழக்‌ இன்றிக்‌ குடித்‌ 
திருப்பார்கள்‌. சிலர்‌ காரம்‌, பெருங்காயம்‌, பச்சை மிளகா 
யாகவே தட்டி யிருப்பார்கள்‌, இலர்‌ ௬9, மணம்‌ இருக்கிற 
தென்று செய்யிலேயே செய்த பலகாரங்களா கவும்‌, இனிப்‌ 
புப்‌ பண்டங்களாகவும்‌ திணித்திருப்பார்கள்‌. இவர்கள்‌ 
நாக்கை அடக்குவதிலேயே இவ்வளவு சமர்த்தர்கள்‌ என்‌ 
ரூல்‌, மற்ற எதை அடக்க இவர்களுக்குச்‌ சாத்தியமாகப்‌ 
- போகிறது? அவைகளிலும்‌ அப்படியே கட்டுக்‌ கடங்காமல்‌ 
மீறி யிருப்பார்கள்‌ ! எனவே நூறு வயது வரை உயிருடன்‌ 
இருந்து தன்னுடன்‌ வாழ வேண்டிய உறுப்புக்களை, முப்‌ 
பஅ வயதிற்குள்‌, நாற்பது வயதிற்குள்‌ சிதைத்‌ ௮, ஓடுக்கிச்‌ 
சின்னா .பின்னமாக்கி, ஒன்றுக்கும்‌ உதவாமல்‌ நாசமாக்கி 
விடுகின்றனர்‌, 


சிலர்‌ நல்ல இரத்த முள்ள வாலிப வயதிலேயே இந்தக்‌ 
கதிக்கு ஆளாகி விடுகின்றனர்‌. இவர்களைப்‌ பார்த்துப்‌ பரி 
தாபப்படுவதர ? கோபப்படுவ தா ? என்ன செய்வது? உண 
விலும்‌ ஒழுக்கம்‌ வேண்டும்‌. பாதி வயிறு உணவு, கால்‌ 
வயிறு ஜலம்‌, கால்‌ வயிறு காலியாக வைத்திருக்கவேண்‌ 
மென்பது நியதி, அந்தப்‌ பாதி வயிறு உணவிலும்‌, 
எதை சாப்பிடலாம்‌ ; எதெது கூடாது” என்ற நியமமும்‌ 
உண்டு, இன்று, அவை யெல்லாம்‌ ஏட்டளவில்தான்‌, செய்‌ 
கையில்‌ கரண்பிப்பவர்கள்‌ ஒரு சல அறிவாளிகளே | “சரப்‌ 
பிட உட்கார்ந்தால்‌, இவ்வளவு சாதந்தான்‌ சாப்பிட வேண்‌ 
டும்‌; இவ்வளவு காய்கறிகளைத்தான்‌ உண்ண வேண்டு” 


மென்ற திட்டமில்லை, வயிறு கொள்ளு மட்டும்‌ திணிக்‌ 


த்தம்‌ 96] ரிகோ தம்‌ னா 614 


சித்திரம்‌ 97] பா தஹஸ்தாசனம்‌ பட்ட 050 
( ஆரம்ப நிலை 1) 


பாதஹஸ்தாசனம்‌ 625 


கின்றனர்‌. சல சமயம்‌ வாய்க்கு ரசியா யிருந்து விட்டால்‌ 
அதற்கு மேலும்‌ கஷ்டப்‌ பட்டுச்‌ சாப்பிடுசன்றனர்‌. அந்த 
உணவுப்பையும்‌ தம்‌ சக்தி கொண்ட மட்டும்‌ வேலை செய்க 
ற. ' பிறகு: மருந்தென்னும்‌ - சாட்டையினால்‌: அடித்து 
அடித்து வேலை வாங்குகின்றனர்‌. சல நாட்கள்‌ அதற்‌ 
ணங்‌? வேலை செய்றெது. அதற்குப்‌ பிறகு அம்‌ மருந்தின்‌ 
வேகத்தையும்‌ சட்மை. செய்யாமல்‌: இரைப்பை உறக்கள்‌ 


கொள்ளுகிறது, 


இரைப்பையும்‌ ஒரு வித கோளத்தைச்‌ சேர்ந்ததே, 
இரைப்‌ பையில்‌ ஆகாரம்‌ விழுந்ததும்‌ அதை ஜீரணமாக்க 
 காஸ்டிரிக்‌ இரசம்‌?” யெனும்‌ ஒரு வித சத்து சுரந்து வந்து 
ஆகாரத்துடன்‌ கலக்கிறது. அத எ.து வரை சரிவரக்‌ கலக்‌ 
கிறதோ ௮துவரை ஜீரணமும்‌ சரிவர அகும்‌. காஸ்டிரிக்‌ இர 
சம்‌ சரிவரச்‌ சுரக்க வில்லையானால்‌ ஜீரணமும்‌ ஆகா அ; பசியும்‌ 
எடுக்காது; அதிக ஆகாரம்‌ பல தடவை ஆகாரப்‌ பையில்‌ 
தள்ளத்‌ தள்ள இசசங்கள்‌ வருவது.குறைக்து, பிறகு சக்தி 
இழந்து இரசமே வராத படிக்கு கின்று விடுகிறது. இவ்வாறு 
செயலற்றுப்‌ போன உணவுப்‌ பைக்கு இயற்கைச்‌ சிகிச்சை 
மூலமாய்‌ ஓய்வு தந்‌.ஐ, கசக்கி, உறுத்தி, அதற்கு உயிர்‌ அளிக்க 
வேண்டுமே அல்லாது மருந்துகளைக்‌ கொண்டு அதை 
மாற்ற எண்ணுவது, எரிகிற தியில்‌ எண்ணெய்‌ வார்ப்பதற்‌ 


குச்‌ சமானமாகும்‌. 


இந்த இயற்கைச்‌ ச்சை யோக ஆசனங்களில்‌ தான்‌ 

அமைந்திருக்கிறது. அதிலும்‌ பாதஹஸ்தாசனம்‌ தலை 

இறந்து விளங்குகிறது. ஜாடராக்‌னியைக்‌ ளெப்புவதில்‌ 

மிகச்‌ சிறந்‌ தத, பாதஹஸ்தாசனம்‌ செய்பவர்களுக்கு நல்ல 
40 


626 ஆரோக்கிய ரகசியம்‌ 


பச எப்பொழுதும்‌ எடுக்கும்‌. ஆனால்‌ பச எடுத்ததும்‌ 
பழையபடி சாக்கில்‌ பஞ்சு திணிப்பது போல்‌ வயிற்றில்‌ 
ஆகாரத்தைத்‌ திணிக்க ஆரம்பித்து விடக்‌ கூடாது, அள 
வுடன்‌ பத்தியமாய்ச்‌ சாப்பிட வேண்டும்‌, ஜீரண சக்தியும்‌ 


நன்கு ஏற்படும்‌, 


மற்றும்‌ வயிற்றிலுள்ள கல்லீரல்‌, மண்ணீரல்‌, பித்‌ 
சப்பை, பாங்கிரியாஸ்‌ முதலியவைகளும்‌ கோளங்களைச்‌ 
சார்ந்தவையே, ஒவ்வொன்றும்‌ ஒவ்வொரு விதமான பணி 
யாற்றுகதறது. ஒவ்வொன்‌ றும்‌ ஒவ்வொரு விதமான இரசா 
யனச்‌ சாற்றைக்‌ கக்கி உணவு ஜீரணமாக ஒத்தஅழைக்கிற து, 
உடல்‌ ஆரோக்கிய நிலையில்‌ இருக்க உதவுகிற.து. “பசிக்க 
வில்லை, சரியான ஜீரணமில்லை?” யென்றால்‌ வெறும்‌ ஆகாசப்‌ 
பை மட்டும்‌ கெடுவ தல்ல, வெறும்‌ உணவுப்பை உறக்கங்‌ 
கொண்ட தென்று அர்த்த மல்ல, மற்றும்‌ ௮ தனைச்‌ சார்ந்த 
பித்தப்‌ பை, பாங்கிரியாஸ்‌, மண்ணீரல்‌, கல்லிரல்‌ முதலிய 
பாகங்கள்‌ ஒத்தழைக்கா விட்டாலும்‌ பசி, ஜீரணம்‌ சரிவர 


நடக்காது. 


உணவுப்‌ பையில்‌ உணவு சென்றதும்‌, அங்கு காஸ்டிரிக்‌ 
இரசத்தால்‌ கலக்கப்பட்டுக்‌ குழம்பாகிச்‌ சிறு குடலுக்குப்‌ 
போகிறது, அப்படிச்‌ சென்று கலக்கும்‌ இடத்தில்‌, பித்தப்‌ 
பையில்‌ தயாரா யிருக்கும்‌ பித்த நீர்‌ வந்து கலந்து மேலும்‌ 
ஜீரணமாக உதவு கின்றது. அதன்‌ பக்கத்தில்‌ பாங்கிரி 
யாஸ்‌ எனும்‌ கோளம்‌ பாங்கிரியாடிக்‌ இரசம்‌ அனுப்பி 
உணவை ஜீரணமாக்க உதவுகின்றது, இதில்‌ பித்த நீரோ, 
பாங்கிரியாடிக்‌ இரஸமோ சரிவரக்‌ கலக்க முடியாமல்‌ 
போனாலும்‌ ஜீரணம்‌ சரிவர நடவாத, ஜீரணம்‌ சரிவா 


பாதஹஸ்தாசனம்‌ 627 


நடக்க வில்லை யென்றால்‌ பின்‌ பசிப்பது ஏது? இம்‌ மாதிரி 
பித்த நீர்‌ தடைப்படுவதற்குப்‌ பல காரணங்க ளுண்டு, 
இதை முன்‌ அத்தியாயங்களிலேயே விவரிக்கபட்‌ டிருக்கின்‌ 
றன. பித்தப்பை அழண்டு போனால்‌, பித்த நீர்‌ சரிவர 
வராமல்‌ போகலாம்‌. ஆனால்‌ இப்‌ பித்த நீரை உற்பத்தி 
செய்யும்‌ கல்லீ ரலே கெட்டால்‌, இப்‌ பித்த நீர்‌ உற்பத்திக்குத்‌ 
தடை ஏற்படும்‌, பாங்ிரியாஸ்‌ கெட்டாலும்‌ ஜிரணம்‌ 
தடைப்படும்‌, 


இன்ஸுலின்‌ சரிவரச்‌ சுரந்து இரத்தத்தில்‌ கலக்க 
விஃலையானால்‌ இரத்தத்தில்‌ சர்க்கரை அதிகமாய்‌ விடுகிறது, 
அதற்குச்‌ சிறுநீர்வியாதி அதாவது * டயாபெட்டீஸ்‌ ? என்‌ 
கிறோம்‌. இவ்‌ வியாதியைப்‌ பற்றியும்‌ முன்‌ அத்தியாயத்தில்‌ 
விரிவாய்ச்‌ செல்லப்‌ பட்டிருக்கிறது, இந்த நீர்‌ வியாதிக்‌ 
கும்‌, பித்த வியாதிக்கும்‌ பாத ஹஸ்தாசனம்‌ நிகரற்றது. 


மலேரியா, மலேரியாக்‌ கட்டி முதலியவைகளைப்‌ பற்றி 
யும்‌ முன்‌ அத்தியாயங்களில்‌ வந்திருக்கிறது, மலேரியாக்‌ 
கட்டி என்று தனியாக ஒரு கட்டி உண்டாவ தல்ல. மண்ணி 
ரலே வீங்கி விடுவ தாகும்‌, மண்ணீரல்‌ வேலை மிகவும்‌ முக்‌ 
கியமானஅ. இரத்த அணுக்களை உற்பத்தி செய்யும்‌ 
வேலை ௮தனுடையதே. இது தைராய்ட்‌ கோளத்தின்‌ 
துணை கொண்டு இவ்‌ வேலையை ஈடத்துகிறது. தைராய்ட்‌ 
கோளத்துக்கும்‌ இதற்கும்‌ மிக மிக நெருங்கிய சம்பந்த 
முண்டு, தைராய்ட்‌ கோளம்‌ இதன்‌ துணைகொண்டுதான்‌ 
இரத்தத்திலுள்ள அணுக்களைப்‌ பலம்‌ பொருந்தியதாய்‌ 
அமைக்கன்றது. இதனை ஒரு ஈகரத்தின்‌ கோட்டைக்குச்‌ 
சமமாகச்‌ சொல்லலாம்‌, சிப்பாய்களைத்‌ தயார்‌ செய்து 


628 ஆரோக்கிய ரகசியம்‌ 


௪கல முஸ்தீபுகளுடன்‌ சண்டைக்கு அனுப்புவதைப்‌ போல 
இரத்த அணுக்களைத்‌ தயார்‌ செய்து அனுப்புனெறஅ, 
அவை நோய்க்‌ கஇருமிகளுடன்‌ போரிடத்‌ தயாராகிச்‌ 
செல்லுகின்றன. அப்படிச்‌ செல்லும்‌ இரத்த அணுவின்‌ 
ஆயுள்‌ எண்பது நாட்கள்‌ ஆகும்‌, சில பூரண ஆயுளுடன்‌ 
இருந்து மடியும்‌. சில தொற்றுக்‌ கருமிகளுடன்‌ போரிட்டு 
அற்ப அயுளிலும்‌ மடியும்‌. அப்படி மடியும்‌ கிருமி 
களும்‌ மற்றும்‌, இதனுடன்‌ போரிட்டு மடியும்‌ இதர 
கிருமிகளும்‌ மறுபடியும்‌, இந்தக்‌ மண்ணீரலிலேயே வந்து 
அடையும்‌. இந்த மண்ணீரலானது கல்லீரல்‌ அணையைக்‌ 
கொண்டு அதை அப்‌ புறப்படுத்தும்‌, இத, ஓய்வு ஒழி 
வின்றி ஈம்‌ உடம்பில்‌ நடந்து கொண்டே யிருக்கற ஒரு 


சம்பவம்‌, 


ஆனால்‌ மலேரியா ஜு.ரங்களினால்‌ அவஸ்தைப்‌ படும்‌ 
போது அவ்விதக்‌ கிருமிகள்‌ ஏராளமாய்‌ மண்ணீரலை வந்து 
அடைகின்றன. அடிக்கடி ஜு5ரம்‌ வந்து, அந்தக்‌ கிருமி 
களைக்‌ கொல்ல மருர்அ சாப்பிட்டுச்‌ சாப்பிட்டு, இறந்த கிருமி 
களின்‌ எண்ணிக்கை கட்டுக்‌ கடங்காததாகி மண்ணீரலில்‌ 
வந்தடையும்போத, அத வேலை செய்யத்‌ திணறுகின்றது, 
எந்த வேலை என்றுதான்‌ ௮௮ செய்யும்‌! ஏற்கெனவே இரத்‌ 
தம்‌ குறைந்து விட்ட இரத்த அணுக்களுக்குப்‌ பதில்‌, 
வேறு இரத்த அணுக்களை உண்டாக்க வேண்டும்‌; தன்‌ 
மேல்‌ வந்து விழும்‌ அணுக்களின்‌ பிணக்‌ குவியல்களை அப்‌ 
புறப்படுத்த வேண்டும்‌, அதவும்‌ முடிந்த அளவு வேலை 
செய்அசெய்‌.த பிறகு ௮௮ பலவீனப்பட்டு சத்தியாக்கிரகம்‌ 
செய்கின்றது, உடனே மண்ணீரல்‌ பெருத்து வயிறு கனத்‌ 


பா தஹஸ்தாசனம்‌ 629 


அப்‌ பசித்‌ தீவனம்‌ சரிவர எடுக்காமல்‌ உடம்பில்‌ போதிய 
இசத்தமில்லாமல்‌ பலவீனம்‌ அதிகமாய்‌ விடுகின்றது, 


இதைக்‌ கரைக்க எத்தனையோ மருந்துகள்‌ ஊசிகள்‌ 
இருக்கின்றன. எல்லாம்‌ சித்திரவதைதான்‌. இம்‌ மாதிரி 
வியாதிகளும்‌ வரக்கூடாத; இம்‌ மாதிரி சித்திர வதையும்‌ 
படக்கூடாது, போதும்‌ போதும்‌ என்றா? விடும்‌. இம்மாதிரி 
சித்திர வதைகள்‌ ஏது மில்லாமல்‌ சுகப்பட வழி யிருக்க 
றத. அதுதான்‌ யோக வழி, பாதஹஸ்தாசனம்‌ அதற்கு 
ஏற்ற மருந்து, அதனுடன்‌ கூடச்‌ சர்வாங்காசன த்தையும்‌ 
செய்தால்‌, சூரியனைக்‌ கண்டால்‌ எப்படி பனி மறைந்து விடு 
கின்றதோ, அப்படி இர்த யோகாசனங்களைச்‌ செய்ததும்‌ 
பழைய நிலைமைக்குச்‌ சிறிது சிறிதாக மாறி மண்ணீரலுக்கு 
வேலை செய்யச்‌ சக்தி, ஏற்படுகின்றது. தைராய்டின்‌ இரசம்‌ 
மண்ணிரலைதக்‌ தூண்டி அதிலுள்ள கிருமிப்‌ பிணக்‌ குவியல்‌ 
களை அப்புறப்‌ படுத்த உதவுகின்றது, மூன்றே மாதங்களில்‌ 
மண்ணீரல்‌ சிறுத்து அதாவ த மலேரியாக்‌ கட்டி கரைந்து 
பழையபடி சரீரம்‌ சரிப்‌ பட்டு விடுகின்றது. இழர்த இரத்‌ 
தம்‌ மீண்டும்‌ ஏற்படுகிறது, 


மண்ணிரல்‌, சிலவற்றிற்குக்‌ கல்லீரலின்‌ உதவியுடன்‌ 
வேலை செய்கிறது. இரத்த சோகைக்கு இவை இரண்டுமே 
காரணங்களாகும்‌. ஈரல்‌ சத்து பல பல சாப்பிட்டுக்‌ 
காசைச்‌ செலவு செய்வதற்குப்‌ பதில்‌, நிறைய காய்கறி, 
இரை, பால்‌, பழங்கள்‌, தானியங்களைச்‌ சாப்பிட்டுச்‌ சர்வாங்‌ 
காசனம்‌, பாதஹஸ்தாசனம்‌ முதலியவைகளைச்‌ செய்து 
வந்தால்‌, எவ்விதமான இரத்த சோகை யிருந்தாலும்‌ 
மறைந்து, நல்ல இசத்தம்‌ நிரம்பி, சர்மங்கள்‌ மேனி 
அடைந்து ஆரோக்கிய தேஜசடன்‌ வாழலாம்‌, 


630 ஆரோக்கிய ரகசியம்‌ 
பாதஹ்ஸ்தாசனம்‌ செய்யும்‌ விதம்‌ 


இரண்டு குதிக்‌ கால்களைச்‌ சேர்த்து வைத்து நேராய்‌ 
நிமிர்ந்து கிற்கவும்‌, இரண்டு கைகளை த்‌ தலைக்குமேல்‌ நேராய்‌ 
நீட்டவும்‌, கைகள்‌ காதுகளை ஒட்டினாற்‌ போல்‌ இருக்க 
வேண்டும்‌. 97-வது சித்திரத்தைக்‌ கவனித்துப்‌ பார்க்கவும்‌, 


மூச்சை ஈன்றாய்‌ இழுத்துக்‌ கொள்ளவும்‌. பின்‌ மூச்சை 
இலேசாய்‌ விட்டுக்‌ கொண்டே முன்பக்கம்‌ குனிந்து 98-வது 
இத்திரத்திலுள்ளபடி கால்‌ பெரு விரல்களைக்‌ கைகளால்‌ 
பிடித்துக்‌ கொள்ளவும்‌, இத முதல்‌ படி, 


சிறிது மூச்சை வாங்கி, மறுபடி, விட்டுக்‌ கொண்டே 
தலையை இன்னமும்‌ குனிந்து கைகளால்‌ கால்‌ பெரு விரல்‌ 
களைப்‌ பிடித்தவாறே, முழங் கைகளைச்‌ சற்று அகல மடித்து, 
முகத்தை முழங்‌ கால்களுக்கு இடையில்‌ ஒட்டும்படி வைக்க 
வும்‌. 99-வது சித்திரத்தைக்‌ கவனித்துப்‌ பார்க்கவும்‌, 
இது இரண்டாவது படி, 


இர்‌ நிலையில்‌ ஐந்‌.து முதல்‌ பத்து எண்ணும்‌ வரைக்கும்‌ 
இருக்கவும்‌. இப்பொழுது இலேசாய்‌ மூச்சை விடவும்‌ 
வாங்கவும்‌ செய்யலாம்‌. பின்‌, தலையைச்‌ சற்று நிமிர்த்தி 
98-வது சித்திர நிலைக்கு வரவும்‌. பின்‌, கைகளைக்‌ காது 
களை ஓட்டினாற்‌ போலவே வைத்துச்‌ கொண்டு மூச்சை 
இழுத்தவாறே, முன்‌ ஆரம்பத்தி லிருந்தபடி, 97-வது சித்‌ 
திரத்திலுள்ளபடி நிற்கவும்‌, இர்‌ நிலையிலிருந்தே மறுபடி 
யும்‌ ஆரம்பித்து முன்‌ சொன்னதுபோல்‌ அவரவர்களுக்கு 
வேண்டியபடி மூன்று முதல்‌ பத்து, பன்னிரண்டு தடவை 
கள்‌ வரை செய்யலாம்‌, 


பாதஹஸ்தாசனம்‌ 631 


ஒரு சிலரைத்‌ தவிர மற்றவர்களுக்கு இர்த ஆசனம்‌ 
ஆசம்பத்தில்‌ சரியாய்ச்‌ செய்ய வராது. சிலருக்குக்‌ கை 
எலும்புகள்‌ வளைவாய்‌ இருக்கும்‌, அப்பேர்ப்‌ பட்டவர்‌ 
களுக்குக்‌ கைகளை நேராய்‌ உயர்த்த வராது, வளைவாய்த்‌ 
தான்‌ தூக்க முடியும்‌, சிலருக்குக்‌ கைகள்‌ காதுகளை 
ஓட்டினற்போல்‌ வைத்துக்கொள்ள வராது. அது அவ 
ரவர்களின்‌ இயற்கைப்‌ பிறவியின்‌ எலும்பின்‌ தன்மை, 
அதை இப்பொழுது இருத்த முடியா, அப்படி இருப்ப 
தால்‌ பலன்‌ ஒன்றும்‌ குறைந்து விடாது, சிலருக்கு முதல்‌ 
படியாகிய கால்‌ கட்டை விரலையே குனிந்து பிடிக்க வராத, 
முதுகெலும்பின்‌ விறைப்பின்‌ காரணமாகவும்‌ இம்‌ மாதிரி 
பிடிக்க முடியாமல்‌ இருக்கலாம்‌. வயிறு பெருத்திருப்பதா 
௮ம்‌ சரியாய்க்‌ குனிய முடியாமலு மிருக்கலாம்‌, தினமும்‌ 
முயற்சி செய்து வந்தால்‌ சில காட்களில்‌ வரும்‌. குனிந்த 
வாறே தரையைத்‌ தொவெதுபோலப்‌ பல தடவை செய்து 
வந்தால்‌, முதுகெலும்பின்‌ பிடிப்பு விட்டுப்‌ பின்‌, கால்‌ 
பெரு விரலைப்‌ பிடிக்க வரும்‌, வயிறு பெருத்துத்‌ தொந்தி 
யாக இருப்பவர்கள்‌ சலபாசனம்‌, தனுராசனம்‌, சர்வாங்கா 
சனம்‌, முதலியவைகளைச்‌ செய்து வச்து இதையும்‌ முயற்சி 
யுடன்‌ செய்து வந்தால்‌, வயிறு கரைந்து சில மாதங்களில்‌ 
விரல்களை எட்ட முடியும்‌, காலைத்‌ தொட வந்த பின்‌ கால்‌ 
விரல்களைப்‌ பிடிக்க முயற்சி செய்ய வேண்டும்‌, முழங்கால்‌ 
களை மடிக்காமல்‌ எவ்வளவு முடியுமோ அவ்வளவு செய்ய 
வேண்டும்‌, காலை மடித்துச்‌ செய்தால்‌ சுலபமாய்ப்‌ பிடிக்க 
வரும்‌. ஆனால்‌ சுவனம்‌ வைத்து முழங்கால்களை மடிக்கா 
மல்‌ செய்ய முயற்சி செய்ய வேண்டும்‌, இலருக்குக்‌ கால்‌ 
பிடிக்க வந்‌.து விடும்‌, ஆனால்‌ தலையும்‌ கைகளுடன்‌ சேர்ந்து 
குனிய வராது, விடா முயற்சியுடன்‌ செய்து வந்தால்‌ 


632 ஆரோக்கிய ரகசியம்‌ 


முதுசெலும்பு தானாகவே வளைந்து, அஅவும்‌ சில நாட்‌ 
களில்‌ சரியாய்ச்‌ செய்ய வந்த விடும்‌, 


முதல்படி சரியாய்ச்‌ செய்ய வந்த பின்‌ இரண்டாவது 
படிக்குப்‌ போகலாம்‌, முகத்தை மட்டும்‌ இன்னமும்‌ 
குனிந்து முழங்கால்களுக்குச்‌ சமீபம்‌ கொண்டு போக 
முயற்சி செய்ய வேண்டும்‌, விடா முயற்சியுடன்‌ செய்த 
வந்தால்‌ அஅவும்‌ சில நாட்களில்‌ வந்துவிடும்‌, இந்த ஆ௪ 
னத்தைச்‌ செய்யும்போது, சிலருக்குத்‌ அடை நரம்புகள்‌ 
'ஜீவ்‌'வென்று இழுத்து வலிக்கும்‌. முதுகெலும்பு வலிக்கும்‌. 
வயிறு நசுங்குவ தால்‌ ௮ துவும்‌ வலிக்கும்‌. ஆகையால்‌ அதிக 
வலி எடுக்கும்படி, “இன்றே சித்திரத்தில்‌ உள்ளபடி செய்து 
முடி த்துவிட வேண்டும்‌” என்று முரட்டுத்தனமாய்‌ எதை 
யும்‌ பழகக்‌ கூடாது, மெதுவாய்‌, நிதானமாய்‌ நாளுக்கு 
நாள்‌ சிறிது அதிகமாய்க்‌ குனிய முயற்சி செய்ய வேண்டும்‌, 
முதலில்‌ றிது வலிக்கத்தான்‌ செய்யும்‌. வலிக்குப்‌ பயந்து 
விட்டு விடவும்‌ கூடாது, முதலில்‌ ஒரு வாரம்‌ பத்து நாட்‌ 
கள்‌ அப்படி வலிக்கும்‌. பிறகு தானாகவே வலி மறைந்து 
விடும்‌. செய்தால்‌ சுகமாகக்‌ கூடத்‌ தோன்ற ஆரம்பித்து 
விடும்‌, 


பலன்‌:--இக்த சனத்தை ஹஸ்த பாதாசனம்‌! 
என்று கூடச்‌ சொல்லுவ தண்டு. பஸ்சிமோத்தானாசனத்‌ 
திற்கு என்னென்ன பலன்கள்‌ உண்டோ அவை அத்தனை 
யும்‌ இதற்கும்‌ உண்டு, இதை, நின்று கொண்டு செய்வதால்‌ 
கால்கள்‌ உறுதி அடையும்‌. தலை, ழ்‌ நோக்கிக்‌ குனிவதால்‌ 
இரத்தம்‌ சிரசிற்கும்‌ சிறிது போகும்‌. அதனால்‌ முகம்‌ 
சேஸ்‌ அடையும்‌, இர்த ஆசனத்தில்‌ வயிறு, அமுங்கி 


பாதஹஸ்தாசனம்‌ 633 


நன்கு நசுங்குவதால்‌, வயிற்றிலுள்ள ஆகாரப்‌ பை அழுத்தப்‌ 
படுகிறது, அதனால்‌ ஆகாரப்‌ பைக்குப்‌ பயிற்ச ஏற்பட்டு ௮. 
என்றும்‌ ஆரோக்கெமாய்‌ இருக்கும்‌. மண்ணீரலும்‌ அழுத்‌ 
தப்படுவதால்‌ அஅவும்‌ சுறுசுறுப்‌ பெய்தி அதன்‌ வேலைகளும்‌ 
தங்குதடை யில்லாமல்‌ நடைபெறும்‌. பித்தப்‌ பையும்‌ 
அழுத்தப்படுவதால்‌ அதில்‌ கற்கள்‌ ஏதும்‌ ஏற்படாதபடி 
என்றும்‌ சுறுசுறுப்பாய்‌ வேலை நடக்கும்‌, கல்லீரலும்‌ சுறு 
சுற௮ுப்பாய்‌ மெதுவாய்‌ இருக்கும்‌. பாங்கிரியாஸும்‌ விழிப்‌ 
படைந்து சரி வர இன்ஸுலலினைக்‌ கக்கும்‌. சிறு குடல்‌ 
சோம்பலை விட்டுத்‌ தன்னிடம்‌ வரும்‌ ஆகாரச்‌ சத்தை 
வேண்டிய அளவு கடிக்கும்‌. பெருங்குடல்‌ விழிப்‌ 
படைந்து, தன்னிடம்‌ மலம்‌ சேராமல்‌ அவ்வப்போது 


வெளியில்‌ தள்ளச்‌ சத்தமாய்‌ இருக்கும்‌, 


முதுகெலும்பு வளைவதால்‌ முது கெலும்பின்‌ ழ்த்‌ 
தண்டிலிருந்து பிரியும்‌ ஈரம்புக்‌ கூட்டங்க ளெல்லாம்‌ 
ஆசோக்கெ மடைந்து யெளவனம்‌ ஸ்திரப்படும்‌, அந்த 
நரம்புகளை ஆளும்‌ பாகங்களுக்‌ கெல்லாம்‌ நோயே அணுகா 
மல்‌ இருக்கும்‌, வயிற்றில்‌ கொழுப்பு சேர வகை யில்லா 
மல்‌ போய்‌ விடுறது. பிராணவாயு இரத்தத்தின்‌ மூலம்‌ 
வயிற்றிலுள்ள சகல இடங்களிலும்‌ நன்றாக ஊடுருவிப்‌ 
பாய்ந்து பரவுவதால்‌ கொஞ்ச நஞ்ச கொழுப்‌ பிருந்தா லும்‌ 
கரைந்து விடும்‌, 


குண்டிக்‌ காய்களுக்கும்‌ இதில்‌ பயிற்சி ஏற்படுவதால்‌ 
எப்பொழும்‌ மூத்திர சம்பந்தமான வியாதிகளே வராது, 
சுறு சுறுப்பாய்‌ அதன்‌ வேலைகளை ச்‌ சிரம மின்றிச்‌ செய்யும்‌, 
அதன்மேல்‌ இருக்கும்‌ அட்றினேல்‌ கோளமும்‌ விழிப்‌ 


634 ஆரோக்கிய ரகசியம்‌ 


படைந்து, அதன்‌ இரசத்தைச்‌ சரிவரக்‌ கக்கும்‌. இடுப்பு 
வலு வடையும்‌. இடுப்பு வலி, முதுகு வலி மறையும்‌, 
சந்து வாதம்‌, மற்ற வாதங்களுக்கும்‌ இது மிகவும்‌ நல்லது, 


இந்தப்‌ பயிற்சியைப்‌ போன்றே, அதாவது முதல்‌ 
படிவரை சாதாரணமாய்ப்‌ பள்ளிக்‌ கூடங்களிலும்‌, மற்றப்‌ 
பயிற்சிகளுடன்‌ சொல்லித்‌ தருவார்கள்‌, சிறுவர்கள்‌ இந்த 
முதல்‌ படி வரை செய்யலாம்‌, மிகுந்த ஈன்மை யுண்டு, 
பன்னிரண்டு வயதுக்குமேல்‌ உள்ளவர்கள்‌ இரண்டாவது 
படியைக்‌ கூடச்‌ செய்யலாம்‌, 


நீரழிவு, மலட்டுத்தனம்‌, வயிற்றுவலி, தலைவலி, மூலக்‌ 
கடுப்பு, இடுப்புவலி, மு.துகுவலி, நரம்பு பலவீனம்‌ முதலி 
யவை போகும்‌, இடுப்பு சிறுத்து வலுவடையும்‌. பெண்‌ 
களுக்‌ குண்டாகும்‌ மாதவிடாய்‌ சம்பந்தமான கோளாறு 
கள்‌ முழுதும்‌ விலக விடும்‌, சுகப்‌ பிரசவம்‌ ஏற்படும்‌, 


தறிப்பு:--வயிற்றில்‌ ஆப்பரேஷன்‌ செய்து கொண்ட 
வர்கள்‌ ஆசன ஆசிரியரின்‌ ஆலோசனையின்‌ பேரில்தான்‌ 
இத்த ஆசன த்தைச்‌ செய்யலாம்‌. குடல்‌ பிதுக்க முள்ளவர்‌ 
கள்‌ இதைச்‌ செய்யக்‌ கூடாது, இரத்த அமுக்க முள்ள 
வர்களும்‌ இதை ஆரம்பத்தில்‌ செய்யக்‌ கூடாது, 


வழக்கமாய்ச்‌ செய்து வருகின்ற ஸ்திரீகள்‌ கர்ப்பம்‌ 
கொண்டால்‌ மூன்று மாதங்கள்‌ வசை இரண்டாவஅதபடி 
வசை செய்யலாம்‌, பின்‌ ஒரு மாதம்‌ முதல்படி வரை 
செய்யலாம்‌. அதன்பின்‌ இவ்‌ வாசனத்தைச்‌ செய்யக்‌ 
கூடாது, ஆசனம்‌ முன்‌ பின்‌ செய்து பழக்க மில்லா தவர்‌ 
கள்‌, கர்ப்ப காலத்தில்‌ இந்த ஆசனத்தைச்‌ செய்யக்‌ 
கூடாது, 


பாத்ஹஸ்தாசனம்‌ 635 
பேண்களும்‌, பாத ஹஸ்தாசனழம்‌ 


பெண்களுக்கு இடுப்பு வலி சர்வ சாதாரணம்‌. அவர்‌ 
களுக்குத்‌ தான்‌ ஆண்களைவிட இடுப்பு அதிகமாய்‌ வலிக்கும்‌. 
அதற்குக்‌ காரணமும்‌ உண்டு, மாதா மாதம்‌ வீட்டு விலக்‌ 
காதல்‌, மற்றும்‌ பிரசவித்தல்‌ இம்‌ மாதிரியான காரியங்க 
ளெல்லாம்‌ அவர்களுக்கு இருப்பதால்‌, இம்‌ மாதிரி அடிக்‌ 
கடி இடுப்பு வலி வருறெது, ஆனால்‌, ஆரோக்கியமுள்ள 
எந்தப்‌ பெண்களுக்கும்‌ இம்‌ மாதிரி வலிக்கச்‌ காரணமே 
இல்லை, அப்படி ஏதாவது வலிக்கிற தென்றால்‌, அவர்க 
ளுடைய உடல்‌ உறுப்புக்களில்‌ கோளாறுகள்‌ இருக்கின்‌ 
றன என்று அர்த்தம்‌, 


“நெருப்பில்லாமல்‌ புகை கிளம்பாது”?. என்பார்கள்‌, 
அதைப்‌ போலக்‌ “கோளாறில்லாமல்‌ வலி யுண்டாகா அ? 
என்று தீர்மானமாய்க்‌ கூறலாம்‌, “(இன்றைய பெண்கள்‌ 
உலகத்தில்‌ நூற்றுற்குத்‌ தொண்ணூறு பெண்கள்‌, இம்‌ 
மாதிரி இடுப்பு வலி, முதுகு வலி, வயிற்று வலி, தலை வலி 
போன்ற பலவித வலிகளுக்கு ஆளாகின்றனர்‌? என்று 
சொனனால்‌ மிகையாகாது, இத்தனைக்கும்‌ காரணம்‌ நாகரிக 
மென்னும்‌ பெயரால்‌ சரியான உணவுத்‌ திட்டமும்‌, வாழ்க்‌ 
கைத்திட்டமும்‌ இல்லாமையே யாகும்‌, 


“பல குழந்தைகளைப்‌ பெற்று அதனால்‌ உடல்‌ தளர்‌ 
வேற்பட்டு, வயதாகி, இடுப்பு வலி, முதகு வலி முதலிய 
வலிகள்‌ இருக்கின்றன? என்று சொன்னால்‌ ஏதோ வயதா 
யிற்று ஒருகால்‌ இருக்கலாம்‌ எனலாம்‌. ஆனால்‌ அவர்களும்‌ 
அப்படித்தான்‌ வலிகளுடன்‌ வாழ வேண்டு மென்ப தில்லை, 
எப்பொழு அம்‌ ஆரோக்கியமாக இருக்கலாம்‌, வயதானவர்‌ 


636 ஆரோக்கிய ரகசியம்‌ 


கள்‌ என்பதனால்‌, சற்று விட்டுக்‌ கொடுக்கலாம்‌. இளம்‌ 
வயதுப்‌ பெண்கள்‌ ஓரிரு குழந்தைகளைப்‌ பெற்றதும்‌ வய 
தானவர்களைவிட அதிகமாய்க்‌ கோளாறுகளை ச்‌ சொல்லிக்‌ 
கொண்டு பல மற்றவர்களாய்‌ இருக்கின்றனர்‌. மற்றும்‌, 
இல்லறத்தில்‌ கூட இருக்காத பெண்கள்‌ இடுப்பு வலி, 
வயிற்று வலி, முஅகு வலி, தலை வலி என்று சொல்லும்‌ 
போது இதென்ன ஆச்சரியம்‌! இம்‌ மாதிரி வலிகளெல்லாம்‌ 
“பெண்களுக்கே உண்டான சாசனமா ” என்று கூட எண்‌ 
ணத்‌ தோன்றுகிறது. 


அப்படி என்ன வீட்டு விலக்காவதும்‌ குழந்தைகள்‌ 
பெறுவதும்‌ மிகப்‌ பிரமாதமான காரியமா? அஅ இயற்கை 
தானே! மற்ற ஜீவராசிகளுச்‌ கெல்லாம்‌ இது நேர வில்‌ 
லையா? அவைகளெல்லாம்‌ சதா இம்‌ மாதிரி வருந்துவ 
தாய்க்‌ காண வில்லையே! அந்தந்த சமயத்தில்‌ ஏதோ கஷ்‌ 
டப்படுகறது. அதன்‌ காரியம்‌ முடிந்ததும்‌ சில நாட்களில்‌ 
மற்றவைகளைப்‌ போலவே அவைகளும்‌ திரிின்றனவே | 
அப்படியிருக்க, மனித குலத்தார்‌ மட்டும்‌ சதா எந்த நேர 
மும்‌ இம்‌ மாதிரி வலிகளால்‌ ஈலிவதேன்‌??” என்னு சற்று இந்‌ 
தனை செய்து பார்த்தால்‌ தான்‌ தெரியும்‌. 


மக்கள்‌ அவ்வாறு நலிவதற்குப்‌ பல காரணங்கள்‌ 
உண்டு, மற்ற ஜீவராசிகள்‌ இயற்கையின்படி வாழுகின்றன, 
நாம்‌ அப்படி வாழ வில்லை, “நாம்‌ அப்படி வாழ, என்ன 
மிருகங்களா ? நாம்‌ பகுத்தறிவு படைத்த மனிதர்களல்‌ 
லவா? நாமும்‌ இயற்கையை ஓட்டி வாழ வேண்டு மென்பது 
சட்டமா? மற்ற ஜீவன்களுக்கு அறிவு இல்லை, அவைகள்‌ 
இயற்கையை ஓட்டி வாழ வேண்டியது அதன்‌ விதி, நாம்‌ 


பாதஹஸ்தாசனம்‌ 637 


ஈம்முடைய அறிவை உபயோகப்படுத்தி எப்படியும்‌ வாழ 
லாம்‌”? என்று வீம்பு பேசுவதனால்‌ வந்த தொல்லையே இத 
வாகும்‌. இதனால்‌ பல பிணிகளுக்கும்‌ பல நோய்களுக்‌ 
கும்‌ ஆளாகிறோம்‌. 


சாதாரணமாய்‌ ஈமது வீடுகளில்‌ இருக்கும்‌ பசு, நாய்‌, 
பூனை இவைகளின்‌ வாழ்வைக்‌ கவனித்தாலே தெரியும்‌. 
சூல்‌ கொள்ளுவ தற்காக உறவாடும்‌. பின்‌ கட்டவும்‌ ரெருங்‌ 
காஅ. குட்டி போட்டு அதற்குப்‌ பால்‌ கொடுத்து வளர்த்து 
“இனி ௮த தனித்து வாழலாம்‌, என்ற நிலை வந்த பின்‌ தான்‌ 
மறுபடியும்‌ உறவை நாடும்‌, பெண்‌ நாய்‌, ஆண்‌ நாயைக்‌ 
கண்டு உறுமுவதம்‌, பெண்‌ பூனை, ஆண்‌ பூனையைக்‌ கண்‌ 
டால்‌ சி.றுவதும்‌, அதன்‌ உடல்‌ ஈலனையும்‌, தன்‌ குட்டிகளின்‌ 
உடல்‌ நலனையும்‌ பாதுகாக்க வேண்டியே ௮ம்‌ மாதிரி செய்‌ 
கிறது, இயற்கையிலேயே அதற்கு அம்‌ மாதிரி அறிவு 
அமைந்திருக்கிறது. 


௮௮ போலப்‌ பெண்கள்‌ ஆண்களுடன்‌ சண்டை 
போட வேண்டு மென்று சொல்ல வில்லை. இந்த இடத்தில்‌ 
அவர்களின்‌ பகுத்தறிவை உபயோகப்‌ படுத்தி வாழ 
வேண்டு மென்று தான்‌ வற்புறுத்துகிறேன்‌. அனால்‌, 
ஏனைய ஜீவராசிகளுக்கும்‌ நமக்கும்‌ ஒரு வித்தியாச முண்டு, 
ஆணின்‌ உதவி இல்லாமல்‌ பெண்‌ இனம்‌, தன்னையும்‌, தன்‌ 
குழந்தைகளையும்‌ காப்பாற்றிக்கொள்ள, மற்ற ஜீவராசி 
களுக்கு வகை தெரியும்‌. மனித குலத்து மாதர்கள்‌ அப்‌ 
படிச்‌ செய்யச்‌ சாத்திய மில்ல, தொன்று தொட்டு வந்த 
சமூகப்‌ பழக்க வழக்கங்கள்‌ அதற்கு இடங்‌ கொடாது, 
அத நியாயமு மல்ல, ஆனால்‌ ஒருவரை ஒருவர்‌ அனுசரித்து 


638 ஆரோக்கிய ரகசியம்‌ 


ஒருவர்‌ ஈலனை ஒருவர்‌ பேணி, தன்‌ பகுத்தறிவை உபயோ 
கப்‌ படுத்தி வாழ்க்கை ஈடத்த வேண்டும்‌, 


இப்‌ பகுத்தறிவை உபயோடப்பது என்பதுதான்‌ இல்‌ 
லறத்திலும்‌ பிரம்மச்சரியம்‌ அவயெம்‌ கடைப்‌ பிடிக்க 
வேண்டுமென்ப அ. “இதென்ன கலியாணம்‌ செய்‌ தும்‌ பிரம்‌ 
மச்சரியமா?”” என்று கேட்கலாம்‌. ஆம்‌, அவசியமான போத 
பிரம்மச்சரியத்தை அனுஷ்டிக்கத்‌ தான்‌ வேண்டும்‌. கலி 
யாணம்‌ செய்து கொண்டால்‌ இஷ்டப்படி என்றைக்கும்‌ 
இருப்ப தென்று அர்த்த மல்ல. அப்படி யிருப்பதால்‌ 
தான்‌ பெண்களுக்கு அநேகமாக இம்‌ மாதிரி இடுப்பு வலி, 
முஅகு வலி, வயிற்று வலி, மாத விலக்குக்‌ கோளாறுகள்‌, 
கஷ்டப்‌ பிரசவம்‌, சோனிக்‌ குழந்தை, குழந்தைக்குப்‌ பால்‌ 
இல்லாமை முதலியன வெல்லாம்‌ ஏற்படுகின்‌ றன. 


இருவரும்‌ ஆரோக்கியமாய்‌ இருந்து இயற்கையை 
ஒட்டி. வாழ்ந்தால்‌ இல்லறம்‌ எவ்வளவு ஆனந்தமாய்‌ இருக்‌ 
கும்‌! இம்‌ முறைகளைப்‌ போதிப்‌ பதற்காகத்தான்‌ நீதி 
நூல்களும்‌, அநேக குரு குலங்களும்‌ ஏற்பட்டன. அவைகள்‌ 
எல்லாம்‌ இன்றைக்கு ஏட்டுச்‌ சுசைக்காயாக இருக்கின்றன. 
இல்லறம்‌ என்னும்‌ குதிரைகளின்‌ லகான்‌ ஆண்‌, பெண்‌ 
இருவர்‌ கைகளில்‌ மட்டும்‌ இருக்கின்றது. குதிரைகள்‌ 
தெறி கெட்டு ஓடாமல்‌ பார்த்துக்‌ கொள்ள வேண்டிய அ தம்‌ 
பதிகளுடைய கடமை, அந்தக்‌ குதிரைகளின்‌ துணை 
கொண்டே நல்ல பாதையில்‌ சென்று நாம்‌ சேர வேண்டிய 
இலட்சிய இடத்துக்குப்‌ போய்ச்‌ சேரலாம்‌. குதிரைகளின்‌ 
இஷ்டப்படி லகானை இழுத்துப்‌ பிடிக்காமல்‌ விட்டு விட்‌ 
டால்‌, முள்‌ என்றும்‌ கல்‌ என்றும்‌ பாராமல்‌ சாட்டு வழி 


பாதஹஸ்தாசனம்‌ 639 


களில்‌ கொண்டு சென்று, கடைசியில்‌ ஏதாவது பள்ளத்தில்‌ 
தள்ளினாலும்‌ தள்ளி விடும்‌, வாழ்க்கையில்‌ அநேகர்‌ இம்‌ 
மாதிரி தான்‌ பிரம்மச்சரிய மென்னும்‌ லகானை இழுத்துப்‌ 
பிடிக்காமல்‌ திசை கெட்டு சோய்கள்‌ நிறைந்த முள்களிலும்‌, 
பிணிகள்‌ கிறைந்த கற்களிலும்‌, திரிந்து கடைசியில்‌ சாக்‌ 
காடு யெனும்‌ பள்ளத்தில்‌ விழுந்து விடுகின்றனர்‌, 


இந்த லட்சணத்தில்‌ கர்ப்பத்‌ தடைச்‌ சாதனைகளைப்‌ 
பற்றி வேறு பிரசாரம்‌ செய்ய வேண்டு மென்று சில தலைவர்‌ 
கள்‌ முயல்‌ கின்றனர்‌, இப்படிச்‌ செய்தால்‌ மனித குலம்‌ 
இன்னமும்‌ மட்ட ரக மாகி, மகா பாதகத்தில்‌ திரும்பும்‌ 
என்பது திண்ணம்‌. இதை மகாத்மா காந்தியடிகள்‌ கூட 
வெறுத்தார்கள்‌. அவர்கள்‌ இருக்கும்‌ வசை தைரியமாய்‌ 
எதிர்த்துப்‌ பேசுவார்‌ யாரும்‌ இல்லாமல்‌ இருந்தது. அவர்‌ 
மறைந்தபின்‌ “அவர்‌ வழிகளைப்‌ பின்‌ பற்றுகிறோம்‌”' 
என்று சொல்லுகறவர்களே கர்ப்பத்‌ தடை வேண்டும்‌ 
மென்கின்றனர்‌. 


சமீபத்தில்‌ டாக்டர்களின்‌ கூட்டத்தில்‌ ராஜாஜி அவர்‌ 
கள்‌ தைரியமாய்‌ இதைக்‌ கண்டித்துப்‌ பே? இருக்கிறார்கள்‌. 
“ஏதோ லேடீஸ்‌ எளப்புக்கும்‌, மற்றும்‌ சினிமா, காடசங்‌ 
கள்‌, கச்சேரிகள்‌ முதலியவைகளுக்கும்‌ போகும்‌ நாகரிக 
ஸ்திரீகள்‌, குழந்தைகள்‌ இருந்தால்‌ இடைஞ்சலாய்‌ இருக்கு 
மென்று கருதி இதை ஆதரிக்கின்றனர்‌. ஆனால்‌ இது ரம்‌ 
முடைய நாட்டுக்கு ஏற்றதல்ல ?? என்று சொன்னார்‌. இம்‌ 
முறை பட்டினங்களிலுள்ள படித்தவர்களுக்குத்‌ தான்‌ 
வசதியாக யிருக்கின்றன, கிராமங்களில்‌ இருக்கும்‌ சாதா 
ரண ஜனங்களுச்கு உபயோகப்படுமா? அவர்களுக்கு யார்‌ 


640 ஆரோக்கிய ரகசியம்‌ 


கற்பிப்பது? அப்படிச்‌ சொன்னாலும்‌, தெய்வ நம்பிக்கை 
யுள்ள நமது மக்கள்‌ ஏற்பார்களா ? “அதெல்லாம்‌ கடவுள்‌ 
சித்தம்‌ சாமி” என்று சொல்லுவார்களே | 


உண்மையில்‌ இம்‌ மாதிரி தடைகளால்‌ உடல்‌ இன்ன 
மும்‌ சீர்‌ கேடடையும்‌. இப்பொழுது இடுப்பு வலி, முதுகு 
வலி, வயிற்று வலி, தலை வலி என்று மட்டும்‌ சொல்லும்‌ 
சகோதரிகளுக்கு, ஜீவசக்தி குறைர்து, இன்னமும்‌ பெரிய 
பெரிய வியாதிகளாய்‌ வரும்‌, அதைப்‌ போக்கடிக்கப்‌ புதிய 
புதிய மருந்துகளாய்‌ டாக்டர்கள்‌ சிபார்சு செய்வார்கள்‌. 
இப்பொழுதே நமது நாட்டிலிருந்து பதினாறு கோடி ரூபாய்‌ 
மருர்‌ துக்காக வெளி நாட்டிற்கு போய்விடுகின்றன. பிறகு 
இன்னமும்‌ புதிய வியா திகளுக்காக என்று பின்னும்‌ பலக்‌ 
கோடி. ரூபாய்‌ கப்பல்‌ ஏற வேண்டியது தான்‌. ஆண்களும்‌ 
பெண்களும்‌. ஒரு கட்டுப்பாடு, அச்சம்‌, காணம்‌ இன்றித்‌ 
திரிவார்கள்‌. தேகம்‌ இன்னமும்‌ பல வீனப்பட்டுப்‌ போய்‌ 


வீடும்‌, மனித குலம்‌ மேலும்‌ மோசமா? விடும்‌, 


இவ்வளவு சிரமப்பட்டு ஆங்காங்கு 'இளினிக்‌'குகளில்‌ 
கர்ப்பத்‌ தடையைப்‌ போதிப்பதை விட, பிரம்மச்சரியத்‌ 
தின்‌ மேன்மையைப்‌ பற்றியும்‌, இல்லற ஒழுக்கத்தைப்‌ 
பற்றியும்‌ கோய்களின்றித்‌ தேகம்‌ திடமாய்‌ இருக்க ஆச 
னங்களைச்‌ செய்யும்படிக்கும்‌, அவர்களுக்குச்‌ சொல்லித்‌ 
தர ஏற்பாடுகளைச்‌ செய்தால்‌ உண்மையில்‌ மக்களுக்குச்‌ 
சேவை செய்தவர்க ளாவார்கள்‌. 


இல்லறத்தில்‌ ஈடுபடாத பெண்கள்‌ உடலைத்‌ திடமாய்‌ 


வைத்திருக்க ஒழுங்கான உணவையும்‌, தேகப்‌ பயிற்சியை 
யும்‌ கைக்கொள்ள வேண்டும்‌, வீட்டு வேலை செய்வதும்‌ ஒரு 


சித்திரம்‌ 98]. 


பாதஹஸ்தாசனம்‌ 


( ஆரம்ப நிலை.2) 


சத்திரம்‌ 99] பாதஹஸ்தாசனம்‌ . [பக்கம்‌ 680 


பாதஹஸ்தாசனம்‌ 641 


வித தேகப்‌ பயிற்சியே பானாலும்‌, ௮.துமட்டும்‌ போதாது, 
இடுப்பு வலி, மு.துகு வலி முதலிய வலிகள்‌ வராமல்‌ இருக்க 
வேண்டுமானால்‌, அதன்‌ . சம்பந்தப்பட்ட கோளங்கள்‌ 
ஆசோக்கியமாய்‌ இருக்கவேண்டும்‌, அதற்குப்‌ பாத ஹஸ்தா 
சனம்‌ மிகவும்‌ உதவி செய்யும்‌. “இது என்ன வெறுமனே 
குனிந்து பாதத்தைத்‌ தொடுவது தானே? எனலாம்‌. 
ஆம்‌. அப்படிக்‌ குனிக்தால்‌ தான்‌ ஈன்மை யுண்டு, நன்‌ 
றாய்க்‌ குனிந்து நிமிர்ந்து. வேலை செய்யும்‌ கிராமப்‌ . பெண்‌ 
களுக்கு இம்‌.மாதிரி வலிகள்‌ எல்லாம்‌ வராது. அப்படி 
எப்பொழுதாவது அபூர்வமாய்‌ வக்தாலும்‌ ஒரு கஷாயம்‌ 
போட்டுச்‌ சாப்பிட்டால்‌ போய்விடும்‌, பட்டன த்துப்‌ பெண்‌ 
களுக்கு இம்‌ மாதிரி குனிந்து நிமிர்ந்து உடலை வளைத்துச்‌ 
செய்யும்‌. வேலைகள்‌ அதிகம்‌ இல்லை, ஆன இனால்‌; அவர்‌ 
களுக்கு இடுப்பு, மூ.துகு, உறதிப்படாமல்‌ இருக்கன்‌ றன. 
அவர்களெல்லாம்‌ பாத ஹஸ்தாசனம்‌ செய்வார்களானால்‌ 
இடுப்பு வலுவடையும்‌ ; முதுகு வலுவடையும்‌. கர்ப்பப்‌ 
பை உறுதியாகும்‌, மாத விலக்குக்‌ கோளாறுகள்‌ வராது, 
எல்லா வலிகளும்‌ போகும்‌. கருச்‌ சிதைவு ஏற்படாத, 
சுகப்‌ பிரசவ மாகும்‌, பால்‌ சுரக்கும்‌. பிரசவ வேதனை 
யைத்‌ தாங்கச்‌ சக்தி உண்டாகும்‌; இத்துடன்‌ , சர்வாங்கா 
சனம்‌, மத்ஸ்யாசம்‌, சிரசாசனம்‌ முதலியவைகளைச்‌ செய்‌ 
தார்களானால்‌ மிக்க ஆசோக்கியமாய்‌, சந்தோஷமாய்‌ இருப்‌ 
பார்கள்‌, இல்லறம்‌ நல்லற மாகும்‌, 


41 


அத்தியாயம்‌ 8. 
வஜ்ராசனம்‌ 


“தோளை வலியுடைய தாக்கி - உடற்‌ 
சோர்வும்‌ பிணிபலவும்‌ போக்கி - அரி 
வாளைக்‌ கொண்டு பிளந்தாலும்‌ - கட்டு 
மாறா வுடலுறுதி தந்து ல்‌ 


என்று பாரதியார்‌ கேட்கிறார்‌. 


உண்மையில்‌ ௮ச்‌ சக்தி இந்த வஜ்ராசன த்தைச்‌ செய்‌ 
வதால்‌ உண்டாகும்‌. ' வஜ்ரம்‌, வைரம்‌” என்ற சொற்கள்‌ 
உறுதியைக்‌ காட்டுகின்றன. அம்‌ மாதிரி உறுதி இந்த 
ஆசனத்தைப்‌ பயில்‌ பவர்களுக்கு ஏற்படுகிற து, ௮௮ எப்‌ 
படி ஏற்படும்‌! மரத்தைப்‌ பிளக்கும்‌ ௮ரிவாளைக்‌ கொண்டு 
இந்த மானிட உடலைப்‌ பிளந்தால்‌, உடல்‌ தாங்குமா? 
உடல்‌ என்ன மரத்தைவிட கடினமானதா?” என்று கேட்க 


லாம்‌, 


நமது பண்டை வீரர்களெல்லாம்‌ அநேக யுத்தகளங்‌ 
களில்‌ சண்டை செய்து, பல இரண காயங்களைச்‌ சுமந்து, 
அதையே வீரத்தின்‌ சன்னங்களாகக்‌ கொண்டு பெரு 
மைப்‌ பட வில்லையா! வலதுகை போனால்‌ தான்‌ என்ன! 
இடது கையால்‌ வாள்‌ எடுத்து எதிரிகளை வெட்டி 
விழ்த்த வில்லையா | கால்கள்‌ அறுபட்டுப்‌ போயின; அப்‌ 
பொழுதும்‌ மற்றவர்‌ சுமக்க, எதிரிகளைக்‌ கொன்று வீழ்த்த 
வில்லையா? இவைகளெல்லாம்‌ வஜ்ரம்‌ போன்ற, வைரம்‌ 
பாய்ந்த வீரர்களால்‌ தான்‌ செய்ய முடியும்‌, இம்‌ மாதிரி 


வஜ்ராசனம்‌ 643 


வீர சாகசங்கள்‌, அஞ்சா நெஞ்சம்‌, உறுதி, துணிவு முதலி 
யன வெல்லாம்‌, தோளை வலியுடைய தாக்கியும்‌, உடலின்‌ 
சோர்வையும்‌, பல பிணிகளையும்‌ போக்கிக்‌ கொண்டவர்‌ 
களுக்குத்‌ தான்‌ உண்டாகும்‌. அப்பேர்ப்பட்டவர்கள்‌ அரி 
வாள்‌ மட்டும்‌ என்ன | அணுகுண்டைக்‌ கண்டாலும்‌ அஞ்ச 
மாட்டார்கள்‌ ! வீரம்‌, பலசாலிகளிடமும்‌, கட்டுமாறா உட 
அறுதி யடைந்தவர்களிடமும்‌ தான்‌ பிறக்குமே தவிர, பல 
மற்ற, நரோய்களுற்ற, சோர்வுற்ற நோஞ்சான்களிடம்‌ 
பிறக்காது, 


அப்படி வீரம்‌, பலம்‌, உறுதி, வைரம்‌ பாய்ந்த 
உடல்‌ உண்டாக வேண்டுமானால்‌, வெறுமனே வேளா 
வேளைக்கு உண்டு, உறங்கி நாளைக்‌ கடத்துபவர்களுக்கு 
உண்டாகாது, நடவு காலத்தில்‌, வயல்களை, உழாமல்‌, 
விதைக்காமல்‌, அருவடைக்‌ காலத்தில்‌ அரிவாளைக்‌ 
கொண்டு சென்றால்‌ தானியம்‌ கிடைக்குமா? அதைப்‌ 
போலத்தான்‌ உடலும்‌, உடலைப்‌ பல பயிற்சிகளால்‌ 
கஷ்டப்பட்டு உழைத்து உரமேற்றி வைத்துக்‌ கொண்டால்‌ 
தான்‌ கட்டுமாறா உடலுறுதி கடைக்கும்‌. 


அம்மாதிரி உடலை உறுதியாக்குவ தற்குப்‌ பலவித 
தேகப்‌ பயிற்சிகள்‌ இருக்கின்றன, ஆனால்‌ யோக ஆசனங்‌ 
கள்‌, அவைகளுக்கு அடைப்படை அஸ்திவாரமாக அமைர்‌ 
திருக்கன்றன. அதன்‌ மேல்‌ கட்டப்படும்‌ மற்றப்‌ பயிற்சி 
கள்‌ உறுதியான கட்டிடத்தை எழுப்புவதற்‌ கொப்பாகும்‌, 
அந்த யோகாசனங்களிலும்‌, வஜ்ராசன த்தில்‌ மிக சூட்சும 
மாக அமைத்திறாக்கின்றனர்‌. அர்த இரகசியத்தை நமது 
யோகிகள்‌ தான்‌ அறிவார்கள்‌. முதலில்‌ இதைச்‌ செய்யும்‌ 


644 ஆரோக்கிய ரகசியம்‌ 


விதத்தை அறிந்தால்‌, பிறகு இந்த ஆசனம்‌ எப்படி, அவ்‌ 
வளவு விசேஷமானது என்று சொன்னால்‌ விளங்கும்‌, 


வஜ்ராசனம்‌ செய்யும்‌ விதம்‌ 


விரிப்பின்‌ மேல்‌ முழங்கால்களை மடித்து மண்டியிட்டு 
உட்காரவும்‌. குதிக்கால்களைச்‌ சற்று விரித்த, புருஷ்டங்‌ 
களை அதன்‌ மேல்‌ வைத்து உட்காரவும்‌, சிறிது சிறிதாக 
உடல்‌ பளுவைப்‌ பாதங்களின்‌ மேல்‌ போட்டு உட்காரவும்‌, 
புருஷ்டங்களைத்‌ தமையில்‌ பட வைக்கவும்‌. முழங்கால்‌ 
கள்‌ சேர்ந்து இருக்க வேண்டும்‌. முதுகை ரேராய்‌ நிமிர்த்தி 
முகத்தை நேராய்‌ வைத்துக்‌ கொண்டு, கண்களை மூடி, 
முழங்கால்களுக்கு மேல்‌ இரண்டு கைகளை 100 - வது 
சித்திரத்தில்‌ உள்ளபடி வைத்துக்‌ கொள்ளவும்‌. முழங்‌ 
காலி லிருந்து பாத விரல்கள்‌ வரை நன்றாய்த்‌ தரையில்‌ 
ஒட்டியிருக்க வேண்டும்‌, 


இவ்வாறு ஆரம்பத்தில்‌ சிலருக்குச்‌ செய்ய வருவது 
கஷ்டம்‌, அப்படிப்‌ பட்டவர்கள்‌ ஆரம்பத்தில்‌ புருஷ்ட 
பாகம்‌ தரையில்‌ படாமல்‌, குதிக்கால்களின்‌ மேலேயே சரீர 
பளுவை அழுத்திச்‌ செய்யலாம்‌, சில நாட்கள்‌ இவ்வாறு 
செய்தால்‌ கணுக்கால்‌ நரம்புகள்‌, பாத நரம்புகள்‌, அடை, 
நரம்புகள்‌ சற்று பிடிப்பு விட்டு முதலில்‌ சொன்னபடி 
செய்ய வரும்‌. 


மற்றொரு விதமாகவும்‌ ஆரம்ப சாதகர்கள்‌ செய்யலாம்‌, 
கால்களின்‌ விரல்களை ஒன்றின்மேல்‌ ஒன்று வைத்து அதன்‌ 
மேல்‌ புருஷ்டங்களை வைத்தும்‌ உட்காரலாம்‌, இதில்‌ 
புருஷ்டங்கள்‌ தரையில்‌ பட உட்காருவது தான்‌ கஷ்டம்‌, 
இது வர சில நாட்கள்‌, சில மாதங்கள்‌ கூட ஆகலாம்‌, 


வஜ்ராசனம்‌ 645 


ஆரம்பத்தில்‌ விரல்கள்‌, பாதம்‌, கணுக்கால்‌, முழங்‌ 
கால்‌ முதலியன மிகவும்‌ வலிக்கும்‌, கால்களைச்‌ சரியாய்த்‌ 
தரையில்‌ ஒட்டி வைக்க முடியாது, இவைகளெல்லாம்‌ 
பழகப்‌ பழகத்தான்‌ மறையும்‌, முதன்‌ முதலில்‌ ஒரு சல 
விநாடிகள்‌ தான்‌ இந்த ஆசனத்தில்‌ உட்கார முடியும்‌, இவ்‌ 
வாறு பல தடவை முயற்சி செய்து வந்தால்‌ ஒரே தடவை 
யில்‌ அரை மணி கேரம்‌ வசைக்கும்‌ கூட உட்கார முடியும்‌, 


பலன்‌ :--தேகத்தை வஜ்ரத்தைப்‌ போல்‌ ஆக்கும்‌. 
மனதையும்‌ திடமாக்கும்‌, பாதங்கள்‌, கணுக்கால்கள்‌, 
முழங்கால்கள்‌, அடைகள்‌, இடுப்பு முதலியன பலம்‌ பெறும்‌, 
அவ்விடங்களி லுள்ள வலிகள்‌ விலகும்‌. அர்நீர்‌ கோர்த்துப்‌ 
கொள்ள விடாஅ, யானைக்கால்‌ வராது; வந்தால்‌ விலகும்‌, ‘ 
அஜீரணம்‌ மறையும்‌, 


தறிப்பு :— வயிற்றில்‌ ஆப்பரேஷன்‌ செய்துக்‌ கொண்ட 
வர்கள்‌, ஆசன நிபுணர்களின்‌ ஆலோசனையின்‌ பேரில்‌ தான்‌ 
இர்த ஆசனத்தைச்‌ செய்ய வேண்டும்‌, 


ஸ்திரீகள்‌ கர்ப்பமாய்‌ இருக்கும்‌ போது செய்யக்‌ 
கூடாது, வழக்கமாய்ச்‌ செய்யும்‌ சகோதரிகள்‌ கர்ப்பங்‌ 


கொண்டால்‌ மூன்று மாதங்கள்‌ வசை செய்யலாம்‌, 
வஜ்மாசனத்தின்‌ மகிமை 


உலகத்திலுள்ள சகல ஜீவராசிகளையும்‌ சிருஷ்டிப்பவர்‌ 
பிரம்ம தேவராவர்‌, அவருடைய இருப்பிடம்‌ தாமரைக்‌ 
கமலம்‌. அந்தத்‌ தாமரைக்‌ கமலமான அ, பாற்‌ கடலில்‌ பள்‌ 
ளிக்‌ கொண்டிருக்கும்‌, விஷ்ணுவின்‌ நாபிக்‌ கமலத்தி 
லிருந்த - தொப்புளிலிருந்து வளர்ந்து வந்திருக்கின்றது, 


646 ஆரோக்கிய ரகசியம்‌ 


இதை நமது புராண இதிகாசங்களில்‌ படித்திருக்கன்றோம்‌; 
கேட்டு மிருக்கின்றோம்‌; படங்களிலும்‌ இவ்வாறு இருப்‌ 
பதைப்‌ பார்த்து மிருக்கறோம்‌. 


- மேற்படி விஷயத்தைப்‌ படிக்கும்‌ போதும்‌, பார்க்கும்‌ 
போதும்‌ முன்பெல்லாம்‌ எனக்கு ஓன்றும்‌ புரியாது. ஒரு 
முடிவிற்கு வர முடியாமல்‌ திகைப்பேன்‌, ஒரு வேளை பால்‌ 
கூட சரிவர கிடைக்காமல்‌ இருக்கும்‌ இந்த நாளில்‌, விஷ்ணு 
பால்‌ கடலிலேயே மிதக்கின்றாசே | தவிர, பெண்கள்‌ தானே 
தன்‌ போன்ற உயிரைத்‌ தன்‌ வயிற்றில்‌ வைத்துக்‌ காப்பாற்ற 
முடியும்‌! இந்த விஷ்ணு என்ன வென்றால்‌ வயிற்றுக்குள்‌ 
னவத்துக்‌ கொள்ளா விட்டாலும்‌, அதிலிருந்து ஒரு நாபிக்‌ 
கொடியை வளர்த்து, அதில்‌ தாமரை மலர்‌ வைத்து, அதில்‌ 
நான்கு முகப்‌ பிரம்மாவை உட்கார வைத்திருக்கின்றாசே | 
நான்கு முகம்‌ கொண்ட அவ்வளவு பெரிய பிரம்மாவே உட்‌ 
காரும்‌ போது, அந்தத்‌ தாமசை மலர்‌, எவ்வளவு பெரி தாய்‌ 
இருக்க வேண்டும்‌! இப்பொழுது ஆஸ்டிரேலியா வீல்‌ பெரிய 
பெரிய தாமரை தினுசுகள்‌ இருக்கின்றன; அதில்‌ ஒரு 
குழந்தையைக்‌ கூட உட்கார வைக்கலாம்‌. அதைப்‌ 
போல்லவா இருக்கின்றது! மற்றும்‌, இம்‌ மாதிரி இதைச்‌ 
சார்ந்த விஷயங்களைப்‌ பற்றி யெல்லாம்‌, என்‌ மனோரதத்‌ 
தில்‌ ஏறி சஞ்சாரம்‌ செய்து பார்த்துக்‌ கடையில்‌, ஒரு 
முடிவிற்கும்‌ வராமல்‌ குழப்பத்தில்‌ முடிப்பேன்‌, 


வீட்டில்‌ இருக்கும்‌ பாட்டிகளை நான்‌ சிறுவனாய்‌ இருக்‌ 
கும்போது கேட்பேன்‌, அவர்களிடமிருந்து சரியான பதில்‌ 
வராது. “அது அப்படித்‌ தான்‌, பெரியவர்கள்‌ ஏற்படுத்‌ 
இன அ, உனக்கு இதைப்பற்றி யெல்லாம்‌ கவலையேன்‌ ” 


வஜ்ரா சனம்‌ 647 


என்று சொல்லுவார்கள்‌, கடைசியில்‌ “அதிகப்‌ பிரசங்கி 
என்ற பட்டத்தைக்‌ கட்டிக்கொண்டு சும்மா இருப்பேன்‌. 


முதலில்‌ அவர்களுக்குச்‌ தெரிந்தால்‌ தானே ! 


ஆனால்‌, இப்பொழு இர்த ஆசனங்களைப்‌ பற்றிப்‌ பல 
புத்தகங்களை ஆராய்ந்து படிக்கும்போது தான்‌, இதன்‌ 
உண்மை விளங்குகின்‌ தத, ஆதி முதல்‌ சிருஷ்டி இரகசியங்‌ 
களைப்‌ பற்றி ஆராயும்போது, பல உண்மைகள்‌ தெரிய வரு 
கின்றன. தாயின்‌ பாலைச்‌ சாப்பிட்டு வளரும்‌ வர்க்கங்‌ 
களுக்‌ கெல்லாம்‌, பெண்‌ இனம்‌ கர்ப்பந்தரி தது குட்டி ஈனு 
கின்றது. அக்‌ குட்டிக்கு தொப்புளி லிருந்து கொடி 
ஒன்று இருக்கும்‌. அச்‌ கொடியின்‌ வழியாகத்‌ தான்‌ 
அந்த ஜீவனுக்கு வயிற்றில்‌ இருக்கும்போது அத வளர்வ 
தற்கு வேண்டிய சகலமும்‌ சென்றுக்‌ கொண்டிருக்கன, 
வெளி உலகில்‌ வந்ததும்‌, அக்‌ கொடி உலர்ந்து தனித்து 
விழுந்து விடுகின்றது. வெளி உலகில்‌ வந்த பின்‌ தான்‌ 
வெளிக்‌ காற்றைச்‌ சுவாசிக்க, மூக்கின்‌ வழியை உபயோகின்‌ 
2௮. பிறகு குளிர்‌ காற்று உடம்பில்‌ பட அழுகின்றது, சத்‌ 
தமும்‌ பிறக்கின்றது, உணவை வாய்‌ மூலமாக உட்கொள்ளு 
நின்றது. இவ்வளவும்‌ வெளியில்‌ வந்த பின்‌ தான்‌. வயிற்றி 
னுள்‌ இருக்கும்‌ வரை, இந்த நாபிக்‌ கொடியின்‌ மூலம்‌ தான்‌ 
அந்த ஜீவன்‌ வளர்ந்தது, வெளி உலகில்‌ வந்தவுடன்‌ 
அந்த வழி அவசிய மில்லாமல்‌ போய்‌ விடுகின்றது. என்றா 
அம்‌, சரீரத்தினுடைய சகல நாடிகளுக்கும்‌ ஆதி பிறப்பிடம்‌ 
இந்த நாபி என்று முடிவாகின்றது. இந்த நாபிக்‌ கமலத்தின்‌ 
இரகசியங்களை யோகிகள்‌ வெகு சூட்சுமமாய்க்‌ கண்டுபிடித்‌ 
இருக்கின்றனர்‌, இந்த இடம்‌ எழுபத்தீராயிரம்‌ நாடிகளின்‌ 
பிறப்பிடமாகும்‌ என்று யோக சாஸ்திரம்‌ விளம்புகின்றஅ, 


648 ஆரோக்கிய ரகசியம்‌ 


அந்த நாபி ஸ்தானத்தின்‌ உன்ன தத்தைக்‌ காட்டவே 
விஷ்ணுவின்‌ வயிற்றில்‌ நாபிக்‌ கொடி வைத்திருக்கிறார்கள்‌. 
குழந்தைக்கு எவ்வாறு அதன்‌ மூலமாய்‌ சகலமும்‌ 
கிடைத்து வளர்கன்றதோ, அதைப்‌ போல உலகத்திற்கு 
வேண்டிய தெல்லாம்‌ கடவுள்‌ இடமிருந்து கிடைத்து வரு 
கின்றது என்று அர்த்தம்‌ கொள்ளும்‌ வகையில்‌, உலகத்‌ 
தையே சிருஷ்டிக்கும்‌ தொழில்‌ அதிபர்‌ பிரம்மா, அதில்‌ 
வீற்றிருப்பதாகவும்‌, அக்கொடி மகா விஷ்ணுவின்‌ நாபியி 
லிருந்து வருவதாகவும்‌ கற்பனை செய்திருக்கின்றார்கள்‌, 
எல்லாம்‌ உயர்ந்த கற்பனையின்‌ சிருஷ்டி தானே ! 


எனவே ஈமது யோகிகள்‌ நாபி ஸ்தானத்தை மிக 
உன்னதமாகக்‌ கொண்டு, அதற்குத்‌ தக, பல பயிற்சிகளைக்‌ 
கண்டு பிடி த்திருக்கன்றனர்‌. அவைகளில்‌ ஒன்று இந்த 
வஜ்ராசனம்‌, இந்த வஜ்ராசன த்தில்‌ உட்கார்ந்தால்‌ சகல 
நாடிகளும்‌ சுகப்படும்‌. வயிற்று சம்பந்தமான சகல ரோகங்‌ 
களும்‌ விலகும்‌, நல்ல ப உண்டாகும்‌. அஜீர்ணம்‌ 
ஒழியும்‌. 


ட்‌ 2 ௫. s 
வஜராசனத்தின்‌ வன்மை 


உலகத்தில்‌ பெரியவர்களாய்‌ இருக்கப்பட்டவர்கள்‌ 
மக்களை ஒன்று படுத்த, சமூகத்தைச்‌ சீர்‌ செய்ய ஒவ்‌ 
வொரு தனி மனிதனையும்‌ அவர்கள்‌ அசட்டை செய்து விட 
வில்லை. அவர்கள்‌ ஆதியிலிருந்து திட்ட மிட்டுத்‌ தான்‌ ஓவ்‌ 
வொருவருடைய ஆரோக்கியம்‌, பழக்க வழக்கம்‌ இவைகள்‌ 
ஒன்றுபோல்‌ இருக்க அமைத்தார்கள்‌. இவர்கள்‌ தான்‌ 
மதாச்சாரியர்கள்‌. அரசியல்‌ மூலமாக சட்டம்‌ செய்யாத 


'சீர்‌ திருத்தம்‌, ஆரோக்கிய போதனை முதலியவைகளை யெல்‌ 


வஜ்ராசனம்‌ 649 


லாம்‌ இவர்கள்‌ மிகச்‌ சுலபமாக, எளிதாக, பக்தியின்‌ 
பேரால்‌, மதத்தின்‌ பேரால்‌ மக்களிடையே புகுத்தி விடுவார்‌ 
கள்‌; மக்களும்‌ அவர்களுடைய அன்பு, தியாகம்‌, ஞான 
ஒளி, அதிசயங்களை நிகழ்த்துதல்‌ முதலியவைகளைக்‌ கண்டு 
பெட்டிபாம்பாய்‌ அடங்கி, ஒடுங்கி, பக்தி சிரத்தையுடன்‌ 
கட்டுப்பாடாய்‌ அவர்கள்‌ நியமித்த நியமங்களை அனுசரிப்‌ 


பார்கள்‌. 


இவ்வாறு தான்‌ உலகிலுள்ள மதங்கள்‌ எல்லாமுமே 
ஏற்பட்டன. ஆனால்‌ அம்‌ மதங்களிலுள்ள கடவுள்‌ தொழு 
கையை மட்டும்‌, நாம்‌ எடுத்துக்கொள்வோம்‌, அவைகளை 
எவ்வளவு முன்‌ யோசனையுடன்‌, எவ்வளவு உடல்‌ ஞானத்‌ 
துடன்‌ ஆரோக்கியத்தை நோக்காகக்‌ கொண்டு அமைத்‌ 
இருக்கின்றனர்‌ ! 


நமது நாட்டில்‌ ஹிந்து மதஸ்தர்கள்‌ அதிகம்‌, அவர்‌ 
கள்‌ பலவித தேகப்‌ பயிற்சியுடன்‌ பக்தியைப்‌ புகுத்திருக்கி 
றார்கள்‌. விநாயகருக்குத்‌ தோப்பு கரணம்‌ போடல்‌, சாஷ்‌ 
டாங்க நமஸ்காரம்‌ செய்தல்‌, மண்டியிட்டுக்‌ குனிந்து நமஸ்‌ 
கரித்தல்‌, கோவில்‌ பிரதக்ஷணம்‌, ஈவக்மெகப்‌ பிரதக்ஷணம்‌, 
அம்மன்‌ கோவில்‌ அங்கப்‌ பிரத௯தணம்‌ முதலியவைகள்‌ 
எல்லாமுமே தேகப்‌ பயிற்சிகளைச்‌ சேர்ந்தது தான்‌, தீர்த்த 
யாத்திரையும்‌ ஆரோக்கிய அபிவிருத்திக்காகத்‌ தான்‌, 


அதைப்‌ போலவே கிருஸ்தவர்கள்‌, முழங்கால்‌ மண்டி 
யிட்டு ஸ்தோத்தரிப்பது வழக்கம்‌, மகம்மதியர்கள்‌ ஐந்து 
வேளைகளில்‌ தொழுவார்கள்‌, அவர்கள்‌ தொழும்‌ போது 
நன்கு கவனித்துப்‌ பாருங்கள்‌, இந்த வஜ்ராசனத்தில்‌ 
நன்கு அமர்ந்து தான்‌ ஈமாஸ்‌ படிப்பார்கள்‌, மற்றவர்களை 


1 


650 ஆரோக்கிய ரகசியம்‌ 


விட இவர்கள்‌ தான்‌ அதிக நேரம்‌ இந்‌ நிலையில்‌ உட்‌ 
கார்ந்து இருப்பார்கள்‌. அதனால்‌ தான்‌ அவர்களுக்கு உறு 
தியான, திடமான மனதும்‌, பிடிவாதமும்‌, வயிரம்‌ பாய்ந்த 
உடலும்‌ அமைகின்றன, அத்துடன்‌ கூட மற்றொன்றும்‌ 
கவனிக்கலாம்‌. அவர்களில்‌, யானைக்கால்‌ வியாதி உள்ள 
வர்கள்‌ இருப்பது அபூர்வம்‌, 

இம்மாதிரி வஜ்ராசன த்தில்‌ உட்கார்ந்தால்‌ கால்‌ ஈரம்பு 
கள்‌, பாத ஈரம்புகள்‌ எல்லாம்‌ நன்கு இழுக்கப்பட்டு ஆரோக்‌ 
கியமாய்‌ இருக்கும்‌. அப்பொழுது யானைக்கால்‌ கிருமிகள்‌ 
அங்கு தங்க முடியாது, பிறகு எங்கிருந்து யானைக்கால்‌ 
வியாதி வரும்‌? அதவும்‌ அவர்கள்‌ ஒரு தடவை யல்ல, 
சில நிமிஷ நேரம்‌ மட்டும்‌ அல்ல, ஒரு நாளைக்குப்‌ பல 
தடவை, பல நிமிஷங்கள்‌ அப்படி உட்காரும்‌ சந்தர்ப்பங்‌ 
கள்‌ இருக்கின்றன. அதனால்‌ தான்‌ அவர்களுக்கு யானைக்‌ 
கால்‌ வியாதி வருவதே கிடையாது, 


அத மட்டுமல்ல, இப்படி உட்கரருவதால்‌, நாபிக்‌ 
கொடியின்‌ £ழ்‌ இருக்கும்‌ எழுபத்தீராயி ரம்‌ நரம்புகளும்‌ உர 
மேறி உறுதி அடைகின்றன. : ஆகையால்‌ உடல்‌ பயத்‌ 
திற்கோ, சோம்பலுக்கோ, வியா திக்கோ இடமின்றி உறுதி 
யடைகன்றது. இம்‌ மாதிரி உட்காரும்‌ வஜ்ராசனத்தால்‌ 
உடலுக்கு மட்டும்‌ உறுதியல்ல; உள்ளத்துக்கும்‌ உறுதி 
ஏற்படுகின்றது. இப்படி. உட்காருவதால்‌, மனம்‌ ஒருமைப்‌ 
பட்டு, வசீகர சக்தி அதிக மாகின்றது, அதனால்‌ தான்‌ 
தெய்வ வழிபாட்டில்‌ இதைப்‌ புகுத்தி யிருக்கிறார்கள்‌. 


யாராவது முழங்கால்‌ மண்டியிட்டுக்‌ தன்‌ குறைகளை 
நிவர்த்திக்க வேண்டும்‌ போது, எப்பேர்ப்பட்ட கல்‌ நெஞ்ச 


வஜ்ராசனக்‌ 651 


மும்‌ கரைந்து விடும்‌. அம்மாதிரி நின்றுகொண்டு கேட்‌ 
பதில்‌ உண்டாகாது, காரணம்‌ அப்படி உட்காரும்‌ போது 
சகலத்தையும்‌ மறந்து, தான்‌ வேண்டும்‌ ஒரே காரியத்தில்‌ 
ஏகரக்கிர சித்தமாய்‌ இருக்க முடிகின்றது. அப்பொழுது 
எதிரிலுள்ளவர்களின்‌ மனம்‌ கனியத்தான்‌ செய்யும்‌, 


சிலர்‌ “இத வேண்டுதல்‌ ஆகாதா? அடிமை மனப்பான்‌ 
மையை வளர்த்த லல்லவா?? என்று கேட்கலாம்‌. இல்லவே 
இல்லை. யாரிடம்‌ வேண்டப்போகிறோம்‌. எந்த இடத்தில்‌ 
வேண்டப்‌ போகிறோம்‌. மனிதனுக்கு மானாபிமானம்‌ என்று 
ஒன்று இருக்கின்ற தல்லவா ? அதனையும்‌ மீறி இப்படிச்‌ ' 
செய்ய. வேண்டுமானால்‌, தன்னால்‌ முடியாத நிலைமையில்‌ 
ஆபத்தான சமயத்தில்‌ தான்‌ இப்படிச்‌ செய்வார்களே தவிர, 
எல்லாச்‌ சமயங்களிலும்‌, இப்படிச்‌ செய்ய இயலாது, இப்‌ 
படிக்கின்‌ றி தான்‌ வணங்கும்‌ கடவுளிடம்‌, சக்தியிடம்‌, இயற்‌ 
கையிடம்‌ இப்படி. வேண்டுவது ஓரு குறைவு மாகாது, 
அதற்குப்‌ பதில்‌ அவர்கள்‌ சக்தி நிறைந்தவர்க ளாகின்றார்‌ 
கள்‌. மனிதன்‌ இப்படி தன்னைத்‌ தாழ்த்தி உட்கார்ந்தால்‌, 
தன்‌ மன ஒருமைப்பாட்டின்‌ பிரார்த்தனையால்‌, அவன்‌ 
உயருவானே தவிர, ஒருகாலும்‌ தாழ மாட்டான்‌. இம்‌ 
மாதிரி மனிதன்‌ தன்னைத்‌ தாழ்த்தி உட்கார்ந்தால்‌, மனதி 
அள்ள உண்மை தான்‌ வெளி வருமே தவிர, புனைந்து 
சொல்ல மனம்‌ இடந்தராது. 


எனவே, இந்த வஜ்ராசனத்தில்‌, உட்காரும்‌ நேசத்தை 
நாம்‌ வீணில்‌ கழிக்காமல்‌, தியானம்‌ செய்வதில்‌ செலவிட, 
வேண்டும்‌. அப்படிச்‌ செய்வதில்‌ ஆரோக்கியத்திற்கும்‌ 
ஆரோக்யெம்‌ கிடைக்கின்றது, தியானத்தால்‌, பக்தியால்‌, 


652 ஆரோக்கிய ரகசியம்‌ 


மன அம்‌ தூய்மை அடைகின்றது, அழுக்கு நீங்க சுத்த 
மனமும்‌, திட மனமும்‌ உண்டாவதனால்‌ மனோ சக்தி வளரு 
கின்றது. 


இஅ தவிர, வயிற்று சம்பந்தமான சகல ரோகங்களும்‌ 
விலகும்‌. சிலருக்கு ஜீரணம்‌ சரிவர ஆகாத. அவர்களும்‌ 
காலை, மாலை வெறும்‌ வயிற்றில்‌ வஜ்ராசனத்தில்‌ உட்கார்ந்‌ 
தால்‌ ஜீரணம்‌ நன்கு அகும்‌. ஜீரண சக்தி ஏற்படும்‌, 


சிலருக்கு சரியாய்ப்‌ பசிக்காது “பதி இல்லையே?” 
என்று சாப்பிடாமலும்‌ இருக்க முடியாது, ஏதோ “சாப்‌ 
பிட வேண்டுமே?” என்று சாப்பிடுவார்கள்‌. சிலர்‌ சில வேளை 
சாப்பிடா விட்டாலும்‌ கூட பசி எடுக்காத. ஆனால்‌, கை, 
கால்‌, உடல்‌ சோர்வு உண்டாகும்‌. உடலுக்கு வேண்டிய 
உணவு கிடைக்காத போது உடல்‌ வாடத்தானே செய்யும்‌! 
அப்படி வாடினாலும்‌, பசிக்காது, பசி யெடுக்கப்‌ பல 
மருந்துகளைச்‌ சாப்பிடுவார்கள்‌. மருந்து சாப்பிடும்‌ வரை 
மருந்தின்‌ தூண்டுதலினால்‌, பசி யெடுக்கும்‌.. ஆனால்‌ மருந்‌ 
தைச்‌ சாப்பிடா விட்டால்‌ பச யெடுக்காத; சாப்பிடவும்‌ 
பிடிக்காது. சிலருக்கு வாய்‌ ௬ுசிக்காது, ௮ன்னத்‌ துவேஷ 
மாய்‌ இருக்கும்‌, ஆகாரத்தைக்‌ கண்டால்‌ வெறுப்பார்கள்‌, 
இலருக்குப்‌ பசி யெடுக்கும்‌ ; சாப்பிடுவார்கள்‌ ; ஆனால்‌ சாப்‌ 
பிட்டதும்‌ வாந்தி ஆகி விடும்‌. ஒரு கால்‌ உணவுப்‌ பையின்‌ 
வழி அடைத்துக்‌ கொண்டு விட்டதோ என்று தோன்றும்‌, 
இத்தனைக்கும்‌ காரணம்‌ ஐடராக்கினி சரிவர உண்டா 
காததே யாகும்‌. ௮௮ சரிவர உண்டாகும்‌ வரை நன்றாய்ப்‌ 


பசிக்கும்‌, உண்டதை ஜீரணிக்கும்‌, வாயும்‌ ருசிக்கும்‌, 


வஜ்ராசனம்‌ 653 


இந்த ஜடராக்கனி பல காரணங்களால்‌ மந்தப்படுவ 
அண்டு, இதில்‌ பாதி கைங்கரியம்‌ ஓட்டல்கள்‌ செய்து விடு 
கின்றன. மற்றப்‌ பாதி இவர்களே பல விதங்களில்‌ தேடிக்‌ 
கொள்ளுகின்றனர்‌. இவைகளெல்லா வற்றிலும்‌ சிறிது 
கவனம்‌ செலுத்தி சர்‌ இருத்திக்‌ கொண்டு அத்துடன்‌ 
வஜ்சாசனத்தையும்‌ செய்து வாருவார்களானால்‌, வயிற்று 
சம்பந்தமான சகல குறைகளும்‌ மறையும்‌. ்‌ 


“இதற்கு முன்‌ சொன்ன பல ஆசனங்களில்‌, வயிற்றை 
அழுத்துவ தனால்‌, ஈசுக்குவதனால்‌, உள்‌ இழுப்பதால்‌, 
வயிற்று நோய்கள்‌ பல விலகும்‌ என்று சொல்லி வந்தீர்‌ 
களே, இப்பொழுது அப்படிக்‌ கெல்லாம்‌ செய்யாமல்‌ வெறு 
மனே மண்டியிட்டு உட்கார்ந்தாலே சகல வயிற்று நோய்‌ 
களும்‌ விலக விடும்‌ என்று சொல்லுடிறிர்களே! இதில்‌ 
அப்படி ஒன்றும்‌ வயிற்று உறுப்புகள்‌ ஈசுங்குவ தாய்க்‌ 
காண வில்லையே. வேறுமனே உட்கார்ந்து தானே இருக்க 
வேண்டியதா யிருக்கன்றது ! இதில்‌ எப்படிப்‌ பலனை எதிர்‌ 
பார்க்க முடியும்‌??? என்று கேட்கலாம்‌. 


எதோ, அப்படி மண்டியிட்டு வஜ்ராசனத்தில்‌ உட்‌ 
கார்ந்து பாருங்கள்‌! அதிலும்‌ குதிக்காலை விரித்து புருஷ்‌ 
டம்‌ தரையில்பட உட்கார முயற்சியாவஅ செய்யுங்கள்‌ ! 
அப்பொழுது என்ன நடக்கின்ற தென்று அறிவீர்கள்‌, 
சாதாரணமாய்‌ எல்லோருக்கும்‌ அப்படி. உடனே உட்கார 
வந்து விடாஅ. ஒரு சிலருக்கு வரலாம்‌, முகம்மதியர்களுக்‌ 
குப்‌ பழக்கமானதனால்‌ அவர்களுக்குச்‌ சுலபமாய்‌ வரலாம்‌, 
மற்றவர்களுக்கு நரம்புகள்‌ வலிக்கும்‌; கணுக்கால்‌, முட்டி 
வலிக்கும்‌ ; சரியாய்‌ புருஷ்டம்‌ தரையில்பட வைக்கமுடி. 


654 ஆரோக்கிய ரகசியம்‌ 


யாத, இவைகளெல்லாம்‌ பயிற்ககளல்லவா ? தவிர, கால்‌ 
ஈரம்புகளும்‌, வயிற்று ஈரம்புகளும்‌, மு. துகெலும்பின்‌ ஒழ்‌ 
பாகத்திலிருந்து பிரிகின்றன. அப்படிப்‌ பிரியும்‌ ஈரம்புகள்‌ 
வஜ்ராசனத்தில்‌ சுறு சுறுப்படையும்‌ போது, வயிற்றுக்கு 
வேறு அமுக்கும்‌, நசுக்கும்‌, மடிக்கும்‌ முதலிய பயிற்ச 


ளில்லா விட்டாலும்‌, ஈரம்புகள்‌ வேகம்‌ அடைகின்றன. 


இதைப்‌ பிரத்தியட்சமாய்ப்‌ பரிக்ஷிச்துப்‌ பார்க்க 
வேண்டுமானால்‌, வயிறு நிறைய சாப்பிட்டு விட்டு இந்த 
வஜ்ராசன த்தில்‌ அரை மணி நேரம்‌ உட்கார்ந்து பாருங்கள்‌! 
சாப்பிட்ட ஈான்கு மணிக்குப்‌ பிறகு பசியெடுக்க வேண்டி 
யது, அரை மணிக்குள்ளேயே மறுபடியும்‌ பசி யெடுக்க 
ஆரம்பித்து விடும்‌. ௮.து எவ்வாறு அப்படி கேருகின்‌ ற.தூ 
சாதாரணமாய்‌ நாம்‌ சாப்பிட்ட உணவு, உணவுப்பையை 
விட்டு, காலியாகவே மூன்று, நான்கு மணி நேர காலம்‌ 
பிடிக்கும்‌. . பிறகு உணவுப்பை சுருங்கும்‌. அப்பொழுது 
தான்‌ பச ஏற்படும்‌, இது சாதாரணமாய்‌ நடக்கிற சம்‌ 
பவம்‌. ஆனால்‌ இந்த வஜ்ராசனத்தில்‌ இருக்கும்‌ போத 
மட்டும்‌ எப்படி அரை மணி நேரத்தில்‌ பசிக்கும்‌? இத 
விந்தை யல்லவா ? ஆம்‌, இது விந்தையாய்‌ இருந்தாலும்‌, 
வியப்பாய்‌ இருந்தாலும்‌, விபரீதமாய்‌ இருந்தாலும்‌ 
உண்மையில்‌ வஜ்ராசன மகமை அப்படி வேலை செய்கிறது. 
வஜ்ராசனத்தில்‌ உட்கார்ந்திருக்கும்‌ போது, நாபிக்‌ 
கமலத்தின்‌ நரம்புகளின்‌ ஆட்சியால்‌ ஐடராக்கினி நிறையப்‌ 
பெருகி, உணவுப்‌ பையும்‌ தீவிரமாய்‌ வேலை செய்அ, சாப்‌ 
பிட்ட உணவை சிக்கிரம்‌ ஜீரணித்து குடலுக்குள்‌ அனுப்பி 
விடுகின்றது. 


வஜ்ராசனம்‌ 655 


ஆனால்‌ அடிக்கடி சாப்பிடப்‌ பிரியப்படுகின்‌ றவர்கள்‌ 
இவ்வாறு வஜ்ராசன த்தில்‌ உட்கார்ந்து உட்கார்ந்து அடிக்‌ 
கடி சாப்பிடலாம்‌ போல இருக்கின்றதே”? யென்று சந்‌ 
தோஷப்‌ படலாம்‌. இது சாப்பாட்டு இராமன்களின்‌ அற்ப 
சந்தோஷம்‌, பரீட்சைக்‌ காகத்தான்‌ அப்படிச்‌ செய்து 
பார்க்கலாமென்று சொன்னேனே தவிர, சாப்பிடுவதே 
நமது லட்சியமல்ல, சாதாரணமாய்‌ ப யில்லை என்பவர்‌ 
கள்‌ வஜ்ராசனம்‌ செய்தால்‌ பசிக்கும்‌, அந்த அளவிற்கு 
இரந்த ஆசனத்தை உபயோகப்‌ படுத்துவதுதான்‌ புத்தி 
சாலித்‌ தனம்‌. தவிர இந்த ஆசன த்தை வெறும்‌ வயிற்றில்‌ 
காலை மாலை செய்யலாம்‌. சாப்பாட்டுக்கு முன்‌ செய்யலாம்‌, 
உதாரணத்தைப்‌ பின்பற்றி சாப்பிட்ட பின்‌ செய்யக்‌ 
கூடாது, ௮து வெறும்‌ பரீட்சைக்கு மட்டும்‌ தான்‌. மற்‌ 
அம்‌ யானைக்கால்‌ உள்ளவர்கள்‌ சர்வாங்க, சிரசாசனத்‌ 
துடன்‌ வஜ்ராசனத்தையும்‌ செய்து வருவார்களானால்‌, 
யானைக்கால்‌ குறையும்‌, ஆரம்ப நிலையிலுள்ளவர்களுக்குப்‌ 
போகும்‌. எல்லோரும்‌ செய்து வந்தால்‌, யானைக்காலே 
வராஅ, 


அத்தியாயம்‌ 9, 
உட்டி யாண 
பேதி மநந்தே அவசியமீலலை ! 


வீட்டைக்‌ 'கழுவிச்‌ சுத்தம்‌ செய்வது போல்‌ இவ்‌ 
வுடலிலுள்ள அழுக்குகள்‌ நீங்கப்‌ பேதி மருந்துகளை அருந்து 
இன்றனர்‌. சரியாய்ப்‌ பசி யெடுக்க வில்லை யென்றாலும்‌, மலம்‌ 
சரிவரக்‌ கழிய வில்லை யென்றாலும்‌ பேதிக்குச்‌ சாப்பிடுகின்‌ 
றனர்‌. தலைவலித்தால்‌ “பேதிக்குச்‌ சாப்பிட்டால்‌ சரி 
யாய்பி போய்‌ விடும்‌? என்று சொல்லுவார்கள்‌. வயிறு 
வலித்தால்‌ ““பேதிக்குச்‌ சாப்பிட வேண்டும்‌, பேதிக்குச்‌ 
சாப்பிட்டு நீண்ட நாளாய்‌ விட்டத” என்பார்கள்‌. இடுப்பு 
வலிக்கு, மு.துகு வலிக்கு, கை வலிக்கு, கால்‌ வலிக்கு மற்ற 
எல்லா வலிக்கும்‌ பேதி மருந்து சாப்பிடுவார்கள்‌. இவ்வாறு 
எடுத்ததற்‌ கெல்லாம்‌ பேதிக்கு மருந்துகளைச்‌ சாப்பிடும்‌ 
வழக்கம்‌ நம்மில்‌ அநேகருக்‌ குண்டு, 


இம்‌ மட்டாவது * எந்த வலி எடுத்தாலும்‌ வயிறு தான்‌ 
காரணம்‌ என்றும்‌, அதைச்‌ சுத்தப்‌ படுத்தினால்‌ போகும்‌ 
என்றும்‌ உணர்ந்திருக்கிறார்களே !' என்று திருப்திப்பட 
வேண்டியதா யிருக்கிறது, ஆனால்‌ இவர்கள்‌ கையாளும்‌ 
இந்தப்‌ பேதிக்கு மருந்து சாப்பிடும்‌ விதம்‌ சரி தானா என்று 


பார்ப்போம்‌. 


வீடுகளில்‌ தினசரி குப்பை கூளங்கள்‌ சேரத்‌ தான்‌ 
செய்யும்‌. அதைச்‌ சீராய்ப்‌ பெருக்கக்‌ கழுவிச்‌ சுத்தம்‌ 
செய்ய வேண்டும்‌, அப்படிச்‌ செய்யும்‌ போது மூலை முடுக்கு 


ட 
சித்திரம்‌ 100] 


வஜ்ராசனம்‌ 


சித்திரம்‌ 101 ] 


[ பக்கம்‌ 663 


உட்டியாண 657 
களில்‌ பெட்டி, பீரோ இடுக்குகளில்‌ குப்பைசள்‌ சேராமல்‌ 
அன்றாடம்‌ சுத்தம்‌ செய்ய வேண்டும்‌. அப்படிச்‌ செய்தால்‌ 
வீடு சுத்தமாயும்‌ ஆரோக்கெமாயும்‌ இருக்கும்‌. மூலை முடுக்கு 
களில்‌ குப்பை சேரவிட்டு விட்டு சாதாரணமாய்‌ வெளியில்‌ 
மட்டும்‌ சுத்தம்‌ செய்தால்‌. சல ஈரட்களில்‌: 'மூலைகளி லெல்‌ 
லாம்‌ குப்பைகள்‌ சேர்ந்து அழுகும்‌, அதில்‌ தேள்கள்‌, எலி 
கள்‌ வாசம்‌ செய்ய ஆரம்பிக்கும்‌, அதனால்‌ . அவ்‌. வீட்டி 
அள்ள மனிதர்களுச்குத்‌ தொல்லைகள்‌ உண்டாகும்‌. . 


அதைப்‌ போலவே, தினசரி மலங்கள்‌ வயிற்றில்‌ 
சேரும்‌. அம்‌ மலங்களை அன்றாடம்‌ வெளியாக்கினால்‌ உடல்‌ 
சுகமா யிருக்கும்‌, அன்றாட மலங்கள்‌ சரிவர வெளியேறு 
மல்‌, பாக்கி ஏற்பட்டால்‌. பெரும்‌ குடல்களின்‌ திருப்பங்‌ 
களிலும்‌; குறுக்குக்‌ குடலிலும்‌ தேங்‌ நாசம்‌. செய்யும்‌, 
நாம்‌ தினசரி வெளிக்குப்‌ போவ அ, சாதாரணமாய்‌ வெளிப்‌ 
பார்வையில்‌! வீட்டைப்‌ பெருக்குவதைப்‌ போலத்தான்‌, 
மூலைகளில்‌ எல்லாம்‌ முடிச்சு முடிச்சாய்‌ மலங்கள்‌ தங்கும்‌. 
அவைகளி..லீரு்து கெட்ட இரசங்களைக்‌. குடல்‌. இழுத்து 
இரத்தத்துடன்‌ கலப்‌்பதனால்‌, தேள்‌ கடிகளைப்‌ போன்ற 
வலிகளும்‌, எலிகள்‌ : பிருண்டுவதைப்‌ போன்ற நோய்‌ 
களும்‌ உண்டாகின்றன... அப்பொழுது தான்‌ பேதிக்குச்‌ 
சாப்பிட்டுப்‌ பார்ப்போம்‌ என்று தோன்றுகிறது. . இலர்‌ 
தான்‌ எவ்வளவோ முன்‌ ஜாக்கிரதையாக 'உடலக்‌ காப்‌ 
பாற்றிக்‌ கொள்கிறோம்‌ என்ற பாவனையில்‌, மாதம்‌ ஒரு 
தடவை என்றும்‌, வாரத்திற்கு ஒரு தடவை என்றும்‌ 
பேதிக்குச்‌ சாப்பிடுகின்றவர்களும்‌ உண்டு சிலர்‌ தினமும்‌ 
ஏதாவது ஒரு “மலமிளக்கி? மருந்தை உட்கொள்‌ 
லார்கள்‌, 


48 


658 ஆரோக்கிய ரகசியம்‌ 


இவ்வா று சாப்பிடுகின்ற சிலரை அணு ஆராய்ந்தால்‌ 
இவர்களின்‌ வாழ்க்கையின்‌ வரலாறு தெரியவரும்‌. சாப்பிட 
அசை அல்லது ஒரு மணி நேரத்துக்கு முன்‌ மாத்திரையை 
விழுங்குவார்கள்‌, “£ அது என்னத்துக்கு?” என்று கேட்டால்‌ 
“பசி எடுக்க? என்பார்கள்‌. பின்‌ சாப்பிட உட்காரும்போது 
ஒரு சிறிய களால்‌ ஒரு மருந்தை ஊற்றிக்‌ குடிப்பார்கள்‌. 
“இது எதற்கு”? என்றால்‌, விட்டமின்‌ பி, என்பார்கள்‌, 
சரி; சாப்பிட்டு முடிந்த தம்‌ கை அலும்புவார்கள்‌. உடனே 
ஒரு மாத்திரையை விழுங்குவார்கள்‌. இது எதற்கோ | ஒரு 
கால்‌ ஜீரணமாவதற்காக இருக்கலாம்‌ | காரியாலயம்‌ செம்பு 
வார்கள்‌. அப்பொழுது இரண்டு இறிய புட்டிகள்‌ ஜேபியில்‌ 
எடுத்துப்‌ போட்டுக்‌ கொள்வார்கள்‌. நாம்‌ கேட்காமலேயே 
அவர்களாகவே, “வேலை செய்யும்போது தலை வலிக்கும்‌; 
அதற்காகக்‌ கைவசம்‌ வைத்திருப்பது வழக்கம்‌. மற்றொன்று 
இடுப்பு வலி, முலுகு வலி, வயிற்று வலி எடுத்தால்‌ சாப்‌ 
பிட?” என்பார்கள்‌. எவ்வளவு முன்‌ ஜாக்கிரதை! சரி; மாலை 
வீடு திரும்புவார்கள்‌. இரவு சாப்பாட்டுக்குப்‌ பின்‌ காலையில்‌ 
நடந்த மாதிரி மூன்றுவித மருந்துப்‌ பிரயோகம்‌ முன்‌, பின்‌, 
இடையில்‌ நடக்கும்‌. பிறகு தூங்கப்‌ போகும்‌ போது 
“புட்டியைத்‌ திறப்பார்கள்‌, நாம்‌ அவர்கள்‌ பக்கம்‌ பார்ச்கும்‌ 
போதே “தூக்கம்‌ சரியாக வராது சார்‌, மெண்டல்‌ ஒர்ரி 
‘ (Mental worry) அதிகம்‌ அதனால்‌ டாக்டர்‌ இதைச்‌ சாப்‌ 
பிடச்‌ சொன்னார்கள்‌? என்று மாத்திரையை விழுங்குவார்‌ 
கள்‌. பின்‌ தூங்‌ எழுந்தவுடன்‌ வெளிக்குப்‌ போக வழக்‌ 
கப்படி மருந்தைக்‌ கரைத்துக்‌ குடிப்பார்கள்‌. 


இம்‌ மாதிரி பசியெடுக்க, அப்படிப்‌ பதித்துச்‌ சாப்பிட்‌ 
டால்‌ அதில்‌ ஜீவசத்து இல்லை யென்று பலவித சத்து மருந்‌ 


உட்டியாண 659 


கள்‌, பின்‌ அதை ஜீரணிச்க மருந்து; ஜீரணித்ததை 
வெளியில்‌ தள்ள மருந்து, தலை வலிக்கு மருந்து. இடுப்பு 
வலிக்கு மருந்து, மூ.துகு வலிக்கு மருந்து, வயிற்று வலிக்கு 
மருந்து, இத்தனையும்‌ முடித்துக்‌ கடைசியில்‌ தூங்கவும்‌ 
மருந்து. இப்படியே வாழ்நாளை பருர்‌.துகளிலேயே ஓட்டுபவர்‌ 
பலர்‌. சடைசியில்‌ மீளாத்‌ தூக்கத்தையும்‌ சீக்சொமாக இம்‌ 
மருந்தின்‌ அணை கொண்டே முடிப்பார்‌ என்பதும்‌ நிச்சயம்‌, 


என்னே, மாந்தர்‌ நிலை! கடைத்தற்‌ கரிய இம்‌ மானிட 
உடலைப்‌ பெற்று, ஒரு சிறு நோய்‌ வராமல்‌ தடுக்கக்கூட 
தன்னில்‌ ஆற்றல்‌ இல்லையெனில்‌, உலூல்‌ இவர்கள்‌ என்னத்‌ 
தைத்‌ தான்‌ சாதிச்கப்‌ போகிறார்களோ தெரியவில்லை ! 


சிலர்‌ மருந்த சாப்பிடுவதில்லை எனச்‌ சொல்லி, தின 
மும்‌ எனிமா (ஆசன வழியாய்‌ நீர்‌ ஏற்றல்‌) எடுத்துக்‌ 
கொள்பவர்களும்‌ உண்டு, அந்த நீர்‌ பெருங்குடலில்‌ இறங்‌ 
கும்‌ குடல்‌ வரைக்கும்‌ செல்லும்‌, குறுக்குக்‌ குடலிலும்‌ 
சிறிதுசெல்லும்‌. மற்ற இடங்களில்‌ இருப்பத எப்படிக்‌ கழி 
வது? இப்படி, “தினசரி எனிமா எடுப்பதால்‌ பலவீனம்‌ 
தான்‌ உண்டாகும்‌” என்று டாக்டர்களே சொல்‌ ஓறார்கள்‌. 


“பேதி மருந்துகளின்‌ தன்மை என்ன? ௮.து எவ்‌ 
வாறு வேலை செய்றெ.து? அப்படி அடிக்கடி செய்ய விடு 
வது சரிதானா? ௮.து இயற்கை முறையா?” என்று அன்‌ 
பர்கள்‌ சற்று ஆராய்ந்தால்‌, பின்‌ அவர்களே அதற்கு முடி. 
வும்‌ கூறி விடுவார்கள்‌, 


பொதுவாய்‌ எல்லா பேதி மருந்துகளும்‌ குடல்களை த்‌ 
தூண்டிவிட்டு, இரசத்தைக்‌ கக்கச்‌ செய்த, அயற்சியை 


660 ஆரோக்கிய ரகசியம்‌ 


உண்டாக்கும்‌ தன்மை உடையது, முன்‌ பெல்லாம்‌ பேதிக்‌ 
குச்‌ சாப்பிடுவது என்றால்‌, விளக்கெண்ணெய்‌ சாப்பிடுவது 
என்று தான்‌ அர்த்தம்‌, நாட்டு வைத்தியரிடம்‌ சென்றால்‌ 
சுத்தம்‌ செய்த நேர்வாளத்தைக்‌ கொடுப்பார்‌, அரை 
குறைப்‌ பண்டி தர்கள்‌, இம்‌ முறையையும்‌ சரியாய்‌ செய்யத்‌ 
தெரியாமல்‌ எத்தனையோ பேர்களைப்‌ பிரயாணப்‌ படுத்தியு 
மிருக்கன்றனர்‌! அதனால்‌ அவர்களிடம்‌ போவதற்குப்‌ 
பயம்‌. விளக்கெண்ணெய்‌ என்றாலே, விளக்கெண்ணெய்‌ 
சாப்பிட்டவர்கள்‌ முகத்தைப்‌ போல வைத்துக்‌ கொண்டு 
விடுகிறார்கள்‌. அதே விளக்கெண்ணெயும்‌, நேர்வாளமும்‌ 
உருத்‌ தெரியாமல்‌ பல மிட்டாய்களாசவும்‌, சாக்லெட்டுகளா 
கவும்‌, மாத்திரைகளாகவும்‌, ஹல்வாக்களாகவும்‌ வர ஆரம்‌ 
பித்ததும்‌, ஜனங்கள்‌ மிகச்‌ சுலபமாய்‌ இவைகளைச்‌ சாப்பிட்‌ 
டுக்‌ குடல்களை மேலும்‌ கெடுத்துக்‌ கொள்கின்றனர்‌. 
இதைக்‌ தவிர உப்பு தினுசுகள்‌ வேறு உண்டு, 


நம்முடைய உஷ்ண தேசத்திற்கு விளக்கெண்ணெய்‌ 
சாப்பிட்டாலாவது பரவா யில்ல்‌ எனலாம்‌. அத குடல்‌ 
களைத்‌ தூண்டினாலும்‌ பின்‌ அதற்குச்‌ சாந்தி செய்யும்‌ குண ' 
மும்‌ உண்டு, மற்ற சகல மருந்துகளும்‌ குடல்களை த்‌ தூண்டி 
விட்ட, அதன்‌ சுவர்களிலுள்ள மெல்லிய சவ்வுகளைப்‌ பல 
வீனப்படுத்தி, உறுத்தலை உண்டாக்கும்‌, இவ்வா அ அடிக்கடி. 
செய்தால்‌ குடல்கள்‌ அதன்‌ சக்தி இழந்து, இன்னமும்‌ மலச்‌ 
சிக்கலை அதிகமாய்த்‌ தான்‌ உண்டாக்கும்‌, என்ன தான்‌ 
பேதி மருந்துகளைச்‌ சாப்பிட்டாலும்‌, அ௮அ மடிப்புகளிலும்‌, 
மூலைகளிலுமுள்ள பழைய மலங்களை அகற்றாது. சிலருக்‌ 
குச்‌ குடல்‌ தொய்ந்து விட்டிருக்கும்‌, அதிலுள்ள சுமை 
யைச்‌ கரைப்பது கஷ்டம்‌. 


உடீடி யாண 661 


எனவே, குடலைச்‌ சுத்தமாக்கும்‌ சரியான மார்க்கம்‌ 
இரந்த யோக ஆசனங்களில்‌ தான்‌ பூர்ணமாய்‌ ௮மைந்‌ திருக்‌ 
கிறது, அதிலும்‌ உட்டியாணா, ரெளலி யெனும்‌ சரியை 
கள்‌ மலபக்தத்திற்குச்‌ சரியான மருந்தாகும்‌; மாற்றாகும்‌. 
இதை விட சிரேஷ்டமான - உத்தமமான இரியைகள்‌ உல 
கத்திலேயே யாரும்‌ கண்டு பிடி த்தது மில்லை; இனிக்‌ கண்டு 
பிடுக்கப்‌ போவ த மில்லை, 


என்னே அற்புதமான சாதனைகள்‌ ! பல்லாயிர ஆண்டு 
களுக்கு முன்பே மனிதனின்‌ குடல்கள்‌, அவயவங்கள்‌, அற்பு 
தக்‌ கோளங்கள்‌ இவைகளின்‌ இரகசியத்தை அறிந்து, 
மாறா இளமையுடன்‌ கோய்களற்று ஆரோக்கியமாய்‌, ஆனந்த 
மாய்‌ நீண்ட நாட்கள்‌ வாழும்‌ வகையை, ஈம்‌ முன்னோர்கள்‌ 
வசையறுத்‌ திருக்கிறார்கள்‌ என்றால்‌ அவர்களுடைய ஞானம்‌ 
எத்தகையது? எவ்வளவு மேன்மை யுடையது? நினைக்க 
நினைக்க, சித்திக்கச்‌ சிந்திக்க உடல்‌ சிலிர்க்கின்றத!। உள்ளம்‌ 
பெரு மிதம்‌ கொள்ளுகிறது! “£இவைக ளெல்லாம்‌ ஈமத 
கலைகள்‌, நமது செல்வங்கள்‌, ஈமது வற்றாப்‌ பொக்கிஷங்கள்‌, 
எல்லாம்‌ ஈமக்குச்‌ சொந்தம்‌?” என எண்ணும்‌ போது கர்வம்‌ 
உச்சந்‌ தலைக்கு ஏறுகிறது, அற்புதமான சிருஷ்டிகள்‌ 
இவ்‌ வுட்டியாணாவும்‌ நெளலியும்‌, கைகளைக்‌ கொண்டு 
வயிற்று உறுப்புகளைக்‌ கசக்கனொலும்‌ அவ்வளவு சுத்தம்‌ 
செய்ய முடியா அ. கைகளினால்‌ என்ன தான்‌ “மாலிஷ்‌”? 
செய்தாலும்‌ மாளாது, ஒரு கால்‌ கைகளை உள்ளே விட்டு 
குடல்களைக்‌ கசக்கிச்‌ சுத்தம்‌ செய்யும்‌ படியான ஒரு 
செளகரியம்‌ மனிதனுக்கு இருக்குமானாலும்‌, அதவும்‌ 
குறைவுடையதாய்த்‌ தான்‌ இருக்கும்‌. அவ்வளவு தூரம்‌ 
விஞ்ஞான முறையாசு, சாஸ்திர ரீதியாக, இயற்கையாய்ச்‌ 


662 ஆரோக்கிய ரகசியம்‌ 


குடல்களைச்‌ சுத்தம்‌ செய்யும்‌ முறை இந்த உட்டியாணா, 
ரெளலி ஆகிய இரு ஆசனங்களில்‌ தான்‌ ௮மைந்திருக்கற து, 


நான்‌ சிறுவனாக இருக்கும்‌ போது பாட்டிமார்கள்‌ 
சொல்லுவார்கள்‌, “ஒரு சாமியார்‌ இருந்தார்‌. தினமும்‌ 
ஆற்றின்‌ கரைக்குச்‌ சென்று குடலை எடுத்துச்‌ சுத்தம்‌ 
செய்த விட்டுப்‌ பிறகு பழையபடி வைத்துக்‌ கொள்வார்‌”? 
என்பதாச, நான்‌ வெகு ஆச்சரியமாய்க்‌ கேட்பேன்‌. எங்‌ 
காவ அ நதிக்‌ கரைகளில்‌ சென்றால்‌ “ அம்மாதிரி யாராவது 
சாமியார்கள்‌ செய்கிறார்களா ! என்று பார்ப்பேன்‌. ஒருத்‌ 
தரும்‌ தென்பட்ட தில்லை. சற்று சிந்தனா சக்தி வந்ததும்‌ 
“இவைகள்‌ எல்லாம்‌ கட்டுக்‌ கதை, எங்காவது குடலை 
எடுப்பதாவ.து, சுத்தம்‌ செய்வதாவஅ ”” என்று இிர்மானித்‌ 
தேன்‌. பின்‌ நானே இவ்‌ வுட்டியாணா செய்யும்‌ போது 
தான்‌ எனக்கே அதன்‌ அர்த்தம்‌ புரிச்‌ தத. 


உட்டியாணா செய்யும்‌ போது யாராவது பார்த்தால்‌ 
“வயிற்றில்‌ குடல்கள்‌ இருக்கின்‌ றனவா ? எங்கு போயிற்று? 
இவர்‌ குடல்களையும்‌ மற்ற ஈரல்களையும்‌ எங்கேயாவது 
வைத்து விட்டு வந்திருக்கிறாரா 1?” என்று எண்ணத்‌ தோன்‌ 
றும்‌. அப்படிக்‌ கண்மூடிக்‌ கண்‌ திறப்பதற்குள்‌ வயிற்று 
உறுப்புகள்‌ மாயமாய்‌ மறையும்‌ மாயை இந்த உட்டியாணா 
வுக்குத்‌ தான்‌ உண்டு, அதற்குத்‌ தான்‌ இது ஏக போக 
உரிமையாகும்‌. 


உட்டியாணு செய்யும்‌ விதம்‌ 


அரை அல்லது ஒரு அடி இடைவெளி விட்டுப்‌ பாதங்‌ 
களை ௮கலமாக வைத்து நிற்கவும்‌, இரண்டு கைகளையும்‌ 


உட்டியாணு 663 


101-வது சித்திரத்தில்‌ உள்ளபடி துடைமேல்‌ வைத்துக்‌ 
கொள்ளவும்‌, முன்‌ பக்கமாகச்‌ சிறிது குனியவும்‌. வயிற்‌ 
றைத்‌ தொய்ய விட்டு இறுக்கம்‌ இல்லாமல்‌ தளர்த்தவும்‌. 
மூச்சைப்‌ பூராவும்‌ வெளியில்‌ விடவும்‌, வயிற்றை உள்ளுக்கு 
இழுத்து எக்கவும்‌. முடிந்த மட்டும்‌ அதாவது ஜந்து ௮ல்‌ 
லது பத்து எண்ணும்‌ வரை அப்படியே வைத்துக்‌ கொள்ள 
வும்‌. பிறகு மூச்சை மெதுவாய்‌ இழுத்தவாறே வபிற்றைத்‌ 
தளர்த்தவும்‌, நிமிர்ந்து சாதாரணமாய்‌ மூச்சை இரண்டு 
மூன்று தரம்‌ இழுத்து விட்டு, மறுபடியும்‌ மேற்‌ சொன்ன 
படி. செய்யவும்‌, இம்‌ மாதிரி மூன்று முதல்‌ ஆறு தடவை 
கள்‌ வரை செய்யலாம்‌, 


மற்ற ஆசனங்களைப்‌ போலச்‌ சொன்னவுடன்‌ புரிந்து 
கொண்டு அதன்படி செய்யக்கூடிய பயிற்சி அல்ல இத, 
“காலைத்‌ தூக்க வேண்டும்‌, கையை ஆட்ட வேண்டும்‌, உடலை 
மடக்க வேண்டும்‌”?! என்று சொன்னால்‌ சற்றேறக்குறைய 
செய்து விடலாம்‌, இப்‌ பயிற்சியை முதன்‌ முதலில்‌ நாம்‌ 
நினைத்தபடி. செய்ய வராது, இது வயிற்றுத்‌ தசைப்‌ 
பயிற்சியானதினால்‌ சிறிது நிதானமாகத்தான்‌ வரும்‌, 
வயிற்றிலுள்ள உறுப்புக்களுக்கும்‌ இது பு.து முறையான 
தினாலும்‌ சற்று சரம மானதே. ஆரம்பத்திலேயே படத்தில்‌ 
உள்ளபடி செய்ய வருவது கஷ்டம்‌. ஆனால்‌, சிறிது 
முயற்சியுடன்‌ தினமும்‌ காலையில்‌ ,பல தடவை செய்து வந்‌ 
தால்‌, இருந்தாற்‌ போலிருந்து ஒரு நாள்‌ சரியாய்ச்‌ செய்ய 
வந்து விடும்‌, செய்த வரையில்‌ பலன்‌ உண்டு, 


முதலில்‌ இந்தப்‌ பயிற்சியைச்‌ செய்ய வேண்டுமானால்‌, 
அடி வயிறு சமைந்து, தொர்தி யில்லாமல்‌ இருக்க 


664 ஆரோக்கிய ரகசியம்‌ 


வேண்டும்‌. அவர்களுக்குத்‌ தான்‌ சீக்ரெமொக வரும்‌, மற்ற 
வர்கள்‌ புஜங்காசனம்‌, சலபாசனம்‌, தனுசாசனம்‌, சர்வாங்‌ 
காசனம்‌ முதலியவைகளைச்‌ செய்து, வயிற்றைக்‌ கரைத்‌ 
துக்‌ கொண்டால்‌, சக்கரமாக வந்து விடும்‌, “வயிறு 
கரைவ தேது?” என்று இப்‌ பயிற்சியை ஓதுக்கச்‌ கூடாது. 
இப்‌ பயிற்சியை முடிந்த மட்டும்‌ செய்து வந்தால்‌ வயிறு 


சுரையும்‌, 


“மெலிந்து தொப்பை இல்லாமல்‌ இருக்றெவர்களுக்கும்‌ 
முதலில்‌ வயிற்றை எக்கன அம்‌ சித்திரத்திலுள்ளபடி வந்து 
விடும்‌” என்று சொல்லிவிட முடியாது, முதலில்‌ வயிற்றை 
உள்ளுக்கிழுத்து முதுகுச்‌ சதைகளுடன்‌ ஓட்ட முயற்சி 
செய்ய வேண்டும்‌. இப்படியே செய்து வந்தால்‌ சில நாட்‌ 
களில்‌ இரண்டு பக்கங்களிலும்‌ இரண்டு கம்பிகளைப்‌ போல, 
சித்திரத்தில்‌ உள்ளபடி. செய்ய வரும்‌. மூச்சைப்‌ பூரணமாக 
வெளியில்‌ வீட்டால்தான்‌ வயிற்றுச்‌ சதை முதுகெலும்புடன்‌ 
ஓட்டும்‌; சரிவர வயிறு உள்ளுக்குப்‌ போகும்‌. இல்லையானால்‌ 
சிறிதுதான்‌ உள்ளுக்குச்‌ செல்லும்‌, ஆரம்ப சா தகர்களுக்கு 
முதலில்‌ அவ்வாறு தான்‌ செய்ய வரும்‌. கவனம்‌ வைத்துப்‌ 
பூசாக்‌ காற்றையும்‌ வெளியில்‌ விடப்‌ பிரயத்தனம்‌ செய்ய 
வேண்டும்‌. சவர்‌ வயிற்றைச்‌ சாதாரணமாக வைத்துக்‌ 
கொண்டு எக்குவார்கள்‌. அப்படி எக்னொலும்‌ ஆரம்ப 
சாதகர்களுக்குச்‌ சரிவர்‌ வராத, பழகின பின்‌ எப்படிச்‌ 
செய்தாலும்‌ உட்டியாணா தானாய்‌ உண்டாகி விடும்‌ ஆரம்‌ : 
பத்தில்‌ வயிற்றைத்‌ தளர்த்தித்‌ தொய்ய விட வேண்டும்‌, 
அதற்குத்‌ தான்‌ சற்று குனிக்து கொண்டால்‌ நல்லது 
என்று சொல்லுவது, அப்படிக்‌ குனிவதால்‌ வயிற்று 
மேல்‌ சதைகளும்‌ வயிற்றினுள்‌ செல்லும்‌, ஆரம்பத்தில்‌ 


உட்டி. யாண 665 
சித்திரத்தில்‌ உள்ள அ போல்‌ வயிற்றில்‌ இரண்டு பக்கங்களி 
௮ம்‌ சதை சம்பிபோல்‌ தோன்றாது. மொத்தத்தில்‌ உள்‌ 
ளுக்குச்‌ செல்லும்‌. அவ்வாறே சல நாட்கள்‌ செய்துகொண்டு 
வந்தால்‌ விரைவில்‌ சித்திரத்திலுள்ளபடி செய்ய வரும்‌, 


இப்‌ பயிற்சியைக்‌ காலையில்தான்‌ செய்ய வேண்டும்‌, 
அப்பொழுது தான்‌ வயிறு காலியாய்‌ இருக்கும்‌. மற்ற 
ஆசனங்களை யெல்லாம்‌ செய்து விட்டுக்‌ கடைசியில்‌ 
இதைச்‌ செய்யலாம்‌. மாலையில்‌ செய்ய வேண்டுமானால்‌, 
சாப்பிட்டுக்‌ குறைந்தது ஆறு, ஏழு மணி நேரம்‌ ஆகி யிருக்க 
வேண்டும்‌, அதாவது பகல்‌ பன்னிரண்டு மணிக்குச்‌ சாப்‌ 
பிட்டால்‌ இடையில்‌ தாகத்துக்குத்‌ தண்ணீர்‌ அருந்து 
வதைத்‌ தவிர வேறு ஒன்றும்‌ சாப்பிடாமல்‌ மாலையில்‌ ஏழு 
மணிக்குச்‌ செய்யலாம்‌. அப்படி அவசியமானால்‌, மூன்று 
அல்ல அ மூன்றரை மணிக்கு எலுமிச்சை இரச பானமோ, 
பழச்‌ சாரோ, அருந்தலாம்‌, கடின உணவு சாப்பிடச்‌ 


கூடாது. 


தறிப்பு:--இக்சப்‌ பயிற்சியைப்‌ பதினான்கு வயதிற்கு 
மேற்பட்ட யாரும்‌ செய்யலாம்‌, அந்த வயதில்‌ தான்‌ அவர்‌ 
களுக்குத்‌ தாது உற்பத்தியாக ஸ்திரப்படும்‌, அவ்‌ வயதிற்கு 
மேல்‌ செய்தால்‌ நல்லது. பதினான்கு வயது ஆகாத இறு 
வர்கள்‌ இதைச்‌ செய்யவே கூடாது, 


இரத்த அமுக்கமுள்ளவர்கள்‌, பல வீனமான இருதயம்‌ 
உள்ளவர்கள்‌, வயிற்றில்‌ ஆப்பரேஷன்‌ செய்து கொண்டவர்‌ 
கள்‌ இதைச்‌ செய்யக்‌ கூடாது, கர்ப்ப ஸ்திரீகள்‌ பழகவே 
கூடாது, வயிற்றில்‌ இரணம்‌ உள்ளவர்களும்‌, குடல்‌ பி.துக்‌ 
கம்‌ உள்ளவர்களும்‌ இர்த ஆசன த்தைப்‌ பபிலக்‌ கூடா ௮, 


666 ஆரோக்கிய ரகசியக்‌ 


பலன்‌:--மலச்‌ சிக்கல்‌ தலை காட்டாது என்று சொல்‌ 
லத்‌ தேவையில்லை, உட்டியாணா என்றால்‌ மேல்‌ செல்வது 
என்று அர்த்தம்‌. இந்த ஆசனத்தை செய்யும்‌ போது விதா 
னம்‌ எனும்‌ தோல்‌ தடை மேலே எழும்பி நுரை ஈரலுடன்‌ 
ஓட்டுகிறது. காற்று பூராவையும்‌ வெளியில்‌ விட்டு 
வயிற்றை உள்ளுக்கு எக்கும்போது விதானம்‌ சுலபமாய்‌ 
அரை ஈரலுடன்‌ எழும்பிப்‌ போய்‌ ஒட்டுகிறது. இப்படிச்‌ 
செய்வதால்‌ நுரையீரல்‌ குறுகலடைந்து பயிற்சி பெற்று 
சுறு சுறுப்படைகிறது. அதனால்‌ இப்‌ பபிற்சியை ஆமம்‌ 
பத்தில்‌ அதிக தடவை செய்யக்‌ கூடாது, மூன்று தட 
வையே போதும்‌. அதிக தடவை செய்தால்‌ ஒரு சிலருக்கு 
மார்பு வலிக்க ஆரம்பித்து விடும்‌. மற்றப்‌ பயிற்சிகள்‌ எதி 
அம்‌ இல்லா தவா அ இருதயத்தையும்‌, அரை ஈரலையும்‌ நன்கு 
தடவிக்‌ கொடுத்தது போல்‌ அதாவது *மாசேஜ்‌' செய்தது 
போல்‌ இந்தப்‌ பயிற்சி ௮மைந்திருக்கன்றது, 


இந்தப்‌ ப.பிற்சி வயிற்று உறுப்புகளுக்கு என்று மட்‌ 
டும்‌ அமைய வில்லை, அவைகளுக்கு எப்படி இது உத்தம 
மான பயிற்சியோ, அதைப்‌ போல விதானத்தின்‌ மேல்‌ 
பாகங்களிலுள்ள அவயவங்களுக்கும்‌ இது மிக உன்னத 
பயிற்சி யாகும்‌, முக்கியமாய்‌ ஆஸ்துமாக்கா ரர்களுக்கு 
இத மிக ஏற்ற பபிற்சி, அவர்களுடைய நுரை ஈரல்‌ அதன்‌ 
சம்பந்தப்பட்ட காற்றுக்‌ குழாய்கள்‌, அதில்‌ பரவியுள்ள 
முதுகந்‌ தண்டு நரம்புகள்‌ முதலியவைகள்‌ அவர்களுடைய 
சுவாதின த்தி லில்லாமல்‌ இருப்பதால்தான்‌ அவர்களுக்கு 
ஆஸ்துமா வருறெஅ, ஆனால்‌ உட்டியாணா செய்யும்‌ போது 
இந்த அவயவங்க ளெல்லாம்‌ ஈம து ஆட்சிக்குள்‌ வருகின்‌ றன. 
எதிர்‌ பாரா விதமாய்‌ விதானம்‌ நுரை ஈரலை வந்து தாக்கி 


உட்டி யாண 667 


அழுத்தவும்‌ காற்று சிறிது கூட உள்‌ செல்லா தபடி தொண்‌ 
டையில்‌ உள்ள காற்று வழி அடைத்துக்‌ கொள்ளவும்‌, 
அசை ஈரல்‌ சிறிது நேரம்‌ அமுங்கி இருக்க வேண்டியிருக்‌ 
இறது. அப்பொழுது உட்டியாணா செய்தான அம்‌, ௮௮ 
விடுதலை யடைகர்அ, முன்னிலும்‌ சுறு சுறுப்பாய்க்‌ காணப்‌ 
படுகின்றது. அதன்‌ வழிகள்‌ அடைப்புகள்‌ எல்லாம்‌ விலச்‌ 
கப்‌ பட்டு ஈரம்புகளி லெல்லாம்‌ புதிய இரத்தம்‌ இவிரமாய்ப்‌ 
பாய்ந்து அதற்கு உற்சாகத்தை உண்டாக்குகின்றது, அதே 
சமயம்‌, தோள்களுக்கும்‌ மார்புத்‌ தசைகளுக்கும்‌ பயிற்சி 
ஏற்படுகின்றது. எனவே மார்பு பாகத்திற்குப்‌ பூராவும்‌ 
நன்கு இரத்தம்‌ பரவி ஒரு புதிய உற்சாகம்‌ சுறு சுறுப்பு 
ஏற்படுகின்‌ றத. 


இப்‌ பயிற்சி மற்றொரு விதத்திலும்‌ ஆஸ்‌அமாக்காரர்‌ 
களுக்கு உதவுகின்ற து, உட்டியாணாவில்‌ சிறு நீர்க்‌ காய்‌ 
களின்‌ மேலுள்ள அட்றினேல்‌ கோளமும்‌ நேரடியாக அமுக்‌ 
கப்படுவதால்‌, ௮ட்றினேல்‌ கோளமும்‌ சுறு சுறுப்படைந்து 
அதன்‌ இரசம்‌ இரத்தத்தில்‌ கலக்கின்றது. எனவே இரத்‌ 
தம்‌ போதிய வேகம்‌ அடைந்து, அத பாயும்‌ இரை ஈரல்‌, 
காற்றுக்‌ குழாய்கள்‌, ஈரம்புகளுக்கெல்லாம்‌ ஒரு வேகத்தைக்‌ 
கொடுக்கின்றது.' இவ்வேகத்திற்‌ காசுத்தானே அட்றினே 
லின்‌ மமுர்தை ஊசி மூலம்‌ செலுத்துவது? அவ்‌ வூசியின்‌ 
அவசியமின்‌றியே இவ்வுட்டியாணாவில்‌ காரியம்‌ நடந்து 
விடுகிறது, 


ஆஸ்துமா நேர்யுள்ளவர்கள்‌ உடனடியாக விடுதலை 
யடைய வேண்டுமானால்‌ உட்டியாணாவைத்‌ தினசரி வெறும்‌ 
வயிற்றில்‌ காலை மூன்று அல்லது ஐந்து தடவை செய்து வர்‌ 


668 ஆரோக்கிய ரகசியம்‌ 


தால்‌ போகும்‌. அவர்களுக்கு அட்றினேல்‌ ஊச போட்‌ 
டுக்‌ கொண்டதால்‌ ஏற்படும்‌ பலன்‌ டைத்து விடும்‌, 


மற்றும்‌ இப்‌ பயிற்சியினால்‌ அஜீரணம்‌ விலகும்‌. ஆகா 
சப்பை நன்கு அமுக்கப்படுவதால்‌ நல்ல பசி எடுக்கும்‌, 
நல்ல ஜீரண சக்தி ஏற்படும்‌, குடல்களில்‌ ஆகாரம்‌ ஈன்கு 
ஜீரணம்‌ அகும்‌. குடலுக்கு சக்தியில்லாமல்‌ இருக்கும்‌ 
போதுதான்‌ வாய்‌ அரோசகமாய்‌ இருக்கும்‌, இது 
இயற்கை கொடுத்த ஒரு சக்தி, குடல்களில்‌ இருக்கும்‌ 
ஆகாரம்‌ ஏற்கெனவே ஜீரணமாக வில்லை, ஏதோ கோளாறு 
இருக்கின்றது என்று தெரிவிக்கவே வாயில்‌ எதைப்‌ 
போட்டாலும்‌ ருசிக்காமலும்‌, சாப்பிட வேண்டு மென்ற 
ஆசை ஏற்படாமலும்‌ இருக்கிறதா, அதை அறிந்து சாப்‌ 
பிடாமல்‌ இருப்பதே உத்தமம்‌, சிலர்‌ அந்த சமயத்தில்‌ 
சாப்பிட முடிய வில்லையே என்று மாங்காய்‌ ஊறுகாய்க 
ளென்ன, கிச்சிலி ஊறுகாய்களென்ன, எலுமிச்சை ஊறு 
காய்களென்ன இம்மாதிரி அணைகளுடன்‌ கஷ்டப்பட்டா 
வது சாப்பிடுவார்கள்‌. அதைப்‌ போலத்‌ தவறுதலான 
காரியம்‌ வேறெஅவுமே இல்லை, அப்படித்தான்‌ சாப்பிட 
முடியா விட்டால்‌ என்ன முழுகிப்‌ போய்‌ விட்டது. 
இயற்கை தான்‌ வேண்டா மென்று தடுக்கறதே ! 


இதைத்‌ தவிர அன்பர்கள்‌ மற்றொன்றும்‌ தெரிந்து 
வைத்துக்‌ கொள்ள வேண்டும்‌, ஏதோ சிறு அசெளகரிய 
மாய்‌ இருந்தாலும்‌ பட்டினி போட்டு விடுவது மிகச்‌ சிலாக்‌ 
இய மானது, அப்படிப்‌ பட்டினியிருக்தால்‌ குடல்களி 
அள்ள சிறிய சிறிய ஆகாரங்களும்‌ ஜீரணித்துச்‌ சுத்த 
மாகும்‌, அதற்கும்‌ சிறிது ஓய்வு கடைக்கும்‌. ஆலைகளில்‌ 


உட்டியாண 669 


வேலை செய்யும்‌ பெரிய பெரிய இயர்திரங்களுக்கெல்லாம்‌ 
வாரத்திற்கொரு நாள்‌ ஓய்வு இடைக்கு. இந்த அப்பாவி 
வயிற்றுக்கு விடு தலையே சடையா ௮. ஒய்வே இடையாது. 
அதற்கு வாரம்‌ ஒரு தடவையோ, மாதம்‌ இரண்டு தட 
வையோ ஓய்வு கொடுத்தால்‌ ஈம்மை வாழ்த்தும்‌. நாம்‌ 
உயிருள்ளளவும்‌ நம்முடன்‌ ஒத்துழைக்கும்‌, அப்படியும்‌ 
சில நாட்கள்‌ நாம்‌ ஒன்றும்‌ சாப்பிடாமல்‌ இருந்தால்‌ 
மோசம்‌ வந்து விடாது, 


நாம்‌ ஏற்கெனவே உடலில்‌ சேகரித்து வைத்திருக்‌ 
கும்‌ கல்லீரல்‌ எனும்‌ ஸ்டோரிலிருக்தும்‌, உடல்‌ சதைகளி 
லிருந்தும்‌ இரத்தம்‌ தனக்கு வேண்டியதைப்‌ பல நாட்கள்‌ 
வசை எடுத்துக்‌ கொள்ளும்‌. இருபத்தொரு நாள்‌, நாற்ப.து 
நாள்‌, அறுபது நாட்களென்று பட்டினியிருக்றொர்களே ! 
அவர்களுக்கெல்லாம்‌ இம்மாதிரி தான்‌ கல்லீரலிருர்தும்‌ 
சதைகளிலிருந்தும்‌ உடலுக்கு வேண்டிய உணவுச்‌ சத்துக்‌ 
கள்‌ சஇடைக்கன்றன. அதனால்தான்‌ எடை குறைகிறார்‌ 
கள்‌. எனவே எப்பொழுதோ ஒரு வேளை ௮ல்லது ஒரு 
நாள்‌ பட்டினி இருப்பதால்‌ அப்படி ஒன்றும்‌ எடை 
குறைந்து விடாஅ. 


இதனை அனுசரித்துத்தான்‌ நமது பெரியோர்கள்‌ பல 
விரதங்களை ஏற்படுத்தினார்கள்‌. காமோ அன்று மற்ற 
நாட்களைவிட விசேஷமாய்‌ அதிகம்‌ சாப்பிடுகின்றோம்‌. 
வெறும்‌ அன்னத்தைச்‌ சாப்பிடுவதை விட்டு, விரத சாட்‌ 
களில்‌ பொங்கல்‌, வடை, பாயசமாக வெளுத்து வாங்கு 
சென்றோம்‌. இதனால்‌ பலனும்‌ அனர்த்தமாகப்‌ போய்‌ விடு 
இன்றது, எனவே, ஏதாவது சிறிது ௮செளகரியம்‌ என்‌ 


670 ஆரோக்கிய ரகசியம்‌ 


ரூல்‌ பட்டினி போடுங்கள்‌. -£லங்கணம்‌ பரம ஒளஷதம்‌?” 
என்று பெரியோர்கள்‌ சொல்லுவார்கள்‌. அதனுடன்‌ 
உட்டியாணாவும்‌ செய்து வந்தால்‌, ௮ப்பசம ஒஓளஷ தமான து 
சஞ்சீவி ஒளஷத மாகவே ஆகிவிடும்‌. நோய்‌ கொடி வரா 
மல்‌ என்றும்‌ ஆரோக்கியமாக வாழ்ந்து வரலாம்‌. 


அத்தியாயம்‌ 10, 
நெளலி 
சேய்யும்‌ விதம்‌ 


சாதாரணமாய்‌ கிற்கவும்‌, 102-வத இத்திரத்திலுள்ள 
படி சிறித முன்‌ பக்கம்‌ குனிந்து, கைகளைச்‌ சேர்த்துத்‌ தடை 
யின்‌ சந்தில்‌ வைத்துக்‌ கொள்ளவும்‌, வயிற்றைத்‌ தளர்த்‌ 
தவும்‌. மூச்சைப்‌ பூரணமாய்‌ வெளியில்‌ விட்டு வயிற்றை 
உள்ளுக்கிழு,த்து எக்கவும்‌ இப்பொழு அ உட்டி யாணா நிலை 
வரும்‌. இப்படி. எக்கினவுடன்‌ வயிற்றின்‌ மத்தியில்‌ நெருக்கி 
இறக்கவும்‌. இப்படிச்‌ செய்தால்‌ 102-வது இத்சிரத்தி 
அள்ளபடி. மத்தியில்‌ சதைக்‌ கூட்டம்‌ திரண்டு தடிபோல்‌ 
வந்த, அதன்‌ இரண்டு பங்கங்களிலும்‌ பள்ளமாய்‌ இருக்‌ 
கும்‌. இந்த நிலையில்‌ ஐந்து முதல்‌ பத்து எண்ணும்‌ 
வசை இருந்த, பின்‌ வயிற்றைத்‌ தளர்த்தி, மூச்சை இழுத்‌ 
அக்‌ கொண்டே சாதாரண நிலைக்கு வரவும்‌, இம்‌ மாதிரி 
அவரவர்களுக்கு வேண்டிய அளவு மூன்றிலிருந்து ஆல 


நேள்லி 671 


தடவைகள்‌ வரை செய்யலாம்‌, ஒவ்வொரு தடவைக்கும்‌ 
இடையில்‌ நன்றாய்‌ நிமிர்ந்து நின்று இரண்டு, மூன்று 
தடவை மூச்சைச்‌ சாதாரணமாய்‌ விடவும்‌ இழுக்கவும்‌, 
செய்யலாம்‌. இதற்கு நெளலி என்றும்‌ மத்திய நெளலி 
என்றும்‌ சொல்லுவார்கள்‌. 


கால்களைச்‌ சிறிது அகலமாக வைத்தும்‌, கைகளைத்‌ 
அடையின்‌ மேல்‌ வைத்தும்‌. இந்த நெளலியைச்‌ செய்வ 
அண்டு, ஆரம்ப சாதகர்கள்‌ அடையின்‌ சந்தில்‌ கைகளை 
வைத்துச்‌ செய்தால்‌ இன்னும்‌ சீக்கிரமாக வரும்‌. இப்படிச்‌ 
செய்யும்‌ போது முழங்கைகளால்‌ வயிற்றில்‌ இரண்டு பக்கங்‌ 
பக்கங்களிலும்‌ சிறிது அழுத்தினாற்‌ போல்‌ செய்து, ஈடுவில்‌ 
சதை திரளச்‌ செய்யலாம்‌. இவை யெல்லாம்‌ ஆரம்ப 
சாதகர்களுக்குத்‌ தான்‌, சரியாய்ச்‌ செய்ய வந்த பின்‌ 
முழங்கைகளால்‌ ' வயிற்றை அழுத்த வேண்டிய அவசிய 
மில்லை. நெளலி செய்யும்‌ முறையை எத்தனை தரம்‌ படித்‌ 
தாலும்‌, செய்யப்‌ போனால்‌, படித்த மாதிரி உடனே செய்ய 
வந்து விடாது, றிது சிறிதாக நமது ஆட்சியை வயிற்று 
உறுப்புக்களின்‌ மேல்‌ செலுத்தி, நமது ஆணைக்கு, ஆட்சிக்‌ 
குக்‌ கட்டுப்‌ படுத்த வேண்டும்‌, அதற்குச்‌ சல நாட்கள்‌. 
சில மாதங்களாவது ஆகும்‌. நெளலியில்‌ பல விதம்‌ உண்டு, 
அவைகளுக்கு “நெளலிக்‌ கிரியா? யென்று பெயர்‌, அவை 
களில்‌ வாம நெளலி, தக்ஷிண நெளலி என்பவை முக்கிய 
மானவை, உட்டியாணாவும்‌ மத்திய நெளலியும்‌, செய்ய 
வந்தபின்‌ இதைச்‌ செய்ய வேண்டும்‌. அப்பொழுதுதான்‌ 
நமத இஷ்டப்படி வயிற்றுத்‌ தசைகளை எல்லாத்‌ திசைகளி 
௮ம்‌ ஆட்டிச்‌ செய்ய முடியும்‌, 


672 ஆரோக்கிய ரகசியம்‌ 


வாமநெளலி, தககிணநெளலி செய்யும்‌ விதம்‌ 


காலைச்‌ சற்று அகலமாக வைத்து நிற்கவும்‌. முன்‌ பக்‌ 
கம்‌ சிறிது குனிந்து இடத அடையின்‌ மேல்‌ கையை ஈன்கு 
அழுத்தினால்‌, இடது பக்கச்‌ சதைக்‌ கூட்டம்‌ வலது பக்கம்‌ 
ஒ.தங்கி 1038-வஅ சத்திர நிலைக்கு வரும்‌. இதற்கு வாம 
நெளலி யென்று பெயர்‌, இதைப்‌ போலவே, வலது தடை 
யின்மேல்‌ பளுவைப்‌ போட்டு, வலது கையினால்‌ அழுத்தி 
னால்‌ வலத பக்கம்‌ இருக்கும்‌ தசைக்‌ கூட்டம்‌ இடது பக்‌ 
கம்‌ ஒதுங்கும்‌. இதை 104-வத சித்திரத்தில்‌ கவனிக்கவும்‌, 
இதற்குத்‌ தக்ஷிண நெளலி யென்று பெயர்‌. இதையே 
மாற்றி மாற்றி வலத பக்கத்திலிருந்து இடத பக்கத்திற்‌ 
கும்‌, இடஅ பக்கத்திலிருந்து வலது பக்கத்திற்கும்‌ செய்ய 
வேண்டும்‌. இவைகளெல்லாம்‌ செய்யும்‌ வரை மூச்சை 
வெளியில்‌ விட்டவாறே இருக்க வேண்டும்‌. எத்தனை 
தடவைகள்‌ அப்பக்கம்‌, இப்பக்கம்‌ ஓதுக்கிச்‌ செய்ய முடி 
யுமோ அத்தனை தடவைகள்‌ செய்யலாம்‌. .குறைந்தது 
மூன்று தடவைகளும்‌, அதிகமானால்‌ பன்னிரண்டு தடவை 
கள்‌ வரையும்‌, ஒரே மூச்சில்‌ செய்யலாம்‌. இப்படிச்‌ செய்‌ 
யும்போத, அதற்கு இசைந்தாற்போல்‌ கைகளை மாற்றி மாற்‌ 
தித்‌ துடையில்‌ அழுத்திக்கொள்ள வேண்டும்‌. இதையே 
வேகமாகவும்‌ செய்யலாம்‌. 


ஆரம்ப சாதகர்கள்‌ முதலில்‌ இடுப்பையும்‌ சிறிது 
அதற்குத்‌ தகுந்தாற்போல்‌ வளைத்துக்‌ கொடுத்தால்‌ சுலப 
மாய்ச்‌ செய்ய வரும்‌, வாம நெளலி செய்யும்போது இடது 
கை அழுத்தும்‌ சமயம்‌ சிறிது இடது பக்கம்‌ இடுப்பை 
வளைத்துக்‌ கொண்டால்‌, இடது பக்க வயிறு தளர்ச்சி 


சித்ரம்‌ 102] நெளலி [பக்கம்‌ 670 


எத்ஜரம்‌ 108] த௲ிணரெளலி [பக்கம்‌ 672, 


நெள்லி 673 


அடைந்து காற்று அமுக்கத்தால்‌ உட்சென்று வலது பக்‌ 
கம்‌ சதை திரளும்‌. அதைப்போலவே தக்ஷிண ரெளலி 
செய்யும்போது வலத பக்கம்‌ சிறிது இடுப்பை வளைத்துச்‌ 
செய்தால்‌ வலஅ பக்கம்‌ தளர்ச்சி பெற்றுக்‌ காற்று அமுக்‌ 
சும்‌ ஏற்பட்டு இடது பக்கம்‌ சதை திரளும்‌. வாம, தக்ஷிண 

நெளலிகள்‌ .சரியர்ய்ச்‌ செய்ய வந்தபின்‌ இடுப்பை வளைத்‌ 
அச்‌ சிரமப்பட வேல்முய அவயெமில்லை. 


மற்றொரு விதமாகவும்‌ ஆரம்ப சாதகர்கள்‌ இசைப்‌ 
பயிலலாம்‌, . காலை அகலமாக வைக்காமல்‌ கிட்ட வைத்து 
முதலில்‌ சொன்னபடி நெளலியை உண்டாக்கி, முழங்‌ 
கைகளை வயிற்றில்‌ அழுத்தி இறுச்குவது போல்‌ செய்தால்‌ 
கெளலி உண்டாகும்‌, வாம நெளலிக்கு வலத முழங்‌ 
கையைச்‌ சற்று வயிற்றில்‌ அழுத்தினால்‌ இடத பச்சம்‌ 
ஓ.துங்கும்‌. - அதைப்‌ போலவே இடது கையை வயிற்றில்‌ 
அழுத்தினால்‌ வலத பக்கம்‌ சதை ஒதுங்கும்‌, இலருக்கு 
இவைக ளெல்லாம்‌ முதலில்‌ செய்து பார்த்ததும்‌ உடனே 
வந்து விடாது, விடா முயற்சியுடன்‌ : இனமும்‌ செய்து 
வந்தால்‌ சில மடடடம வரும்‌, 


அத்துடன்‌ £ழ்வரும்‌ செளலிச்‌ ஒரியைகணையும்‌ si 
லாம்‌. நெளலிக்‌ கிரியா, அலைகளைப்‌ போல வயிற்றுச்சதை 
களை அடி வயிற்றிலிருந்து மேல்‌ வயிற்றுக்கும்‌, மேல்‌ 
வயிற்திலிருந்‌.து அடி வயிற்றுக்கும்‌ படிப்படியாய்‌ மடித்தாற்‌ 
போல்‌ செய்யவேண்டும்‌, இதில்‌ மூச்சை, செளகரியப்படி 
விடவும்‌ இழுக்கவும்‌ செய்யலாம்‌. இதையே வேகமாகவும்‌ 
செய்யலாம்‌. இப்படி ஆரம்பத்தில்‌ செய்தால்‌ பின்‌ மத்திய 
_சேளலியும்‌, வாம, தக்ஷிண ரெளலிகளும்‌ சுலபமாகவும்‌ 
சுத்தமாகவும்‌ செய்ய வரும்‌, 


48 


674 ஆரோக்கிய ரகசியம்‌ 


இவைகளெல்லாம்‌ சரியாய்ச்‌ செய்ய வந்த பின்பு, 
மத்திய கெளலி செய்‌. த, அதையே மத்து போல்‌ வலமாக 
வும்‌ இடமாகவும்‌ திருப்ப வேண்டும்‌. இதுவும்‌ கெளலிக்‌ 
கிரியாவைச்‌ சேர்ந்ததே. இவைகளெல்லாம்‌ என்னதான்‌ 
படித்துச்‌ செய்தாலும்‌, ஒரு சிலருக்குத்‌ தவிர மற்றவர்‌ 
களுக்கு வருவது கஷ்டம்‌. இவைகளைச்‌ செய்யும்போது 
ரேரில்‌ பார்த்தால்‌ ஒருவிதமாய்‌ மனத்தில்‌ பதியும்‌. ஆனால்‌ 
செய்யப்போனால்‌ உடனே சரியாய்‌ வராது, இதை எப்‌ 
படிச்‌ செய்வது என்று கேட்டாலும்‌ மேலே எழுதியபடி 
தான்‌ சொல்ல முடியுமே தவிரத்‌ திட்டமாய்ச்‌ சொல்வ தும்‌ 
சிரமமே. செய்யச்‌ செய்யத்தான்‌ வயிற்று உறுப்புக்கள்‌ 
வசப்படும்‌, இவைகள்‌ வசப்பட்ட பின்‌ தான்‌ நாம்‌ கினைத்த 
படி. திருப்பவோ, தள்ளவோ, இழுக்கவோ வரும்‌, 


இந்தப்‌ பயிற்சிகளைச்‌ செய்பவர்கள்‌ அதிகக்‌ கொழுப்பை 
உண்டாக்கக்‌ கூடிய ஆகாரங்களை அதிகமாய்ச்‌ சாப்பிடக்‌ 
கூடாத. வயிற்றின்‌ கொழுப்பு கரைந்தால்‌ தான்‌ சரிவர 
ஆசனங்களைச்‌ செய்ய முடியும்‌, 


தறிப்பு:--வயிற்றில்‌ ஆப்பரேஷன்‌ செய்து கொண்ட 
வர்கள்‌, ஹெர்னியாவுடையவர்கள்‌, வயிற்றுப்‌ புண்‌ உள்ள 
வர்கள்‌, இருதய பலவீனமானவர்கள்‌, இரத்த அமுக்க 
முள்ளவர்கள்‌ இந்த ஆசனத்தைச்‌ செய்யக்‌ கூடாது, 
இருதய பலவீனமுள்ளவர்கள்‌, மற்ற ஆசன, பிராணாயாம, 
உணவு அி௫ச்சைகளால்‌ குணமாக்கிக்‌ கொண்டு பிறகு 
இவைகளைப்‌ பயிலலாம்‌. 


இறுவர்கள்‌ இதைச்‌ செய்யக்‌ கூடாது. இம்‌ மாதிரி 
வயிற்றை ஆட்டுவதை அவர்கள்‌ கண்டால்‌ அவர்களுக்கும்‌ 


நெள்லி 675 


அம்‌ மாதிரி செய்ய வேண்டு மென்று தோன்றும்‌, செய்‌ 
அம்‌ பார்ப்பார்கள்‌, ஆகையால்‌ அவர்களை இம்‌ மாதிரி 
உட்டியாணா, நெளலி, கெளலிக்கிரியாக்களைச்‌ செய்யச்‌ 
கூடாது என்று எச்சரித்து வைக்க வேண்டும்‌, பதினான்கு 
வயதுக்கு மேற்பட்ட ஆண்‌ பெண்‌ சகலரும்‌ செய்யலாம்‌. 
கர்ப்ப ஸ்திரீகள்‌ இதைச்‌ செய்யக்‌ கூடா அ, 


பலன்‌:இதன்‌ பலன்‌ மிக உன்னதமானது, 
வயிற்றைச்‌ சேர்ந்த முது கெலும்பின்‌ பாகம்‌, அதைச்‌ 
சார்ந்த தசைகள்‌, நரம்புக்‌ கூட்டங்கள்‌ முதலியன வெல்‌ 
லாம்‌ புத்துயிர்‌ அடைன்றன. இந்திரியப்‌ பையும்‌, 
தாதுவும்‌ வலு வடைகின்றன, இவைகள்‌ நமது இச்சா 
சக்திக்கு அடங்கி நடக்கும்‌; வலு வடையும்‌; வாலிபம்‌ 
ஸ்திரப்படும்‌, வியாதிகள்‌ என்னும்‌ பிடியிலிருந்தே விலக்கு 
ஏற்படும்‌. சோம்பல்‌ என்பதே ஓடி விடும்‌. அஜீரணம்‌, 
தலைநோய்‌, ஈரம்பு பல வீனம்‌, இரத்த சோகை, மூலம்‌, வாய்‌ 
அர்‌ நாற்றம்‌, வாய்வு, குடல்‌ வாய்வு, காஸ்டிரிக்‌ தொந்தரவு 
முதலியன விலகும்‌. ஆஸ்‌.துமா, க்ஷயம்‌ முதலியவைகளுக்கு 
மிகச்‌ சிறந்தது. என்றைக்கும்‌ பேதி மருந்து சாப்பிட 
வேண்டிய அவசியமே யில்லை, மலச்‌ சிக்கலே ஏற்படாது, 
முகத்தில்‌ ஆரோக்கிய சேகை சுடர்‌ விட்டு ஒளி வீசிப்‌ 
படரும்‌. 

எப்படி இரக்க ஆசை ? 

சிலர்‌ மிகவும்‌ ஒடிசலாய்த்‌ தடுக்கனால்‌ விழுந்து விடு 
பவர்‌ போல்‌ எலும்பும்‌ தோலுமாய்‌ இருப்பார்கள்‌, இவர்‌ 
களுக்‌ கென்ன எலும்புருக்கி சோயா! என்று எண்ணத்‌ 
தோன்றும்‌. ஆனால்‌ அப்படி ஒன்னும்‌ அவர்களுக்கு இருக்‌ 


616 ஆரோக்கிய ரகசியம்‌ 


ட காது, பின்‌ ஏன்‌ இப்படிச்‌ சதைப்‌ பற்றே யில்லாமல்‌ 
எலும்புக்‌ கூடாய்க்‌ காட்டு அளிக்கன்றார்கள்‌ ? இது புதி 
ராய்‌ இருக்கும்‌. வேறு எந்த கோயும்‌ இருக்கா அ. நன்றாய்ப்‌ 
பதித்துச்‌ சாப்பிடுவார்கள்‌. சாதாரணமானவர்களை விட 
சிறிது அதிகம்‌ கூடச்‌ சாப்பிடுவார்கள்‌, கனக்க வேண்டு 
மென்று பல மருந்துகள்‌ டானிக்குகள்‌ கூடச்‌ சாப்பிடுவார்‌ 
கள்‌, பல டாக்டர்கள்‌ உடம்பில்‌ ஒரு வியாதியு மில்லை 
என்று முடிவு செய்‌ அ விட்டிருப்பார்கள்‌. இவர்களில்‌ செள 
கரிய முள்ளவர்கள்‌ பாதம்‌ ஹல்வாவாகவும்‌, பிஸ்தா கேக்கு 
களாகவும்‌, பழங்களாசவும்‌, கெய்‌, பால்‌, வெண்ணெய்‌ மய 
மாகவும்‌ சாப்பிடுவார்கள்‌. அவர்கள்‌ என்ன தான்‌ சாப்பிட்‌ 
டாலும்‌ உடம்பில்‌ சதைப்பற்றே பிடிக்காது, ஓட்டி 
உலர்ந்தே இருப்பார்கள்‌, 


இதற்குக்‌ காரணமென்ன ? உடலிலோ ஒருவித வியா 
தியு மில்லை என்று டாக்டர்கள்‌ பரிசோ தனை செய்அ முடிவு 
கூறிவிட்டார்கள்‌, பின்‌ எதற்காக இம்மாதிரி எலும்புச்‌ 
கூடாய்‌ இருக்க வேண்டும்‌ ? இவர்கள்‌ சாப்பிட்ட உணவி 
னுடைய சத்தைச்‌ சரியானபடி இரக்கக்‌ குடல்களுக்கு, 
குடலி லிருக்கும்‌ சுவர்‌ ஜவ்வுகளுக்குப்‌ போதிய சக்தியில்லை 
என்பதே யோகிகளுடைய முடிவு. சத்தைக்‌ கிரகிக்க மட்‌ 
டும்‌ முடிந்தால்‌ போதாது, அதனைப்‌ பிரித்து வைத்து, 
வேண்டிய போது, வேண்டியதைத்‌ தர கல்லீரல்‌, மண்ணீ 
ரல்‌, பித்தப்‌ பை, பாங்கிரியாஸ்‌ எல்லாமுமே சக்தி பெற்று 
இருத்தல்‌ வேண்டும்‌. 


இவைகளின்‌ சக்தி யற்றுப்போனால்‌ சரிசெய்ய மருந்து 
இல்லாமல்‌ இருக்குமா யெனலாம்‌, எத்தனையோ மருந்துகள்‌ 


நெள்லி 677 
இருக்கத்தான்‌ செய்கின்றன, அவை அத்தனையும்‌ இவர்‌ 
கள்‌ குடலைத்தட்டி எழுப்ப முடியாமையால்‌ தான்‌ இவர்கள்‌ 
இந்‌ நிலையில்‌ இருக்கின்றார்கள்‌. எனவே யோகிகள்‌ தான்‌ 
இதன்‌ இரகசிய மறிந்து சில பயிற்சிகளை இக்‌ குடல்களுக்‌ 
காகச்‌ சிருஷ்டித்‌ இருக்கின்றனர்‌, ௮.து தான்‌ உட்டியாணா 
நெளலிக்‌ கிரியாக்கள்‌, இவைகள்‌ தான்‌, சக்தி இழந்த குடல்‌ 
களுக்குச்‌ சக்தியைக்‌ கொடுக்கின்றன. இவ்வாறு, மெலிர்‌ 
தவர்கள்‌ உட்டியாணா நெளலி செய்வார்களானால்‌ குடல்கள்‌ 
சக்தி பெற்று, குடல்‌ சவ்வுகள்‌ சுறு சுறுப்படைந்து தன்‌ 
னிடம்‌ வரும்‌ சத்தைக்‌ கர௫த்து கல்லீரலுக்கு அனுப்பும்‌, 
உட்டியாணா, ரெளலி எனும்‌ தூண்டுதலால்‌ சுல்லீ. ரல்‌, மண்‌ 
ணீரல்‌ மற்று முள்ள அவயவங்க ளெல்லாம்‌ சுறு சுறுப்‌ 
பெய்தி அதனதன்‌ வேலைகளைச்‌ சரிவரச்‌ செய்யும்‌. 


“அப்படியானால்‌ உட்டியாணா, நெளலி செய்பவர்க 
ளெல்லாம்‌ நன்றாய்க்‌ கொழுத்துத்‌ தடித்து விடுவார்கள்‌ 
போல்‌ இருக்கின்றது, அப்படியானால்‌ இந்தப்‌ பயிற்சிகளே 
வேண்டாம்‌, தடிமனாய்‌ இருப்பதை விட மெலிந்திருப்பதே 


செளகரியம்‌? என சிலர்‌ விதண்டாவாதம்‌ பேசலாம்‌, 


அப்படி ஒன்றும்‌ அதிகமாய்த்‌ தடித்தும்‌ விட மாட்‌ 
டார்கள்‌, உயரத்திற்கு வேண்டிய பருமன்‌ இவ்வளவு தரன்‌, 
இன்னின்ன வயதில்‌ இருக்கவேண்டும்‌ என்ற ஒரு திட்டம்‌ 
இருக்கின்றது. அர்த அளவிற்குத்‌ தான்‌ ஆவார்களே 
தவிர அளவிற்கு மிஞ்சி, கணக்கன்றிப்‌ பெருத்து விட முடி 
யாது, அப்படிக்‌ குடல்களும்‌ அனுமதிக்காத, நாம்‌ 
ஆசைப்பட்டு பாதம்‌ ஹல்வாவையும்‌, குலாப்‌ ஜாமுனையும்‌ 
உள்ளே தள்ளினால்‌ கூட அர்த உடலுக்கு எவ்வளவு 


678 ஆரோக்கிய ரக்சியம்‌ 


வேண்டுமோ அவ்வளவு தான்‌ குடல்‌ கிரகிக்குமே அன்றிச்‌ 
சாப்பிடும்‌ ஆகாரத்திலுள்ள சகல சத்தையும்‌ இரத்து 
விடாஅ, வேண்டியதை எடுத்துக்கொண்டு மீதியைப்‌ 
பெருங்‌ குடலுக்குத்‌ தள்ளிவிடும்‌, இததான்‌ உட்டியாணா, 
ரெளலி செய்பவர்களின்‌ குடலுக்குள்ள நட்ப சக்தி; அதி 
சூட்சும சக்தி, (இயற்கை எவ்வாறு தான்‌ இவ்வளவு அட்ப 
மான ஒரு அறிவைக்‌ குடலுக்களித்தத!' என்று எண்ணத்‌ 
தோன்றும்‌. 


இதற்கு மாறாகச்‌ சிலருக்குச்‌ சாப்பிடும்‌ கொழுப்புக 
ளும்‌, மாவுச்‌ சத்துகளும்‌ அப்படியே கொழுப்பு வைக்கவும்‌, 
சதை வைக்கவும்‌ சென்று விடும்‌, இவைகள்‌ கல்லீரலில்‌ 
சேருவதோடு மட்டுமின்றி, உழைப்பில்லா இடம்‌ எங்கு 
என்று தேடிச்‌ சென்று, தசைகளில்‌ இடம்‌ பிடித்துக்‌ 
கொள்ளும்‌, வயிறு தான்‌ அதற்குச்‌ செளகரியமான இடம்‌, 
பிறகு தான்‌ புருஷ்டம்‌, துடை முதலியவைக ளெல்லாம்‌, 
வயிற்றுக்கு மிஞ்சித்தான்‌ மற்ற இடங்களுக்குப்‌ போகும்‌, 
எனவே உட்டியாணா, நெளலி செய்தால்‌ வயிற்றில்‌ 
கொழுப்பையே சேர விடாது. கொழுப்பிருந்தாலும்‌ 
கரைத்து விடும்‌. பின்‌ குடலுக்குப்‌ புத்தி புகட்டி அவ்‌ 
வுடலுக்கு வேண்டிய அளவு மட்டும்‌ கிர௫க்கச்‌ செய்து, 
மீதியைத்‌ தள்ளி விடும்‌, எனவே கொழுத்த, தொர்தியும்‌ 
தொப்பையுமாய்‌ இருப்பவர்களுக்கும்‌ உட்டியாணா நெளலி, 
மிகச்‌ சிறந்த மார்க்கம்‌, 


மிகவும்‌ கனத்தவர்கள்‌, மிக மெல்லியவர்களாய்‌ ஓடி௪ 
லாய்‌ ஆக வேண்டுமானாலும்‌, ௮௮ அசாத்தியம்‌, சாதாரண 
மாய்க்‌ கட்டு மஸ்தாய்‌ இருக்கலாம்‌. சதைகள்‌ குலுங்காமல்‌, 


நெளலி 619 


தொப்பை தள்ளாமல்‌, புருஷ்டம்‌ பெருக்காமல்‌, ௮சாவ௫யச்‌ 
சதைகள்‌ இல்லாமல்‌ இருக்கலாமே தவிர முற்றும்‌ கரைந்து 
மிக ஒல்லியாய்‌ ஆக முடியாது, அவரவர்களின்‌ பிறவி, 
குடும்பப்‌ பரம்பரையாக வந்ததைச்‌ சிறிது மாற்ற முடியும்‌, 
பார்க்க விகார மில்லாமல்‌ அழகாய்‌ சதை இறு, அழுத்த 
மாய்க்‌ கட்டுமஸ்தாய்‌ இருக்கலாம்‌. இதற்கு இவ்‌ வுட்டி 
யாணா, கெளலியும்‌, மற்ற ஆசனங்களும்‌ உதவி செய்யும்‌. 
ஆக, மிக மெலிந்தவர்கள்‌ ஈடு நிலையடையவும்‌, மிகக்‌ கனத்த 
வர்கள்‌ ஈடு நிலையடையவும்‌ உதவும்‌. முன்‌ சொன்னவர்‌ 
களை விட பின்‌ சொன்னவர்கள்‌ சதைப்‌ பற்றுடன்‌ கட்டு 
மஸ்தாய்‌ இருப்பார்கள்‌, 


சிலருக்குத்‌ தாதுபல மில்லாமையினாலும்‌ எலும்பும்‌ 
தோலுமாய்‌ இருப்பார்கள்‌, இ.த பிறவிப்‌ பயனாகவும்‌ ஏற்‌ 
படுவ தண்டு, தன்னாலும்‌, சகவாச தோஷத்தினாலும்‌ 
அப்படி ஆவ அண்டு, இவர்களுக்குத்‌ தாது தன்னிச்சை 
யில்‌ அடங்காத, தானாகப்‌ பல விதத்தில்‌ வீணாகக்‌ கொண்‌ 
டிருக்கும்‌. எந்த வைத்தியமும்‌ இவர்களுக்குச்‌ சரியான 
சிகிச்சை செய்யாது, உடம்பில்‌ ஒரு வியாதிபு மில்லை 
யென்று சொல்லி விடுவார்கள்‌. இவர்கள்‌ மெல்லவும்‌ 
முடியாமல்‌, விழுங்கவும்‌ முடியாமல்‌ தத்தளிப்பார்கள்‌, யாரி 
டம்‌ சொல்ல முடியும்‌! எவரிடம்‌ முறையிட முடியும்‌ | 
இருக்க யிருக்க நரம்பு தளர்ந்து, முகம்‌ வெளுத்த, கன்னம்‌ 
ஒட்டிக்‌, கண்‌ சொறுகி, ஒளியிழந்து, சரியான பசி 
யும்‌ எடுக்காமல்‌, ஜீரணமும்‌ ஆகாமல்‌, இளமையில்‌ 
முதுமைக்‌ குரிய சகல சின்னங்களுடன்‌ விளங்குவார்கள்‌, 


இவர்களுக்‌ கெல்லாம்‌ தஞ்சம்‌ அளிக்கின்றது உட்டி 
யாணா, செளலி எனும்‌ உன்னதக்‌ கிரியைகள்‌. இவைகளைச்‌ 


680 ஆரோக்கிய ரகசியம்‌ 


செய்வதால்‌ தாதுப்பையும்‌, அதன்‌ நரம்புக்‌ கூட்டங்களும்‌ 
வலு வடைந்துவிர்த்தி ஆகின்றன. இப்‌ பயிற்சியைச்‌ செய்‌ 
யும்போது தாது இரத்தத்துடன்‌ கலக்க ஏதுவாகிறது, 
ஒழுகுதல்‌ என்பத படிப்படியாய்‌ நின்று விடும்‌, மறுபடி 
யும்‌ மனிதனாய்‌ உலகில்‌ மற்றவர்களுடன்‌ ஆரோக்கெமாய்‌ 


உலாவலாம்‌, 


பிரம்மச்சாரிகளுக்கு இப்‌ பயிற்சி மிக மிக அவசிய 
மானது, அவர்களுக்கு மாதம்‌ ஒரிரு தடவை ஒழுகுவது 
இயற்கையே, தாதப்பை கிரைந்து தளும்புவதே காரணம்‌, 
அதை இரத்தத்துடன்‌ கலக்கக்‌ செய்தால்‌ ஓஜசாக மாறி உன்‌ 
னத பல மடையும்‌. மனிதனால்‌ சாதிக்க முடியாத காரியம்‌ 
இருப்பதாகவே தோன்றாத, ஞாபக சக்தி, அறிவு, ஞானம்‌, 
ஆராயும்‌ சக்தி எல்லாம்‌ அபரிமிதமாக ஏற்படும்‌, எல்லை 
யில்லா ஒரு புஅ பலம்‌ உடல்‌ பூராவும்‌ ஊடுருவிப்‌ பரவுவ 
தாய்த்‌ தோன்றும்‌, அப்பேர்ப்பட்ட சக்தியை அளிப்பது 
உட்டியாணா, கெளலி எனும்‌ கிரியைகளே. 


இதைக்‌ கண்டு பிடித்த ஞானிகளெல்லாம்‌ இம்‌ மாதிரி 
யோக சாதனைகளைச்‌ செய்து, மிக அற்புதமான விஷயங்க 
ளெல்லாம்‌, நாம்‌ சாதாரணமாய்‌ நினைப்பதை விட, இந்திப்‌ 
பதைவிட, மிகப்‌ பெரிதான, மிகச்‌ சிக்கலான விஷயங்களை 
யெல்லாம்‌ கண்டு பிடி.த்திருக்கன்றனர்‌, இம்‌ மாதிரி கலைக 
ளெல்லாம்‌ அக்கரல முறைப்படி குரு சிஷ்ய முறையாகவே 
வந்து கொண்டிருந்தது. பின்‌ வந்தவர்கள்‌ அதை இரக 
சியமாகவே வைத்துத்‌ தன்‌ நிபந்தனைகளை ஏற்றுத்‌ தன்னி 
டம்‌ சிஷ்யர்களாகிறவர்களுக்கு மட்டும்‌ சொல்லி வந்தனர்‌. 
சிலர்‌ இதையே முதலாகச்‌ கொண்டு வியாபார முறையில்‌ 


நேள்லி 681 


ஈடத்தத்‌ தஅடங்கனர்‌, சிலர்‌ தன்னைப்‌ பெரிய யோட, 
ஞானி என்று வணங்குறெவர்களுக்கு மட்டும்‌ வழங்கினர்‌, 
இம்‌ மாதிரி தான்‌ பல அற்புதக்‌ கலைகளெல்லாம்‌ இரகசிய 
மாக மறைத்து வைத்து, மறைத்து வைத்து மடிந்தே விட்‌ 
டன. ஏதோ ல சர்கியாசிகள்‌, யோகிகள்‌ இதனை மற்ற 
வர்களும்‌ தெரிந்து கொள்ளட்டு மென்று எழுதி வைத்தார்‌ 
கள்‌. அவர்கள்‌ அப்படி எழுதினதாலேயே அத அவர்‌ 
களைப்‌ போலுள்ளவர்கள்‌ தான்‌ செய்வது போலும்‌ என்று 
மற்றவர்கள்‌ வாளா விருந்தனர்‌. ஈம்மைப்‌ போன்றவர்களும்‌ 
செய்யலாம்‌ என்பதை ஈமக்கு பகவத்‌ தையே எடுத்துக்‌ 
காட்டுகின்றது. எனவே எல்லோரும்‌ இக்க அற்புத 
சாதனை களைக்‌ கைக்கொண்டு தேக திடத்துடன்‌ வாழலாம்‌, 


ஆனால்‌, இந்தக்‌ காலத்திலும்‌ இஅ குரு, சிஷ்ய பரம்‌ 
பசையாகத்தான்‌ வரவேண்டு மென்று சொல்பவரும்‌ உண்டு, 
இக்‌ காலத்தில்‌ எந்த குருவைத்‌ தேடி எந்த ஆசிரமத்திற்‌ 
குப்‌ போவஅ? ஓரிரண்டு ஆசிரமங்கள்‌ இருக்கின்றன. 
அவை எத்தனை பேருக்கு இடங்‌ கொடுக்கும்‌? அப்படிப்‌ 
போவது தரன்‌ சாத்தியமா? நடக்கக்‌ கூடிய காரியமா? 
இம்‌ முறை அக்‌ காலத்தில்‌ சரியான தாய்‌ இருக்கலாம்‌, இக்‌ 
காலத்தில்‌ நடக்கக்‌ கூடிய காரியமாக வல்லவோ பேச வேண்‌ 
டும்‌. வீணாய்த்‌ தர்க்பப்பதில்‌ யாது பயன்‌ ? இக்‌ காலத்துக்‌ 
கேற்றாற்‌ போல்‌ பத்திரிகைகளின்‌ மூலமும்‌, புத்தகங்களின்‌ 
மூலமும்‌ ரேடியோ, சினிமாச்களின்‌ மூலமும்‌, பிரசாரம்‌ 
செய்ய வேண்டும்‌, இதற்கெல்லாம்‌ தாராள மனப்‌ 
பான்மை வேண்டும்‌, இரகசியம்‌, மூடு மந்திர மெல்லாம்‌ 
இக்‌ காலத்துக்கு உதவாத, அவைகளெல்லாம்‌ சுய நல 
வாதிகளின்‌ போர்வையாகும்‌, 


682 ஆரோக்கிய ரகசியம்‌ 

குழந்தைகளுக்கும்‌, மாணவர்களுக்கும்‌ யோக ஆசனங்‌ 
களைப்‌ போதிக்க ஏற்பாடு செய்ய வேண்டும்‌. மேல்‌ நாட்டு 
விளையாட்டுகளுக்கு முதன்மை ஸ்தானம்‌ வழங்கப்‌ படுகின்‌ 
றது. இதனால்‌ எவ்வளவு செலவுகள்‌ ஆகின்றன என்பது 
சொல்லத்‌ தேவை யில்லை, ஈம்‌ நாட்டு விளையாட்டுகளை, 
ஈம்‌ சாட்டுக்‌ கலைகளை, அஅவும்‌ முக்கியமாய்‌ யோகாசனங்‌ 
களை ஈமது மாணவர்கள்‌ பயில ஏற்பாடு செய்ய வேண்டும்‌, 
இதற்காகச்‌ சட்டமும்‌ இருக்கின்றது, ஆனால்‌ நடை முறை 
யில்‌ ஈடத்து வாரின்றித்‌ தாங்குகின்ற, இனியாவது 
விழிப்படைந்து அதை அமலுக்குக்‌ கொண்டு வந்தால்‌ 
நமது நாடு சீர்படும்‌, நமது மாணவர்கள்‌ தேகதிடமுடன்‌ 
இருப்பார்கள்‌. ஆரோக்கியமாய்‌ இருப்பார்கள்‌, பெரியவர்‌ 
களானாலும்‌ ரோய்‌ சொடிகளின்றிச்‌ சுகமாய்‌ வாழ அஸ்தி 
வாரம்‌ போட்டது போல்‌ இருக்கும்‌. 


அத்தியாயம்‌ 11, 
சவாசனம்‌ அல்லது சாந்தி ஆசனம்‌ 


பெயரைப்‌ பார்த்ததும்‌ பயந்துவிட வேண்டாம்‌! 
சவாசனம்‌ என்றதும்‌ “சவம்‌ போல்‌ ஆக வேண்டுமா ! 
ஏது? இத்தனை நாள்‌, நாம்‌ வாழப்‌ பிறந்தோம்‌; சுகமாய்‌ 
இருக்கப்‌ பிறந்தோம்‌; கோய்களை: வெல்லுவோம்‌; அதற்‌ 
காக ஆசனங்களைப்‌ பழகுங்கள்‌ என்று சொல்லி வந்து, 
கடைசியில்‌ சவம்போல உணர்ச்சியில்லாக்‌ கட்டையாகுங்‌ 
கள்‌ என்று சொல்லுகிறாசே “என்று நினைக்க வேண்டாம்‌, 
பெயரைப்‌ பார்த்தால்‌ சற்று அருவருப்பாகத்தான்‌ இருக்‌ 


சாந்தி ஆசனம்‌ 683 


கிறது. அதனால்‌ சவாசனம்‌ என்ற பெயரை மாற்றி நான்‌ 
சாந்தி ஆசனம்‌ என்று நாமகரணம்‌ செய்திருக்கிறேன்‌, 
இனி இதை நாம்‌ இப்பெயசைக்‌ கொண்டே அழைப்போம்‌, 
சிலர்‌, பெரியோர்கள்‌ வைத்த கனுப்பையர, மூக்கையா, 
கறுப்பாயி போன்ற பெயர்களை மாற்றி, மேகநாதன்‌, சுந்தர்‌, 
ஸ்யாமளா என்று வைத்துக்‌ கொள்ளவில்லையா? அப்படி 
மாற்றின தாக இருக்கட்டுமே! 


சாந்தி ஆசனத்தை, செய்ய: வேண்டிய ஆசனங்களை 
எல்லாம்‌ செய்து முடித்த பின்‌, ஓய்வுக்காக, சாந்திக்காக, 
ஆசனங்களினால்‌ பெற்ற பலனை பூர்ணமாய்‌ அனுபவிப்‌ 
பதற்காகச்‌ செய்ய வேண்டும்‌, இந்த ஆசனத்தைக்‌ 
கட்டாயம்‌ கடைசியில்‌ செய்தே ஆக வேண்டும்‌, ஒரு 
ஆசனத்தைச்‌ செய்தாலும்‌ சாந்தி ஆசனத்தைச்‌ செய்ய 
வேண்டும்‌, இரண்டு ஆசனங்களைச்‌ செய்தாலும்‌ இதைச்‌ 
செய்ய வேண்டும்‌, பத்து, பதினாறு ஆசனங்களைச்‌ செய்‌ 
தாலும்‌ கடைசியில்‌ இதைச்‌ செய்யத்தான்‌ வேண்டும்‌, 
அப்பொழுது தான்‌ ஆசனத்தைப்‌ பூரணமாய்‌ செய்த 
தாகும்‌, ஆனால்‌ ஒவ்வொரு ஆசனத்துக்கு இடையிலும்‌ 
இதைச்‌ செய்வதல்ல, “இது என்ன? இ௫வும்‌ ஒரு 
ஆசனமா ? வெறுமனே படுத்திருப்பது தானே? இதில்‌ 
நேரத்தை வீணாய்க்‌ கழிப்பானேன்‌ ?!? என்று அசட்டை 
பண்ணக்கூடாது, என்ன அவசரக்‌ காரியமாய்‌ இருந்தா 
ஓம்‌ இதைக்‌ குறைந்தது ஐந்த நிமிஷங்களாவது செய்து 
விட்டுத்தான்‌ வேறு காரியத்தைப்‌ பார்க்க வேண்டும்‌, 


ஒரு கலாசாலையில்‌ சில வருடங்களுக்கு முன்‌ ஆசனங்‌ 
களைச்‌ செய்து காட்டினேன்‌, செய்து முடித்த பின்‌, 


684 ஆரோக்கிய ரகசியம்‌ 


பிரின்சிபால்‌ எழுந்து பையன்களை நோக்க, * நீங்கள்‌ இவ்‌ 
வளவு நேரம்‌, ஆசனங்களைச்‌ செய்ததைப்‌ பார்த்தீர்ச 
ளல்லவா ? இத வாலிபர்களாயெ உங்களுக்கு மிக இன்றி 
யமையா தஅ, நீங்கள்‌, உங்கள்‌ வாழ்க்கையின்‌ அஸ்திவாரம்‌ 
இதன்மேல்‌ அமைத்துக்‌ கொண்டால்‌, வெற்றிகரமாய்‌ வாழ்‌ 
வீர்கள்‌, உங்களில்‌ எத்தனை பேருக்கு இதைப்‌ பற்றித்‌ தெரி 
யும்‌? யாருக்காவது ஆசனங்களைச்‌ செய்யத்‌ தெரியுமா??? 
என்னு கேட்டார்‌. “நான்‌ செய்வேன்‌,” “நானும்‌ செய்‌ 
கிறேன்‌ ?' “எனக்குச்‌ சல ஆசனங்கள்‌ தெரியும்‌ சார்‌?” 
என்று மூலைக்கு மூலை சில மாணவர்கள்‌ எழுந்து சொன்‌ . 
னார்கள்‌ உடனே பிரின்சிபால்‌ “எதோ! செய்து 
காண்பியுங்கள்‌ !?” என்று அவர்களுக்கு உற்சாக மூட்ட 
வேண்டிச்‌ சொன்னார்‌. சில மாணவர்கள்‌ அவரவர்களுக்‌ 
குத்‌ தெரிந்ததைச்‌ செய்து காட்டிக்‌ கொண்டி ருந்தனர்‌, 
அந்த சமயம்‌ ஒரு மாணவன்‌ எழுந்தான்‌. மற்றெல்லா 
மாணவர்களும்‌ அவனைப்‌ பார்த்து பலமாய்ச்‌ சிரித்துக்‌ கை 
தட்ட ஆரம்பித்தனர்‌, அவனும்‌ சிரித்துக்‌ கொண்டே 
மேடையின்‌ மேல்‌ வந்தான்‌, “கொழு கொழு?” என்று 
சதை வைத்து, புளி மூட்டையைப்‌ போல்‌ இருக்கும்‌ 
இவன்‌ “என்ன ஆசனத்தைப்‌ போடப்‌ போரென்‌? 
என்று எல்லோருடைய கண்களும்‌ அவனையே ஆர்வமாய்‌ 
நோக்கின, மேடை மேல்‌ வந்த மாணவன்‌, நீள படுத்து 
விட்டான்‌, சிறிது நேரமான பின்‌ வீரன்‌ போல்‌ எழுந்து 
கின்று “இது சாந்தி ஆசனம்‌” என்றான்‌. மற்ற மாணவர்கள்‌ 
கைதட்டி “ஓ, இதுவும்‌ ஒரு ஆசனமா”' என்று கேலி செய்‌ 
தனர்‌. “சந்தேக மிருந்தால்‌ இப்பொழு அ செய்த காட்டிய 
ஆசிரியரிடம்‌ கேளுங்கள்‌ சார்‌! அவரும்‌ இதைச்‌ செய்தார்‌ 
சார்‌? என்றான்‌. எல்லோரும்‌ வயிறு குலுங்கச்‌ சிரித்தனர்‌. 


சாந்தி ஆசனம்‌ 685 


இதைப்‌ போல சிலர்‌ நினைக்கலாம்‌, இது என்ன 
வெகு சுலபம்‌ தானே | “ வெறுமனே படுத்திருப்பது ஒரு 
கஷ்டமா?” என்ன வென்று நினைக்கலாம்‌. ஆம்‌. பார்க்கச்‌ 
சுலபம்‌ தான்‌. ஆனால்‌ செய்தால்‌ அப்படிச்‌ சுலபமாய்‌ 
நினைக்க முடியாது, கை, கால்‌, உடலை மடக்கிச்‌ செய்யும்‌ 
ஆசனங்களையாவது சில நாட்களில்‌, சில மாதங்களில்‌ சரி 
யாய்ச்‌ செய்து விடலாம்‌, சாந்தி ஆசனம்‌ அப்படியல்ல, 
இந்த ஆசனம்‌ சித்தியாகச்‌ சிலருக்கு ஆறு மாதங்களாவது 
ஆகும்‌, சிலருக்கு ஒரு வருடமும்‌ ஆகும்‌. சிலருக்கு 
ஒன்றரை, இரண்டு வருடங்கள்‌ கூட ஆகலாம்‌, அவரவர்‌ 
களின்‌ மனோபலத்தைப்‌ (Wil! Power) பொருத்திருக்‌ 
கிறத, 


மற்ற ஆசனங்களில்‌, உடலை நீட்டி, மடக்கி, உயர்த்திச்‌ 
செய்ய வேண்டுமானால்‌, இதில்‌ உடலைத்‌ தளர்த்திச்‌ செய்ய 
வேண்டும்‌, ஒவ்வொரு அவயமும்‌, ஒவ்வொரு பாகமும்‌ 
தளர்த்தப்பட வேண்டும்‌; இளக்கப்பட வேண்டும்‌, அதை 
மன த்தினால்‌ தான்‌ செய்ய முடியும்‌, மன தினால்‌ அவ்வளவு 
சுலபத்தில்‌ அங்கங்களை த்‌ தளர்த்தி வைக்க முடியாது, பல 
நாட்கள்‌, பல தரம்‌, ஈயமாய்க்‌ கெஞ்சிக்‌ கூவி, வேண்டிக்‌ 
கொள்ள வேண்டும்‌, உடலுக்கு சாந்தி ஜெபம்‌ அளிக்க 
வேண்டும்‌, அப்படிச்‌ செய்யும்போது உண்டாகும்‌ சுகம்‌ 
"அபரிமிதமானது; பலன்‌ கணக்கற்றது, மனிதன்‌ தன்‌ 
சக்தியை உணருஒறான்‌ ; அடைகிறான்‌. 


இதைச்‌ செய்யப்‌ புகுவதற்கு முன்‌ சாதகர்கள்‌ சற்று; 
ஈமது உடல்‌ அமைப்பை, உறுப்புகளைப்‌ பற்றித்‌ தெரிந்து 
கொண்டால்‌ ஈல்லது, இல்லையானால்‌ இகைச்‌ செய்வது 


686 ஆரோக்கீய ரகசியம்‌ 


அசாத்தியம்‌. ஹென்ரி அரசனுக்கு எத்தனை குமாரர்கள்‌ $ 
கிரேக்கர்கள்‌, டராயின்மேல்‌ படை எடுத்தது எந்த வரு 
ஷம்‌ ? மிஸிஸிப்பி ஈதியின்‌ உற்பத்தி ஸ்தானம்‌ எங்கே? 
நயாகரா நீர்‌ வீழ்ச்சி எவ்வளவு அகலத்தில்‌, எவ்வளவு உய 
ரத்தில்‌ இருந்து விழுறது? ரோமாபுரி ராணிகளின்‌ வரலா 
றென்ன? என்றெல்லாம்‌ படித்த, அதை ஞாபகப்‌ படுத்‌ 
திக்‌ கொள்வதை விட, ஈமது சரீர அமைப்பைப்‌ படித்துத்‌ 
தெரிந்து கொள்வ அ அப்படி ஒன்றும்‌ பிரமாதமான காரிய 
மல்ல, இப்‌ புத்தகத்திலேயே அங்கங்கே வெளி யிட்டிருக்‌ 
கும்‌ சித்திரங்களை சிறிது நேரம்‌ கவனித்தாலே உடல்‌ 
அமைப்பு விளங்கிவிடும்‌, 


நமது உடலை மூன்று பாகங்களாகப்‌ பிரிக்கலாம்‌, 
(1) தலை, (9) மார்பு, வயிறு. (8) கை, கால்கள்‌. (1) 
தலையில்‌ மூளை, கண்கள்‌, காதுகள்‌, மூக்கு, வாய்‌, பற்கள்‌, 
பிட்யூடரி, பினியல்பாடி, தைராய்ட்‌, பாரா தைராய்ட்‌ 
முதலியன இருக்கின்றன, (2) மார்பில்‌ சுவாசகோசம்‌ 
அல்லது நுரை ஈரல்‌, இருதயம்‌ ; வயிற்றில்‌ இரைப்பை, 
சிறு குடல்‌, பெருங்குடல்‌, பித்தப்பை, கல்லீரல்‌, மண்ணீ 
சல்‌,பாங்கிரியாஸ்‌, குண்டிக்காய்‌, அட்ரேனல்‌ கோளம்‌ முதலி 
யன இருக்கின்றன, (3) கைகளில்‌ தோள்‌ பட்டைகள்‌, முழங்‌ 
கைக்கு மேல்பாகம்‌, முழங்கைக்குக்‌ சீழ்பாகம்‌, விரல்கள்‌, 
கால்களின்‌ துடைகள்‌, முட்டிகள்‌, கெண்டைக்கால்‌, பாதங்‌ 
கள்‌ முதலியனவும்‌ இருக்கன்றன. இதை மட்டும்‌ தெரிந்து 
கொண்டால்‌ போலும்‌. இனி சாந்தியாசனம்‌ செய்யும்‌ 


விதத்தைப்‌ பார்ப்போம்‌, 


சாந்தி ஆசனம்‌ ்‌ 687 
சாந்தி ஆசனம்‌ செய்யும்‌ விதம்‌ 


விரிப்பில்‌ மல்லாந்து படுக்கவும்‌. இரண்டு கால்களும்‌ 
சேர்ந்தாற்‌ போல்‌ நீட்டி வைக்கவும்‌, கைகளை பக்கத்தில்‌ 
உடலச்‌ சேர்ந்தாற்போல்‌ வைத்துக்‌ கொள்ளவும்‌, உள்ளங்‌ 
கைகளையும்‌, விரல்களையும்‌ தன்‌ இச்சையாகப்‌ பாதிமூடியும்‌, 
மூடாமலும்‌ இருக்கலாம்‌. கழுத்து நேராய்‌ வளையாமல்‌ 
இருக்க வேண்டும்‌. பக்கங்களில்‌ திருப்பாமல்‌ நேராய்‌ 
மூகம்‌ மேல்க்‌ கூரையை நோக்க இருக்கவேண்டும்‌, கண்‌ 
களைப்‌ பூராவாகவும்‌ மூடிக்‌ கொள்ளலாம்‌. அல்லது லேசா 
கப்‌ பாதி மூடியும்‌ இருக்கலாம்‌, இவைகளில்‌ எல்லாம்‌ 
விறைப்பே கூடா, தன்‌ சுபாவப்படி விட்டுவிட வேண்‌ 
டும்‌, உடலைத்‌ தளர்த்தி நெகிழ விடவும்‌. சித்திரம்‌ 105-ஐ 
கவனியுங்கள்‌. சற்றுகூட விறைப்பாய்‌ உடலை வைத்துக்‌ 
கொள்ளக்கூடாஅ. உடலில்‌ எந்த பாகமும்‌ பிகுவாய்‌ 
இழுத்து வைத்துக்‌ கொள்ளக்‌ கூடாது, எல்லாம்‌ நெகிழ 
விட்டுத்‌ களர்த்தியாய்‌ இருக்கும்படி பார்த்துக்‌ கொள்ள 
வும்‌, இத முதல்‌ படி. 


மனதை வேறெதிலும்‌ செல்ல விடாமல்‌, எதையும்‌ 
நினையாமல்‌, எந்த எண்ணத்தையும்‌ மன த்தில்‌ தழைய விடா 
மல்‌ தடுக்கவும்‌. உடல்‌ அவயவங்களைக்‌ கால்‌ அனி முதல்‌, 
தலை முடிவரை ஒவ்வொன்றாய்‌ மன த்தினால்‌ ழ்‌ வருமாறு 
பாவித்து அனுபவிக்கவும்‌, நல்ல வெயிற்‌ காலத்தில்‌ உட 
லின்‌ மேல்‌ தென்றல்‌ காற்று பட்டால்‌ எவ்வளவு சுகமாய்‌ 
இருக்கும்‌ ! அதை நினைவூட்டிக்‌ கொள்ளவும்‌, அக்‌ காற்று 
சரீரத்தின்‌ மேல்‌ படுவதாகவும்‌, ௮௮ ஊர்ந்து சரீரம்‌ முழு 
வஅும்‌ பரவி புளகாங்‌தெ மடைந்து இன்பம்‌ அனுபவிப்ப 


688 ஆரோக்கிய ரகசியம்‌ 


தாகவும்‌ நினைத்துக்‌ கொள்ள வேண்டும்‌. வாய்க்கால்களின்‌ 
ஒரங்களில்‌ வண்டல்‌ மண்‌ காய்ந்து, பில்லை பில்லைகளாய்ப்‌, 
பக்கு பக்காய்‌ வாய்க்கால்‌ தண்ணீரில்‌ விழுந்து விடுவதைப்‌ 
பார்த்திருப்பீர்கள்‌, அதைப்‌ போல்‌, ஈம சரீரத்திலுள்ள 
உபாதைகள்‌, கஷ்டங்கள்‌, நோய்கள்‌, சோர்வுகள்‌ எல்லாம்‌ 
கழன்று கழன்று அந்த வசந்தகால நீரோடையில்‌, காய்ந்து 
போன மண்‌ பத்தைகள்‌ விழுவது போலவும்‌, சோர்வு, நலிவு, 
களைப்பு எல்லாம்‌ தீர்ந்து பூரண சுகமாய்‌ இன்பமாய்‌ இருப்ப 
தாகவும்‌; மன த்தினால்‌ நினை த்துக்‌ கொள்ள வேண்டும்‌. 

இஅ இரண்டாவது படி, 


அதே. இன்ப நினைவுடன்‌, அதே கிலை கலையாமல்‌ 
அவயவங்கள்‌ ஒவ்வொன்றையும்‌ நினைக்க வேண்டும்‌ ஓவ்‌ 
வொரு அங்கமாக நினை த்‌ு, அந்தந்த அங்கத்திற்குத்‌ தக்க 
சாக்தி ஜெபத்தை உச்சாடனம்‌ செய்து, உற்சாகம்‌, ஊக்கம்‌ 
அளித்துக்‌ கடமைகளை நினைவுறுத்தி, தளர்ச்சியை அளித்து 
“ரீ இளைப்பாறுவாயாக உனக்குப்‌ பூரண சுகம்‌ கிடைப்ப 
தாக” என்று மனத்தினால்‌ நினைக்க வேண்டும்‌, மனம்‌ உட 
லின்‌ உள்‌ பாகத்தையே ஊர்க்‌து செல்ல வேண்டும்‌. மேல்‌ 
பக்கமாக நினைக்கக்‌ கூடாது, 


சாந்தி ஜேபம்‌ 


: கரல்‌ விரல்களே ! உங்களுக்குத்‌ தளர்ச்சி அளிக்‌ 
கிறேன்‌ ; ஓம்‌ சாந்தி, பாதங்களே | தளர்வீர்களாக; ஓம்‌ 
சாந்தி, கணுக்கால்களே தளர்வீர்களாக; ஓம்‌ சாந்தி, 
கெண்டைக்கால்களே ! பலம்‌ அடைவீர்களாக; தளர்ச்சி 
உண்டாகட்டும்‌ ; ஓம்‌ சாந்தி, முழங்கால்களே ! விழிப்பாய்‌ 
இருங்கள்‌ ; அர்‌ நீரைச்‌ சேர விடாதீர்கள்‌; ஓம்‌ சாந்தி, 


சித்திரம்‌ 104] வாமநெளலி [பக்கம்‌ 672 


௩ 


சாந்தி ஆசனம்‌ 


்‌ | 
[ பக்கம்‌ 081 


சாந்தி ஆசனம்‌ 689 


அடைகளே! தளர்வீர்களாக; இதோ உங்களுக்குச்‌ சுகமளிக்‌ 
இறேன்‌; ஓம்‌ சாந்தி, ஓ மர்மஸ்தனமே! நீ பூரணமாய்‌ இருக்‌ 
கிறாய்‌; ஆரோக்கெமாய்‌ இருக்கிறாய்‌; அடக்கமாய்‌ இரு. என்‌ 
இஷ்டப்படி ஈடப்பாயாக; ஓம்‌ சாந்தி! கணுக்கால்களே. தளர்‌ 
வீர்களாக ; ஓம்‌ சாந்தி, மலக்‌ குடலே ! உன்னிடம்‌ சேரும்‌ 
மலங்களை ஓஒழுங்காய்த்‌ தள்ளுவாயாச; மலச்சிக்கலே ஒழி) 
ஓம்‌ சாந்தி, சிறு குடலே! நீ உத்தமன்‌ ; உன்‌ கடமையைச்‌ 
சரிவரச்‌ செய்வாயாக ;, ஆகாரத்திலுள்ள சத்தை நன்றாகக்‌ 
இரத்து இரத்தத்துடன்‌ சேர்ப்பாயாக;: ஓம்‌ சாந்தி,  ஏ!: 
ஆகாரப்பையே | உன்னை இனி வருத்தமாட்டேன்‌ ; உகர்த 
ஆகாரத்தை கேரப்படி அளிப்பேன்‌ ; நீயே என்‌ வாழ்வின்‌ 
ஆதாரம்‌; கடமைகளைச்‌ செய்வாயாக; ஓம்‌ சாந்தி, பித்தப்‌ 
பையே ! ஜாக்கிரதை | அளவான பித்தத்தை அளி ; ; சோம்‌ 
பேறித்‌ தனத்தை விரட்டு; ஓம்‌ சாந்தி, கல்லீரலே! உன்‌ 
சக்தி அபரிமிதம்‌; நீ சமய சஞ்சீவி; சுகமடைவாயாக; ஓம்‌ 
சாந்தி, மண்ணீரலே -உன்‌ கடமையைச்‌ சரிவரச்‌ செய்‌; 
ஓம்‌ சாந்தி, பாங்கிரியாசே !' வரும்‌ சர்க்கையை நன்றாய்‌ 
மாற்றுவாய்‌ ; உன்‌ அணை மிக அவசியம்‌ ; ஓம்‌ சாந்தி, அட்‌ 
சேனல்‌ கோளமே | நீயே இருதயத்தை ஆட்டி வைக்கிறாய்‌; 
அமைதியுடன்‌ நிதானமாய்‌ உன்‌ பணியை ஆற்று ; ஓம்‌ 
சாந்தி, ஏ! குண்டிக்காய்களே ! உங்கள்‌ தணை மிக இன்றி 
யமையாதது ; நீங்கள்‌ விஷத்தை அகற்றுநிறிர்கள்‌. உறுதி 
யுடன்‌. வேலை செய்வீர்களாக; ஓம்‌ சாந்தி, டயாப்ரமே! 
உன்‌ அடியில்‌ கடைக்கும்‌ அவயவங்களை விட்டு விடாதே; 
நல்ல பயிற்சி வாங்கு ; ஓம்‌ சாந்தி, 


மனதை உள்‌ முகமாய்‌ நுரை ஈரல்களை நினைத்து 
அதன்‌ ஒவ்வொரு சிறிய துவாரங்களிலும்‌ ஆரோக்கியம்‌ 
44 


690 ஆரோக்கிய ரகசியம்‌ 


நிறைக்து தளும்புவதாகப்‌ பாவனை செய்து கொண்டு, “உன்‌ 
னால்‌ தான்‌ உடல்‌ வாழ்கிறது; நீயே பிராணனை அளிக்‌ 
இறாய்‌ ; கரியமில வாயுவைக்‌ துரத்தி அடிக்கவும்‌; பிராண 
வாயுவினால்‌ இரத்தத்தைச்‌ சுத்தம்‌ செய்யவும்‌ ; க்ஷயம்‌, 
காசக்‌ கிருமிகளுக்கு இடம்‌ கொடாதே ; என்றும்‌ ஆரோக்‌ 
சிய்மாய்‌ இரு; ஓம்‌ சாந்தி, ஏ! இருதயமே! என்‌ அப்‌ 
பனே ! உனக்கு ௮னந்த கோடி நமஸ்காரம்‌?! என்று மன 
- தால்‌ அதை மூன்று தடவை பிரதக்ஷணம்‌ செய்த விட்டுப்‌ 
பிறகு, “8 மிகவும்‌ பலவான்‌ ; சத்தியவான்‌ ; இவ்‌ வுடலைக்‌ 
காப்பத உன்‌ கடன்‌ ; சரீர சதைகளுக்‌ கெல்லாம்‌ இரத்தத்‌ 
தைப்‌ பாய்ச்சி ௮னுப்புவாயாக; உனக்குப்‌ புத்துயிர்‌ அளிக்‌ 
கிறேன்‌. ஒரே நிதானமாய்‌ அமைதியாய்‌ உன்‌ பணியாற்ற! 
ஓம்‌ சாந்தி, தோள்களே ! நீங்கள்‌ பலவான்கள்‌ ; அழகை 
அளிப்பவர்கள்‌ ; ஓம்‌ சாந்தி, கைகளே ! நீங்கள்‌ ஆரோக்‌ 
கெமாய்‌, சுகமாச இருப்பீர்களாக; ஓம்‌ சாந்தி, விரல்களே | 
நீங்கள்‌ சிருஷ்டியின்‌ அணை ; நீண்ட நாள்‌ ஆசோக்கியமாய்‌ 
இருப்பீர்களாக; உங்களை த்‌ களர்த்‌ அகிறேன்‌; ஓம்‌ சாந்தி,” 


“தைராய்டே! உன்னத உயிர்த்‌ அணைவா! நீயே 
எல்லாவற்றிற்கும்‌ கர்த்தா; உன்‌ இருபை யில்லாத இவ்‌ 
வுடல்‌ உய்யா.தா; நீ சிரஞ்சீவியாக வாழ்வாயாக; இதோ. 
உனக்குப்‌ பூரண சக்தி அளிக்கிறேன்‌ ; ஓம்‌ சாந்தி, பாரா 
தைராய்டே ! நீ தைராய்டுக்குத்‌ தணை புரிந்து சரியாய்‌ 
கவனித்துக்‌ கொள்‌; ஓம்‌ சாந்தி, வாயே! நீ உத்தமன்‌; 
நல்ல வஸ்துக்களை உனக்களிப்பேன்‌ ; அடக்கமாய்‌ இரு; 
ஓம்‌ சாத்தி. பற்களே ! நீங்கள்‌ உறுதியுடையவர்கள்‌ ; சுத்த 
மாய்‌ ஆரோக்கியமாய்‌ இருப்பீர்களா ௧ ; ஓம்‌ சாந்தி, நாசித்‌ 
அவாரங்களே | பிராணனை அளிக்கும்‌ வாசல்களே | சுத்த 


சாந்தி ஆசனம்‌ 691 


மாய்‌ ஆரோக்கியமாய்‌ இருங்கள்‌; ஓம்‌ சாந்தி, ஏ கண்களே! 
கண்‌ மணிகளே ! நீங்கள்‌ உடலின்‌ ஜன்னல்கள்‌ ; உங்கள்‌ 
மூலம்‌ உலகைப்‌ பார்க்கறேன்‌ ; உங்கள்‌ பார்வை நீடிப்ப 
தாக; ஓம்‌ சாந்தி, காதுகளே ! உங்கள்‌ அமைப்பு விசித்திர 
மானது; நுட்பமானது; வாழ்க உங்கள்‌ சேவை; ஓம்‌ 
சாந்தி, ஏ பிட்யூடரியே! நீயே கர்த்தா; அரசன்‌; உன்‌ 
அணையில்லாமல்‌ வாழ முடியாது; உன்‌ கடமைகள்‌ ௮னந்‌ 
தம்‌; என்னை வாழ்விப்பாயாக; மனிதனாக்குவாயாக; மகத்‌ 
தான சக்தி உனக்கு அளிக்கிறேன்‌, ஓம்‌ சாந்தி, பினியல்‌ 
பாடியே! பிட்யூடரிக்கு ஈன்கு துணை புரிவாயாக; ஓம்‌ 
சாந்தி. மூளையே! வாழ்க! நீ விசித்திரப்‌ பொறி; உன்‌ 
ஆணையால்‌ சகலமும்‌ நடக்கிறது, இதோ அமைதி அளிக்‌ 
கிறேன்‌, சச்தி அளிக்கிறேன்‌ ? என்று மூன்று தடவை 
மூளையை மனதால்‌ பிரதட்சணம்‌ செய்யவும்‌, இத மூன்றா 
வது படி, 


பிறகு மனதைப்‌ புருவ மத்தியில்‌ நிறுத்தித்‌ தியானச்‌ 
தில்‌ இருக்கவும்‌. இது நான்காவது படி. தியானத்தில்‌ 
இருக்கும்போது, குத்து விளக்கின்திரி தீபம்‌ எரிவது 
போல்‌ பாவித்து ஜோதியை கினைத்துக்‌ கொள்ளலாம்‌. 
ஸஹஸ்ராரமாயெ தாமரை மலர்வதாகவும்‌, ஜோதி மயமாய்த்‌ 
இகழ்வதாகவும்‌ பாவனை பண்ணித்‌ தியானத்தில்‌ இருக்க 
லாம்‌. ஓம்‌ எனும்‌ பிரணவம்‌ பிரகாசத்துடன்‌ சுடர்‌ விட்டு 
தொலிப்பதாகவும்‌ நினை த்‌.அத்‌ தியானம்‌ பண்ணலாம்‌. எல்‌ 
லாம்‌ புருவ மத்தியில்‌ இருப்பதாகவே மானசிகமாக 
நினைத்து தியானம்‌ பண்ண வேண்டும்‌, 


மூன்றுபடிகளும்‌ செய்யக்‌ குறைந்தது ஆறு ஏழு நிமி 
ஷங்களாகும்‌, ஈரன்காவது படியாகிய தியானத்தில்‌ குறைர்‌ 


692 ஆரோக்கிய ரகசியம்‌ 


தத ஜந்து -நிமிஷங்களாவது இருக்க வேண்டும்‌, மேற்‌ 
கொண்டு : அவரவர்கள்‌ இஷ்டப்படி பத்து பதினைந்து 
நிமிஷங்கள்கூட இருக்கலாம்‌, ஆனால்‌ தூங்‌9 விடக்‌ கூடாது, 


மேற்படி சாந்தி ஜெபத்தை மனப்‌ பாடம்‌ செய்து 
கொள்ளலாம்‌, அல்லது சாந்தி. ஜெபத்தின்போது வரி 
சைப்படி அவாவர்கள்‌, இஷ்டமாய்க்‌ கற்பனை செய்தும்‌ 
இதல்லாம்‌ 


சாந்தி ஜெபம்‌ சொல்லி வரும்போது சல அவயவங்‌ 
களின்‌ பெயர்களைத்‌ தமிழில்‌ சொல்லாமல்‌ ஆங்லெத்தில்‌ ' 
சொல்ல வேண்டி யிருப்பதற்கு வருக்‌ தரோம்‌. அர்த அவ 
யவங்களுக்கெல்லாம்‌ இன்னும்‌ சரியான தமிழ்ப்‌ பதங்களைக்‌ 
கண்டு வழக்கத்தில்‌ தாராளமாய்‌ வரவில்லை, எப்படிச்‌ சொன்‌ 
னால்‌ என்ன? கடவுளை யார்‌ யார்‌ எந்தப்‌ பெயர்‌ கெரண்டு 
அழைத்தாலும்‌, ௮௮ கடவுளை நினைத்துச்‌ சொல்லுவதால்‌ 
அ௮அ கடவுளையே சேரும்‌, அது போலத்தான்‌ இதுவும்‌ ! 


சாந்தி ஆசனப்‌ பலன்‌ 


சாந்தி ஆசன த்தில்‌ முதல்‌ படியைச்‌ சரியாய்ச்‌ செய்த 
பின்‌ தான்‌ இரண்டாவது படிக்குப்‌ போக வேண்டும்‌, 
எல்லா அவயவங்களும்‌ தளர்ந்து விட்ட தென்று நினைப்பு 
உண்டாகும்‌, கவனித்துப்‌ பார்த்தால்‌ கால்கள்‌ விறைப்‌ 
பாய்‌ விரல்களை நீட்டி வைத்திருப்பார்கள்‌, சலக்கு இடுப்பு 
இறுக்கமாய்‌ விறைத்திருக்கும்‌, இதை யெல்லாம்‌ கவனித்த 
முதலில்‌ சரிபார்த்துக்‌ கொள்ள வேண்டும்‌. இலருக்குக்‌ 
குதிகால்கள்‌ ஓட்டினாற்போல்‌ சேர்த்து வைக்க வேண்டுமா 
னால்‌ சற்று விறைப்பாய்‌ வைத்தால்‌ தான்‌ முடியும்‌, அப்‌ 


சாந்தி ஆசனம்‌ ள்‌ 693 


பேர்ப்பட்டவர்கள்‌ அரை அடி கூட இடைவெளி விட்டு 
இயற்கையான சளர்ச்சியுடன்‌ வைத்துக்‌ கொள்ளலாம்‌. 
சிலருக்குக்‌ கைகளை உடலைச்‌ சேர்த்தாற்போல்‌ தளர்த்தி 
வைக்க முடியாத, அவர்கள்‌ சற்று தூரம்‌ ஐந்தாறு அங்‌ 
குலம்‌ தள்ளி வைத்து, இயற்கையாய்த்‌ தளர்த்தலாம்‌.. சல 
ரின்‌ உடல்‌ அமைப்பு மாறியும்‌ இருக்கும்‌. ஆனால்‌ அதற்‌ 
காக உடலை வளைத்து இஷ்டப்படி இருக்கக்‌ கூடாது, முது 
கெலம்பு, கழுத்து, சிரசு இவைகளை நேராய்‌ இருத்தித்‌ 
தளர்த்திவிட வேண்டும்‌, இது சரியாய்‌ வந்தது என்ப 
தற்கு அடையாளம்‌ என்ன வென்றால்‌, சாந்தி ஜெபம்‌ பண்‌ 
ணும்‌ போத, யாராவது ஒரு காலையோ கையையோ பிடித்‌ 
அத்‌ தூக்கினால்‌, ௮வை உங்கள்‌ வசமில்லாமல்‌ தளர்ந்து 
இருக்கும்‌. இப்படிப்‌ பூரண தளர்ச்சி கடைச்கப்‌. பல 
நாட்கள்‌, சிலருக்குப்‌ பல மாதங்கள்‌ கூட ஆகும்‌, 


இம்‌ மாதிரி தளர்‌த்துவதால்‌ உண்டாகும்‌ பலன்‌ அபரி. 
மிதமானது. நரம்புகள்‌, தசைகள்‌, இருதயம்‌ முதலிய 
வைகள்‌ எல்லாம்‌ மட்டற்ற பலன்‌ அடைகின்றன, நாம்‌ 
கையையோ அல்லது எந்த பாகத்தையோ மடக்கினால்‌ 
அங்குள்ள தசைகள்‌ சுருங்குகின்றன. அந்தத்‌ தசைகளி 
அள்ள குளுகோஜைன்‌ மாறுதலடைந்து லாக்டிக்‌ அமில 
மெனும்‌ விஷமாக மாறுகிறது, அவ்விஷத்தை மாற்ற 
பிராணவாயு வேண்டும்‌. நாம்‌ மீண்டும்‌ மீண்டும்‌ கையை 
அசைக்க அசைக்கப்‌ பிராணவாயு நிறைந்த சுத்த இரத்தம்‌ 
அவ்விடத்திற்குக்‌ கொண்டுவர வேண்டும்‌. அதற்குத்‌ தான்‌ 
நாம்‌ சிக்கிரம்‌ சீக்கிரமாகப்‌ பெரு மூச்சு வாங்குகிறோம்‌, 
அடிக்கடி மடங்கின இடத்தில்‌ வலிப்பதற்குக்‌ காரணம்‌, 
இந்த லாக்டிக்‌ அமிலம்‌ அதிகமாகி விடுவதினால்‌ தான்‌, 


694 ஆரோக்கிய ரகசியம்‌ 


இவை சிதைந்து கரிமலமாகவும்‌, நீராகவும்‌ மாறுகிறது, 
அப்பொழுது தான்‌ இரத்தம்‌ கெட்ட இரத்தமாக மாறு 
கிறது. அதிலுள்ள நீர்‌, குண்டிக்காய்களில்‌ சிறு நீராகப்‌ 
பிரிர்‌த, பிறகு அரை யீ. ரலில்‌ கரியமலவாயுவாக வெளியேறி 
பிராண வாயுவினால்‌ நிரப்பப்‌ படுறது, இந்த வேலை நமது 
சரீரத்தில்‌ இடை விடாமல்‌ நடைபெற்றுக்‌ கொண்டிருக்‌ 
கிறத, 


இதற்கு முன்‌ சொல்லிய ஆசனங்களில்‌, உடல்‌ அவய 
வங்கள்‌ எல்லாம்‌ நீட்டியும்‌, மடக்கியும்‌ நிமிர்த்தியும்‌ வேலை 
செய்தன, அதற்கெல்லாம்‌ இந்த சாந்தி ஆசனத்தில்‌ 
தளர்ச்சியைக்‌ கொடுத்த, அதற்குப்‌ புத்துயிர்‌ கொடுக்கப்‌ 
படுகிறது. வளரும்‌ குழந்தை ஒரு சிறு காரியம்‌ செய்து 
விட்டாலும்‌, பெற்றோர்களிடம்‌ ஓடி. வந்து பெருமையாய்க்‌ 
காட்டும்‌. அப்பொழுது அக்‌ குழந்தை செய்த காரியத்திற்‌ 
காக ஒரு சபாஷ்‌ போட்டு மெச்சி ஈமது சந்தோஷத்தைத்‌ 
தெரிவிக்க வேண்டும்‌, அப்பொழுது தான்‌ குழந்தை 
யின்‌ மனம்‌ வளர்ச்சி அடையும்‌, மேற்கொண்டு பல நல்ல 
காரியங்களைச்‌ செய்ய திட்டமிடும்‌, ஆனால்‌ பெற்றோர்கள்‌ 
அக்‌ குழந்தையின்‌ வேலையை அனாவசிய மென்று கவனி 
யாது “போடா பயலே, உனக்‌ கென்ன வேலை?” என்று 
அசட்டை : செய்தால்‌, அக்‌ குழந்தையின்‌ நிலை என்ன 
வாகும்‌? உற்சாக மிழந்து, மனோ பலம்‌ குன்றி, சோர்வு 
அடைர்தஅ, எதையும்‌ செய்ய முயற்சிக்காமல்‌ சோம்பேறி 
யாகிவிடும்‌, அதைப்போலத்‌ தான்‌ நமது உடலும்‌. இத்தனை 
நேரம்‌ வளை த்து, நீட்டி, மடக்கிப்‌ பல ஆசனங்களைச்‌ செய்த 
தசைகளுக்குத்‌ தளர்ச்சி என்ற சபாஷ்‌ பட்டத்தைச்‌ சூட்ட 
வேண்டம்‌; மனோகற்பனையில்‌ சுகமளிக்க வேண்டும்‌; த.திபாட 


சாந்தி ஆசனம்‌ 695 


வேண்டும்‌; தளர்ச்சியைக்‌ கொடுக்க வேண்டும்‌ அப்பொழுது 
தான்‌ உடல்‌ களைப்பு நீங்கி, உற்சாக மடைந்து, பூண 


சக்தியும்‌ பலத்தையும்‌ பெறும்‌ 


தளர்ந்த தசைகளுக்கும்‌ அவயவங்களுக்கும்‌, பூரண 
மாய்ப்‌ பிராணவாயுப்‌ பாய்ச்சலை இரத்தம்‌ அளித்து அதன்‌ 
களைப்பைப்‌ போக்குகிறது. 


சாந்தி ஆசனத்தின்‌ இரண்டாவது படி சுக மளித்தல்‌ ; 
கஷ்டம்‌ களைதல்‌. இதனுடைய மகத்துவம்‌ சொல்லில்‌ 
அடங்காதது, மனதால்‌ ஆகாத காரியமில்லை என்பர்‌. 
“மன த்தின்‌ வடிவமே மனிதன்‌ ' என்று மனோதர்ம சாஸ்‌ 
திரம்‌ சொல்லுன்றது, மனதின்‌ வலிமை மகத்தானது, 
மெஸ்மெரிசம்‌ என்பது அதன்‌ ஆரம்பப்படி தான்‌, 
காய்ந்த எண்ணெய்க்‌ கொப்பரையில்‌ குளிர்ந்த ஸ்நானம்‌ 
பண்ணின பிரகலாதன்‌ என்ன! விஷத்தை அமிர்தமாக 
அருந்திய மீரா என்ன! கல்லைக்‌ கட்டிக்‌ கடலில்‌ பாய்ச்சியும்‌, 
தெப்பமாக மிதக்க விட்ட திருநாவுக்கரசு என்ன ! இவர்கள்‌ 
எல்லாம்‌ மனத்தை அடக்கின மகாத்மாக்கள்‌, மனோ 
சக்தி ஈமக்குப்‌ பழைய சொத்து, அத கவனிப்பாரற்றுக்‌ 
கலைந்து போயிற்று, இன்று அமெரிக்கா போன்ற நாடு 
களில்‌ இதற்காகப்‌ பல சங்கங்களை அமைத்து ஆராய்கன்‌ 
றனர்‌. அவர்கள்‌ வெளியிடும்‌ ஆராய்ச்சிகளை அதாவது 
நமது பழைய சாஸ்திரங்களை த்ய விழுந்து, 
விழுந்து படிக்கிறோம்‌. 


இந்தக்‌ காலத்தில்‌ நாம்‌ பி, ஏ, எம்‌. ஏ, என்று படித்த 
வர்களைப்‌ படிப்பாளிகள்‌ என்கிறோம்‌, ஈம்‌ முன்னோர்கள்‌ 


696 ஆரோக்கிய ரகசியம்‌ 


அக்‌ காலத்தில்‌ மனோ தத்துவத்தை உணர்ந்து, ஆத்மாவை 
அறியப்‌ பல சாஸ்திரங்களைக்‌ கற்று தேர்ச்சி பெற்றவனையே 
அறிந்தவன்‌, கற்றவன்‌ என்றனர்‌. இந்தக்‌ காலத்தில்‌ 
ஏட்டுக்‌ கல்விக்கே மதிப்பு. உண்மை அறிவிற்கு ஆதரவு 
கிடைக்காமல்‌ போய்‌ விட்டத. மனமா? எங்கே அதைக்‌ 
கண்‌ முன்‌ காட்டு, ஆத்மாவா அப்படியும்‌ ஒன்று இருக்‌ 
கிறதா? எல்லாம்‌ கற்கனை தான்‌! இருக்கிறது என்றால்‌ 
எங்கே காட்டு? எப்போது அதைக்‌ காட்ட முடிய 
வில்லையோ, ௮ல்லது பார்க்க முடிய வில்லையோ, ௮௮ 
இல்லை தான்‌. அப்படி கண்ணால்‌ பார்க்க முடியாமல்‌ ஒன்று 
இருக்கிறத என்றால்‌, இருந்து விட்டுப்‌ போகட்டுமே! நமக்‌ 
கென்ன சம்பந்தம்‌! என்று தர்க்க வாதம்‌ பேச ஆரம்‌ 


பித்து விடுகிறார்கள்‌. 


அருட்‌ ஜோதி ஸ்ரீ. இராமலிங்க அடிகளின்‌ “கோடை 
யிலே இளைப்‌ பாற்றிக்‌ கொள்ளும்‌ வகை கிடைத்த ” என்ற 
பாட்டை, காலஞ்‌ சென்ற ஸ்ரீ. கிட்டப்பா வினால்‌ பாடப்‌ 
பெற்ற இசைத்தட்டைக்‌ கேட்டிருக்கின்‌ நீர்‌ களல்லவா 2 
அதைக்‌ கேட்கும்‌ போது நமக்கு என்ன உணர்ச்சி ஏற்படு 
கின்றது? கோடைகாலத்திலே, ஒருகுளிர்ந்த நிழலில்‌, 
மேடைமேல்‌ வீற்திருப்பதாகவும்‌, மெல்லிய பூங்காற்று வந்து 
உடலில்‌ படுவதாகவும்‌, அதனால்‌ உடல்‌ பூரித்துப்‌ புளகரங்‌. 
கதம்‌ அடைவது போலவும்‌, ஒரு சுகம்‌ உண்டாகிறதை 
அனுபவித்திருக்கிறோே மல்லவா ? உண்மையில்‌ நாம்‌ அப்படி 
மேடை மேல்‌ இருந்தா, . பூங்காற்றை அனுபவிக்கிறோம்‌ ! 
மனோ கற்பனை தானே! ஆனால்‌ உடல்‌ என்னமோ அதை 
அனுபவித்தாற்‌ போல்‌ பூரிக்கறது, நாம்‌ ஒரு அறையில்‌, 
புழுங்கிக்‌ கொண்டிருப்போம்‌, ஆனாலும்‌ இப்‌ பாட்டைக்‌ 


சாந்தி ஜசனம்‌ 697 


கேட்கும்‌ போது இரந்த உணர்ச்சி உடலுக்கு ஏற்படத்‌ 
தான்‌ செய்கிற, 


அதைப்‌ போலத்‌ தான்‌ இண்டாவது படியில்‌ சொன்ன 
படி . சுகம்‌ அனுபவிப்பதும்‌; துயரங்களைக்‌ களைவதும்‌, 
செய்து பாருங்கள்‌. சுகம்‌ தெரியும்‌. 


சாந்தி ஆசனத்தின்‌ மூன்றாவது படியாயெ ஜெபம்‌ 
செய்யும்‌ பகுதியானது மிக அற்புத மானது, மந்திர சக்தி 
வாய்ந்தது, மந்திர மென்பது வேறென்ன |! முன்‌ சொன்ன 
சாந்தி ஜெபமே மந்திரமாகும்‌. ஒவ்வொரு அவயவமாக 
நினை த்து, அதைப்‌ புகழ்க்‌ து, கடமையை நினை வுறுத்தி, மனோ 
சக்தி அளித்து, சாந்தி அளித்து அவைகளைத்‌ தளர்த்தல்‌ 
என்பது சுலபமாய்ச்‌ செய்யக்‌ கூடிய காரியமல்ல. எதோ! 
செய்து பாருங்கள்‌ | விரல்கள்‌, பாதம்‌, கெண்டைக்கால்‌, 
அடை என்று நினைத்துவரும்‌ போத, மனம்‌. வேறிடத்‌. 
திற்குச்‌ சென்று எதையோ நினைத்துக்‌ கொண்டிருக்கும்‌, 


சாதகர்கள்‌ அப்படி விலகிச்‌ செல்லும்‌ மனதை மறு 
படியும்‌ திருப்பி, “ஏ! மனமே! நான்‌ எதற்காகப்‌ படுத்‌ 
இருக்கிறேன்‌ ! அதைக்‌ கவனியாது நீ எங்கெங்கோ செல்‌ 
இருயே! இனி இம்‌ மாதிரி ஈடக்காதே, ஒழுங்காய்‌ என்‌ 
னிஷ்டம்‌ போல்‌ ஈட ”” என்ற மறுபடியும்‌ கால்‌ விரல்‌ முதல்‌ 
எண்ணி சாந்தி ஜெபம்‌ அளிக்க வேண்டும்‌, அடை பாகத்‌ 
திற்கு வந்து மனம்‌ விஷயங்களை எண்ண ஆரம்பித்தவிட்டது 
என்றால்‌, விட்ட இடத்தி லிருந்தே மறுபடியும்‌ தொடரக்‌ 
கூடா. முதலி லிருந்து கால்விரலி லிருந்தே ஆரம்பித்துச்‌ 
செய்யவேண்டும்‌. வயிற்று உறுப்புகளை நினை த்‌.துக்‌ கொண்டி 
ருப்போம்‌, மறுபடியும்‌ மனம்‌ வேறு விஷயங்களுக்குத்‌ 


698 ஆரோக்கிய ரகசியம்‌ 


தாவத்‌ தெடங்கி விடும்‌, அதைத்திருப்பி, அதட்டி, நல்ல 
புத்தி சொல்லி, மறுபடியும்‌ முதலி லிருந்து ஆரம்பித்துப்‌ 
பழகவேண்டும்‌. இம்‌ மாதிரி செய்யச்‌ செய்யப்‌ பல நாட்கள்‌, 
பல மாதங்களில்‌ மனம்‌ ஈம்‌ இஷ்டம்‌ போல்‌ கால்‌ விரலி 
லிருந்து ஆரம்பித்துச்‌ சிரசு வசை விடாது நினைக்கப்‌ 
பழகும்‌. 


இந்த நிலையை நாம்‌ ௮டைந்து விட்டாலே வாழ்க்கை 
யின்‌ லட்சியப்‌ படிகளில்‌ ஒரு அடி எடுத்து வைத்தவர்‌ 
களாவோம்‌. இப்படி ஏறியவர்களின்‌ உடல்‌, மனம்‌ 
வாழ்க்கை எல்லாமுமே ஒரு வெற்றிச்‌ சின்ன மாக 
விளங்கும்‌, முகத்தில்‌ கடுமையான ரேகைகள்‌ மறை 
யும்‌. சாந்தம்‌ நிறைந்த ஆரோக்கிய ரேகைகள்‌ பரவும்‌, 
கோபம்‌ அடங்கும்‌. காமம்‌ அடங்கும்‌. எந்த விஷயமும்‌ 
தன்னை மீறி நடப்ப தென்பது இனி நடவாத, இச்சா 
சக்தி (Will Power) நாளுக்கு நாள்‌ அதிக மாகும்‌, 
பூரண புருஷனாய்த்‌ திகழ்வான்‌. 


கோயாளிகள்‌ அவர்களுக்குத்‌ தகுந்த ஆசனங்களைச்‌ 
செய்து முடித்து, சாந்தி ஆசனத்தை விரலிலிருந்து 
நினைத்து வரும்‌ போத, நோய்‌ அல்லது வலி இருக்‌ 
கும்‌ பாகத்தை வந்தடைந்ததும்‌, ௮ங்கே மனனத 
ஐந்‌.து கிமிஷங்கள்‌ நிறுத்த வேண்டும்‌. உதாரணமாக 
வயிற்று வலி உடையவர்கள்‌ என்று வைத்துக்‌ கொள்‌ 
வோம்‌. அவர்கள்‌ அந்த இடத்திற்கு வந்ததும்‌, “ஏ, 
வயிறே ! நீ கோயற்று சுகமாய்‌ வாழ்வாயாக ! நோய்‌ உன்னை 
இதோ விட்டு விலூச்‌ செல்லுகிற. நோய்‌ உன்னை அணு 
காத, சுகமாய்‌ இரு. நோயே ஓடு, விலகு! “ என்று பன்‌ 
முறை அவைகளையே திருப்பித்‌ திருப்பி உச்சரிக்க வேண்‌ 


சாந்தி ஆசனம்‌ 699 


டும்‌. நோய்‌ அவ்விடம்‌ விட்டு விலகுவதாகவும்‌, பிராண 
வாயுவுடன்‌ இரத்தம்‌ அவ்விடம்‌ பாய்ந்து ஊடுருவிச்‌ 
செல்வதாகவும்‌, மனதினால்‌ நினைத்துக்‌ கொள்ள வேண்‌ 
டும்‌. இப்படிச்‌ சல நாட்கள்‌ செய்து வந்தால்‌ நோய்‌ 
அவ்விடம்‌ விட்டு விலகுவது தெரியும்‌, சாந்தி ஆச 
னத்தில்‌ சிறிது நேரமாவது மனதை நிறுத்தப்‌ பழனெ 
வரின்‌ மனம்‌, உடல்‌, மற்றவரின்‌ இஷ்டத்திற்கு அடங்‌ 
காது, எந்த மெஸ்மெரிசக்காரனும்‌ வீழ்த்த முடியாது, 


ஒரு நாள்‌ ஒரு மாயாஜாலப்‌ புலவர்‌ என்னிடம்‌ வர்‌ 
தார்‌. உலகெல்லாம்‌ சுற்றுப்‌ பிரயாணம்‌ செய்தவர்‌, 
பல மெடல்கள்‌ பல நற்சாட்சிப்‌ பத்திரங்கள்‌ பெற்றவர்‌, 
அமெரிக்கா சங்கங்களிலெல்லாம்‌ அவருடைய திறமை மெச்‌ 
சப்‌ பட்டது, பூமியின்‌ அடியில்‌ பல நாட்கள்‌ பெட்டியில்‌ 
அடைந்திருப்பார்‌, எல்லாவற்றிற்கும்‌ நற்சாட்‌ச, போட்‌ 
டோ படங்கள்‌ உண்டு, இங்கு, சென்னையில்‌ ஏதாவது 
ஒரு பெரிய சபாவில்‌ ௮வர்‌ திறமைகளைக்‌ காட்ட ஏற்பாடு 
செய்யுமாறு கேட்க என்னிடம்‌ வந்தார்‌, சில சில்லறை 
வித்தைகளையும்‌ செய்து காட்டினார்‌. ““மெஸ்மெரிசத்தால்‌ 
எல்லாரையும்‌ வீழ்த்துவேன்‌'' என்றார்‌. 


உடனே எனக்கு ஒரு யோசனை தோன்றிற்று, (இத்‌ 
தனை நாளும்‌ நாமும்‌ ஆசனம்‌, பிராணாயாமம்‌, தியானம்‌ 
முதலியவைகளைச்‌ செய்கிறோமே. அதனால்‌ ஈமக்குச்‌ சிறி 
தாவது பலன்‌ ஏற்பட்டிருக்கறதா இல்லையா? என்று 
சோதித்து விடவேண்டும்‌. அதற்கு இதை விட வேறு 
சந்தர்ப்பம்‌ கிடைப்பது அரிது என்று தீர்மானித்தேன்‌, 
“ஜயா | நீங்கள்‌ சொல்வதெல்லாம்‌ ஓப்புக்கொள்கிறேன்‌, 


700 ஆரோக்கிய ரகசியம்‌ 


நீங்கள்‌ முதலில்‌ என்னை மெஸ்மெரிசத்தால்‌ வீம்த தங்கள்‌, 
பிறகு சபாக்களுக்கு ஏற்பாடு செய்கிறேன்‌? என்றேன்‌, 
அவரும்‌ நானும்‌ எதிர்‌ எதிராக ஒரு பெஞ்சியில்‌ உட்கார்ந்து 
கொண்டோம்‌, முதலில்‌ அவர்‌ உதடுகள்‌ அசைந்தன. 
இப்படி ஜர்‌ நிமிஷங்கள்‌ செய்தார்‌. எனக்கு ஒரு மாறு 
தலும்‌ ஏற்படவில்லை, பிறகு எனக்குக்‌ கேட்கும்படி சொல்ல 
ஆரம்பித்தார்‌. “இதோ நீ தூங்குகிறாய்‌, ஈன்றாய்த்‌ தூங்கு, 
ஆழ்ந்து அங்கு. தூக்கத்தில்‌ மூழ்கிப்‌ போ. இதோ | தூக்‌ 
கம்‌ உன்னைக்‌ கவ்வுறது, நீ அதில்‌ வசப்படுகிறுய்‌ |”? 
என்று சொன்னார்‌. பத்துப்‌ பதினைந்து நிமிஷங்கள்‌ 
இதையே திருப்பித்‌ திருப்பிச்‌ சொன்னார்‌. ஒன்றும்‌ மாறு 
தல்‌ இல்லை, “நீங்கள்‌ என்னையே பார்க்க வேண்டும்‌” என்‌ 
ரர்‌. “நான்‌ பார்த்துக்‌ கொண்டுதானே இருக்கிறேன்‌?” என்‌ 
- றேன்‌, மறுபடியும்‌ மேற்‌ சொன்னதையே அவர்‌ மன தின்‌ 
வேகத்தைச்‌ செலுத்தி உக்கிரமாகச்‌ சொன்னார்‌. ஆக 
அரை மணி நேரம்‌ ஆயிற்று, ஒரு மாறுதலும்‌ ஏற்பட 
வில்லை, “இன்னும்‌ பதினைந்து நிமிஷங்களில்‌ கான்‌ ஒரு 
இடத்தில்‌ இருக்க வேண்டும்‌. எனக்கு வேலை இருக்கற அ, 
நான்‌ போக வேண்டும்‌, மறு முறை வாருங்கள்‌ பார்க்க 
லாம்‌”? என்றேன்‌. அவர்‌ “உங்களை வீழ்த்த முடியவில்லை, 
நீங்கள்‌ என்னைக்‌ காட்டி லம்‌ மனோவலிமை அதிகம்‌ படைத்‌ 
தவர்கள்‌, மனம்‌ உங்கள்‌ வசம்‌ இருக்கறெது!? என்றார்‌, 
“சரி, இன்னொரு தடவை பார்ப்போம்‌? என்றேன்‌. அவ. 
ரும்‌ விடை பெற்றுக்கொண்டு போனவர்‌ மறுபடியும்‌ 
வரவே யில்லை, 


எனக்கு உள்ளுக்குள்‌ ஒரே மகிழ்ச்சி. நாம்‌ சாதாரண 
மாய்‌ ஆசனம்‌ பிராணாயாமம்‌ செய்யும்‌ போதே, ஈமக்கு இற்‌ 


சாந்தி ஆசனம்‌ 701 


தக்‌ சக்தி யிருக்றெதென்றால்‌, இன்னும்‌ மேல்படிகளாகிய 
பிரத்யாகார, தாரணை, தியான, சமாதிகளில்‌ எவ்வளவு விச்‌ 
இர சக்திகள்‌ அடங்கியிருக்கும்‌! பெரியோர்‌ சொல்லி வைத்‌. 
தீதில்‌ பொய்‌ இல்லை, ஆகையால்‌ இனி இவைகளை விடவே 
கூடாது. முடிந்தால்‌ மேல்படிகளுக்கும்‌ போவது என்று 
தீர்மானித்துக்‌ கொண்டேன்‌, வாழ்க மனோ சக்தி | 


தியான பலன்‌ 


மனதினால்‌ உடல்‌ அவயவங்களுக்குச்‌ சாந்தி ஜெபம்‌ 
அளித்து, தளர்ச்சி யாக்‌, கடைசியில்‌ மனதைப்‌ புருவ 
மத்தியில்‌ நிறுத்தித்‌ தியானத்தி லிருப்பது சாந்தி ஆசனத்‌ 
தின்‌ நான்காவது படியாகும்‌, இதனால்‌ சாதகர்களுக்கு உடல்‌ 
மாத்திரம்‌ பயயனடைஜறெ சென்பதில்லை, மனம்‌, ஆன்மா, எல்‌ 
லாமே பயனடைஇன்றன. உடலினால்‌ மன அம்‌, மன தினால்‌ 
உடலும்‌, இவை இரண்டினால்‌ ஆன்மாவும்‌ பலனடைகிற அ, 


மனம்‌ அடங்குவதினால்‌ இச்சா சக்தி, மனோ பலம்‌ 
அதிகப்படுநறது. உன்னத நோக்கங்கள்‌, உயர்‌ எண்ணங்‌ 
கள்தான்‌ உதிக்கும்‌. கூட, அதை அனுஷ்டிக்க வேண்டிய 
மனோதிடமும்‌ உண்டாகும்‌, கேவலமான, அற்பமான, 
கீழ்த்தரமான எண்ணங்கள்‌ உதிக்காத, அம்மாதிரி எண்‌ 
ணங்களை மனதினுள்‌ நுழையவும்‌ விடாத. மனிதனின்‌ 
லக்ஷியப்பாதை திறந்தாய்‌ விட்டது. இனி அதில்‌ முன்‌ 
னேறுவது அவன்‌ கடமை, கேவலமான நரகக்‌ குழிப்‌ 
பாதைகளின்‌ கதவு அடைக்கப்‌ பட்டு விட்டது, இனி நிம்‌ 
மதியாக வாழ்க்கை யெனும்‌ பாதையில்‌ ஈடக்கலாம்‌, கவலை, 
அன்பம்‌, கஷ்டங்கள்‌, ஏன்‌, ரோய்கள்கூட அவனை ௮சைக்‌ 


காத்‌, 


702 ஆரோக்கிய ரகசியம்‌ 


சாந்தி ஆசன த்தில்‌ மனதை வசப்படுத்தினவனுக்குத்‌ 
தன்‌ நோய்‌ மாத்திர மல்ல, மற்றவர்களின்‌ நோய்களையும்‌ 
“போக்கும்‌ சக்தி ஏற்படுற. மனதை மற்றவரின்‌ 
கோயுள்ள பாகங்களில்‌ செலுத்தி, நோய்‌ போக வேண்டு 
மென்று ஆணை யிட்டால்‌, ௮௮ பயந்து விலகும்‌, யோகப்‌ 
படியில்‌ முன்னே அவனிடம்‌ சக்திக்‌ கனல்‌ நிரம்பி யிருக்‌ 
கும்‌. அவனை மின்சார மனிதன்‌ என்றாலும்‌ தகும்‌. 
நோயாளிகளை த்‌ தொட்ட மாத்திரத்தில்‌ குணப்படுத்தவ அ, 
நினை த்தமாத்திரத்தில்‌ குணப்படுத்தவது எல்லாம்‌ இன்‌ 
னும்‌ மேற்பட்ட நிலைகள்‌. அவை, மற்றப்படிசளாகிய 
பிரத்யாகார, தாரணை, தியான, சமாதிகளில்‌ இடைக்கும்‌. 
இந்தச்‌ சாந்தி ஆசனத்தில்‌ ஒரு சிறிது மட்டும்‌ சித்திக்‌ 
கிறது. இவைகளைச்‌ சில சோதனைகளால்‌ தெரிந்து 
கொள்ளலாம்‌, 


சாந்தி ஆசன த்தில்‌ இருந்து தனக்‌ இருக்கும்‌ நோய்‌, 
கஷ்டங்கள்‌, கவலையைத்‌ திர ஜபிப்பது “ தன்‌ மொழித்‌ 
அதி?” அகும்‌. பிறருக்கு ஏற்படும்‌ சுளுக்குகள்‌ சாதாரண 
வலிகள்‌, நோய்கள்‌ முதலியவைகளை, “ததி இச்சை? 
யினால்‌ காம்‌ போக்கலாம்‌. பாதிக்கப்பட்டவர்களின்‌ உட 
லில்‌, பாதிக்கப்பட்ட இடத்தில்‌ மனதைச்‌ செலுத்தி ஐந்து 
அல்லது பத்து நிமிஷங்கள்‌ வரை அவைகளை விலக ஆக்ஞை 
யிட்டாலும்‌ விலகும்‌, 


தேள்‌ கடியின்‌ விஷத்தை இம்‌ மாதிரி இறக்கி விட 
லாம்‌. இவைகள்‌ எல்லாம்‌ “ பரீட்சார்த்தமாக ஓரிரு தடவை 
செய்து பார்க்கலாம்‌. அதே தொழிலாகக்‌ கொள்ளக்‌ 
கூடாது. ஈமது சக்தி குறையும்‌, பாட்டெரியிலிருந்து 


சாந்தி ஆசனம்‌ 103 


கரண்டை உபயோகிக்க உபயோகிக்கக்‌ குறையத்தானே 
செய்யும்‌! முக்யெ அவசர, அத்தியாவசியமான காரியங்‌ 
களுக்கு வேண்டுமானால்‌ உபயோடிக்கலாம்‌. நாம்‌ செல 
விடும்‌ பல காரியங்களுக்கு அவை அவசியம்‌, மேலும்‌ 
முன்னேறவும்‌ அவை அவசியமாகும்‌, 


சாந்தி ஆசனத்3ை, ஆசனம்‌ செய்து முடித்த பின்‌ 
தான்‌ செய்ய வேண்டு மென்பதில்லை, ஆசனங்களைப்‌ 
பழகா தவர்களும்‌ செய்யலாம்‌. ஆனால்‌ ஆசனத்தினால்‌ 
இதன்‌ பலன்‌ பூர்த்தி ஆகும்‌, மிக மிச பலவீனமானவர்கள்‌, 
அதிக வயதானவர்கள்‌, படுக்கையில்‌ கடக்கும்‌ சோயாளிக 
ளெல்லாம்‌ ஆசனங்களைப்‌ பழகாத வேளைகளில்‌ கூடப்‌ 
பன்முறை சாந்தி ஆசனம்‌ செய்யலாம்‌! தன்‌ மொழித்ததி 
யால்‌ தன்‌ குறையை நீக்கிக்‌ கொள்ளலாம்‌. அதிக வேலை 
யினால்‌ சோர்வடையும்போது ஒரு பத்து நிமிஷங்கள்‌ 
சாந்தி ஆசனத்தைச்‌ செய்தால்‌, களைப்பு பூராவும்‌ நீங்கிப்‌ 
புத உற்சாகம்‌ பிறக்கும்‌. அதிக தாரம்‌ நடக்கும்போது, 
ஆயாசம்‌ ஏற்பட்டால்‌ சாந்தி ஆசனம்‌ செய்து கொள்ள 
லாம்‌. அப்பொழுது இன்னும்‌ பத்து மைல்‌ நடக்கலாம்‌ 
போல்‌ தோன்றும்‌, பல தொல்லைகளினாலும்‌, கவலைகளினா 
லும்‌, இரவில்‌ நித்திரை வராதவர்களும்‌ சாந்தி ஆசனம்‌ 
செய்யலாம்‌, சாந்தி ஆசனத்தில்‌ உடலைத்‌ தளரவிட்டு, 
“கவலையே! விலகு! ஒடு! என்னிடம்‌ வராதே; கான்‌ 
தூங்க வேண்டும்‌; தூக்கம்‌ வருறெது! “£ என்று பன்முறை 
மனதால்‌ சொல்லிக்‌ கொண்டிருந்தால்‌ ஜந்து அல்லத 
பத்து நிமிஷங்களில்‌ ஈல்ல தூக்கம்‌ வந்துவிடும்‌, இவ்வாறு 
எல்லோரும்‌ இதனால்‌ ஈன்மை அடையலாம்‌, அவவரர்‌ 


களின்‌ குறை இர, சாந்தி ஆசனத்தில்‌ தன்‌ மொழித்‌ அதி 


704 ஆரோக்கிய ரகசியம்‌ 


யில்‌ அவரவர்களுக்கு வேண்டியபடி வார்த்தைகள்‌ அமைத்‌ 
அக்‌ கொள்ள வேண்டியதே, 


சிலருக்கு என்ன நோய்‌ என்று கண்டு பிடிக்கவே 
முடியா அ. பலவித . மருந்துகள்‌ . அருந்துவார்கள்‌, எந்த 
- டாக்டரிடம்‌ காண்பித்தாலும்‌ உடம்புக்கு ஒன்னுமில்லை 
என்று சொல்லிவிட்டு ஏதாவ அ பெயருக்கு மருக்தளிப்பார்‌ 
கள்‌, எதிலும்‌ குணமாகாது, நோயாளியைப்‌ போலத்தான்‌ 
இருப்பார்கள்‌. சரியாய்ப்‌ பசிக்காது. ஜீரணமாகாது, நல்ல 
இரத்த மிருக்காது. பலவீனமாய்‌ இருப்பார்கள்‌. இளைப்‌ 
பார்கள்‌. எதிலும்‌ வெறுப்பாயிருக்கும்‌. இப்பேர்பட்டவர்க 


ளுக்கும்‌ இந்த சாந்தி ஆசன த்தில்‌ குணமுண்டு. 


சிலர்‌ சொல்லுவதைக்‌ கேட்டிருக்கலாம்‌, “ அந்த 
ஆளுக்‌ கென்ன! உடலைப்‌ பற்றிய நோயாய்‌ இருந்தால்‌ 
தானே, மருந்து குணம்‌ செய்ய ! மனதைப்‌ பற்றிய கோயை 
எந்த வைத்தியம்‌ இர்க்க முடியும்‌!” என்பர்‌. அத முற்றி 
அம்‌ உண்மை. ஆனால்‌, சாந்தி ஆசன த்தினால்‌ இதை மாற்ற 
முடியும்‌, 


மற்ற ஆசனங்கள்‌ உடலைச்‌ சரிப்படுத் துற த, 
சாந்தி ஆசனம்‌ மனதைச்‌ சரிப்படுத்துதறது. என்ன 
கவலையாய்‌ இருந்தாலும்‌ சரி, சாந்தி ஆசனத்தில்‌ மனம்‌ 
வலுவடைந்து புத்தி தெளிய ஆரம்பிக்கிறது, பிறகு “இத்‌ 
தனை நாள்‌ காம்‌ கவலைப்பட்டது வீண்‌? என்ற முடிவுக்கு 
வருஇருர்கள்‌. அக்‌ கவலையைப்‌ போக்க வழியும்‌ அவர்‌ 
களுக்கு உடல்‌ உறுதி பெற்றவுடன்‌ உண்டாக விடுறது. 
இதை எந்த மருந்தும்‌ செய்யாது, மனோசக்தி படைத்தவர்‌ 
கள்‌ மிக சா.துர்யமாய்‌ இவர்களின்‌ குறை அறிந்து, தனது 


} | 


சித்திரம்‌ 106] நாடிசுத்தி [பக்கம்‌ 711 சித்திரம்‌ 107] நாடிசுத்தி [பக்கம்‌ 711 
(வலது நாசியை அடைத்தல்‌ ) ( இடது நாசியை அடைத்தல்‌ ) 


மாந்தி ஆசனம்‌ 705 


சக்தியைச்‌ சிறிது அளித்து இவர்களின்‌ மனோ வியாதியை 
விலக்கலாம்‌, அமெரிக்காவிலும்‌, பாரிசிலும்‌, இம்‌ மாதிரி 
சிச்சைகள்‌ பல ஈடக்கின்றன. ஈம்‌ பாரத தேசத்திற்கு 
இவை மிகப்‌ பழமையானது, 


மனதை அனுசரித்துத்‌ தான்‌ உடல்‌ அமையும்‌ என்று 
சிலர்‌ சொல்லுவார்கள்‌. உடலை அனுசரித்துத்‌ தான்‌ மனது 
அமையும்‌ என்‌ றும்‌. சிலர்‌ சொல்லுவார்கள்‌, ஆனால்‌, உடலை 
அனுசரித்து மனது அமைகிறது என்பது தான்‌ தகும்‌, 
௮ தனால்‌ தான்‌ பாரதியாரும்‌, “விசையுறு பர்தனைப்‌ போல்‌ 
மனம்‌ வேண்டியபடி செலும்‌ உடல்‌ கேட்டேன்‌ ?” என்றார்‌. 
மனம்‌ நினைக்றெது பத்து கோட்டைகள்‌ கட்ட; ஆனால்‌ உட 
லால்‌ ஒரு கல்லையும்‌ ஈகர்த்துவதற்கு முடிய வில்லை யென்றால்‌ 
என்ன பிரயோஜனம்‌? மனதால்‌ நினைப்பது, பொத்தல்‌ 
வாளியில்‌ தண்ணீர்‌ கிரப்புவ தாகும்‌. மற்ற ஆசனங்களி 
னால்‌ உடல்‌ உறுதி பெற, பொத்தல்கள்‌ . அடைய, சாந்தி 
ஆசன த்தினால்‌, மனம்‌ திடம்‌ பெற்று நிறைறது, 


சாதகர்கள்‌ அவரவர்கள்‌ நிலைமைக்கு, இஷ்டத்திற்குத்‌ 
தக்கபடி சாந்தி ஆசனத்தைப்‌ பத்து நிமிஷங்கள்‌ முதல்‌ 
அரை மணி நேரம்‌ கூடச்‌ செய்யலாம்‌, ஆனால்‌ தூங்கி விடக்‌ 
கூடாது. அப்படித்‌ தூக்கம்‌ வந்தாலும்‌ கெடுதல்‌ ஒன்று 
மில்லை; பலன்‌ தான்‌ குறையும்‌, பலனடைய வேண்டு 
மானால்‌ விழிப்பு கிலையி லிருக்க வேண்டும்‌, 


சாந்தி ஆசனம்‌ வேண்டியவரை செய்து முடித்த பின்‌ 

உடனே சடக்கென்று எழுந்துவிடக்‌ கூடாது. முதலில்‌ 

எழுந்திருக்க வேண்டும்‌ என்று நினைக்க வேண்டும்‌, பிறகு 
4b 


706 ஆரோக்கிய ரகசியம்‌ 


தலை, கை, கால்களை அசைத்துக்‌ கொள்ள வேண்டும்‌, உட 
லைப்‌ பக்கங்களில்‌ திருப்பிக்‌ கொள்ள வேண்டும்‌, பிறகு 
எழுந்து உட்காரலாம்‌, உடனே சட்டென்று எழுந்திருர்‌ 


தால்‌, எங்கேயாவ து சுளுக்கிக்‌ கொள்ளும்‌, 


_——— 


அத்தியாயம்‌ 12, 
பிரானாுயாமம்‌ அல்லது நாடி, சத்தி 


சனமும்‌, பிராணாயாமமும்‌ இரண்டு கண்களைப்‌ 
போன்றவை. இதில்‌ எதை வேண்டா மென்று சொல்லு 
வத! ஒரு கண்‌ இருந்தாலும்‌ பார்க்க முடியும்‌; பிராணா 
யாமம்‌ செய்யாமல்‌, ஆசனங்களை மட்டும்‌ செய்து ௬௧ 
மாகவே இருக்கலாம்‌. ஆனால்‌ இரண்டு கண்ணள்ளவன்‌ 
போல்‌ ஆழகா யிருக்க முடியுமா? ஆசனங்களுடன்‌ பிரா 
ணாயாமமும்‌ சேர்ந்தால்‌ தான்‌ முழு மனிதனாகலாம்‌, 


சிலர்‌ பிராணாயாமம்‌ என்றதும்‌, ஆகாயத்தில்‌ பறப்பது 
போலவும்‌, விண்ணில்‌ மறைவது போலவும்‌, கூடுவிட்டுக்‌ 
கூடு பாய்வது போலவும்‌, தமக்குப்‌ பிடிக்கா தவர்களுக்குச்‌ 
சாபம்‌ கொடுப்பது போலவும்‌ கற்பனை உலகில்‌ சஞ்சரிக்க 
ஆரம்பித்து விடுவார்கள்‌, அவைகளெல்லாம்‌ நம்‌ போன்ற 
வர்களுக்குச்‌ சித்திக்கக்‌ கூடியதல்ல, ஞானிகள்‌, யோகிகள்‌ 
பல பிறவிகளில்‌ விடா முயற்சியுடன்‌ செய்து வந்தால்‌ சித்‌ 
திக்கலாம்‌, நமக்கு வேண்டுவ தெல்லாம்‌ ஆரோக்யம்‌ 
மட்டுந்தான்‌, லேசாய்‌ அந்தப்‌ படிகளில்‌ ஏறினாலே இது 
ட்டும்‌, 


நாடி சுத்தி 707 


“பிராணாயாமம்‌ செய்வதா? அவைகளெல்லாம்‌ ஈமக்‌ 
குத்‌ தகாது, நாமெல்லாம்‌ பிள்ளை குட்டிகளோடு வாழு 
பவர்கள்‌. யோகிகள்‌, சந்நியாசிகள்‌ செய்வதெல்லாம்‌ நமக்குச்‌ 
செய்யத்‌ தகுமா? வயிற்றுப்பாடுக்கே பொழுது சரியாய்‌ 
இருக்கும்‌ போது, இதற்கெல்லாம்‌ நேரத்திற்கு எங்கு 
போவ த??? என்று வம்பளப்பார்கள்‌. ஐயா! நாடிசுத்தி என்‌ 
பது ஈம்மைப்‌ போன்ற குடும்பஸ்தர்கள்‌ செய்யக்‌ கூடியது 
தான்‌. இன்னும்‌ பிராணாயா மத்தில்‌ பல மேல்‌ படிகள்‌ இருக்‌ 
கின்றன. அவைகளை யோகிகள்‌, சந்நியாசிகள்‌ செய்வார்‌ 
கள்‌. நீங்கள்‌ ஆரோக்கியத்திற்காச, திடமாய்‌ இருப்பதற்காக 
இதைச்‌ செய்தால்‌ போதும்‌. வயிற்றுப்‌ பாட்டுக்கு நீங்கள்‌ 
செய்யும்‌ வேலைகளுக்கு இது மிகவும்‌ துணை புரியும்‌. 


பிராணாயாமம்‌ செய்து வந்தால்‌ மூச்சு பிடித்துக்‌ 
கொள்ளும்‌. அங்கு ஒருவர்‌ இதைச்‌ செய்து மூச்சு 
பிடித்து இறந்தே விட்டார்‌. இதோ | இங்கொருவர்‌ குடும்‌ 
பத்திலிருந்‌ அ சந்நியாசியாய்ப்‌ போய்‌ விட்டார்‌?” என்றெல்‌ 
லாம்‌ வீண்‌ பயத்தைக்‌ கிளப்பி விடுவார்கள்‌ சிலர்‌, 


சரியான மார்க்கம்‌ தெரியாமல்‌, குரு வில்லாமல்‌ ஏனோ 
தானோ வென்று செய்ததால்‌ மூச்சு பிடித்திருக்கலாம்‌. 
எதவும்‌ சரியான வழியில்‌ கற்றுத்‌ தெரிந்து செய்ய வேண்‌ 
டும்‌. கணக்கு வழக்கில்லாமல்‌ மூச்சைப்‌ பிடித்‌ அக்‌ கும்பகம்‌ 
செய்தால்‌ என்ன தான்‌ ஏற்படாத ? ஒரு இடத்திற்குப்‌ 
போக வேண்டுமானால்‌, ஈடர்து போகும்போது, எதிரில்‌ 
வரும்‌ ஆளுடன்‌ முட்டாமல்‌, மோதாமல்‌ காருக்குக்‌ 
குறுக்கே நிற்காமல்‌ ஜாக்ெதையாய்ப்‌ போனால்‌ தான்‌ 
போக வேண்டியஇடத்திற்குப்‌ போய்ச்‌ சேரலாம்‌, வழியில்‌ 


708 ஆரோக்கிய ரகசியம்‌ 


இந்த ஆபத்துகளெல்லாம்‌ இருக்கின்‌ றனவே என்று இருக்‌ 
தால்‌ நம்முடைய காரியங்கள்‌ ஈடக்குமா ? யில்ர பிரயாண 
தில்‌ ஆபத்தில்லையா? கப்பல்‌ பிரயாண த்தில்‌ ஆபத்தில்லையா? 
விமானத்தில்‌ விபத்தேற்படுவ தில்லையா ? ஏன்‌ சாப்பிடும்‌ 
போது கூடத்தான்‌ ஆபத்து; எல்லாவற்றிலும்‌ தான்‌ 
ஆபத்து இருக்கின்றது. அதனால்‌ நமது வேலையை நிறுத்தி 
விடமுடியுமா ? சன்னியாசியாய்‌ யாரோ போய்‌ விட்டார்‌ 
என்றால்‌ ஏன்‌ அவர்‌ குடும்பத்‌ சொல்லைகளுக்குப்‌ பயந்தப்‌ 
போய்‌ இருக்கக்கூடாது | 


உலகம்‌ நல்லதை எடுத்துக்‌ கொள்வது சிறித கஷ்டம்‌ 
தான்‌, குழந்தையானது தன்னிஷ்டமாய்‌ ஓடி, ஆடி, குதித்‌ 
அக்‌ கண்டதை வாயில்‌ போட்டுக்‌ கொண்டு, உடலெல்லாம்‌ 
சேற்றைப்‌ பூசிக்கொண்டு அழுக்காக்கி களிக்னெறது, 
தாயானவள்‌ அதைத்‌ குளிப்பாட்டி, சுத்தம்‌ செய்து, உணவு 
கொடுத்துவிடுகிறாள்‌. அந்தத்‌ தாய்மை உள்ளம்‌ படைத்த 
வர்கள்‌ ஈமது ஞானிகள்‌, யோககெள்‌. ஆசனம்‌ என்னும்‌ சுத்‌ 
தித்தையும்‌, பிராணாயாமம்‌ என்னும்‌ ஆகாரத்தையும்‌, ஈமக்கு 
உதவி இருக்கிறார்கள்‌. இதை ௮டைபவர்கள்‌ மற்றவர்களைப்‌ 
போல ஆடிப்‌ பாடி சேற்றைப்‌ பூசிக்கொள்ள மாட்டார்கள்‌. 
ஞானிகள்‌ தந்த உணவால்‌ பெரியவர்களாய்‌ வளர்ந்து, 
இவைக ளெல்லாம்‌ அசுத்த மானவையென்று தள்ளி, 
நல்ல ஆகாரமாகிய பிராணாவையும்‌, சுத்தமாகிய ஆச 
னத்தையும்‌ கைக்‌ கொள்ளுவார்கள்‌. உடலையும்‌, மனதை 
யும்‌ ஆன்மாவையும்‌ பாதுகாக்காதவர்கள்‌ உண்மையில்‌ 
சிறு குழந்தைகள்‌ போன்றவர்கள்‌ தான்‌. ஆசனம்‌, பிரா 
ணாயாமம்‌ அவர்களுக்காக எப்பொழுதும்‌ காத்திருக்கின்‌ 
றன, எடுத்து உண்டு பசியாறலாம்‌; சுத்த மாகலாம்‌, 


நாடி சுத்தி 709 


ஆத்மாவாம்‌; ஞானமாம்‌, இவைகளெல்லாம்‌ வெறும்‌ 
ஏமாற்று வித்தை, அவைகளெல்லாம்‌ நமக்‌ கெதற்கு? 
வயிற்றுப்‌ பாடே பெரிய பாடாய்‌ இருக்கின்ற தென்று 
சிலர்‌ சொல்லுவார்கள்‌, ஐயா, உங்கள்‌ வசைக்கும்‌ ஆன்மா 
இல்லையென்றே வைத்துக்‌ கொள்வோம்‌. அர்த வயிற்றுப்‌ 
பாட்டுக்காவது உழைக்க உடல்‌ சுகமாய்‌, ஆரோக்கிய 
மாய்‌ இருக்க வேண்டாமா? அதற்காகவாவது இந்த ௨௪ 
ன த்தையும்‌ நாடி சுத்தியையும்‌ செய்யலாமே | 


நாடி சுத்தி பிராணாயாமத்தின்‌ முதற்‌ படியாகும்‌, 
“அ. ஆ? கற்பது போல்‌ தான்‌. இதில்‌ ஒரு கஷ்டமும்‌ இல்லை, 
குரு வேண்டு மென்பதில்லை, இதைப்‌ படி த்தே பழகலாம்‌, 
இந்த நாடி சுத்தி, சில நோய்களுக்கு ஆசனங்களுடன்கூட, 
கட்டாயம்‌ செய்ய வேண்டியதாய்‌ இருக்கிறது, ஆகையால்‌ 


தான்‌ இவ்வளவு தூரம்‌ வற்புறுத்திச்‌ சொல்லுகிறேன்‌, 


நாடி சுத்தி ஈமக்கு இரண்டு விதத்தில்‌ பலன்‌ தரு 
இறது, ஒன்று நுரை ஈரலில்‌ பிராண வாயுவை நிரப்பி 
இரத்தத்தைச்‌ சுத்தி செய்து, கரிமல வாயுவை அகற்று 
சிறது. அதனால்‌ நுரை ஈரல்‌, இரத்தம்‌, நாடிகள்‌ சுத்தமா 
இறது, மற்றொன்று “பிராணா என்ற சக்தியை நமக்கு 
அளிக்றெது, இந்தச்‌ சக்தியைக்‌ சாணவோ, ௮ள விடவோ 
முடியாது, எவ்வளவுக்‌ கெவ்வளவு இந்தப்‌ பிசாணா ஒருவ 
னிடம்‌ கிறைந்திருக்கிறதோ, அவ்வளவுக்‌ கவ்வளவு அவன்‌ 
பூரண மனிதன்‌ ஆகிறான்‌, ஆரோக்கியம்‌, ஆனந்தம்‌, சார்‌ 
தம்‌, அறிவு, தேஜஸ்‌ எல்லாம்‌ அந்த மனிதனிடம்‌ பொருந்தி 
யிருக்கும்‌, 


710 ஆரோக்கிய ரகசியம்‌ 


எல்லோருக்கும்‌ இந்தப்‌ *பிராணா' சக்தி இருக்கெ, 

இஅ இல்லாமல்‌ நரம்‌ எந்தக்‌ காரியமும்‌ செய்ய முடியா, 
நாம்‌ செய்யும்‌ ஒவ்வொரு காரியத்திலும்‌ இச்‌ சக்தி செல 
வாகிக்‌ கொண்டிருக்கிறது, பேசும்‌ போதும்‌, நடக்கும்‌ 
போதும்‌, எழுதும்‌ போதும்‌, மூச்சு விரிம்போதும்‌, இச்‌ 
சக்தி குறைவு பட்டுக்கொண்டே வருகிறது, இக்‌ குறைவை 
நிரப்புவது தான்‌ பிராணாயாமம்‌. மோட்டார்‌ பாட்டெரிக்கு 
சார்ஜ்‌ ஏற்றுவதைப்‌ போல, அன்றாடம்‌ செலவாகும்‌ பிரா 
ணாவை நாம்‌ பிராணாயாமத்தினால்‌ பெற வேண்டும்‌. ஆனால்‌ 
பாட்டெரி சுவர்கள்‌, அறைகள்‌ ஓட்டையாகிச்‌ சரியாக 
இல்லாவிட்டால்‌ பாட்டெரியில்‌ சார்ஜ்‌ ஏறாது, அப்படி ஏறி 
னாலும்‌ உடனே இறங்கி விடும்‌, ரிப்பேர்‌ செய்யவும்‌ முடி 
யாது, அப்பொழுது நாம்‌ என்ன செய்றோம்‌? வேறொரு 
பாட்டெரியை வாங்கிப்‌ போட்டு உபயோகிக்கிறோம்‌, ஈமது 
சரீர பாட்டெரிபும்‌ உறுதியாய்‌ இருந்தால்‌ தான்‌ பிரா 
ணாவை நன்றாக ஏற்ற முடியும்‌, வியாதியால்‌ உடல்‌ கெட்‌ 
டிருக்‌ தால்‌ பிராணாவை ஏற்ற முடியாது, ஏறிய பிராணாவும்‌ 
சோய்‌ எனும்‌ ஒட்டை வழியாய்‌ இறங்‌ விடும்‌, பாட்‌ 
டெரியை வேறு மாற்றிப்‌ போட்டு விடலாம்‌. இந்த உடல்‌ 
பாட்டெரியை எங்கு கொண்டு மாற்றுவது? மாற்றவே 
முடியாது, ரிப்பேர்‌ செய்து பழையபடி பிராணாவை எடுக்‌ 
கச்‌ செய்யலாம்‌. அதற்குத்‌ தான்‌ ஆசனம்‌ செய்ய வேண்டு 
மென்பது, ஆசனம்‌ செய்து உடலை உறுதிப்‌ படுத்திக்‌ 
கொண்டால்‌, பிராணாவை ஏற்றி கிரப்பிச்‌ சுகமாய்‌ வாழலாம்‌, 


நாடி, சத்தி செய்யும்‌ விதம்‌ 


கை, கால்‌, முகம்‌, மூக்கு முதலியவைசளைச்‌ சுத்த 
மய்க்‌ கழுவித்‌ துடைத்துக்‌ கொள்ளவும்‌, மூக்கில்‌ சளி 


நாடி சுத்தி 711 


முதலியவை அடைத்துக்‌ கொண்டிராமல்‌ மூக்கைச்‌ சந்தித்‌ 
அடைத்துக்‌ கொள்ளவும்‌, சுத்தமான காற்றோட்டமுள்ள 
இடமாய்‌ இருக்க வேண்டும்‌, ஒரு சுத்தமான விரிப்பின்‌ 
மேல்‌ அமரவும்‌, ஒரு கைக்குட்டை இருப்பது ஈல்லது. 
சில சமயம்‌ மூக்கைத்‌ துடைத்துக்‌ கொள்ளவேண்டி 
இருக்கும்‌. 

பத்மாசனத்தில்‌ அமரவும்‌. பத்மாசனம்‌ சரியாகப்‌ 
போட முடியாதவர்கள்‌ சாதாரணமாகவே உட்காரலாம்‌, 
முதுகு, கழுத்து, சிரசு இவை மூன்றும்‌ நன்றாய்‌ *ிமிர்க்து 
நேரா க இருக்க வேண்டும்‌, கூனல்‌, வளைவு இருக்கக்‌ கூடாத, 
இடது கை இடது அடையின்‌ மேல்‌ இருக்கலாம்‌. சாதா 
சணமாய்‌ மூச்சை விடவும்‌. வல கைப்‌ பெரு விரலால்‌, 
வலது நாசியை 106-வத சித்திரத்தில்‌ உள்ளபடி லேசாய்‌ 
அழுத்தி மூடவும்‌, இடது நாசியால்‌ மூச்சை மெதுவாய்‌ 
முடிந்தவரை இழுத்து, அரை ஈரல்களை நிரப்பவும்‌, பிறகு 
வலதுகை மோதிர விரலால்‌, இடது காசியை லேசாய்‌ 
அழுத்தி 107-வது சித்திரத்திலுள்ளபடி மூடவும்‌, இப்‌ 
பொழுது வலது நாசியின்மேல்‌ இருக்கும்‌ கட்டை விரலை 
அகற்றி மூச்சை முன்‌ இழுத்ததை விட இரண்டத்தனை 
மெதுலாய்‌ விடவும்‌, மறுபடியும்‌ அதே வலது நாசியின்‌ வழி 
யாய்‌ மூச்சை மெள்ள இழுத்து, அரை ஈரல்‌ கிறைபு மட்டும்‌ 
நிரப்பி, கட்டை விரலால்‌ மூடிக்‌ கொண்டு, இடது நாசியின்‌ 
மேல்‌ இருக்கும்‌ மோதிர விரலை அகற்றி, மூச்சை உள்ளே 
இழுத்ததைவிட இரண்டத்தனை மெதுவாய்‌ வெளியில்‌ விட 
வும்‌. இப்படிச்‌ செய்தால்‌ ஒரு நாடி சுத்தி செய்ததாகும்‌, 


இப்படியே தொடர்ந்து இடது நாசி வழியாய்‌ மூச்சை 
இழுத்து, வலது நாசியின்‌ வழியாய்‌ விட்டு, மறுபடியும்‌ 


712 | ஆரோக்கிய ரகசியம்‌ 


அதே நாசியின்‌ வழியாய்‌ இழுத்த, இடது நாசியின்‌ வழி 


யாய்‌ விட்டு, வேண்டிய அளவு செய்யலாம்‌, 


மூச்சை இழுப்பது விடுவது எல்லாம்‌ ஒரு சணக்காயி 
இருக்க வேண்டு மல்லவா ? அதற்கும்‌ ஒரு கணக்கு இருக்‌ 
கிறது. ஏதோ இழுத்தோம்‌; விட்டோம்‌ என்று இருக்கக்‌ 
கூடா, அப்படிச்‌ செய்தால்‌ பலன்‌ பூஜ்யம்‌ தான்‌. இலர்‌ 
இழுப்பதை அதிக நேரம்‌ இழுப்பார்கள்‌. விடும்‌ போ மூச்‌ 
சைப்‌ “புஸ்‌? என்று விட்டு விடுவார்கள்‌. ஆகையால்‌ ஒரு 
கணச்குடன்‌ செய்தால்தான்‌ பல னுண்டு, மூச்சை இழுக்‌ 
கும்போது ஏழு எண்ணும்‌ வரை இழுக்கவும்‌, விடும்போது, 
பதினான்கு எண்ணும்வரை விடவும்‌ பழக வேண்டும்‌, வெறும்‌ 
எண்ணிக்கையை விட இதற்காகத்‌ தனி ஒரு மந்திரம்‌ இருக்‌ 
கிறது. இதை மாத்திரைக்‌ கோலாக உபயோகிக்கலாம்‌, 
எண்களைக்‌ கவனம்‌ வைக்கும்‌ சிரம மில்லை, “ஓம்‌ பூ: ஓம்‌ 
புவ; ஓம்‌ ஸ்வ: ஓம்‌ மஹ: ஓம்‌ ஜன : ஓம்‌ தப: ஓம்‌ சத்யம்‌” 
என்பதை மனப்‌ பாடம்‌ செய்து கொண்டால்‌ மூச்சை 
இழுக்கும்‌ போ.து ஒரு தடவை இம்‌ மந்திரத்தைச்‌ சொன்‌ 
னால்‌ போதும்‌, விடும்‌ போது இரண்டு தடவை சொல்ல 
வேண்டும்‌, 


இம்‌ மாதிரி மூச்சை இழுக்கும்‌ போதும்‌, விடும்‌ 
போதும்‌ ஒரு பக்கம்‌ இம்‌ மாதிரி சொல்லிக்‌ கொண்டு, 
மனதை வேறெங்கோ அலைய விடுவதில்‌ பலனில்லை. மனதை 
யும்‌ அதில்‌ ஈடுபடுத்த வேண்டும்‌, மூச்சை இழுக்கும்‌ 
போத, ஆரோக்கியம்‌, ஆனந்தம்‌, சுகம்‌, சாந்தம்‌ தன்னுள்‌ 
நிரம்பி உடல்‌ பூராவும்‌ பரவுவதாகவும்‌, விடும்‌ போது தன்‌ 
னிடம்‌ இருக்கும்‌ நோய்‌, கஷ்டம்‌, துன்பம்‌ முதலியன வெளி 


நாடி. சுத்தி 713 


யில்‌ மூச்சுடன்‌ கலந்து விடுவதாகவும்‌ மனதால்‌ நினைத்துக்‌ 
கொள்ள வேண்டும்‌. இம்‌ மாதிரி மூச்சை இழுப்பதற்குப்‌ 
பூரகம்‌ என்றும்‌, விடுவதற்கு ரேசகம்‌ என்றும்‌ பெயர்‌, 
மூச்சை உள்ளே அடக்குவதற்குக்‌ கும்பகம்‌ என்று 
பெயர்‌. அதை இப்பொது செய்ய வேண்டாம்‌. வெறும்‌ 
ரேசகம்‌, பூரகம்‌ மட்டும்‌ செய்தால்‌ போதும்‌, 


ஆரம்ப சாதகர்கள்‌ ஐந்து தடவை நாடி சுத்தி முத 
லில்‌ செய்யலாம்‌. மிகப்‌ பல வீனமானவர்கள்‌ நோயாளிகள்‌ 
ஒரு தடவை செய்து இரண்டு, மூன்று தடவை சதாரண 
மாய்‌ சுவாசம்‌ விட்டு மறுபடியும்‌ நாடி சுத்தி செய்யலாம்‌, 
சிலரால்‌ தொடர்ந்து செய்ய முடியாது, வலது கை, ஆதர 
வில்லாமல்‌ தூக்கப்பட்டு மூக்கின்‌ மேல்‌ இருப்பதால்‌ வலிக்‌ 
கும்‌. மூச்சும்‌ தடுமாறும்‌, அடக்கி விட முடியாது, அப்‌ 
பேர்ப்பட்டவர்கள்‌ இடை யிடைபில்‌ விட்டுச்‌ செய்யலாம்‌, 
ஆரம்பத்தில்‌ காலையிலும்‌ செய்யலாம்‌. ஒன்றிரண்டு வாரத்‌ 
தில்‌ மாலையிலும்‌ செய்யலாம்‌. ஒரு மாதத்தில்‌ மத்தியானத்‌ 
இலும்‌ செய்யலாம்‌, இன்னமும்‌ இதில்‌ ஆர்வமுள்ளவர்கள்‌ 
படுக்கப்‌ போகும்‌ முன்பும்‌ செய்யலாம்‌. தீவிர வாதிகள்‌ ஈடு 
ஜாமத்திலும்‌ செய்யலாம்‌, சாதாரணமாய்‌, இரண்டு, மூன்று 
தடவை செய்தால்‌ போதும்‌. 


இதைச்‌ செய்ய வேண்டிய ஆசனங்களைச்‌ செய்து 
முடித்த பின்‌ செய்வதே ஈல்ல.த, இதை முன்பும்‌ செய்ய 
லாம்‌, பாதக மில்லை, மாலையிலும்‌ அவ்வாறே, பகலில்‌ 
சாப்பாட்டுக்கு முந்தி செய்யலாம்‌, ஆசனம்‌ செய்பவர்கள்‌ 
தான்‌ நாடி சுத்தி செய்யலாம்‌ என்பதில்லை. ஆசனம்‌ 
செய்யாதவர்களும்‌ நாடி சத்தி செய்து பலன்‌ அடையலாம்‌, 


714 ஆரோக்கிய ரகசியம்‌ 


காலையில்‌ ஆசனம்‌ செய்த, நாடி சுத்தி செய்தால்‌, மாலை 
யிலும்‌ ஆசனத்தைச்‌ செய்த பின்‌ தான்‌ நாடி சுத்தியைச்‌ 
செய்ய வேண்டு மென்பதில்லை. ஆசனத்தைச்‌ செய்யா 
மலும்‌ வெறும்‌ நாடி சத்தியை மட்டும்‌ செய்யலாம்‌. சில 
ருக்குக்‌ காலையில்‌ ஆசனம்‌ செய்ய நேர மிருக்காது, .அ௮வர்‌ 
கள்‌ நாடி சுத்தியை மட்டும்‌ செய்து விட்டு, மாலையில்‌ ஆச 
ன த்தைச்‌ செய்யலாம்‌. நாடி சத்தியை செளகரியம்‌ போல்‌ 
ஆசனம்‌ செய்வதற்கு முன்பும்‌ செய்யலாம்‌; பின்பும்‌ 
செய்யலாம்‌, எந்தக்‌ காரணத்தினாலாவது ஆசனங்களைச்‌ 
செய்ய முடிய வில்லை என்றால்‌, வெறும்‌ நாடி சுத்தியை 
மட்டும்‌ பண்ணலாம்‌, அப்படிபும்‌ வெறும்‌ நாடி சுத்திக்‌ 
கூடப்‌ பண்ண சமயமும்‌, சந்தர்ப்பமும்‌ சரியாய்‌ வாய்க்க 
வில்லை யென்றால்‌, விட்டு விடுவதில்‌ தவறில்லை. அடுத்த 
சமயம்‌ வாய்க்கும்‌ போது பண்ணலாம்‌. லெ நாட்கள்‌ 
இடையில்‌ விட்டு விட்டாலும்‌ அப்படியே விட்டே விடாமல்‌, 
மறுபடியும்‌ அடங்கலாம்‌, வயிற்றில்‌ உணவு இருக்கும்‌ 
போது நாடி சுத்தி செய்யக்‌ கூடாது, வெறும்‌ வயிற்றில்‌ 
செய்வது தான்‌ நல்லத. 


நாடிசுத்தியை செய்து விட்டு ௮ப்படியே எழுந்து விடக்‌ 
கூடாது. கட்டாயம்‌ தியானத்தில்‌ ஐர்து கிமிஷங்களாவது 
108-வத படத்திலுள்ளபடி. இருந்து விட்டே எழுந்திருக்க 
வேண்டும்‌. ஆசனங்களில்‌ எப்படி சாந்தி ஆசனம்‌ செய்வ 
தால்‌ ஆசனம்‌ பூர்த்தி ஆகிறதோ, அப்படி நாடி சுத்திபில்‌ 
தியானம்‌ செய்வதால்‌ நாடி சுத்தி பூர்த்தி ஆகிறது, தியா 
னம்‌ என்பது வெறுமனே கண்ணை மூடி உட்கார்த்திருப்ப 
தல்ல. மனமும்‌ அதில்‌ ஈடுபடவேண்டும்‌. மனதைப்‌ 
புருவ மத்தியில்‌ வைத்து, அவ்விடத்தில்‌ ஓம்‌ என்ற பிரண 


நாடி. சுத்தி 715 


வம்‌ பிரகாசத்துடன்‌ இருப்பதாகப்‌ பாவனை செய்து 
அதையே பார்த்துக்‌ கொண்டிருக்க வேண்டும்‌, அல்லது 
தாமரை மலர்‌ மலர்ந்து ஐகஜ்ஜோ தியாய்‌ ஜொலிப்பதாகவும்‌ 
நினைக்கலாம்‌, திப ஜோதியை நினைக்கலாம்‌, இம்மாதிரி 
புருவ மத்தியில்‌ இருப்பதாக கினைப்பதால்‌ மனம்‌ 
ஒடுங்கும்‌, அடங்கும்‌, இச்சா சக்தி (Will Power) 
அதிக மாகும்‌, இப்படி நினைக்கும்போத அடிக்கடி மனது 
வெளியில்‌ வேறு எண்ணங்களை நினைக்கத்தான்‌ செய்யும்‌. 
ஓடும்‌ மனதை அதட்டி, மடக்கி, புத்திசொல்லி கிறுத்தப்‌ 
பழகினால்‌ நாளாவட்டத்தில்‌ ஈம்‌ சொற்படி கேட்கும்‌. 


முதல்‌ வாரத்தில்‌ ஐர்து நாடி சத்திகள்‌ செய்யலாம்‌. 
இரண்டாவது வாரத்தில்‌ ஏழு காடி சுத்திகளேச்‌ செய்ய 
லாம்‌, இம்‌ மாதிரி வாரத்திற்கு இரண்டு வீதம்‌ அதிக 
மாக்கக்‌ கொண்டு 15, !7, 21 எண்ணிக்கை வரையிலும்‌ 
செய்யலாம்‌, ஆனால்‌ காலை, மாலை விடாமல்‌ செய்வது 


நல்லது, முடிந்தவர்கள்‌ மத்தியானமும்‌ செய்யலாம்‌, 
நாடி சுத்திப்‌ பலன்‌ 


நாடி சுத்தி செய்வதற்குச்‌ சத்தமில்லாத நிம்மதியான 
இடமாய்‌ இருக்கவேண்டும்‌. அப்பொழுதுதான்‌ தியானம்‌ 
லயிக்கும்‌, ஆனால்‌ சத்தத்திற்குப்‌ பயந்து ஜன்னல்‌, வாசல்‌ 
களை . அடைக்கக்‌ கூடாது, நல்ல சுத்தமான காற்று 
வேண்டும்‌, பூஜை அறையாய்‌ இருந்தால்‌ உத்தமம்‌, ஆனால்‌ 
காற்று நன்றாய்‌ வரக்‌ கூடியதாய்‌ இருக்கவேண்டும்‌, ஈல்ல 
சுகந்தமான ஊதுவத்திகளைக்‌ கொளுத்திவைத்துக்‌ கொள்ள 
லாம்‌, புஷ்பங்களால்‌ அறையை அலங்கரித்து, வாசனை, 


716 ஆரோக்கிய ரகசியம்‌ 


கவர்ச்சி உடையதாய்ச்‌ செய்யலாம்‌. ஞானிகள்‌, யோககெள்‌ 
படங்களால்‌: அறையை அலங்கரிக்கலாம்‌. குத்துவிளக்கை 
எதிரில்‌ எரியவிட்டு, அந்தஜோதியைப்‌ புருவ மத்தியில்‌ 
தியானிக்க சீக்கிரம்‌ மனம்‌ வசப்படும்‌, மற்ற எந்தப்‌ 
பொருளும்‌ அறையில்‌ ௮னாவ௫ியமாய்‌ இருச்சலாகாது; 
அவை காற்றைக்‌ கெடுக்கும்‌, 


நாடி சுத்தியை காலை நேரத்தில்‌ கிழக்கே பார்த்துச்‌ 
செய்யவேண்டும்‌, மாலையில்‌ மேற்கு நோக்கிச்‌ செய்யலாம்‌. 
மற்ற நேரங்களில்‌ வடக்கு நோக்கிச்‌ செய்வது நல்லது. 
பத்மாசன த்திலேயே உட்கார முடியா தவர்கள்‌ வெறுமனே 
உட்காரலாமென்று முதலில்‌ சொல்லப்பட்‌ டிருக்றெஅு, 
ஆனால்‌ அப்படியே எப்பொழுதும்‌ வெறுமனே உட்காரும்‌ 
பழக்கத்தைக்‌ கைக்‌ கொள்ளுவது சரியல்ல. சில நாட்கள்‌, 
சில மாதங்களிலாவது பத்மாசன த்தைப்‌ பழ அதில்‌ 
உட்காரும்‌ பழக்கத்தைக்‌ கைக்‌ கொள்ளவேண்டும்‌, 
ஏனெனில்‌, பத்மாசனத்தில்தான்‌ நாடிகளுக்கு பலன்‌ 
அதிகமுண்டு, 


நாடி சுத்தி என்றால்‌ வெறுமனே மூச்சை யிழுத்து 
வீடுவதுதரனே ! அதில்‌ என்ன அவ்வளவு பலன்‌ உண்டாய்‌ 
விடும்‌? நன்றாய்‌ ஈடக்தாலே தீர்க்க மூச்சு உண்டாகிற! 
ஓடினாலும்‌ தீர்க்கமாய்‌ மூச்சு ஏற்படுகிறது ; மற்ற பயிற்சி 
கள்‌ செய்தாலும்‌ நன்றாய்‌ மூச்சு இழுத்து விடப்படுகிறது; 
அதற்கென்று இப்படி உட்கார்ந்து செய்தால்‌ தானா பலன்‌ 
உண்டாகும்‌? இதுகளெல்லாம்‌ வீண்‌ நேரப்போக்கு சார்‌ !” 
என்று ஒன்றுமே செய்தறியாத திண்ணை வேதாந்திகள்‌ 
வம்பளப்பார்கள்‌, சாதகர்களின்‌ மனசைக்கலைப்பார்கள்‌, 


நாடி சுத்தி 717 


ஆம்‌, தீர்க்க மூச்செடுக்கப்‌ பல வகைகள்‌ உண்டுதான்‌, ஆனால்‌ 
மூச்சை மட்டும்‌ தீர்க்கமாய்‌ எடுத்துவிட்டு, “புஸ்‌, புஸ்‌?” 
என்று மூச்சை எடுத்ததைவிட வேகமாய்‌ விட வேண்டி 
யிருக்கிறது. அதில்‌ ஈமக்கு வேண்டிய பிராண சக்தி 
நிறைவதில்லை, சொல்லப்‌ போனால்‌ அதிகம்‌ செலவாகிறது 
என்றே சொல்ல வேண்டும்‌, 


நாடி சுத்தி செய்யும்போது மூச்சை தீர்க்கமாய்‌ ஒரே 
அளவாய்‌ இழுப்பதைப்‌ போல, அவைகளில்‌ இழுக்கமுடி 
யாத; இது ஒன்று. இரண்டாவ அ, விடும்போது கணக்காய்‌ 
இரண்டத்தனை மெதுவாய்‌ முழுவதும்‌ விடுகிறோம்‌. இந்த 
இரண்டு முக்கியமான பாகமும்‌, மத விருப்பத்திற்குத்‌ தக 
விடவும்‌, வாங்கவும்‌ முஉறெது, அதுபோல்‌ மற்ற ஈடைப்‌ 
பயிற்சிகளில்‌ செய்ய முடியாது, சந்தர்ப்பத்திற்குத்‌ தக 
அதிகமாயும்‌ குறைவாகவும்‌ இழுக்க வேண்டியதாய்‌ இருக்‌ 
கும்‌. விடுவதும்‌ அவ்வரறே. அப்படி இழுக்கவும்‌, விடவும்‌ 
செய்யும்‌ போது, நாடி சுத்தியில்‌ பூரணமாய்‌ இழுத்து விடு 
வதுபோலச்‌ செய்ய முடியா ௮. 


நாம்‌ சாதாரணமாகவே சரியாய்ச்‌ சுவாசிப்ப தில்லை 
என்றால்‌ ஆச்சரியமாய்‌ இருக்கும்‌, **சரியாய்‌ சுவாசக்‌ 
காமலா நாம்‌ உயிருடன்‌ இருக்கிறோம்‌?” எனலாம்‌, ஆம்‌, 
எப்படியோ அரை குறையாய்‌ சுவாசிக்கிறோம்‌. உயிர்‌ வாழ 
வும்‌ செய்கிறோம்‌. : காரணம்‌ பல. கூன்‌ முதுகு; கேராய்‌ 
நிமிர்ச்திராமை; கவனக்‌ குறைவு; வேலையின்‌ தொல்லை 
முதலியன. 


ஈமது அரை ஈரல்கள்‌ மார்பின்‌ இரண்டு பக்கங்களிலும்‌ 
எலும்புப்‌ பெட்டிக்குள்‌ பத்திரமாய்‌ அமைக்கப்‌ பட்டிருச்‌ 


718 ஆரோக்கிய ரகசியம்‌ 


இன்றன. அதில்‌ நிறைய கணக்கற்ற துளைகள்‌, சந்துகள்‌ 
இருக்கின்றன, கடற்‌ பஞ்சைப்‌ போன்று இருக்கும்‌, 
கெட்ட இரத்தம்‌ இருதயத்தில்‌ வந்து, அங்கிருந்து 
சுத்தமடைவதற்காக இந்த அரை ஈரல்களுக்கு வருகின்‌ 
றத. இங்கு, இரண்டாகப்‌ பிரிந்து இரண்டு நுரை ஈரல்‌ 
களுக்கும்‌ பல பொடி இரத்த குழாய்களின்‌ மூலமாய்ப்‌ 
பரவி, பிராணவாயு வினால்‌ சுத்தம்‌ செய்யப்‌ பட்டு, அதி 
அள்ள கரிமலவாயு வில, மூச்சாய்‌ வெளியில்‌ போகிறது. 
நாம்‌ விடும்‌ மூச்சு இவ்வாறு கரிமல வாயுவாய்‌ விடுகிறோம்‌. 
நாம்‌ பிராணவாயுவை சுவாசிக்கிறோம்‌. இச்சுவாசத்தினால்‌ 
இரச்தம்‌ சுத்த மடைனெறது, சுத்தமான இரத்தம்‌ மறு 
படியும்‌ இருதயதச்திற்குச்‌ செல்லுகிறது, 


இதற்கு அரையீரல்‌ சுருங்காமல்‌ நன்றாய்‌ இருந்தால்‌ 
தான்‌ பூரணமாய்‌ மூச்சை விடவும்‌, வாங்கவும்‌ முடியும்‌. பல 
காரணங்களால்‌ நாம்‌ அரை ஈரல்களைச்‌ சுருங்காமல்‌ வைத்துக்‌ 
கொள்ள முடியாமல்‌ இருக்கறது, வேலை செய்யும்போது 
சரியாய்‌ கவனிக்கப்‌ படுவதில்லை, என்ன தான்‌ “நிமிர்க்து 
உட்கார்‌, நிமிர்ந்து ஈட” என்பதைப்‌ படித்திருந்தாலும்‌, 
௮௮ ஏட்டுடன்‌ சரி, காரியத்தில்‌ காட்ட முடிவ தில்லை, 
அதற்குப்‌ பரிகாரமாகவாவது தினம்‌ இரண்டு, மூன்று 
தடவைநாடி. சுத்தி செய்ய வேண்டியது அவசியம்‌. 


சரியானபடி பிராணவாயுவை உட்கொள்ளாமலும்‌, கரி 
மலவாயுவை வெளியில்‌ விடாமலும்‌ இருந்தால்‌, இரத்தம்‌ 
சரியாய்‌ சுத்தமடையாது. இப்படியே இரத்தம்‌ சுத்த 
மடையாமல்‌ மீண்டும்‌ மீண்டும்‌ இருதயத்திற்குச்‌ சென்று, 
சரீரம்‌ பூராலிற்கும்‌ சென்று கொண்டே யிருப்பதால்‌, 


நாடி சுத்தி 719 


நாளடைவில்‌ சோர்வு, ஈரம்பு பலவீனம்‌, தலைவலி, 
மயக்கம்‌ என்று பலவிதக்‌ கோளாறுகள்‌ உண்டாகின்றன. 
இஅவே பிறகு பல வியாதிகளுக்குக்‌ காரணமாய்‌ அமை 
கிறது, ஏன்‌ ! இருதயம்‌ நோய்‌ கொள்வதும்‌ இதனாலேயே. 
சரியானபடி பிராணவாவு கிடைக்காமையினாலேயே இரு 
தய கோய்‌ உண்டாறெது. அம்மாதிரி கோய்களுக்‌ கெல்‌ 
லாம்‌ இந்த தீர்க்க நாடி சுத்திதான்‌ குணம்‌ செய்யுமே 
தவிர, ஓடினாலும்‌, ஈடக்தாலும்‌, பயிற்சி செய்தாலும்‌ முடி. 
யாது, இருதய கோயாளிகளுக்கு, முதலில்‌ டாக்டர்கள்‌ 
சொல்வது என்ன ? “சுடமாடக்‌ கூடாது, வேலை செய்யக்‌ 
கூடாது. ஓய்வு எடுத்துக்‌ கொள்ளவேண்டும்‌? என்பார்‌ 
கள்‌, இவர்கள்‌ சொல்லுவது போல்‌ ஓய்வு எடுத்துக்‌ 
கொண்டால்‌, எங்கு நடக்கவும்‌, ஓடவும்‌ முடியும்‌ ! 


அதனால்‌ ஈடப்பவர்களையோ, ஓடுபவர்களையோ, மற்‌ 
றப்‌ பயிற்சியாளர்களையோ, அவர்கள்‌ வழக்கமாய்ச்‌ செய்‌ 
வதைச்‌ செய்ய வேண்டாம்‌ என்று சொல்ல வில்லை. அவை 
களை த்‌ தொடர்ந்து செய்யுங்கள்‌, ஆனால்‌ நாடி சுத்தியும்‌ செய்‌ 
தால்‌ தான்‌ சரியான மூச்சை இழுக்கவும்‌, விடவும்‌ முடியும்‌. 


தவிர, நாடி சுத்தியில்‌ மூச்சை விடும்‌ போது அனை 
அடக்கி மெதுவாய்‌ விடுகிறோம்‌. அப்படி விடும்போ௮அ 
மூச்சு நமக்கு அடங்கின தாகிற து, நம்மை மீறி எதுவும்கடக்‌ 
காது” என்ற ஒரு பாவனை தன்னை அறியரமல்‌ வந்து சேறு 
இறத. அதனால்‌ மனம்‌ அடங்கத்‌ தான்‌ ஆகவேண்டும்‌. 
கார சட்னியைப்‌ பார்க்கும்‌ போது, நாக்கில்‌ வழக்கமாய்‌ 
ஜலம்‌ ஊறத்தான்‌ செய்யும்‌. ஆனால்‌ மனம்‌ நமது க்கல்‌ 
டிருப்பதால்‌, “கார சட்டினியா | ௮௫ உடலுக்கு ஆகா ௫ 


720 ஆரோக்கிய ரகசியம்‌ 


என்ற நினைப்பு வரும்‌, 4 இம்‌ ஆகாது தான்‌; அத வேண்‌ 
டாம்‌?” என்று மனம்‌ நம்முடன்‌ ஓத்‌.தூழைக்கும்‌. இதைப்‌ 
போலவே எல்லா விஷயுங்களையும்‌ எடுத்துக்‌ கொள்ளலாம்‌. 
மனம்‌ போனபடி நாம்‌ ஆடமாட்டோம்‌. நாம்‌ நினைத்தபடி 
மனம்‌ தாளம்‌ போடும்‌. இது தான்‌ ஆசனப்‌ பிராணாயாமம்‌, 
நாடி சுத்தி முதலியவைகளைச்‌ செய்பவர்களுக்கும்‌, மற்றவர்‌ 
களுக்கும்‌ உள்ள வித்தியாசம்‌. 


தவிர! காடி சுத்தி செய்யும்‌ போ அ “மன தினால்‌ நினைப்‌ 
பது? என்று ஒன்று இருக்கிறதல்லவா ? ௮.து சாதாரண 
மாய்‌ மூச்சு விடுவதிலும்‌, இழுப்பதிலும்‌ ஈடப்பதில்லை, 
அனந்தம்‌, ஆரோக்யெம்‌, சுகம்‌, இன்பம்‌ தன்னை வந்தடை 
- றது” என்று மூச்சை இழுக்கும்போது நினைப்பதும்‌, 
“கஷ்டம்‌, துன்பம்‌, ரோய்‌, இன்னல்கள்‌ முதலியன 
தன்னை விட்டு விலகுகின்றன” என்று மூச்சை விடும்‌ 
போது கினைப்பதென்பது வேறெதிலும்‌ அமைய வில்லை, 
இப்படி நினைப்பதால்‌ உண்டாகும்‌ பலன்‌ அபரிமிதமான ௮. 
நினைப்பின்‌ பலனை முன்‌ சாந்தி ஆசனத்தில்‌ விளக்கப்பட்‌ 
டிருக்கிறது, பார்த்துத்‌ தெரிந்துக்‌ கொள்ளுங்கள்‌. 


நாடி சுத்தியும்‌ நோய்களும்‌. 


நாடி சுத்தியான அ நுரை ஈரல்‌, சுவாசாசய சம்பந்த 
மான சகல நோய்களுக்கும்‌ பரம ஒளஷதமாகும்‌, அம்‌ 
தந்த நோய்களுக்குண்டான ஆசனங்கள்‌ செய்வதால்‌, 
பாதிக்கப்பட்ட அவயவம்‌ போதிய உணர்ச்சியும்‌, விழிப்‌ 
பும்‌ அடைகிறது. இவ்‌ விழிப்புக்கும்‌, உணர்ச்சிக்கும்‌ தக்க 
உணவை அளிப்பது இர்‌ நாடி சுத்தியே. ஆகையினால்‌ தான்‌ 
ஆசனமும்‌, பிராணாயாமமும்‌ இருகண்கள்‌ போன்றவை 


நாடி. சுத்தி 721 


என்று சொல்வது... கும்பகர்ணன்‌ நித்திரையி லிருந்து 
எழுந்த தும்‌, “ஆகாரம்‌ எங்கே எங்கே?' என்று அலைவானாம்‌, 
அதுபோல ஆசனங்களால்‌ விழிப்‌ படைந்து புத்தயிர்‌ 
அடைந்த அவயவங்கள்‌ “ எங்கே பிராணா ? எங்கே சக்தி?” 
என்ற அலையும்‌. ஆசையால்‌ ஆசனங்களைப்‌ பழனெபின்‌, 
கட்டாயம்‌ நாடி சுத்தி செய்யவேண்டும்‌. 


க்ஷயம்‌, சுவாசகாசம்‌ (ஆஸ்துமா), ஈளை இருமல்‌, 
முதலியவற்றிற்‌ கென்று சில ஆசனங்கள்‌ இருக்கின்றன, 
கோயாளிகள்‌ அந்த ஆசனங்களை மட்டும்‌ செய்து விட்டுப்‌ 
பூசண பலனை எதிர்பார்க்க முடியாது, நாடி சுத்தியையும்‌ 
சேர்த்துச்‌ செய்தால்‌ தான்‌ பூர்ணபலன்‌ கிடைக்கும்‌; சக்கர 
மாகவும்‌ குணமாகும்‌. பலவித இருதய நோய்களுக்கும்‌ நாடி. 
சுத்தி மிக இன்றி யமையாதது, போதிய பிராணவாயு . 
கிடைக்காமையினாலேயே இருதயம்‌ நாளடைவில்‌ நோய்‌ 
கொள்ளுகிறது. அவர்களுக்கு வேண்டிய தெல்லாம்‌ 
பிராணவாயு தான்‌. அதைப்‌ பூரணமாய்‌ அளிக்கக்‌ கூடி 
யது நாடி சுத்தியே, 


சிலருக்கு ஜலதோஷம்‌ அடிக்கடி பிடிக்கும்‌, இதற்குப்‌ 
பல காரணங்களுண்டு, எல்லா வற்றிற்கும்‌ சீதோஷ்‌ 
ணத்தை சமன்‌ செய்துக்‌ கொண்டு போகும்‌ சக்தி 
வேண்டும்‌, அதை யளிப்பஅ நல்ல சுத்தமான பிராணவாயு 
தான்‌. நாடி சுத்தி பழகுகிறவர்களுக்கு அடிக்கடி ஐல 
தோஷம்‌, சளி, இருமல்‌ முதலியன உண்டாகாது, அவர்‌ 
களின்‌ சுவாசக்‌ குழல்‌, அரை ஈரல்கள்‌ எப்பொழுதும்‌ சுத்த 
மாய்‌ ஆரோக்கியமாய்‌ இருக்கும்‌, 

AG 


722 ஆரோக்கிய ரகசியம்‌ 


மூச்சு விடவும்‌, வாங்கவும்‌ மூக்கை உபயோகிப்பதற்‌ 
குப்‌ பதில்‌, சிலர்‌ வாயையே உபயோகிப்பார்கள்‌. என்ன 
தான்‌ அவர்களுச்கு கவனப்‌ படுத்தினாலும்‌, சிறிது நேசம்‌ 
வாயை மூடி, மூக்கின்‌ வழியே விடுவார்கள்‌. பிறகு வழக்‌ 
கப்‌ படி வாயின்‌ வழியே சுவாசிக்க ஆரம்பித்து விடுவார்கள்‌. 
சிலர்‌ தூங்கும்போது வாயின்‌ வழியே சுவாசிப்பார்கள்‌, 
இலர்‌ விதம்‌ விதமாய்க்‌ குறட்டை விடுவார்கள்‌, இவர்கள்‌ 
கூட இந்த நாடி சுத்தியைப்‌ பழகினால்‌ இம்மா திரி பழக்கங்‌ 
களை விட்டொழிக்கலாம்‌. 


“சரி; ஆசனம்‌, நாடி சுத்தி யெல்லாம்‌ கோயாளிகள்‌ 
செய்ய வேண்டியதுதானே ! நமக்கென்னத்திற்கு?” என்று 
மற்றவர்கள்‌ நினைக்கலாம்‌, கோயாளிகள்‌ ஆசனம்‌, நாடி 
சுத்தி முதலியன செய்தால்‌, கோய்‌ நீங்கி குணமாகலாம்‌ ; 
மற்றவர்கள்‌ செய்தால்‌ எப்பொழுதுமே ஆரோக்கியமாய்‌, 
நோயில்லாமல்‌ சுக வாழ்வு வாழலாம்‌, 


நாடி சுத்தியும்‌, தீர்க்காயுளும்‌ 


மனிதனுடைய மூச்சையே ஆயுளாகப்‌ பெரியோர்‌ 
கணக்கிட்‌ டிருக்கின்றனர்‌. ஒவ்வொரு வேலையைச்‌ செய்யும்‌ 
போதும்‌, அந்தந்த வேலைக்குத்‌ தக, மூச்சு அதிக மாகவும்‌, 
குறைவாகவும்‌ செலவாகிறது. இன்னின்ன வேலைக்கு இத்‌ 
தனை மூச்சுகள்‌ அதிகம்‌ செலவாகிறது என்றும்‌ கணக்‌ 
கெடுத்‌ திருக்கின்றனர்‌. சாத்வீகத்தில்‌ சிறிதாகவும்‌, அர்‌ 
மார்க்கத்தில்‌ அதிகமாகவும்‌ மூச்சு செலவாகிறது. மனிதன்‌ 
பலவழிகளில்‌ வீணாய்‌ மூச்சை அதிகம்‌ செலவு செய்‌ சக்கி 
ரம்‌ மடினெரறான்‌, அதனால்‌ தான்‌ வாழ்க்கையிலும்‌ அவ்வப்‌ 


நாடி சுத்தி 723 


போ அ பிரம்மச்சரியம்‌ கைக்‌ கொள்ளவேண்டு மென்று பெரி 
யோர்கள்‌ சொல்லுகின்றார்கள்‌. இதை நமக்குத்‌ தைரியமாய்‌ 
எடுத்துச்‌ சொல்லக்‌ கூடியவர்கள்‌ இப்பொழுது யாரு 
மில்லை, மகாத்மா காந்தி ஒருவர்‌ தான்‌ இதனைத்‌ தைரிய 
மாய்‌, அழுத்திப்‌, பன்முறை அவ்வப்போது சொல்லி வர்‌ 
தார்கள்‌, 


சாதாரணமாகவே நாம்‌ எட்டு அங்குல சுவாசத்தை 
உள்ளுக்‌ இழுக்கிறோம்‌. பன்னிரண்டு அங்குல சுவாசத்தை 
வெளியில்‌ விடுகிறோம்‌. அதில்‌ நான்கு அங்குல சுவாசம்‌ எப்‌ 
பொழும்‌ ஈஷ்டமாய்க்‌ கொண்டே யிருக்கறெது; சச்தி 
குறைந்துக்‌ கொண்டே வருகிறது. கெடிகாரத்திற்கு சாவி 
இருக்கும்‌ வரை, நேரத்தைக்‌ காட்டும்‌, “டிக்‌, டிக்‌ என்று 
சத்தம்‌ கேட்கும்‌, சாவி தீர்ந்ததும்‌ நின்று விடும்‌, அதைப்‌ 
போல ஈம சக்தி, உயிர்ப்பு, பிராணா இந்த மூச்சு விடுவதில்‌ 
அடங்கி யிருக்கிறது. இது குறையக்‌ குறைய நமது ஆயுளும்‌ 
தேய்ந்து பிறகு கின்று விடுகிற த. ஆனால்‌, கெடிகாரத்‌ 
திற்கு ௮வ்வப்போது சாவி கொடுப்பது போல, நாம்‌ பிரா 
ணாயாமத்தினால்‌, நமது சக்தியை கிரப்பிக்‌ கோண்டே வர்‌ 
தால்‌, சக்தி குறையாமல்‌ நெடு நாள்‌ வாழலாம்‌, நாம்‌ செல 
விடும்‌ சக்தியைப்‌ பிராணாயாமத்தினால்‌ நிரப்பிக்‌ கொள்ள 
வேண்டும்‌. நாடி சுத்தியில்‌ மூச்சை விடும்‌ போதும்‌, இழுக்‌ 
கும்போதும்‌ கணக்கு முறை வைத்ததம்‌ அதற்காகத்‌ தான்‌. 
இல்லையானால்‌ பன்னிரண்டு அங்குல மென்ன, பதிநான்கு 
அங்குலம்‌ கூட “புஸ்‌” என்று மூச்சு போய்‌ விடும்‌, அடக்கி 
மெதுவாய்‌ விடும்போது மூச்சு குறைகிறது, அதே சமயம்‌ 
நமக்குத்‌ தெரியாத பல சூட்சும விவகாரங்களை ஈரம்புகள்‌ 


724 ஆரோக்கிய ரகசியம்‌ 


உடலில்‌ நடத்துகின்றன. அதனால்‌ அபரிமிதமான சக்தி, 
ஈமக்கு வந்தடைகன்றஅ, 


ஒருவனுக்கு மாத வருமானம்‌ ரூ. 100. என்று வைத்‌ 
அக்கொள்ளுவோம்‌. அவன்‌ அதில்‌ மாதம்‌ ரூ. 10. மீதி 
செய்து சேவிங்ஸ்‌ பாங்கியில்‌ போட்டு வைத்து, மீதி 
ரூ. 90-ஐத்‌ தான்‌ செல விடுகிறான்‌. மற்றொருவனுக்கும்‌ 
அதே வருமானம்‌ தான்‌. ஆனால்‌ அவன்‌ அதிகப்படி செலவு 
செய்த மாதம்‌ ரூ. 10. ' அதிகமாய்க்‌ கடன்‌ வாங்குகிறான்‌, 
இப்படியே செய்து வந்தால்‌ சில வருடங்களில்‌ இவர்கள்‌ 
நிலைமை என்னவாகும்‌! முன்னவனுக்கு ஒரு பெருக்துகை 
சேர்க்க, அவன்‌ பல நல்ல காரியங்களுக்குச்‌ செலவு செய்‌ 
வான்‌. பின்னவனுக்குக்‌ கடன்‌ பெருகி, பல இன்னல்‌ 
களுக்கு ஆளாவான்‌. அ௮அம்மாதிரியே மூச்சும்‌. நாடி சுத்தி, 
பிராணாயாமம்‌ செய்வதில்‌, சக்தி ௮திகமாய்ச்‌ சேருகிறது, 
அதைச்‌ செய்யாமல்‌ சாதாரணமாய்‌ இருப்பவனுக்குச்‌ 
சக்தி அதிகமாய்ச்‌ செலவாவ த மல்லாமல்‌, இழந்த சக்தியை 
அவன்‌ பெற முயற்சிக்காமையால்‌, நோய்கள்‌ பெருக, பல 
கஷ்டங்களுக்கு ஆளரகின்றான்‌, 


இந்தப்‌ பிராண சக்தியின்‌ உயர்வை அறிந்தால்‌ யாறாம்‌. 
அதை வீணாய்ச்‌ செலவிட மாட்டார்கள்‌. சிலர்‌ வெறுமனே 
உட்கார்ந்திருப்பார்கள்‌ ; சிலர்‌ பேசிக்‌ கொண்டிருப்பார்கள்‌; 
சிலர்‌ எழுதிக்‌ கொண்டு மிருக்கலாம்‌. ஆனால்‌ அவர்களின்‌ 
கால்கள்‌ மட்டும்‌ “வெட வெட” வென்று குளிரினால்‌ நடுங்கு 
வதைப்‌ போல ஆடிக்‌ கொண்டிருக்கும்‌. சிலருக்கு “வலியோ” 
என்று சந்தேடிக்கும்படியும்‌ ஆடிக்‌ கொண்டிருக்கும்‌. இப்‌ 
படி ஆடுவது அவர்களுக்கே கூடத்‌ தெரியாமலு மிருக்க 


நாடி சுத்தி : 725 


லாம்‌; தெரிந்து மிருக்கலாம்‌, இம்‌ மாதிரி யெல்லாம்‌ அனா 
வசியமாக நாம்‌ அவயவங்களை ஆட்டுவதினால்‌, பிராணா சக்தி 
வீணாய்‌ விரயமாக்கப்படுகின்றது என்பன நிச்சயம்‌. 


நாடி சுத்தியும்‌ தியானழம்‌ 


நாடி சுத்தி செய்த விட்டு கட்டாயம்‌ தியானம்‌ செய்ய 
வேண்டும்‌. வெறுமனே தியானத்தில்‌ உட்காருவதை விட, 
நாடி சுத்தி பழக விட்ட, தியானத்தில்‌ உட்கார்ந்தால்‌, 
ட மனம்‌ சீக்கிரத்தில்‌ லயப்படும்‌, மூச்சும்‌, நிதானமாய்‌ நடை 
பெறும்‌; சக்திக்‌ கனல்‌ பெருகும்‌. சாதாரணமாய்‌ நாம்‌ 
ஒரே எண்ணத்துடன்‌ எழுதும்போது, சற்று கவனித்துப்‌ 
பாருங்கள்‌ ! மூச்சு வெகு லேசாய்‌ ஈடை பெறுவது தெரி 
யும்‌. இந்திரியங்களை வெளியில்‌ இயக்கியும்‌, சிறிது மனதை 
வைத்அ ஒரு காரியம்‌ செய்தாலே மூச்சடங்கும்‌ போது, 
இர்திரியங்களை அடக்‌, மனதைப்‌ புருவ மத்தியில்‌ வைத்து 
தியான த்தில்‌ இருந்தால்‌ மூச்சு தானாக அடங்குவதைப்‌ 
பற்றிச்‌ சொல்ல வேண்டுமா? அதனால்‌ சக்தியான த, மின்‌ 
சாரம்‌ பாட்டெரியில்‌ ஏறுவதைப்‌ போலல்லவா ஏறும்‌ | 
மனது அடங்குவதைப்‌ பற்றியும்‌, அதன்‌ பலன்களைப்‌ 
பற்றியும்‌ சாந்தி ஆசனத்தில்‌ தியான பலனில்‌ விவரிக்‌ 
கப்பட்டிருக்கறது. அதைப்‌ பாருங்கள்‌, 


முடிவுரை 


சாதாரண மக்களும்‌ செய்யக்‌ கூடியவாறு இந்நூலில்‌ 
ஆசனங்களைப்பற்றி எவ்வளவு தெளிவாய்‌, சந்தேகத்திற்கு 
இடமில்லாமல்‌, ஒளிவு மறைவின்றி எல்லோருக்கும்‌ விளங்‌ 
கும்‌ வண்ணம்‌ எழுதக்கூடுமோ அவ்வளவு தெளிவாய்‌ எழு 
தப்‌ பட்டிருக்கின்ற து, சிற்சில இடங்களில்‌ அவசர நிமித்‌ 
தம்‌ ஒருசில எழுத்துப்‌ பிழைகளும்‌ நேர்க்‌ துள்ளன. வாசகர்‌ 
கள்‌ அவற்றைப்‌ பொருட்படுத்த மாட்டார்களென்று நம்பு 
கின்றேன்‌. இர்‌ நூலை மக்கள்‌ எல்லோரும்‌ வாங்கி ஆதரித்து, 
ஆசனங்களைச்‌ செய்து நோயில்லா ஆரோக்கிய வாழ்வை 
எய்தி இன்புற்றால்‌, அதுவே இக்‌.நாலை எழுதி வெளியிட்ட 
எம்‌ தொண்டிற்குப்‌ போதிய கைம்மாறாகுமென த்‌ திருப்தி 


அடைவேன்‌, 
வாழ்க தமிழ்‌! சிறக்க மக்கள்‌ இனம்‌ !! 


தாளாற்றித்‌ தந்தபோநள்‌ எல்லாம்‌ தக்கார்க்த 
வேளாண்மை சேய்தற்‌ பொருட்டு, 


ழற்றிற்று, 


18, 


ஆரோக்கிய ரகரியத்திற்கு உதவிய நூல்கள்‌ 


க 


யோக மீமான்சா பத்திரிகை ( Yoga Mimansa 
ஏறக] ) சுவாமி குவலயாநந்தா அவர்கள்‌, 


பிராணாயாமா ( Pranayama ) க 
ஹடயோகப்‌ பிரதிபிகை ஸ்ரீ. சுவாத்மாராம யோ ந்‌ 
ரர்‌ அவர்கள்‌. (ஸ்ரீ. வெ. குப்புசாமிராஜு௦ 


அவர்களின்‌ . தமிழ்‌ மொழி பெயர்ப்பு) , 

ஆனந்த ரகசியம்‌ ஸ்ரீ. சுந்தரம்‌ அவர்கள்‌, 

நல்வழி பத்திரிகை ஸ்ரீ. பூ. ஏ. லார்சன்‌. ந, ௩, 
7. 0., மெங்கல்‌ ]மீ. 7, ஏ. P. ஆலிவர்‌, ம. ௱., 

ஆரோக்யெ தீபிகை டாக்டர்‌ (7. இராமராவ்‌ நா. ற, 0, 
& டாக்டர்‌ 10, கிருஷ்ணாராவ்‌ அவர்கள்‌, 

திஹ்யூமன்பாடி (The Human Body) எல்பர்ட்‌ 
டோக்கே, நந. ம., அவர்கள்‌. 

ஆஸ்‌ அமா ஏ க்யூர்‌ வித்தவுட்‌ டிரக்‌ (Asthuma a 
Cure Without Drug ) டாக்டர்‌ 11, நல்லைய நாதன்‌ 
L. R. O. P. (Lon) M. ந, 0. 8. (Eng) அவர்கள்‌, 

ஆசன்‌ (ஹிந்தி) ஸ்ரீபாத்‌. தாமோதர சாத்வலேகர்‌ 
அவர்கள்‌. 

யோகாசன்‌ ஒளர்‌ அக்ஷய யுவாவஸ்தா (ஹிந்தி) 
சுவாமி சிவானந்த சரஸ்வதி அவர்கள்‌. 

யோகிக்‌ ஹோம்‌ எக்ஸர்சைஸ்‌ (Yogic Home 
Exercise) சுவாமி சிவானந்த சரஸ்வதி அவர்கள்‌, 

யோகா (%0தல) ஸ்ரீ. யோூந்திரர்‌ அவர்கள்‌, 

அபெளட்‌ யோகா (About 3௦2௨) ஹார்வி டே 
அவர்கள்‌, 

யோூக்‌ ஆசனாஸ்‌ (Yogic Asanas) V. 0, சேல்‌, 
ந, நமீ. ௫ 8,1,0 ற,8, அவர்கள்‌, 

யோக மகசந்தா ஸ்ரீ. 1, கிருஷ்ணமாச்சாரியார்‌ 


(0. M. 3. கருஷ்ணமாச்சாரியார்‌ தமிழ்‌ மொழி 
பெயர்ப்பு, ) 


முக்கிய யோகாஸ்ரமம்‌ 
அிருவொற்றியூர்‌ ஹைரோட்‌, 


ச்‌ ச்‌ 


24 & சென்னை—2]. 


ஆஸ்‌அமா-A5hma, நீரிழிவு-Diabetes, குடல்சோய்‌- 
Appendictis, epaGsrய-Piles, ஷயம்‌ -Consumption T. B., 
ஹிஸ்டரியா-௮ysteria, மலேரியா-॥ விக, மலேரியாக்கட்டி- 
Spleen Enlargement, ஈரம்புத்‌ தளர்‌ச்‌ி -Nervous Disabilily, 
மேக வியாஇ-Syphilis, சொறி சரங்கு-10026108, மூக்கில்‌ சதை 
வள.ரல்‌-,4011010, இரத்த அமுக்கம்‌- Blood pressure, இருதய 
Gara g—Heart diesease, ஆல்‌ பூமின்‌- 411) 0111, மலச்‌ரிக்கல்‌- 
Canstipation, தலைவலி-17650 ache முதலிய நோய்களுக்கும்‌, 
மற்றும்‌ பல வியாதிகளுக்கு யோகாசன, பிராணாயாமப்‌ பயிற்சி 
சளுடன்‌ உணவு ஒழுச்கத்‌ திட்டங்கள்‌ அளிக்கப்படும்‌, 


கோய்கள்‌ அற்ற ௬௧ தேகிகளும்‌ யோசாசனம்‌, பிராணாயாமம்‌, 
முதலியவை களைச்‌ கற்றுக்கொண்டு என்றும்‌ எப்பொழுதும்‌ ௬௧ 
மாய்‌ ரோயின்‌ றி வாழ்லரம்‌, 

நேரிலோ, தபால்‌ மூலமாகவோ யோகாசன சிகிச்சையும்‌, : 
ஆலோசனைகளையும்‌ பெறலாம்‌. விவரங்களுச்குப்‌ போதுமான 
தபால்‌ தலையுடன்‌ எழுதுங்கள்‌. ்‌ 


வி. எண்‌. குமாரஸ்வாமி, - 
யோசாசன ஆசிரியர்‌, 


i 
ADDI 


வெளிவந்து விட்டது! வெளிவர்து விட்ட து!! 


=} 


நேயர்கள்‌ நெடுநாட்களாம்‌ எதிர்ப்பார்த்திருந்த 
ஆசோ க்கிய ரகசியம்‌ 


அல்லது 
யோகாசனம்‌ செய்யும்‌ முறை 
யோகாசனம்‌ பழகுஇறவர்கள்‌ பக்கத்‌ 
தில்‌ வைத்துக்‌ கொண்டு பார்த்துப்‌ பழக 
செளகரியமாய்‌ இருக்கும்‌ பொருட்டு, இருபத்‌ 
தாறு யோகாசனங்கள்‌ செய்யும்‌ முறைகள்‌ 
ஆரம்பமுதல்‌ ' 'முடிப்பதுவமை படிப்படியாய்‌ 
மிகத்‌ தெளிவாய்‌ விளக்கப்பட்டுள்ளன. ஆரம்ப 
சாதசர்களுக்கு ஏற்படும்‌ சல குறைபாடுகளுக்‌ 
குத்‌ தகுந்த பரிகாரங்களும்‌ கூறப்பட்டுள்ளன. 
ஒவ்வொரு ஆசனப்‌ பயிற்சியிலும்‌ எந்தெந்த 
நோய்‌ தரும்‌ என்பதையும்‌ சுருச்சமாக இதில்‌ 
கூறப்பட்டுள்ளது.. 
முழுதும்‌ ஆர்ட்பேப்பர்‌, உயர்ந்த கலிகோ 
பைண்டு 120 பக்கங்கள்‌ 88 யோகாசன 
ஆப்டோன்‌ படங்கள்‌ கொண்டது. 
விலை ந. 3-0-0. 
தபால்‌ செலவு சனி, 
டப கக்க தக்க கமிஷன்‌ உண்டு, 


ஆரோக்கிய யோகாஸ்ரமம்‌, 
216, திருவொற்றியூர்‌ ஹைரோட்‌, 


தண்டையார்ப்பேட்டை, சேன்னை—21. 


ரர ரர 


TESTES 


முத்தக்‌ PRINTERS, MADRAS-3. 


